கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


௪. இவகாமி, எம்‌. ஏ., 
ஆய்வாளர்‌, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


“என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தனன்‌ 
குன்னை நன்றாகத்‌ தமிழ்‌ செய்யுமாறே.” 


தமிழ்ப்‌ பதிப்பகம்‌ 
2. கால்வாய்க்கரைச்‌ சாலை, 
கஸ்தூரிபாய்‌ நகர்‌, 


அடையாறு; சென்னை 20, 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book ~~ Kamban Ayvuatankal 


Author — S. Sivakami, Research Scholars 
International Institute of Tamil 
Studies, Adaiyaru, Madras-20. 


Language Tamil and English 
Edition First 
Date of Publication May 1978 


Copy right holder 
Paper used 

Size of the book 
Printing types used 


Number of pages 


Number of Copies Printed 


Printer 
Binding 
Price 


Publisher 


Subject 


The paper used for this book was supplied by the Govern 


Tamil Patippakam 
15.2 Double demy 
22.5 xX 18.5 cms. 


8, 10 pt. 


2000 

Oppuravu Acchagam 
Cardboard. 

15 Rupees 


Tamil Patippakam, 
2, Canal Bank Road, 
Kasturibai Nagar, 
Adaiyaru, Madras-20. 


Annotated Bibliography on 


Kamban, 


ment of India at concessional rates. 


கம்பசனைக்‌ கற்பேோருக்கு 


அணிந்துரை 
கம்பன்‌ ஒரு மகா கவி. அவன்‌ கவிதை தமிழர்களுக்கு மட்‌ 
டும்‌ உரியதன்று. இந்தியர்களுக்கும்‌ உரியது. ஏன்‌? உலகோர்க்கே 
உரியது. உலக மகா கவிகள்‌ என்று விரல்விட்டு எண்ணச்‌ 
கூடியவர்களுன்‌ அவனும்‌ ஒருவன்‌. 


கம்பனைப்பற்றி ஆய்வுகள்‌ தொடங்கிப்‌ பல ஆண்டுகள்‌ 
ஆகின்றன. நான்‌ கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறையில்‌ 
இருந்த போது கம்பன்‌ கண்ட உயிரினங்கள்‌, கம்பனில்‌ 
தாவரங்கள்‌, கம்பனில்‌ தாமரை, அனுமன்‌ -ஆய்வும்‌ வழிபாடும்‌, 
கம்பனில்‌ பெண்பாத்திரங்கள்‌ போன்ற ஆய்வேடுகள்‌ பொருட்‌ 
கட்டுரைகளாக வெளிவந்தன. சில அச்சிலும்‌ வந்துள்ளன. 
அப்பொழுதிருந்தே கம்பனுக்கு ஓர்‌ ஆய்வடங்கல்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ தோன்றிற்று. அதன்‌ விளைவே 
இந்‌ நூல்‌. 


ஒரு நூல்‌ பற்றிய பதிப்புகள்‌, கட்டுரைகள்‌, நூல்கள்‌. 
பொருட்கட்டுரைகள்‌ இவைகளை முழுமையாகப்பார்த்து விரிவான 
விளக்கத்தினை (Annotated Bibliography) முதன்‌ முதலாகத்‌ தந்தது 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறைதான்‌, சிலப்பதிகாரம்‌ 
பற்றிய ஆய்வடங்கலை என்‌ மேற்பார்வையில்‌ திரு. இரா. 
காரொசன்‌ 1973இல்‌ செய்தார்‌. அதுவெளி வந்தபின்பு பல ஆய்‌ 
வடங்கல்கள்‌ வந்துள்ளன. இவ்‌ வாய்வடங்கல்கள்‌ கட்டுரை எழுது 
வோருக்கும்‌ ஆய்வு செய்வோருக்கும்‌ பொதுநிலையில்‌ கற்போருக்‌ 
கும்‌ மிகுதியாகத்‌ துணைபுரியும்‌. அரைத்த மாவையே அரைத்துக்‌ 
கொண்டிருப்போருக்கு எச்சரிக்கை செய்யும்‌. 


இவ்‌ வாய்வடங்கல்‌ கம்பனைப்‌ பற்றி அறிந்துகொள்ள பெரிதும்‌ 
துணைபுரியும்‌, இவ்‌ வாய்வடங்கலை மிகத்‌ தெளிவாக, இதுவரை 
வந்துள்ள எல்லாப்‌ பதிப்புகளையும்‌, கட்டுரைகளையும்‌, நூல்களை 
யும்‌, பொருட்கட்டுரை களையும்‌, மூன்றாண்டு காலமாகப்‌ படித்துத்‌ 
தம்‌ கருத்துகளையும்‌ சேர்த்து தந்துள்ள செல்வி ௪. சிவகாமியை 
மிகவும்‌ பாராட்டிப்‌ போற்றுகிறேன்‌, அவர்‌ இது போன்ற பல 
நல்ல பயனுடைய தமிழ்நூல்களை இனியும்‌ தருவார்‌ என்று எதிர்‌ 
பார்க்கிறேன்‌; வாழ்த்து கிறேன்‌. 


கம்பனைத்‌ தமிழகத்தில்‌ சிலர்‌ குத்தகைக்கு எடுத்துக்‌ 
கொண்டுள்ளதாக நினைத்துக்‌ கொண்டு தகுதியுடையவர்களை 
அழைக்காது கருத்தரங்குகளும்‌, கவியரங்குகளும்‌ நடத்தி 
வருவதை நினைக்கும்‌ பொழுது மிகுந்த வருத்தமாகவே 
இருக்கின்றது. இருப்பினும்‌ கம்பன்‌ எல்லாத்‌ தமிழர்க்கும்‌, 


i 

* 
மனிதர்க்கும்‌ உரியவன்‌ என்ற முறையில்‌ தான்‌ இவ்‌ வாய்வடங்கல்‌ 
கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால்‌, அனைவரும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பது எங்கள்வேண்டுகோள்‌, 


இத்‌ நூல்‌ பல சூழ்நிலைகளால்‌ மிசுவும்‌ காலம்‌ தாழ்த்தி 
வருகிறது. இருப்பினும்‌, வெளி வருவதில்‌ பெரு மகிழ்ச்சியடை 
கேன்‌. 


அன்பன்‌ 
ச. வே, சுப்பிரமணியன்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


ல்‌ க : 
நன்றியுரை 

இவ்‌ வாய்வடங்கல்‌ பலரின்‌ இனிய உதவியுடன்‌ செய்யப்பட்‌ 
டுள்ளது. அவர்கள்‌ என்றென்றும்‌ என்‌ நினைவில்‌ நிற்றற்குரியர்‌. 
பல அரிய நூல்களைக்‌ கொடுத்துதவிய மறைமலையடிகள்‌ நூலகர்‌ 
உயர்திரு. முத்துக்குமாரசுவா மி அவர்கட்கு என்‌ வணக்கங்கலந்த 
நன்றியை அன்புடன்‌ காணிக்கையாக்குகிறேன்‌. கேரளப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறையினின்றும்‌ இடைத்த தூல்களி 
னின்றும்‌ குறிப்புகள்‌ எடுத்துக்‌ கொடுத்துதவிய என்‌ சகோதரி 
டாக்டர்‌. லீ, ரூத்ஜாய்‌ அவர்களுக்கு என்‌ இதயங்கலந்த நன்றி 
யுடையேன்‌. மேலும்‌, தங்கள்‌ துறையில்‌ உள்ள நூல்களைப்‌ பற்றிய 
குறிப்பெடுக்க உதவிய மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ 
துறைத்தலைவர்‌, டாக்டர்‌. முத்துசண்முகம்பிள்ளை அவர்கட்கும்‌, 
லேடிடோக்‌ கல்லூரி ஆசிரியை திருமதி இரகுபதி சுவாமிநாதன்‌ 
அவர்கட்கும்‌ பாத்திமா கல்லூரி ஆரிரியை திருமதி பாத்திமா 
அவர்கட்கும்‌ மதுரை மீனாட்சி அரசினர்‌ பெண்கள்‌ 
கல்லூரி ஆூரியை இருமதி தனம்மாள்‌ அவர்கட்கும்‌ 
மற்றும்‌ உ. வே. சா. நூல்நிலையத்தாருக்கும்‌ என்‌ 
உளங்கலந்த நன்றி செலுத்தும்‌ கடப்பாடுடையேன்‌. அச்சுப்‌ 
படிகளைத்‌ திருத்தியுதவிய ஆய்வாளர்‌ திரு. அன்பழகன்‌ அவர்‌ 
கட்கும்‌, மேல்‌ அட்டைப்படம்‌ வரைந்துதவிய ஆய்வாளர்‌ 
திரு, மதியழகன்‌ அவர்கட்கும்‌ அன்பான நன்றியை உரிமை 
யாக்குகிறேன்‌. சிறந்த முறையில்‌ அச்சிட்டுத்‌ தந்த ஒப்புறவு 
அச்சகத்தாருக்கும்‌ என்‌ நன்றி. 

இத்‌ நூலின்‌ தோற்றத்திற்கும்‌ அரங்கேற்றத்திற்கும்‌ மூல 
காரணமாய்‌ அமைபவர்‌ எனது பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர்‌, 
தன்‌ உயர்வைவிட த்‌ தன்‌ மாணவர்களின்‌ உயர்வைப்பெரிதாய்க்‌ 
கருதும்‌, அதற்கு ஆவன செய்யும்‌ உயர்பண்பாளர்‌ டாக்டர்‌ 
௪. வே. சுப்பிரமணியனார்‌ அவர்கள்‌. அவ்வப்பொழுது ஊக்க 
மளித்து, தேவையான பொழுதெல்லாம்‌ தேவையான சிறந்த 
கருத்துகளை வழங்கி, தேவையான மாற்றங்களைச்‌ செய்து 
இந்‌ நூலைச்‌ செம்மைப்படுத்தி, இதுவரையில்‌ எந்த ஆசிரியரும்‌ 
செய்திராத புதுமையினை - தம்‌ மாணவியின்‌ நூலினை வெளியிட்டு, 
அணிந்துரையும்‌ அளித்துள்ள அன்னாரின்‌ சிறப்பினை நன்றி என்ற 
மூன்றெழுத்தில்‌ அடக்குதல்‌ பொருந்தா. எனவே, இந்நூலின்‌ 
இறப்புகளுக்கெல்லாம்‌ காரணமான அன்னாருக்கு என்‌ தாழ்மை 
யான வணக்கங்களைக்‌ கூறி, வாழ்த்துகள்‌ வேண்டி அமைவன்‌. 


இவண்‌ 


ச. சிவகாமி 


வாயில்‌ 


காலத்தால்‌ அழியாக்‌ கம்பன்‌ காவியத்தைக்‌ காலமின்மை 
யால்‌ சுவைக்க முடியாதோர்க்கு அதன்‌ சுவையைச்‌ சிறிதள 
வாவது உணர்த்த வேண்டும்‌ என்ற விருப்போடும்‌ ஆய்வாளர்கள்‌ 
தங்கள்‌ காலத்தைச்‌ சேமிக்கும்‌ பொருட்டும்‌, ஆய்வு செய்த 
வற்றைக்‌ கட்டுரையாகவோ. நூல்‌ வடிவிலோ தரும்பொழுது 
அதில்‌ பழமையின்றிப்‌ புதுக்கருத்துகளே பெருகிவர வேண்டும்‌ 
என்ற நோக்கத்துடனும்‌, எழுத்தது இந்நூல்‌, இல்‌ வர்ய்வடங்கல்‌ 
இதுவரை வெளிவந்த கட்டுரை நூல்கள்‌ அனைத்தும்‌ 
அடங்கப்பெற்றது, என்று கூறமுடியாதெனினும்‌ முழுமையும்‌ 
தர முயன்றுள்ளது எனலாம்‌. 


இத்‌ தொகுப்பு, பொருள்‌ அடிப்படையில்‌ அமைதல்‌ தலம்‌ 
என்ற நோக்கில்‌ பகுத்து அமைக்கப்பட்டுள்ளது. பதிப்புகள்‌, 
மிகைப்பாடல்கள்‌, சருக்கம்‌, வசனம்‌ மொழிப்பெயர்ப்புகள்‌, 
கம்பன்‌ வரலாறு, கால ஆராய்ச்சி, பாத்திரங்கள்‌ என இப்‌ பகுப்பு 
திலைக்‌ தொடர்கின்றது. பாத்திரங்களின்‌ அகர வரிசையின்படி 
அவைபற்றிய கட்டுரைகளும்‌ நூல்களும்‌ அடுக்கப்பட்டுள்ளன. 
ஒவ்வோர்‌ உட்பிரிவின்‌ ஆரம்பத்திலும்‌. அவை பற்றிய கிறு 
குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்‌ நூலுக்குச்‌ சுவை கூட்டு 
வான்வேண்டித்‌ தேவையான இடங்களில்‌ தொகுத்தவற்றிற்குச்‌ 
சிறு விமர்சனங்களும்‌ உள. இவை ஆரியரின்‌ கருத்துகளுக்‌ 
குரியனவே அன்றித்‌ தனிநபரை விமரிசிப்பனவல்ல . 


இதில்‌ இடம்‌ பெற்றுள்ள நூல்கள்‌, நாடகங்கள்‌, கட்டுரைகள்‌, 
சுவிதைகள்‌ அனைத்தும்‌ முழுமையாகப்‌ படிக்கப்பட்டு மிகச்‌ 
சுருங்கிய அளவில்‌ கருத்துகள்‌ தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன. 
ஒரே கருத்துகள்‌ திரும்பத்‌ திரும்ப வருமிடங்களில்‌ பெரும்பாலும்‌ 
அவை தவிர்க்கப்பட்டுள்ளன. ஆசிரியருடன்‌ கருத்து மாறுபடு 
மிடங்கள்‌ சான்றுகாட்டிச்‌ கட்டப்பட்டுள்ளன. குகை நிகழ்க்‌ 
சிகளை மட்டுமே நவில்வதாக உள்ளவை வெறுமனே சுட்டப்‌ 
பட்டுள்ளன. தொருப்பில்‌ வாக்கிய முடிவில்‌ ஆங்காங்கே 
காணப்படும்‌ எண்கள்‌ அக்‌ கருத்து எடுத்த நூலுள்‌ காணப்படும்‌ 
பக்க எண்ணைக்‌ குடுப்பிடும்‌. 


பொது நிலையில்‌ கம்பன்‌ பற்றிய ஆய்வுகளை நோக்குழி, 
கம்பன்‌ வரலாறு, காலம்பற்றிய முடிந்த முடிவுகள்‌ இல்லை. 
வரலாற்றில்‌ கற்பனையே மிகுந்துள்ளது. கம்பன்‌ காலியம்‌ பிற 


viii 


மொழிகளிலும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தெனினும்‌ அவை 
பகுதிபகுதியாக உள்ளனவேயன்‌ றி முழுமையாக மொழிபெயர்க்‌ 
கப்படாமை ஒரு குறைபாடே. கம்பனைப்‌ பெரும்பாலும்‌ வான்மீகி 
யுடனும்‌, மற்றும்‌ துளசியுடனும்‌ சிறுபான்மை மேலை நாட்டுப்‌ 
புகழ்வாய்ந்த புலவர்களுடனும்‌ ஒப்பிடுதல்‌ காணப்படுகிறது, 
தமிழ்‌ இலக்யெத்துள்‌ பெரும்பாலும்‌ திருக்குறளுடனே அதிகமாக 
ஒப்பிடப்படுகிறது. பிற இலக்தியங்களுடன்‌ ஒப்பிட்டுள்ள 
போதிலும்‌ அவை மிகச்சிறு அளவே. எனவே, ஒப்பியல்‌ ஆய்வு 
முறையில்‌ இராமசாதை ஆரம்ப நிலையிலேயே உள்ளது. ஆகவே 
விரிந்த அளவில்‌ இவ்வாய்வுத்‌ தேவைப்படுகிறது. 


வ. வே. ௬, ஐயர்‌, எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, நாமக்கல்‌ 
கவிஞர்‌. வெ. இராமலிங்கம்‌ பிள்ளை, வெ. ப. ௬. முதலியார்‌ 
அ. ௪. ஞானசம்பந்த ம்‌, எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌, கொ. மு. 
பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ முதலியோரைக்‌ குறிப்பிட த்தக்கச்‌ 
சும்பன்‌ திறனாய்வாளர்களாகக்‌ கருதலாம்‌. மற்றும்‌ பலர்‌ 
உளர்‌. 


இங்கு ஒரு மாபெரும்‌ குறைபாடு சுட்டுதல்‌ தேவையாறெது. 
அஃது காப்பியத்‌ தலைவன்‌ காகுத்தனுக்கும்‌, அவனுக்கு உறுதுணை 
யாயிருந்த இலக்குவனுக்கும்‌ ஒரு திறனாய்வு நூல்‌ (அறிந்த 
வரையில்‌) இன்மையேயாம்‌. இதனைத்‌ தமிழறிஞர்‌ உலகம்‌ 
விரைவில்‌ அகற்ற வேண்டும்‌ என்ற விருப்புடன்தான்‌ எடுத்துச்‌ 
காட்டப்பட்டுள்ளது. பொதுவாகப்‌ பாத்திரங்கள்‌ பற்றிய 
திறனாய்வில்‌, பாத்திரத்தின்‌ திறனை ஒரு கூறுபாட்டில்‌ மட்டும்‌ 
ஆய்வனவாக உள்ளனவே தவிர முழுமையாக ஆய்வு செய்யப்‌ 
பட்டுள்ளமை ஒருசில பாத்திரங்களுக்கு மட்டுமேயாம்‌. அவற்‌ 
துள்ளும்‌ தலைமைப்‌ பாத்திரங்கள்‌ பல விடுபட்டுள்ளமை வருந்து 
துற்குரியது, கம்பன்‌ காவியம்‌ விரிந்த அளவில்‌ உள்ளமை இவ்‌ 
விடருக்குக்‌ காரணம்‌ போலும்‌ 


கதை நிகழ்ச்சிகளை மட்டும்‌ சுட்டிச்செல்லுதல்‌, பழையகருத்து 
களையே திரும்பவும்‌ கூறுதல்‌, புதிய கருத்துகளை யுரைத்தல்‌, 
உண்மைக்குப்‌ புறம்பானவற்றை நவில்‌ தல்‌ என இத்திறனாய்வுகள்‌ 
அமைந்துள்ளன. பழைய சருத்துகளையே மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பேசுதல்‌ என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதனால்‌, 
கம்பனின்‌ திறனாய்வு வளர்ச்சித்‌ தடைபடுகிறது எனில்‌, ஐயமில்லை, 
உண்மைக்குப்‌ புறம்பானவற்றை எழுதுதலையும்‌ முற்றிலுமாகக்‌ 
களைதல்வேணடும்‌. எனினும்‌, அதனைப்‌ பிறர்‌ மறுத்துரைப்பதால்‌ 
திறனாய்வு வளர்ச்சிக்கு மிசச்சிறுபான்மை அது உதவுகிறது. 


ix 


இப்படிப்பட்டத்‌ தவறுகளால்‌ கம்பனின்‌ உண்மை நிலையைத்‌. 
தெளிவாக, விரிவாக எடுத்தியம்ப வேண்டும்‌ என்ற நல்லெண்ணம்‌ 
பிறருக்குத்‌ தோன்றி அதன்மூலம்‌ பலசிறந்த நூல்கள்‌. கட்டுரைகள்‌ 
வர ஏதுவாகின்றது. ஆயின்‌, பிழைபட்ட எண்ணங்களை வாசகர்‌ 
இடையில்‌ உலவவிடுதல்‌ தவறேயாம்‌. இங்குச்‌ சான்றாக நாமக்கல்‌. 
கவிஞரின்‌ “காந்தியடிகளும்‌ கம்பநாட்டாழ்வாரும்‌” எனும்‌: 
காலுக்கு மறுப்புரையாக, “கம்பரும்‌ காந்தீயமும்‌”, ஆத்தானக்‌ 
கவிஞர்‌ ஆராய்ச்சி சரியா? என்ற ஒரு கட்டுரை எழுந்துள்ள 
மையைக்‌ காட்டலாம்‌. இவ்வாறே *இராவணேசுவரன்‌* எனும்‌ 
நூலுள்‌ எழுந்துள்ள கருத்துகளுக்கும்‌ விடை காணுதல்‌ 
வேண்டும்‌. இதனால்‌, கம்பனை உள்ளவாறே உணர வழியேற்படும்‌. 


முடிவாகக்‌ கூறுமிடத்து, கம்பன்‌ வரலாறு, காலம்‌ பற்றிய 
முரண்பாடுகள்‌ நீங்கி உண்மையான அவன்‌ வரலாற்றினையும்‌ 
வாழ்ந்த கால எல்லையினையும்‌ அறுஇயிடல்‌ வேண்டும்‌. தமிழுக்குக்‌ 
கதியாக விளங்கும்‌ கம்பரைப்‌ பற்றிய ஓர்‌ தெளிந்த அறிவு 
உறுதியாகத்‌ தேவை. கம்பனுக்குப்‌ பல இறந்த இறனாய்வு 
நூல்களும்‌ கட்டுரைகளும்‌ உள்ளபோதிலும்‌, ஒப்பியல்‌ பாத்திரப்‌ 
படைப்பு, கவித்திறன்‌ என வகைப்படுத்தி நோக்குங்கால்‌ கம்பன்‌ 
பற்றிய இறனாய்வில்‌ சறிதளவுகூடத்‌ திருப்தி எழுவதில்லை. இத்‌. 
திறனாய்வு இன்னும்‌ ஆரம்பநிலையிலேயே கூறியது கூறலாகவே 
இருக்கிறது. இதனை ஆழ்ந்து சிந்தித்தால்‌ நாம்‌ வருத்தத்துடன்‌ 
ஓப்புக்கொள்ளவேண்டிய உண்மை இது என்றும்‌, இதனைத்தவிர்க்க 
விரைந்து செயல்பட வேண்டியதன்‌ அவசியமும்‌ புலனாகும்‌. 
“இராமகாதை' கம்பன்‌ நமக்களித்த அரும்பெரும்‌ சுரங்கம்‌, அக்‌ 
கவிச்‌ சக்கரவர்த்திக்கு நாம்‌ திறனாய்வு என்னும்‌ வளமையைக்‌ 
காட்டாது அதில்‌ வறுமையைக்‌ காட்டுவது நன்றன்று எனவே 
கம்பனை இலக்கியத்‌ இறனாய்வின்‌ பல வழிகளையும்‌ கையாண்டு 
சிறப்புற ஆய்ந்து, பாத்திரப்‌ படைப்பினையும்‌, பிறநலன்களையும்‌ 
வெளிப்படுத்திக்‌ கொணர்ந்து அவற்றைத்‌ திறம்பட ஒளிவீசச்‌ 
செய்வது தமிழறிஞர்களின்‌ கடமை, 


இலக்கிய இன்பம்‌ செறிந்த காவியக்‌ கடலான கம்பனமுதை, 
கற்றவர்‌ மற்றவர்‌ அனைவரும்‌ சுவைக்கும்படி செய்தல்‌ ஒருவர்‌ 
இருவரால்‌ முடியக்கூடியதன்று பலரால்‌ நிறைவேற்றப்பட வேண்‌ 
டியதாகும்‌. எனவே, இக்‌ கோரிக்கைத்‌ தமிழறிஞாமுன்‌ சமர்ப்பிக்‌ 
கப்படுகிறது. இவ்வெண்ணம்‌ ஈடேறுங்கால்‌ இத்‌ நால்‌ தான்‌ 
பிறந்ததன்‌ பயனைப்பெற்றதாகும்‌. சேக்ஸ்பியர்‌, மில்ட்டன்‌, 
ஹோமர்‌ போன்றோருடன்‌ ஓப்பவைத்துப்‌ பேசப்படும்‌ கம்பன்‌, 
அவர்களைப்‌ போன்ற பிறநாட்டறிஞர்களாலும்‌ “உலகமகாகவி்‌ 


x 
என்று போற்றிப்புகழப்படல்‌ வேண்டும்‌, என்ற உண்மையான 
ஆவலின்‌ விளைவே இக்கோரிக்கை. 

கம்பன்‌ புகழ்பாடிக்‌ கன்னித்தமிழ்‌ வளர்ப்பதைத்‌ தன்‌ 
வாழ்க்கை நோக்கமாகக்‌ கொண்ட உயர்திரு. சா. கணேசன்‌ 
அவர்கள்‌ நடத்திவரும்‌ “கம்பன்‌ விழா” எல்லா நிலைகளிலும்‌ 
பாராட்டத்தக்கது. கம்பன்‌ விழா நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ 
அச்சில்‌ வருமானால்‌ மிகவும்‌ பயனாக இருக்கும்‌. இது சென்னை 
போன்ற பிற இடங்களில்‌ நடக்கும்‌ கம்பன்‌ விழாக்களுக்கும்‌ 
பொருந்தும்‌.” 


இங்குப்‌ பக்க எண்‌எளுடன்‌ கூடியிருக்கும்‌ தலைப்புகள்‌ கட்டுரை 
களைக்‌ குறிக்கும்‌. தலைப்பின்‌ ழே அக்கட்டுரை எடுக்கப்பட்ட 
நூலின்‌ பெயர்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ முதலிய விபரங்கள்‌ உள்ளன. 
முழுமையான நூலாயின்‌ ஆசிரியரின்‌ பெயர்‌ தனித்துக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. நாடகம்‌, கவிதை, பொருட்கட்டுரை போன்றன 
அவ்வவ்‌ விடங்களில்‌ சுட்டப்பட்டுள்ளன, *, ஓ எனும்‌ குறியீடுகள்‌ 
முறையே Dissertation on Tamilology, Tamil Research Through 
ர௦யாறகls எனும்‌ நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன என்பதனைக்‌ 
குறிக்கும்‌. 


உள்ளே 


அணிந்துரை 

நன்‌ றியுரை 

வாயில்‌ 
கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 
மிகைப்‌ பாடல்கள்‌ 
சுருக்கம்‌ 

வசனம்‌ 

மொழி பெயர்ப்புகள்‌ 
கம்பர்‌ வரலாறு 
கால ஆராய்ச்சி 
பாத்திரங்கள்‌ 
பண்புகள்‌ 
மெய்ப்பாடு 
இயற்கை 

அரசியல்‌ 

தத்துவம்‌ 

மதம்‌ 

கவிநயம்‌ 

ஒப்பியல்‌ 

அகராதி 

பொது 
பிற்சேர்க்கை 
பொருளடக்க அகரவரிசை 


-ஆசிரியர்‌ அகரவரிசை 


182 
193 
197 
215 


217 
223 


228 
272 


307 
308 


394 
397 
409 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 


தமிழில்‌ முதன்‌ முதலில்‌ அச்சான நூல்‌ “டெளட்ரினா 
இரிஸ்டா” (Doutrina Christa) என்பதாகும்‌. இது க. பி, 1578-இல்‌ 
அச்சிடப்பட்டது. 

கம்பராமாயணம்‌ முதன்முதலில்‌ ௫. பி, 1842இல்‌ ஒரு சிறுபகுதி 
மட்டும்‌ (பிரகலாதன்‌ சரித்திரம்‌ என்கிற ஈரசிங்க விஜையம்‌) 
பதிப்பிக்கப்பட்டது. கல்விக்‌ களஞ்செ அச்சுக்கூடத்தில்‌ பதிப்‌ 
பீக்கப்பட்ட இம்‌நூலின்‌ பதிப்பாசிரியர்‌ யார்‌ என்பது தெரிய 
வில்லை. இதன்‌ பின்னர்‌ பாலகாண்டத்தை 1843இல்‌ திரு. 
வேங்கடாசல முதலியார்‌ பதிப்பித்தார்‌. தமிழின்‌ முதலச்சு 
நூலுக்கும்‌ கம்பனின்‌ முதல்‌ அச்சுப்‌ பதிப்பிற்குமிடையே சுமார்‌ 
மூன்று நாற்றாண்டுக்கால இடைவெளி காண்கிறோம்‌. கம்பன்‌ 
காவியம்‌ அளவில்‌ மிகப்‌ பெரிதாய்‌ இருந்தமையும்‌, அச்சிற்‌ பதிப்‌ 
பிக்கும்‌ வசதிகள்‌ அக்காலச்‌ சூழலில்‌ மிகக்‌ குறைவாய்‌ அமைந்‌ 
திருந்தமையும்‌ இதற்குக்‌ காரணங்களாய்கீ கொள்வது பொருந்‌ 
தும்‌. கம்பன்‌ நூல்‌ பெரும்பான்மையும்‌ பகுதி பகுதியாகவே 
பதிப்பிக்கப்பட்டுள்‌ எமை இதனை வலியுறுத்தும்‌. 


1842த்குப்பின்‌ கம்பன்‌ பதிப்புகள்‌ ஓரளவிற்கு அதிகமாக 
வந்தள்ளன. இன்று ஈமக்குக்‌ இடைக்கும்‌ பதிப்புகளின்‌ 
எண்ணிக்கை 64 ஆதம்‌. இவற்றுள்‌ 9 பதிப்புகளே முழுமை 
யானவைகளாக உள்ளன, நமக்குக்‌ இடைப்பனவற்றுள்‌ முதல்‌ 
மூழூமையான பதிப்பு 1914இல்‌ வெளிவந்த ௮. இரங்கசாமி 
முதலியார்‌ & சன்ஸ்‌ பதிப்பாகும்‌. இது திருமயிலை. சண்முகம்‌ 
பிள்ளையின்‌ படுப்பினைப்‌ பின்பற்றி வந்ததாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. இதனால்‌ கம்பனுக்குத்‌ இருமயிலை. சண்முகம்‌ 
பிள்ளையின்‌ முழுமையான பதிப்பு ஒன்றும்‌ இருந்தது என்பது 
தெளிவு. ஆனால்‌ இவரின்‌ பதிப்பு முழுமையாக இன்று இல்லை. 

புங்கத்தூர்‌ கந்தசாமி முதலியாரின்‌ வெளியீடாகக்‌ கம்ப 
சாமாயணத்தின்‌ பால, ஆரணிய, கிட்டுந்தா, சுந்தர, யுத்த 
காண்டங்கள்‌ கிடைக்கின்றன. இவர்‌ பால, ஆரணிய காண்டங்‌ 


2 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
கரக்‌ காண்டங்களின்‌ அடிப்படையில்‌ கம்பனை முதலில்‌ 
பதிப்பித்த திரா: வேங்கட முதலியாரைப்‌ பின்பற்றிப்‌ பதிப்பித்‌ 
துள்ளார்‌. இவ்வாசிரியர்‌ முதல்‌ மூன்று காண்டங்களைப்‌ 
பதிப்பித்ததாக மர்ரே ராஜம்‌ வெளியீட்டின்‌ முன்னுரையால 
அறிகின்றோம்‌. ஆயின்‌ அயோத்தியா காண்டத்தின்‌ இவர்‌ பதிப்பு 
நமக்குக்‌ கிடைக்கவில்லை. எணி னும்‌ இப்பதிப்பைக்‌ கொண்டு 
புங்கத்தூர்‌ கந்தசாமி முதலியார்‌ தானும்‌ அயோத்தியா காண்டச்‌ 
இனைப்‌ பதிப்பித்திருக்கலாம்‌. இவ்வூகம்‌ உண்மையாயின்‌ 
கம்பனுக்கு முழுமையான பதிப்பொன்று 1863-1834இல்‌ இருந்தது 
எனக்‌ கொள்ளலாம்‌. சென்னை ராஜதானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ 
சங்கத்தார்‌ பால, அயோத்தியா, ஆரணிய, டெடிந்தா காண்டங்‌ 
களப்‌ பதிப்பித்துள்ளனர்‌. இவர்களும்‌ முழுமையாகப்‌ பதிப்பித்‌ 
இருப்பார்களா என எண்ணின்‌ வீடைகாண சரியான குறிப்பு 
களில்லை. இவை தவிர 1886இல்‌ கம்பராமாயணம்‌ இருபகு தியாகப்‌ 
பதிப்பிக்கப்பட்டதாக மயிலை. சீனி. வேங்கடசாமி (பத்தொன்ப 
தாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழிலக்கியம்‌, பக்‌. 389) கூறியுள்ளார்‌. 
அதுபற்றிய விபரம்‌ தெரியவில்லை. 


மிக அதிகமான பதிப்புகள்‌ பாலகாண்டத்திற்கு உள. (23) 
பிற காண்டங்கள்‌ முறையே 17 (அயோத்தி), 15 (ஆரணிய), 
17 (கிட்டுந்த), 14 (சுந்தர), 14 (யுத்த) பதிப்புகளைப்‌ 
பெற்றுள்ளன. ஒருவரின்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றி மற்றவரும்‌ பதிப்‌ 
பிக்கும்‌ போக்கும்‌ ஆரம்பநிலையில்‌ காணப்படுகிற து. புங்கத்தூர்‌ 
கந்தசாமி முதலியார்‌ போன்று சுப்புராய முதலியாரும்‌, சுப்புராய 
பிள்ளையும்‌ இணைந்து பாலகாண்டத்தினைத்‌ திரு. வேங்கட 
முதலியாரின்‌ பதிப்பினைக்‌ கொண்டு பதிப்பித்‌ துள்ளனர்‌. இராச 
கோபால பிள்ளை ஆரணிய காண்டத்தினை, இரு. வேங்கட முதலி 
யாரும்‌, சேமங்கலம்‌ காராயணசாமி முதலியாரும்‌ இணைந்து 
பதிப்பித்தப்‌ பிரதிக்ணெங்கப்‌ பதிப்பித்‌ துள்ளார்‌. 


சங்க இலக்யெங்கள்‌, குறள்‌, சிலம்பு, சிந்தாமணி போன்று 
கம்பனுக்கு ஒர்‌ பழைய உரை இல்லையெனத்‌ தெரிகிறது. கம்ப 
னுக்கு முதன்முதலில்‌ உரையுடன்‌ அச்சாகிய பெருமை முதலில்‌ 
அச்சான நூலுக்கே இடைக்கிறெது. இச்சிறு நூலுக்கு வீரராகவ 
முதலியார்‌ உரையெழுதியுள்‌ ளார்‌. பின்‌ எழுந்த பதிப்புகள்‌ சில 
அரும்பதவுரை, குறிப்புரை பதவுரை போன்றவற்றுடன்‌ 
தோன்றின. அரும்பதவுரை, குறிப்புரை உள்ள நூல்கள்‌ எல்லா 
அரும்பதங்களுக்கும்‌ உரை நவில்கின்றன எனக்‌ கூறமுடியாது. 
மிகச்றிதளவே அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாகக்‌ கூறு 
இன்றன. மொத்தப்பஇப்புகளில்‌ 41 பதிப்புகள்‌ உரையுடன்‌ 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 3 


8 ச. 
கூடியன. அவற்றுள்‌ 16 பதிப்புகள்‌ அரும்பதவுரை, குறிப்புரை 
கூறுவன, ஏனையன விரிவான உரைகளைத்‌ தருகன்‌ றன. 


முழுமைப்‌ பதிப்புகளில்‌ ராஜம்‌ பதிப்பு மூலம்‌ மட்டும்‌ கொண்‌ 
டதாக அமைகிறது. வெ. நா. ஸ்ரீரிவாஸய்யங்கார்‌ பதிப்பில்‌ பால, 
ஆரணிய காண்டங்கள்‌ குறிப்புரை கொண்டுள்ளன. ஏனைய 
மூலம்மட்டுமே. ௮. இரங்கசாமி முதலியார்‌ & சன்ஸ்‌ தி. பார்த்த 
சாரதி ஐயங்கார்‌, கம்பன்‌ கழகம்‌ பதிப்புகள்‌ அரும்பதவுரை 
கொண்டுள்ளன. டி. கே, சியின்‌ பதிப்பு, முதல்பகுதி அரும்பத 
வுரையாகவும்‌, 2, 3ஆம்‌ பதிகள்‌ பதவுரை கொண்டும்‌ அமை 
கின்றன. ஏனை வை. மு, கோ, ௨, வே. சா; அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ பதிப்புகள்‌ விரிவான விளக்கமான உரைகளைத்‌ 
தந்துள்ளன. 


காண்ட அளவில்‌ 1861இல்‌ பாலகாண்டத்திற்கு எழுந்த 
உரையே முதல்‌ உரையெனக்‌ கொள்ளலாம்‌. இதன்‌ உரை 
யாசிரியர்‌ யாரெனத்‌ தெரியவில்லை. சந்சரகாண்டத்‌ திற்கு 1854இல்‌ 
வி. கோவிந்தப்‌ பிள்ளையும்‌, 1889இல்‌ அயோத்தியாகாண்டத்‌ 
திற்குச்‌ சேஷசாஸ்திரியும்‌ உரையெழுதியுள்ளனர்‌. 1922இல்‌ 
வை. மு, சடகோப ராமாநுஜாசாரியர்‌, சே. கிருஷ்ணமாசாரியர்‌, 
வை. மு. கோபால கிருஷ்ணமாசாரியர்‌ ஆகியோர்‌ இணைந்து 
உரை செய்துள்ளனர்‌. சோடசாவ சனம்‌ சுப்பராய செட்டியார்‌ 
1904இல்‌ அயோத்தியா காண்டத்திற்கு உரையெழுதியுள்ளார்‌, 
திருமயிலை. சண்முகம்‌ பிள்ளை உரையும்‌ அதற்கு உண்டு. இவர்‌ 
களைக்‌ குறிப்பிடத்தக்கப்‌ பழைய உரையாசிரியர்களாகக்‌ கொள்ள 
லாம்‌. வை. மு. கோபல கிருஷ்ணமாசாரியாரின்‌ உரையே முதன்‌ 
முதலில்‌ கம்பனுக்கு முழுமையான விரிவான உரையாகும்‌. 


பிற இலக்கியங்களைக்‌ காட்டிலும்‌ கம்பராமாயணத்துக்கே 
மிகுதியாகப்‌ பாடபேதங்களும்‌ இடைச்‌ செருகல்களும்‌ இருப்பதை 
அதன்‌ பதிப்புகள்‌ சுட்டுகின்றன. ௨, வே. சா; அண்ணாமலை, 
ராஜம்‌, கம்பன்‌ கழகம்‌ முதலிய பதிப்புகளைப்‌ பார்த்தால்‌ இது 
தெளிவாகும்‌. இவற்றிற்கடையேகூடப்‌ படல எண்ணிக்கைகள்‌, 
பாடல்‌ எண்ணிக்கைகள்‌ வேறுபட்டு அமைகின்றன. சான்றாக, 
சந்திர சயிலப்‌ படலம்‌ என்‌ றொரு படலம்‌, ராஜம்‌, கம்பன்‌ கழகப்‌ 
பதிப்புகனில்‌ காணப்படுவது, பிற உ.வே.சா; வை மு. கோ; 
அண்ணாறலைப்‌ பதிப்புகளில்‌ இல்லை. பாலகாண்டம்‌ ராஜம்‌ 
பதிப்பில்‌ 24 படலங்களும்‌, கற்பன்‌ கழகப்‌ பதிப்பில்‌ 23 படலங்‌ 
களும்‌ பிறவற்றில்‌ 22 படலங்களும்‌ என உள்ளது, குலமுறை 
கிளத்தப்‌ படலம்‌ ராஜம்‌ பதிப்பில்‌ வரலாற்றுப்படலம்‌ என 
அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட மாறுபாடுகள்‌ மிக அதிகமாக 


4 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


உள்ளன. கம்பனின்‌ மொத்தப்‌ பாடல்‌ எண்ணிக்கையை வ, வே- 
சு. ஐயர்‌- 10569, உ. வே. சா, - 10418, அண்ணாமலை-10533, கம்பன்‌ 
கழகம்‌ - 10368 எனக்‌ கூறுகன்றன. டி. கே. சி, 1514 பாடல்‌ 
களைத்தான்‌ கம்பன்‌ பாடல்களாகத்‌ தருகின்றார்‌. ஒரு பதிப்பில்‌ 
கம்பன்‌ பாடலாகக்‌ கூறப்படுவது மற்றொரு பதிப்பில்‌ மிகைப்‌ 
பாடலாகவும்‌ கொள்ளப்பட்டுள்ளது. பொது நிலையில்‌ நோக்‌ 
இனும்‌; ஓவ்வொரு காண்டத்திலும்‌ அமைக்‌ துள்ள படல 
எண்ணிக்கையும்‌, படலப்‌ பெயர்களும்‌, படலத்தின்‌ தொடக்கச்‌ 
செய்யுட்களும்‌, மூடிவு செய்யுட்களும்‌ பெரும்பாலான பிரதிகளில்‌ 
வெவ்வேறு வகையில்‌ உள்ளன. ஒரு பிரதியில்‌ ஒரு படலமாகக்‌ 
காட்டப்படுவது மற்றொரு பிரதியில்‌ இரண்டாகவோ, மூன்‌ 
ரூகவோ பிரிந்து காணப்படுகிறது என்று ராஜம்‌ பதிப்பின்‌ 
முன்னுரையில்‌ (பக்‌, 9) காணப்படுவது மூ ற்றிலும்‌ சரியே. 


கம்பன்‌ காவியத்தில்‌ இத்‌ துணை மாறுபாடுகள்‌ நிகழ்ந்ததற்கு 
முதல்‌ காரணம்‌ இது மக்கள்‌ இலக்கியமாக விளங்கி வந்துள்‌ 
ளமையே யாகும்‌. பலர்‌ இராமாயணப்‌ பிரசங்கத்தையே தம்‌ 
வாழ்க்கைத்‌ தொழிலாக மேற்கொண்டிருந்தனர்‌. பொது மக்களை 
இன்புறுத்தும்‌ பொருட்டுச்‌ சில நூதனக்‌ கதைகளையும்‌, நகைச்‌ 
சுவையான செய்திகளையும்‌ இடையிடையே இவர்கள்‌ இணைக்க 
லாயினர்‌. மேலும்‌ வான்மீகத்திலுள்ள சில சதைகள்‌ கம்பனில்‌ 
இல்லாதிருப்பது குறையென எண்ணி வடமொழிப்‌ பயிற்சியுள்ள 
சிலர்‌ ல பகுஇகளைச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ சேர்த்திருக்கக்‌ கூடும்‌. 
பிற்காலத்தில்‌ வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ சில புதிய 
பாடல்களைப்‌ புகுத்தினார்‌ என்றும்‌ புலவர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 
(பால காண்டம்‌: முன்னுரை, பக்‌, 8) என்று ராஜம்‌ பதிப்பில்‌ 
காணப்படும்‌ கருத்து சிர்தித்தம்குரித்தே. இக்காலத்துப்போல்‌ 
அக்காலத்து அச்சின்மையால்‌ ஒன்றைப்‌ பார்த்து ஒன்றாகப்‌ பல 
பிரதிகள்‌ செய்யப்படுமிடத்து 'எமுதுவோர்‌ யாவரும்‌ தக்க நல்‌ 
லறிவு வாய்ந்தவராக இராமை பற்றி உள்ளதையுள்ளபடியே 
படித்து எழுதுவது அருமையாதலும்‌, அறிஞர்‌ பிரதி செய்யினும்‌ 
ஒவ்வோரிடத்து மூலப்‌ பிரதிக்கு வேறாக ஒரு சொல்லுள்ள 
விடத்து வேறொரு சொல்‌ எழுத்தில்‌ வந்து விடுவது முதலியன 
இயல்பேயாத.லும்‌, ஏட்டுப்‌ பிரதிகளைப்‌ படிக்கும்‌ அறிஞரும்‌ 
படித்துச்‌ செல்கையில்‌ இரெழுத்தை மற்றொரு எழுத்தாக மாறு 
படக்‌ கருதிப்‌ படித்தலும்‌, படிப்போர்கள்‌ தத்தமது அறிவுக்கு 
ஏற்பச்‌ சிற்சில விடத்து இவ்வண்ணமிருப்பின்‌ ஈலமென்று 
கருதித்‌ இருத்‌.துவ தும்‌ பாட பேதங்கள்‌ மிகுவதற்குக்‌ காரணமாக 
வை. மு. கோ (அயோத்திய காண்டம்‌: 1928, பக்‌, 7) கூறுவதும்‌ 
எற்புடைத்தே. 


உக 4 1 i 
கம்பராமாயணப்‌ பதிப்புக்ள்‌ ஞ்‌ 


இடைச்‌ செருகல்களை நீக்கும்‌ முறையை ராஜம்‌ பதிப்பினர்‌, 
பழம்‌ பிரதிகள்‌ பலவற்றில்‌ இல்லாது சில பிரதிகளில்‌ மட்டும்‌ 
காணப்படுகின்ற பாடல்களையும்‌ கதைக்குத்‌ தொடர்பில்லாது. 
இடைப்‌ பிறவரலாக உள்ள கவிகளையும்‌ பிற்காலத்தில்‌ சேர்க்கப்‌ 
பெற்றவை என எளிதில்‌ ஊூத்து விலக்கலாம்‌ எனக்‌ கூறுகின்‌ 
அனர்‌. (பால காண்டம்‌: முன்னுரை, பக்‌.) இ. த. கனகசுந்தரம்‌ 
பிள்ளை வெளியிட்ட பால காண்டப்‌ பதிப்பிலும்‌, வாணி விலா 
சத்தில்‌ வெளிவந்த கிட்ந்தா காண்டப்‌ பதிப்பிலும்‌ மிகைப்‌ 
பாடல்கள்‌ தனியே எடுத்துச்‌ காட்டப்பட்டுள்ளமை அறிகிறோம்‌. 
(1014.) பாட பேதங்கள்‌ சில பழம்‌ பிரதிகளில்‌ சட்டப்பட்‌ 
டுள்ளமையை உள்ளே உள்ள விளக்கங்களில்‌ காணலாம்‌, இன்று 
கிடைப்பனவற்றுள்‌ குறிட்பிடத்தக்கனவாகக்‌ கருதப்படும்‌ 
வை.மு.கோ, ராஜம்‌, உ.வே.சா, அண்ணாமலை, கம்பன்‌ 
கழகம்‌ முதலிய பதிப்புகளில்‌ மிகைப்‌ பாடல்கள்‌ பெருமளவில்‌ 
எடுத்துக்காட்டப்‌ பட்டுள்ளன. அண்ணாமலை, பதிப்புகளில்‌ 
மிகச்‌ சிறப்பாக, விரிக்த அளவில்‌ பாட பேதங்கள்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளன. 

பொது நிலையில்‌ உ.வே, சா, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பதிப்புகள்‌ சிறந்த பதிப்புகளாக உள்ளன. கம்பனை 
முழுமையாக ஒரே பகுதியில்‌ அச்சிட்டு வெளியிட்ட பெருமை 
யைக்‌ கம்பன்‌ கழகத்தினர்‌ கொள்கின்றனர்‌. 


இங்குப்‌ பதிப்புகள்‌ வெளியிடப்பட்ட கால வரிசையில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. ஆண்டுகள்‌ தெரியப்படாதனவற்றுள்‌ 
சில ஆசிரியர்‌ பெயர்கொண்டு அவ்வற்றிற்குரிய இடத்தினை 
ஊத்து அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு அமைக்க முட்‌ 
யாதன இறுதியில்‌ இணைக்கப்பட்டுள்ளன. நூலின்‌ பெயரின்‌ 
ழ்‌, பதிப்பித்தவரின்‌ பெயர்‌, இடம்‌, காலம்‌, நூலின்‌ பக்கங்களின்‌ 
எண்ணிக்கை, விலை ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன. நூலைப்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ அதன்பின்‌ அமைந்துள்ளன. பதிப்பிக்கப்‌ 
பட்ட இடத்துடன்‌ இணைந்து காணப்படும்‌ பெயர்கள்‌ வெளியீட்‌ 
டாளரைக்‌ குறிக்கும்‌.* 


*பழைய பதிப்புகளில்‌ வெளியிட்டாளர்கள்‌ பதிப்பித்தவர்‌ 
களாகவும்‌, உண்மைப்‌ பதிப்பாரிரியர்கள்‌, பரிசோதித்தவர்‌, 
பார்வையிட்டவா போன்ற சொற்களாலும்‌ குறிக்கப்‌ 
பட்டனர்‌. 


8 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
1. பிரகலாதன்‌ சரித்திரம்‌ என்கிற நரசிங்க விஜையம்‌ 


கல்விக்களஞ்சிய அச்சுக்கூடம்‌, 1842, 72, வீரராகவ முதலி 
யார்‌ உரை. 


2, பாலகாண்டம்‌--மூலம்‌ (முதல்‌ அச்சுப்‌ பதிப்பு) 
இரு. வேங்கடாசல முதலியார்‌. 1843; 218, 
பிழைதிருத்தம்‌ கொடுத்துள்ளார்‌. 


3. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌--ஆரணிய காண்டம்‌ 


இரு. வேங்கடாசல முதலியார்‌ (முதல்‌ 600 பாடல்கள்‌) 
சேமங்கலம்‌ நாராயணசாமி முதலியார்‌ (பின்பகுதி) சரஸ்வதி 
அச்சுக்கூடம்‌; 1844; 19-0; 156. 2 

'14 பிரதிகள்‌ கொண்டு அச்ெடப்பட்டதாகக்‌ குறிப்புள்ள து. 
பிழைதிருத்தம்‌ உண்டு, 1920 ஆம்‌ஆண்டுப்‌ பதிப்பினை இராச 
கோபால பிள்ளை மேற்பார்வை செய்துள்ளார்‌ 


4, ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌--பாலகாண்டம்‌ 


வித்வான்‌ சுப்பராய முதலியார்‌ வித்வான்‌ சுப்பராய பிள்ளை, 
ம, சபாபதி முதலியாரது கல்விவிளக்க அச்சுக்கூடம்‌; 1857, 
1858, 179. 

இரு. வேங்கடாசல முதலியார்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றிய து. 


5, ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ சுந்தரகாண்டம்‌ 


இராசகோபாலப்‌ பிள்ளை, ம. சபாபதிமுதலியார து கல்வி 
விளக்க அச்சுக்‌ கூடம்‌; 1859, 171, 


6. கம்பராமாயணம்‌--பால்காண்டத்திற்கு உரைபாடம்‌ 


எஸ்‌. கிருஷ்ணசாமி முதலியார்‌, முத்தமிழ்‌ விளக்க அச்சுக்‌ 
கூடம்‌; சன, 1861, 34-433. 


அ. வீசாகப்பெருமாளையர்‌, பொன்னம்பல முதலியார்‌, சந்திர. 
சேகர கவிராஐ பண்டிதர்‌, சுப்புராய பிள்ளை, அண்ணாசாமி 
முதலியார்‌, வ. ஆதிமூல முதலியார்‌, வீராசாமி செட்டியார்‌ 
ஆகியோர்‌ உரைச்சிறப்புப்‌ பாயிரம்‌ தந்துள்ளனர்‌. பதவுரை, 
குறிப்புரை, இலக்கணக்குறிப்பு, விரிவுரை முதலியன உள. 
சி. சபாபதி முதலியார்‌, ௪. ராஜகோபால பிள்ளை இவர்களின்‌ 
உதவியுடன்‌ பதிப்பிக்கப்பட்ட து. 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ A 
7. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ கிட்கிந்தா காண்டம்‌ 


கோ. இராசகோபால பிள்ளை, முத்தியாலு நாயகரது வாணி 
நிகேதன வச்சுக்கூடம்‌, ஆற்காடு; 1862, 135, 


பிழைதிருத்தம்‌ அமைந்துள்ள த. 


8. ஆரணிய காண்டம்‌ 

புங்கத்தூர்‌, கந்தசாமி முதலியார்‌, வாணி நிகேதனவச்சுக்‌ 
கூடம்‌; 1863, 153. 

இரு. வேங்கடாசல முதலியார்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றிய து 
பிழைதிருத்தம்‌ உண்டு. 
9, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - யுத்த காண்டம்‌ - 

வி. கோவிந்த பிள்ளை, புங்கத்தூர்‌ கந்தசாமி முதலியாரால்‌ 
களாநிதி அச்சுக்கூடம்‌; 1863; 2664-243, 

இரு பகுதியாகப்‌ பிரித்து அச்டெப்பட்டுள்ளது. இதே 
பதிப்பின்‌ சில பிரதிகளில்‌ இத்துடன்‌ உத்தர காண்டமும்‌ (156 
பக்கம்‌) மூன்றாம்‌ பகுதியாக இணைக்கப்பட்டுள்ள து. 
10, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ பால்‌ காண்டம்‌ 

புங்கத்தூர்‌. கந்தசாமி முதலியார்‌, ம. சபாபதி முதலியார து 
கல்வி விளக்க அச்சுக்கூடம்‌; 1864; 179, 

இரு. வேங்கடாசல முதலியார்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றியது. 
11, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ கிஷ்கிந்தா காண்டம்‌ 

வி. கோவிந்த பிள்ளை, புங்கத்தூர்‌ கந்தசாமி முதலியாரால்‌ 
கல்விவிளக்க அச்சுக்‌ கூடம்‌; சென்னை; 1864; 126, 
12, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ சுந்தர காண்டம்‌ 

வி. கோவிந்த பிள்ளை, புங்கத்தூர்‌. கந்தசாமி முதலியாரால்‌ 
கல்விவிளக்க அச்சுக்கூடம்‌; 1864; 171, 
13, கம்பராமாயணம்‌ - ஆரணிய காண்டம்‌ 


இராசகோபால பிள்ளை, இராமாதுசுலு நாயகரது ஸ்ரீரிகே 
தன அச்சுக்கூடம்‌; 1870; 136. 


இரு. வேங்கடாசல முதலியார்‌ * சேமங்கலம்‌. காராயணசாமி 
முதலியார்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றியது. 


H ல வ்கி க்ப்‌ 
8 கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


41. ஸ்ரீமத்‌ கம்ப ராமர்யணம்‌ - ஆரணிய காண்டம்‌ 
சேமங்கலம்‌. நாராயணசாமி முதலியார்‌, 1870; 136. 


15. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ ௬ந்தர காண்டம்‌ (மூலமும்‌ உரையும்‌) 
ஏழுமலைப்‌ பிள்ளை, விவேகவிளக்க அச்சுக்கூடம்‌; புரசைப்‌ 
பாக்கம்‌; மு. ப. 1871; 403, வி. கோவிக்த பிள்ளை உரை. 


பதவுரை, விளக்கவுரை, பிழைதிருத்தம்‌ உள்ளன. 


16. கம்பராமாயணம்‌ - பால்‌ காண்டம்‌ 

சென்னை ராஜதானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ சங்கம்‌, இ. க, ௮. 
சங்கத்தாரது அச்சுக்கூடம்‌; சென்னை; 1878. 

படலங்களின்‌ கதைச்‌ கருக்கம்‌ கூறப்பட்டுள்ள த. 


17, கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 
இ. ௧. ௮, சங்கத்தாரது அச்சுக்கூடம்‌; 18897; 95.183 
கங்கைப்‌ படலம்‌ முதல்‌ இளை கண்டு நீங்கு படலம்‌ ஈறாக 
உள்ளது. ஒவ்வொரு படலத்தின்‌ முன்னும்‌ கதைச்‌ சுருக்கம்‌ 
உள்ளது. 
18, கம்பராமாயணம்‌ - ஆரணிய காண்டம்‌ . 
சென்னை ராஜதானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ சங்கம்‌, இ, ௧. ௮. 
சங்கத்தார து அச்சுக்‌ கூடம்‌; 1885; 186. 
படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கம்‌ உள. 
19, கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 
2 சென்னை ராஜதானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ சங்கம்‌, 8, ௧. ௮, 
சங்கத்தார து அச்சுக்கூடம்‌; சென்னை; 1886; 183. 
படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கம்‌ உண்டு. 


20, கம்பராமாயணம்‌ - கிட்கிந்தா காண்டம்‌ 


சென்னை ராஜதானிப்‌ பாடசாலைப்‌ புத்தகச்‌ சங்கம்‌, இ, ௧, ௮. 
சங்கத்தார து அச்சுக்கூடம்‌; 1888; 169, 

படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கத்துடன்‌ அரும்பதங்களுக்கு 
உரையும்‌ உள்ளத. 
21. ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (மூலமும்‌ 

உரையும்‌) 

ஆதிகலாமி தி அச்சுக்கூடம்‌, சென்னை; 1889; 301. 


இய 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 


சேஷசாஸ்திரி உரை. 
சில விடங்களில்‌ பதவுரையாகவும்‌ லெவிடங்களில்‌ பொழிப்‌ 
புரையாகவும்‌ உள்ள த. 


22, ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - ஆரணிய காண்டம்‌ 

எம்‌. ஆர்‌. கந்தசாமிக்‌ கவிராயர்‌, அல்பினியன்‌ அச்சுக்கூடம்‌; 
சென்னை; 1900; 84-553; ரூ3 அணா 8. 

எம்‌. ஆர்‌. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ எஸ்‌. வெங்கடராயுலு 
நாயுடு உரை. மு. ரா. அருணாசலக்‌ கவிராயர்‌ பரிசோதித்தார்‌. 

பதவுரை, கருத்துரை, தேவையான இடங்களில்‌ குறிப்பு 
கள்‌ உள. பிழைதிருத்தம்‌ உண்டு. இவ்வுரையாசரியர்களால்‌ 
அயோத்தியா, பால, சுந்தர காண்டங்கள்‌ உரையுடன்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டமை முகவுரையால்‌ தெரிய வருகிறது. 


23, கம்பராமாயணம்‌ - பால்‌ காண்டம்‌ 
க. வ. திருவேங்கட காயடு, மு. சண்முக முதலியாரால்‌ 
பண்டிதமித்திரயந்தர சாலை; 1908; 172. 


தாலின்‌ ஆரம்பத்தில்‌ காப்புகள்‌, தனியன்கள்‌, நூலின்‌ பயன்‌ 
ஆயன உள. 


24, ஸீராமாயண பால்‌ காண்டம்‌ (மூலமும்‌ உரையும்‌) 
ஸ்ரீபத்மகாப விலாச அச்சுக்கூடம்‌, 1904, 1915, 1922; 519, 
இராமசாமி நாயுடு உரை. 
கம்பர்‌ சரித்திரம்‌, பாலகாண்ட விஷயத்திறம்‌, செய்யுளக 

ராதி உள. கம்பர்‌ 8 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பருதியைச்‌ சேர்ந்‌ 

தவர்‌. ஒளவை, புக3ழந்தி, ஒட்டக்கூத்தர்‌ முதலியோரின்‌ சம 
காலத்தவர்‌. பதவுரை, குறிப்புரை, இலக்கணக்‌ குறிப்பு ஆயன 
அடங்கியது, தேவையான இடங்களில்‌ சூசனைகளும்‌, விஷயத்‌ 


தொடக்கமும்‌ ஸ்ரீநிவாச முதலியார்‌ இணைத்துள்ளார்‌. இந்நூலை 
மேற்பார்வையிட்டவர்‌ குப்புசாமி நாயுடு. 


25. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (மூலமும்‌ 
உரையும்‌) 


தக்கோலம்‌ இராமசாமி நாயுடு, ஸ்ரீலட்சுமி காதசாயண விலாச 
அச்சுக்கூடம்‌; 1904; ரூ, 3.30 

தி. க, சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌ உரை. 

பதவுரை, விசேடவுரை, இலக்கணக்‌ குறிப்பு உள. 


10 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


26, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - கிஷ்கிந்தா காண்டம்‌ (பம்பை-- 

ுந்துபிப்படலம்‌) 

சூன்‌ 1907; 138; என்‌. பொன்னம்பலப்‌ பிள்ளை உரை. 

வி. குமாரசாமி முன்னுரை (ஆங்கிலம்‌) வழங்கியுள்ளார்‌. 
பொழிப்புரை, குறிப்புரை, பாடபேதம்‌, இலக்கணக்‌ குறிப்பு 
ஆகியன உண்டு. 


27. கம்ப ராமாயணம்‌ - சுந்தர காண்டம்‌ 

பி. ஆர்‌. இருஷ்ணமாசாரியார்‌; ஸ்ரீவாணி விலாஸ்‌ பிரஸ்‌; 
ஸ்ரீரங்கம்‌; 1907; 102-219. 

கதைச்‌ சுருக்கம்‌, செய்யுளகராதி முதலியன உள. ஜே. கே, 
பாலசுப்பிரமணியன்‌ முன்னுரை (ஆங்கிலம்‌) தந்துள்ளார்‌. 
படலப்‌ பெயர்களிடையே அதிகமான வேறுபாடுள து. 


28. இராமாவதாரஉரை 

செந்தமிற்‌: தொகுதி 7, 1908-1909; 20-29, 72, 

ரா. இராகவையங்கார்‌ உரை. 

கடவுள்‌ வாழ்த்து, பாயிரம்‌, அவையடக்கம்‌ முதலிய பாடல்‌ 
களுக்கு உரை, அரும்பதவுரை, மேற்கோள்‌ கூறுகறோர்‌. (முற்றுப்‌ 
பெறவில்லை) 


29. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ அயோத்தியா காண்டம்‌ 

௮. சுந்தரகாத பிள்ளை, சிதம்பர மூதலியாரது வித்தியாரத்‌ 
நாகர அச்சியந்திர சாலை; சென்னை; 1911; 160. 

அருஞ்சொற்‌ பொருள்‌, குறிப்புகள்‌ உள. 
30, ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - உயுத்த காண்டம்‌ 

௮, சுந்தரநாதம்‌ பிள்ளை, சிதம்பர முதலியாரது ப்பது 
காகர அச்சுக்கூடம்‌; சென்னை; 1911; 5794-200. 

காக பாசப்‌ படலத்தின்‌ இடையே 243-266 எண்‌ பாடல்‌ 
களுக்குப்‌ பதவுரை, விளக்கவுரை தருகிறார்‌. பிறவற்றிற்கு அரும்‌ 
பதவுரை உளது, உத்தர காண்டத்தினையும்‌ கம்பர்‌ அருளியதாக 
இதனுள்‌ இணைத்துள்ளார்‌. 


31. கம்ப ராமாயணம்‌ 


௮. இரங்கசாமி முதலியார்‌ & சன்ஸ்‌, பூ மகள்‌ விலாச அச்சுக்‌ 
கூடம்‌; 1914; 661-776, 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ ii 

திருமயிலை. சண்முகம்‌ பிள்ளையின்‌ பதிப்பினைப்‌ பின்பற்றி 
இரு பகுதிகளாக அமைந்துள்ளது. பால - சுந்தர காண்டங்கள்‌ 
முதல்‌ பகுதியிலும்‌, யுத்த, உத்தர காண்டங்கள்‌ பின்‌ பகுதியிலும்‌ 
உள்ளன. அரும்பதவுரை, இலக்கணச்‌ குறிப்பு தந்துள்ளார்‌. 
32. ஸ்ரீ கம்ப ராமாயணம்‌ 

இ. 9. பார்த்தசாரதி அய்யங்கார்‌, பூ மகள்‌ விலாச அச்சுக்‌ 
கூடம்‌; சென்னை; 1914-1928, 6614576. ்‌ 

பால - சுந்தர காண்டங்கள்‌ ஒரு பகுதியாகவும்‌, யுத்த, உத்தர 
(ஓட்டக்கூத்தர்‌) காண்டங்கள்‌ இரண்டாம்‌ பகுதியாகவும்‌ 
உள்ளன. அரும்பதவுரை காணப்படுகிறது. 
33. இராமாயணம்‌ - பாலகாண்டம்‌ 

1918, 274; ரூ. 2. குமாரசுவாமிப்‌ பிள்ளை - கனகசுந்தரம்‌ 
பிள்ளை உரை. 

முகவுரையில்‌ கம்பர்‌ உவச்சர்‌ குலத்தவர்‌, ஆதித்தர்‌ புதல்வர்‌, 
9 ஆம்‌ நூற்றுண்டினர்‌ என்ற குறிப்பும்‌, செய்யுள்‌ நடை பற்றிய 
சிறு விளக்கமும்‌ உள்ளன. அரும்பதவுரையும்‌, பாட்டு முதற்‌ 
குறிப்பகராதியும்‌ உண்டு. 
34, கம்ப ராமாயணம்‌ - கிஷ்கிந்தா காண்டம்‌ 

கணேச அச்சுக்கூடம்‌, 1922; 104787; ரூ, 4. 50. 


வை. மு சடனோபராமா நுதாசாரியார்‌ * சே, இருஷ்ணமா 
சாரியார்‌ + வை, மு. கோபால கிருஷ்ணமாசாரியார்‌ உரை. 


கம்பர்‌ நான்காம்‌ வருணத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்பது ஆசிரியர்‌. 
களின்‌ துணிபு. இக்‌ காண்டத்தின்‌ கதையும்‌ கம்ப ராமாயணம்‌ 
பற்றிய ஒர்‌ பொது நிலை விளக்கமும்‌ உள. உரை விரிவான 
உரையாக அமைந்துள்ள து. 
35, பால காண்டம்‌ 


நமசிவாய முதலியார்‌, நிரஞ்சன விலாச அச்சுக்கூடம்‌; 
சென்னை; 1924; 190. 


குறிப்புகள்‌ இடையிடையே உண்டு. திருமயிலை, சண்முகம்‌ 
பிள்ளை பார்வையிட்டுள்ளார்‌. 
36. ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - சுந்தர காண்டம்‌ 


இருமயிலை. சண்முகம்‌ பிள்ளை, ஈமச்சிவாய முதலியாரால்‌ 
நிரஞ்சன விலாச அச்சியந்திர சாலை; சென்னை; 1925; 164, 


குறிப்புரை கூறியுள்ளார்‌. 


ர்க்‌ க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


6 பி 
37. கம்ப ராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 
பக்‌. 516; இருமயிலை. சண்முகம்‌ பிள்ளை உரை. 
இராமசாமி நாயுடு, சிவஞானம்‌ பிள்ளை, சபாபதிமு தலியார்‌, 
நமச்சிவாய முதலியார்‌ ஆ யோர்‌ ஈறப்புக்‌ கவிகள்‌ தந்துள்ளனர்‌. 
பதவுரை, விளக்கவுரை உள. 


38. ஸ்ரீ கம்ப ராமாயணம்‌ 

வை. மு. நரசிம்மன்‌, வை. மு. கோபால இருஷ்ணமாச்சாரி 
யார்‌ கம்பெனி, 17, தெளிசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ தெரு, 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5. 


வை. மு. கோபால கிருஷ்ணமாச்சார்யார்‌ உரை. 

பால காண்டம்‌: 1926; 8ம்‌ ப, 1973; 134971; ரூ. 15 
அயோத்தியா காண்டம்‌: 1928; 1935; 84852496; ரூ. 5 
ஆரணிய காண்டம்‌; 8ம்‌ ப. 1970; 74831; ரூ. 15 
இட்டுந்தா காண்டம்‌: 5ம்‌ ப, 1967; 796; ரூ. 15 

சுந்தர காண்டம்‌: 8ம்‌ ப, 1970; 64973; ரூ. 15 

யுத்த காண்டம்‌ - 1; 6ம்‌, ப, 1910; 12+ 1064; சூ. 15 
யுத்த காண்டம்‌ - 2: 1932, 6ம்‌. ப. 1971; 996 4150; ரூ. 15 


பதவுரை, விசேடவுரை உள. பாடபேதம்‌, இலக்கணக்‌ 
குறிப்பு, ஒப்புமைப்‌ பகுதி, மேற்கோள்‌ முதலியன காட்டுறோர்‌. 
நூலாசிரியர்‌ வரலாறு, சிறப்பு, காலம்‌ பற்றிய பிறர்‌ கூற்று கூறு 
கிறார்‌. நூன்முகம்‌, செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி, அரும்பதவக 
ராதி, பிழைதிருத்தம்‌, முதலியனவும்‌ உண்டு. 


39. கம்ப ராமாயணம்‌ ” ஆரணிய காண்டம்‌ 

வை. மு. கோ; 1936; 831; ரூ. 4. வை, மு. சடகோபராமா 
அஜாச்சார்யார்‌4 சே. கருஷ்ணமாச்சார்யர்‌ உரை, 

பதவுரை, குறிப்புரையாக உளது. பிழைதிருத்தம்‌ செய்யுள்‌ 
முதற்‌ குறிப்பகரா தி, அரும்பதவகராதி முதலியனவடங்யெது, 
40, கம்ப ராமாயணம்‌ - கிஷ்கிந்தா காண்டம்‌ 

1105 பக்‌; வை, மு. சடகோப ராமாநுஜாசார்யர்‌ கே. 
இருஷ்ணமாச்சாரியர்‌ 4 கொ. கோவிந்தாசாரியர்‌ உரை. 

கம்பர்‌, கம்ப ராமாயணம்‌, இட்டுந்தா காண்டம்‌ பற்றி ஓர்‌ 

முன்னுரை, பதவுரை, விளக்கவுரை, இலக்கணக்‌ குறிப்பு உண்டு. 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 13 


பம்பை முதல்‌ துர்‌ துபிப்‌ படலம்‌ வரை உளது. இர்‌ நூலுள்‌ பிற 
இலக்யெங்களும்‌ உள்ளத. நூலின்‌ பெயர்‌ தெரியவில்லை. 


41, கம்ப ராமாயணம்‌ (ஆழ்வார்‌ இருககரிப்‌ பிரதிகளின்‌ படி) 

வெளியீடு. வெ. நா. ஸ்ரீரிவாஸையங்கார்‌. 

முதல்‌ பகுதி:- விலை ரூ. 8. 

பால காண்டம்‌ (முதல்‌ ஏழு படலங்கள்‌ ): எஸ்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை பி. என்‌. அப்புஸ்வாமி ஐயர்‌, 1937, 99, (பாடபேசம்‌, 
அரும்பதவுரை) 

பால காண்டம்‌: மு. இராகவையங்கார்‌, 1942, 7189-16, 
(செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி, குறிப்புரை) 

அயோத்தியா காண்டம்‌: பக்ஷிராஷையங்கார்‌; 1944; 164 

ஆரண்ய காண்டம்‌: பக்ஷிராஷையங்கார்‌; 1944; 162 (செய்‌ 
யுண்‌ முதற்‌ குறிப்பகரா த, குறிப்புரை) 

இரண்டரம்‌ பகு இ:- விலை ரூ. 2.50 

இட்டிந்தா, சுந்தர காண்டங்கள்‌: பக்ஷிராஜையங்கார்‌; 1504 
16444. 

மூன்றாம்‌ பகுதி:- 

யுத்த காண்டம்‌; பக்ஷிராஜையங்கார்‌; 1954; 560. (சுவாமி 
பரமானந்தா முன்னுரை, பிழைதிருத்தம்‌) : 

பொதுநிலையில்‌ படலப்‌ பெயர்களிடையே அதிகமான வேறு 
பாடு காணபபடுகிறது. உத்தர காண்டமும்‌, கம்பராமாயணமாக 
இச்சுவடி கொண்டுள்ளதால்‌ தனியே பதிப்பிக்கப்பட்டுள்ள து. 
உத்தர காண்டம்‌: தி, கே. இராமாநுஜையங்கார்‌; பிப்‌, 1968; 

9117219. 


42, கம்ப ராமாயணம்‌ - சுந்தர காண்டம்‌ 

ஆர்‌. ஜீ. அச்சுக்கூடம்‌, சென்னை; 

1939, 64961; ரூ: 5., வை. மு. சடகோபராமாதநுஜாசாரியர்‌-- 
சே. ருஷ்ணமாசார்யர்‌4 வை, மு. கோபால கிருஷணமாசார்யர்‌ 
உரை. 

இக்காண்டத்தில்‌ ஆச்சார்யன்‌ செய்ய வேண்டிய செயல்‌ 
தெரிவிக்கப்படுகிற து. அதாவது உடலிற்‌ சிறையுண்டு கிடக்குஞ்‌ 
சேதகனுக்கு எம்பெருமான்‌ திறத்‌.து உணர்வைப்‌ பிறப்பித்துப்‌ 
பின்னர்‌ ஞானவானான அச்சேதகனை அங்கேறிக்குமாறு பகவா 
னுக்கு அறிவித்தலாகும்‌ என நான்முகத்தில்‌ கூறியுள்ளனர்‌. 
மாடபேதங்கள்‌ சிலவும்‌, சுந்தர காண்டத்தில்‌ உள்ள கருத்து 


14 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கள்‌ சிலவும்‌ கூறப்பட்டுள்ளன. செய்யுண்‌ முதற்குறிப்பகராதி, 

அரும்பதவகராதி முதலியனவும்‌ உண்டு. 

43. ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - பால காண்டம்‌ (திருவவதாரப்‌ 
படலம்‌ முடிய) 


எஸ்‌. கலியாண சுந்தர ஐயர்‌, உ.வே. சா. நூல்‌ நிலையம்‌; 
1946; 151. 

அரும்பத உரை, விசேடக்‌ குறிப்பு, மேற்கோள்‌, வான்மீகு 
யுடன்‌ வேறுபாடு, பாடபேதம்‌, செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி, 
அரும்பத முதலியவற்றின்‌ அகராதி ஆகியன உள. 


44, கம்பராமாயணம்‌ பால காண்டம்‌ 

எஸ்‌. கலியாண சுந்தர ஜயர்‌, ௨. வே. சா. நூல்நிலையம்‌; 
1949; 84538; ரூ. 6 

குறிப்புரை, இலக்கணக்‌ குறிப்பு, ஒப்புமைப்‌ பகுதிகள்‌, 
வான்மீகியுடன்‌ வேறுபாடு, பாடபேதம்‌, பிழைதிருத்தம்‌ உள. 
45, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ 

௨, வே. சா. நூல்‌ நிலையம்‌; திருவான்மியூர்‌, சென்னை, 

பால காண்டம்‌ : அக்‌. 1967, 18 1238; ரூ, 12 

அயோத்தியா: சன, 1972, 84528; ரூ. 12 

ச “2: சூன்‌ 1972, 7-1 529-1024; ரூ. 12 


ஆரணிய : 1959, 26+ 1131; ரூ. 12 
இட்டிந்தா ்‌ 1961, 28+ 1027; ரூ, 15 
சுந்தர 1 1957, 40-11044; ரூ. 12 
யுத்த- 1 : 1962, 1250; ரூ. 12 

2s 2 : 1962, 1096; ரூ. 12 

3 : 1963, 1191; ரூ. 12 

ர ச்‌ : 1963, 194983; ர. 12 


2 இப்‌ பதிப்பு பதவுரை, வீசேடவுரை, இலக்கணக்‌ குறிப்பு, 
ஒப்புமைப்‌ பகுதி, மேற்கோள்‌, பாடபேதம்‌, புராண வரலாறுகள்‌, 
காப்பியத்திற்‌ கண்ட அறிவுரைகள்‌, மூதுரைகள்‌ முதலியன 
பெற்று இலங்குகின்‌ றது. மூன்‌ பகுதியில்‌ நூன்மூகம்‌, பதிப்புரை 
அமைய, பின்பகுதியில்‌ செய்யுள்‌ முதற்கு றிப்பகராதி, அரும்பத 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 15 

6 
முதலியவற்றின்‌ அகராதி, பிழைதிருத்தம்‌ ஆகியன அடங்கி 
யுள்ளன. “கதைப்போக்கில்‌ இவர்‌ கையாளும்‌ செய்திகள்‌ பலவற்‌ 
திற்கு அத்யாத்ம ராமாயணம்‌ ஆதாரமான தென்பது புலனா 
“இன்றது. அத்தகைய விடங்கள்‌ ஆங்காங்கே விசேடவுரையில்‌ 
காட்டப்‌ பெற்றுள்ளன”, என்று பால காண்ட முகவுரையில்‌ 
காணப்படுகிறது. 


46, ஸ்ரீமத்‌ கம்ம ராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 

ஸ்ரீமதி ருக்மணி தேவி, ௨. வே. சா. நூல்‌ நிலையம்‌; சென்னை; 
மு. ப. 1951; 104474435; ரூ. 6. 50, 

குறிப்புரை, மேற்கோள்‌, வான்மீகி வேறுபாடு, பாட பேதங்‌ 
கள்‌, செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி, அரும்பத முதலியவற்றின்‌ 
அகராதி உள. 
47. கம்பர்‌ தரும்‌ ராமாயணம்‌ 

டி. கே. இதம்பரனார்‌, பொதிகைமலைப்‌ பதிப்பகம்‌; திருக்‌ 
குற்றாலம்‌. 1953-1955, ரூ. 6. 

முதல்‌ பகுதி : பால, அயோத்தியா, காண்டங்கள்‌ : 374-640. 


(அரும்ப தவுரை) 
2-ம்‌ பகுதி: ஆரணிய, இட்டுந்தா காண்டங்கள்‌ : 164-550 
.... (பதவுரை) 
3-ம்‌ பகுதி: சுந்தர, யுத்த காண்டங்கள்‌ : 124.570. 
(பதவுரை) 


இரண்டாம்‌ பகுதியில்‌ கடவுள்‌ தத்‌.துவம்‌ பற்றிய கட்டுரை 
யொன்றும்‌, மூன்றாம்‌ பகுதியில்‌ ராஜாஜியின்‌ முன்னுரையும்‌ 
அமைந்துள்ளன. பாடல்களுக்கு அவற்றின்‌ சந்தம்‌ பற்றியக்‌ 
குறிப்புள்ளது. அனுபந்தத்தில்‌ இருத்தங்களும்‌ பாட்டு முதற்‌ 
குறிப்பகராதியும்‌ அமைந்துள்ளன. 


48. கம்ப ராமாயணம்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, அண்ணாமலைநகர்‌; தெம்பரம்‌. 
சுந்தரகாண்டம்‌ - 1: 1955; 1963; 3245124384; ரூ. 10.25 
ன்‌ -2: 1956; 544604310; 
பால 1௨ 1957; 746524317; ரூ. 6 
2 “2: 1958; 245881312; ௫, 6 


16 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
அயோத்தியா -1: 1959; 104 6311-285,ரூ. 6 
22. 1960; 444974244; ரூ. 6 
ஆரணிய 1: 10963; 445501271; ரூ. 6 
ரு 2.2: 1964; 646534319; ரூ. 6 
கிட்கிந்தா - 1; 1965; 1816514315; ரூ.6 
-2: 1967; 544854283; ரூ. 6 
யுத்த 21: 1968; 6+819+377; ர. 7 
-2: 1969; 647884446; ரூ. 10 
-3: 1970; 646944393; ரூ. 12 
-4: 1970; 616684445; ரூ, 10 
35: 1970; 647344499; ரூ. 10 
“6: 1970; 949074485; ரூ. 15 


35 
உரை பொழிப்புரையாகவும்‌, குறிப்புரையாகவும்‌ உள்ளது. 
மேற்கோள்‌, இலக்கணக்‌ குறிப்பு, இடைச்‌ செருகல்கள்‌, 
பாடலுள்‌ காணப்படும்‌ கதைகள்‌ முதலியன உள, ஒவ்வொரு 
படலத்தின்‌ ஆரம்பத்திலும்‌ கதை நிகழ்ச்சி, பாத்திரங்கள்‌ 
பற்றிய சிறு குறிப்புகள்‌, கவிஈயம்‌ றந்த பகுதிகள்‌ வான்மீகி 
யுடன்‌ வேறுபடுமிடங்கள்‌ முதலியன சுட்டப்படுகன்றன. பிற்‌ 
சேர்க்கையாக ஓவ்வொரு பாட லுக்கும்‌ உள்ள பாட வேறுபாடுகள்‌ 
தெளிவாக, விரிவாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. பாட்டு முதற்‌ 
குறிப்பகராதியும்‌ உண்டு. சுந்தர காண்டத்தின்‌ முன்னுரையில்‌ 
கம்பரின்‌ காலம்‌, வரலாறு, நூல்‌ பற்றிய சிறு ஆய்வு உள்ள து. 
கம்பரின்‌ காலமாகப்‌ பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி சட்டப்படு 
கின்றது. இவர்கள்‌ முதன்முதலில்‌ சுந்தர காண்டத்தினைப்‌ 
பதிப்பித்‌ துத்‌ தொடர்ந்து பிறவற்றைப்‌ பதிப்பித்‌ துள்ளனர்‌. 


49, கும்பகர்ணன்‌ வதைப்படலம்‌ (1-170 பாடல்கள்‌) 
கழகம்‌; மு. ப. சன. 1956; 124192; செ. ரெ. இராம்சாமிப்‌. 


பிள்ளை உரை. 


பதவுரை, விளக்கவுரை, இலசீகணக்‌ குறிப்பு, பிறவேண்டும்‌ 
விளக்கங்கள்‌, மேற்கோள்‌ முதலியன உள. கம்பர்‌ சைவர்‌ 
என்றும்‌, 12ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்றும்‌ கூறுவர்‌. அருஞ்சொற்‌ 
பொருள்‌ அகரவரிசை, பாட்டு முதற்‌ குறிப்பகராதி மாதிரி வினாக்‌ 
கள்‌ உண்டு. 


17 
(1-171 


த்ம்பராமர்யணப்‌ பதிப்புகள்‌ 
50, உயுத்த காண்டம்‌--கும்பகருணன்‌ வதைப்படலம்‌ 
பாடல்கள்‌) 
வட இலங்கைத்‌ தமிழ்‌ நூற்‌ 4திப்பகம்‌; சுன்னாகம்‌; 1956; 
104157; ரூ. 2. இ. கமமசிவாய தேசிகர்‌ 4 வ. ஈடராஜன்‌ உரை. 
இராமாயண வரலாறு, கதைச்‌ சுருக்கம்‌, நூலின்‌ முன்னால்‌ 
உள. உரை, கொண்டு கூட்டு, பொருள்‌, விளக்கம்‌ என 
. மூன்று பீரிவாகவுள்ள து. விளக்கவுரையில்‌ பொருள்‌ வீளக்கம்‌, 
ஈயம்‌, இலக்கணக்‌ குறிப்புக்கள்‌, கதைத்‌ தொடர்புகள்‌ 
முதலியன உண்டு, அதுபந்தத்தில்‌ தொகுப்புக்‌ குறிப்புகள்‌, 
கதாப்பாத்திரக்‌ குணவியல்பு, கதாப்பாத்திரப்‌ பெயரகராதி, 
மாதிரிகை அப்பியாச வினாக்கள்‌ ஆயென இடம்‌ பெறுகின்றன, 


51. கும்பகர்ணன்‌ வதைப்படலம்‌ (1-170 பாடல்கள்‌) 

பைந்தமிழ்ப்‌ பண்ணை, யாழ்பாணம்‌; 1956; 84149; ரூ. 2. 
௪. ஆறுமுகம்‌ * நா. சிவபாத சுந்தரன்‌ உரை. 

முன்னுரையில்‌ கம்பர்‌ வைணவர்‌ என்றும்‌, 12ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியைச்‌ சார்ந்தவர்‌ என்றும்‌ கூறி 
யுள்ளனர்‌. கும்பகர்ணன்‌, இராவணன்‌, மாலியவான்‌, மகோதரன்‌, 
விபீடணன்‌ ஆகியோரின்‌ பாத்திர இயல்பும்‌, இப்படலத்துள்‌ 
இடம்பெறும்‌ கதையும்‌ கூறியுள்ளனர்‌. உரை பொழிப்புரை 
யாக உள்ளது. பாடல்களுக்கு இடையே பொருள்‌ விளக்கத்‌ 
தலைப்புகள்‌ உள. சிறப்புரையும்‌ அருஞ்சொற்‌ பொருளும்‌ 
உண்டு, 


52, கம்ப ராமாயணம்‌ (இராமாவதாரம்‌) 
எஸ்‌. ராஜம்‌, 5, தம்புச்செட்டித்‌ தெரு, சென்னை]. மு.ப 
1958-59 


பாலகாண்டம்‌ : 1958; 226. 
அயோத்தியா : 1958; 179. 


ஆரணிய ்‌ 1958; 181. 
கிட்கிந்தா : 1958; 158. 
சுந்தர : 1958; 208. 


யுத்த 1 : 1959; 374123415. 

_ 2 : 1959; 125.2984 16-29, 
_— 3 ; 1959: 299.4644 30-42, 
— 4 : 1959; 465561443.124, 


பாலகாண்டத்தின்‌ ஆரம்பத்தில்‌ பதிப்புரையில்‌ இராமா 
யணத்தின்‌ தோற்றம்‌, கம்பன்‌ சிறப்பு, பதிப்புமுறை .பற்றிச்‌ 
த. 


13 கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


கூறப்பட்டுள்ள து." கம்பனில்‌ காண்டப்‌ பீரிவினை படலப்‌ - பாகு 
பாடு முதலியன எல்லாம்‌ ஆசிரியர்‌ காலத்திற்குப்‌ பிற்பட்டே 
எழுந்திருத்தல்‌ கூரும்‌. மிகப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ வழக்கில்‌ 
புகுந்த சந்தக்‌ குழிப்புகளைக்‌ கம்பன்‌ பாடல்களுக்கு . ஏற்றி, 
உரைத்தல்‌ சிறிதும்‌ பொருந்தாது 2 போன்ற குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. ஒவ்வொரு படலத்திலும்‌ நடக்கும்‌ மிகழ்ச்சி 
கள்‌ ஏறு குறிப்புகளாக முன்பகுதியில்‌ தரப்பட்டுள்ளது. 
இறுதிப்‌ பகுதியில்‌ மிகைப்‌ பாடல்கள்‌ தனியாகக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. பாடல்‌ முதற்‌ குறிப்பகராதி ஒன்றும்‌ உள்ளது. 
ரீ. கந்தசாமிப்‌ பிள்ளை, சா. கணேசன்‌, பொ. நா. அப்புஸ்வாமி, 
வி. மு. சுப்பிரமணியம்‌, மு. சண்முகம்‌ ஆகியோர்‌ இதன்‌ பதிப்‌ 
பாசிரியர்களாவர்‌. 


53. கம்பராமாயணம்‌ (பால, அயோத்தியா காண்டங்கள்‌) 


கு. அழகிரிசாமி; சக்தி காரியாலயம்‌; ஆயிரம்‌ விளக்கு; 
சென்னை. மு. ப. ஏப்‌. 1958 (மலிவுப்‌ பதிப்பு); 456; ரூ. 2, 

முன்னுரை, ஆய்வு கோக்லெமைந்த கம்பர்‌ வரலாறு, கதைச்‌ 
சுருக்கம்‌, பாட்டு முதற்‌ குறிப்பகராதி, அரும்பத உரை அகராதி 
ஆகியன உள. 


54, கம்பராமாயணம்‌ - கிட்கிந்தா காண்டம்‌ (1-7 படலங்கள்‌) 


கழகம்‌; மூ, ப. மே, 1965, 125; ரூ. 3.75 ம. இராசமாணிக்கம்‌ 
உரை. 

கம்பரைத்‌ திருமாலுக்குத்‌ தொண்டு செய்து வரும்‌ குடியில்‌ 
பிறந்தவர்‌, 12ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியினர்‌, வெகுளியின்‌ 
எல்லையாகவும்‌, வீரத்தின்‌ எல்லையாகவும்‌ நகைச்சுவையைக்‌ 
காட்டும்‌ இயல்பினர்‌” என்று அறிமுகப்படுத்தகிறார்‌. செய்யுள்‌ 
முதற்‌ குறிப்பகரவரிசை உண்டு, i 


55, கம்பராமாயணம்‌ சுந்தர -காண்டம்‌ 


கு. அழகிரிசாமி, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; 576, பைராப்ட்ஸல்‌ 
ரோடு, சென்னை - 5; மு. ப, சூலை. 1965, (மலிவுப்பதிப்பு); 269; 
ரூ 

முன்னுரையில்‌ வான்மீடஇியிலிருந்து வேறுபடும்‌ ஏழு இடங்‌ 
களையும்‌ பெயர்க்‌ காரணமாக மூன்று கருத்துகளையும்‌ கூறு 
கிறார்‌. முதல்‌ நான்கு காண்டங்களின்‌ கதைச்‌ சுருக்கத்தைக்‌ 
கூறிப்பின்‌ படல வாரியாகக்‌ கதை நிசழ்ச்செகரக்‌ கூறுரிறோர்‌. 
அரும்பதங்களுக்கு உரையும்‌, விளக்கமும்‌ அடிக்குறிப்பில்‌ உள. 


pe 


கம்பராமாயணப்‌ பதிப்புகள்‌ 19 


56, கம்பராமாயணம்‌ ( இராமாவதாரம்‌) 


கம்பன்‌ கழகம்‌, 795, அண்ணாசகர்‌, சென்னை; மு. ப. 1976, 
இ. ப. 1977; 6341824, ரூ. 75. ்‌ 

பதிப்புரை, படல அடைவு, பொருள்மாலை, மிகைப்‌ பாடல்‌ 
கள்‌, படல அகராதி, பாடல்‌ முதற்‌ குறிப்பகராதி உள. 
அந்தந்தப்‌ படலங்களின்‌ நிகழ்ச்சிகள்‌ பற்றிய குறிப்பினைப்‌ 
பொருள்‌ மாலையில்‌ அமைத்துள்ளனர்‌. அரும்பதங்களுக்கு உரை. 
கூறியுள்ளனர்‌. கம்பகாடன்‌ இயற்றிய இராமாயணம்‌ எண்ணிய 
சகாப்தம்‌ எண்ணூற்று எழில்‌ தோன்றியதாகக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளனர்‌. 


37. பாலகாண்டம்‌ ( மூலமும்‌ உரையும்‌) 


கம்பகாடர்‌ (காரைக்‌ முடியிலிருந்து வெளிவரும்‌ மாதாந்த 
ராமாயண சஞ்சிகை - ஆசிரியர்‌ மோ. வே, கோவிந்தராஜையங்‌ 
கார்‌) 


பதவுரையும்‌ குறிப்புரையும்‌ கொண்ட 22 பாடல்கள்‌ 
உள்ளன. 


58, கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ 
184 பக்‌, 
எதிர்கொள்‌ படலம்‌ முதல்‌ பரசுராமப்‌ படலம்‌ வரை பொ பிப்‌ 
யுரையுடன்‌ விளங்குறெது, ஆரம்பத்தில்‌ கம்பர்‌ பற்றியும்‌ நூல்‌ 
பற்றியும்‌ சிறு முன்னுரை உள்ள து. 


59. கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (கங்கைப்‌ படலம்‌ - 
கிளைகண்டு நீங்கு படலம்‌) 
88 ப்‌, 


60. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 
154 பக்‌. 


61, கம்பராமாயணம்‌ கிட்கிக்தா காண்டம்‌ (பம்பைப்படலம்‌ 2 மரா 
மரப்படலம்‌) 

சபக்‌, 3 
பொழிப்புரை, குறிப்புரை, இலக்கணக்‌ குறிப்பு உண்டு, 


62, ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ கிட்கிந்தா காண்டம்‌ 
சி. த. முத்தையா பிள்ளை; 119, 
பாட வேறுபாடு சில இடங்களில்‌ சுட்டப்பட்டுள்ள து. 


20 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
63. கம்பராமாயணம்‌ - கிட்கிந்தா காண்டம்‌ 


முனுசாமி முதலியார்‌, கணேசா அச்சகம்‌, வெப்பேரி, 
சென்னை; 488, 


பதவுரை, விளக்கவுரை உண்டு. கம்பன்‌ வரலாறும்‌, கம்ப 
ராமாயணம்‌ பற்றிய ஒரு சிறு அறிமுகமும்‌ உள்ளன. 


64, கம்பராமாயணம்‌ - யுத்தகாண்டம்‌ 
309 - 574 பக்‌. 


மகரக்‌ கண்ணன்‌ வதைப்படலம்‌ முதல்‌ விடை கொடுத்த 
படலம்‌ வரை அரும்பதவுரையடன்‌ உள்ள ௧, 


மிகைப்பாடல்கள்‌ 


மிகைப்பாடல்கள்‌ என்று இங்குச்‌ சுட்டப்படுவன, ஆரம்ப 
கரல நிலையில்‌ ஏற்பட்ட கம்பன்‌ பதிப்புகளில்‌ காணப்படாத 
ஆயின்‌ ஏட்டுப்பிரதிகளில்‌ காணப்படும்‌ பாடல்களை த்‌ தொகுத்துக்‌ 
கூறப்படுவனவாகும்‌. இவை செந்தமிழ்த்‌ தொகுதிகளில்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. இத்‌ தொகுப்புகள்‌ கம்பன்‌ பாடல்கள்‌ தான்‌ என்ற 
தணிபில்‌ ஏற்பட்டவை. இத்‌ தொகுப்புகளுக்கும்‌ கம்பன்‌ 
பதிப்புகளான, ராஜம்‌, வை. மு. கோ.,, உ. வே. சா. அண்ணா 
மலை, கம்பன்‌ கழகம்‌ போன்ற பதிப்புகளில்‌ காணப்படும்‌ 
மிகைப்‌ பாடல்களுக்கும்‌ வேறுபாடுண்டு. அவை கம்பன்‌ பாடல்க 
ளன்று என்ற அணிபில்‌ தனித்து அமைக்கப்பட்டனவாகும்‌, இம்‌ 
மிகைப்‌ பாடல்கள்‌ கம்பன்‌ பதிப்புகளுடன்‌ தொடர்புடையன 
வாய்‌ அமைந்திருத்தலின்‌ பதிப்புகளைத்‌ தொடர்ந்து அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. 


65. இராமாவதாரச்‌ செய்யுட்‌ பாடாந்தரம்‌ 
செந்தமிழ்‌, தொகுதி. 2, 3, சி. கணேசையர்‌, 1903-1905. 


1903 வரை வெளிவந்துள்ள அச்சுப்‌ பிரதிகளில்‌ இல்லாத 
ஏட்டுப்‌ பிரதியில்‌ காணப்படும்‌ செய்யுட்கைத்‌ தொகுத்த, 
காண்டம்‌, படம்‌ வாரியாகத்‌ தருகிறார்‌. அவற்றின்‌ பாடபேதங்‌ 
களையும்‌ கூறி அவை பொருந்தாமையைச்‌ சுட்டுகிறார்‌. இத்‌ 
தொடர்‌ முற்றுப்‌. பெறவில்லை, 


மிகைப்பாடல்கள்‌ 21 


66. கம்பராமாயண ஆராய்ச்சி 
செந்தமிழ்‌: தொகுஇ 5, பி. ஆர்‌. நெஷ்ணமாச்சாரியர்‌; 1906 
21907, 449-455 
கம்பராமாயண அச்சுப்‌ பஇப்பில்‌ இல்லாத, பல எட்டுப்‌ பிரதி 
களில்‌ காணப்படும்‌ அயோத்தியா காண்ட செய்யுட்கள்‌ லெ 
கம்பன்‌ கவியாகவே இருக்கவேண்டும்‌ என்னும்‌ துணிபில்‌ இங்குக்‌ 
கூறியுள்ளார்‌. படலத்தின்‌ பெயர்‌, எப்பாட்டின்‌ பின்‌ இடம்பெற 
வேண்டும்‌ என்பனவற்றைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


67. கம்பராமாயணம்‌ 
செந்தமிழ்‌: தொகுதி 6. ௮. க. வைத்தியலிங்க உபாத்தியாயர்‌, 
1907—1908; 126-129. 
ஏகெளில்‌ காணப்படும்‌ அச்சில்‌ வராத செய்யுட்களைத்‌ 
தொகுத்துத்‌ தருகிறார்‌. தொகுப்பு முற்றுப்‌ பெறவில்லை. 


68. கம்பராமாயணத்தின்‌ விகற்பம்‌ 


செந்தமிழ்‌: தொகுதி 16, எம்‌. ஜுலியன்வின்சம்‌, 1917-1918, 
313-314. 
அச்சில்‌ வராத ஓலைச்‌ சுவடியில்‌ உள்ள, கையடைப்‌ படலத்‌ 
தின்‌ இறுதியில்‌ அமையும்‌ 9 செய்யுட்களைக்‌ கூறுகிருர்‌. 


69. கம்பராமாயணம்‌ 


செந்தமிழ்‌: தொகுதி 18, ந. சந்திரசேகரன்‌, 1919-1920; 
11-14. 
கம்பரரமாயணத்துள்‌ கும்பகருணன்‌ சரிதம்‌ கூறும்‌ பாடல்கள்‌ 
“இமயப்‌ படலம்‌” என்னும்‌ பகுதியில்‌ ஒட்டக்கூத்தர்‌ உத்தர 
காண்டத்துள்‌ கூறப்பட்டதற்கு ஏற்ப ஒரு சுவடியில்‌ அமைந்‌ 
துள்ளதாகக்‌ கூறி அப்பாடல்களைக்‌ கொடுத்துள்ளார்‌. 


சுருக்கம்‌ 


கம்பன்‌ காவியத்தில்‌ தேவையான கதைப்‌ பகுதிகளை மட்டும்‌ 
கொண்டு, வருணனை போன்ற பகுதிகளை நீக்கிச்‌ சுருக்கமாக 
அமைந்துள்ள கம்பன்‌ பதிப்புகள்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 
இத்தகைய சுருக்கங்கள்‌ (28) அனைத்தும்‌ அரும்பதவுரையுடனோ 
'அன்றி விரிவான உரையுடனோ அமைந்துள்ளன. சிறு பகுதி 


22 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
களுக்கு மட்டும்‌, காண்டங்கள்‌ அடிப்படையில்‌, காவியம்‌ 
முழுமைக்கும்‌ என இச்‌ சுருக்கங்கள்‌ அமைந்துள்ளன. வெ. ப. 
சுப்பிரமணிய முதலியாரின்‌ கம்பராமாயண சாரங்கள்‌, கம்பன்‌ 
காவியம்‌ முழுமைக்கும்‌ அமைந்த சிறந்த சுருக்கங்களாகும்‌. 
எஸ்‌. ஈல்லபெருமாளின்‌ கம்பன்‌ காவிய சாரங்களும்‌ (பால, 
அயோத்தியா காண்டங்கள்‌) சிறப்பாக அமைந்துள்ளன. 
அ. சே. சுந்தரராஜனின்‌ கம்பர்‌ கவிதைக்‌ கோவை மூன்று பகுதி 
களாக அமைந்துள்ளது. ஆயின்‌ இரண்டாம்‌, மூன்றாம்‌ பகுதிகளே 
கிடைத்துள்ளன. சொ. முருகப்பன்‌ (இராமகாதை-பாலகாண்டம்‌, 
அயோத்தியா காண்டம்‌), சாமி. சிதம்பரனார்‌ (கம்பராமாயணம்‌ - 
தொகுப்பு), பி. ஜி. கருத்திருமன்‌ (கம்பர்‌ கவியும்‌ கருத்தும்‌), 
கவித்தலம்‌ துரைசாமி மூப்பனார்‌ (ஸ்ரீமத்‌ கம்பராமாயண அருங்‌ 
கவி விளக்கம்‌) ஆகியோரின்‌ நூல்கள்‌ கு.றிப்பிடத்தக்கனவாகும்‌. 


70. சுந்தர காண்டம்‌ - கடல்‌ தாவுப்‌ படலம்‌: (உரை) 
விவேகபா நு: தொகுதி 4, 1905, 
குறிப்பிட்டப்‌ பாடல்களாகத்‌ தொகுத்து, க்தி 
குறிப்புரையும்‌ தரப்பட்டுள்ளன. . 
71. இராமாவதார செய்யுட்‌ பாடந்தரமும்‌ அரும்பத விளக்கமும்‌ 
செந்தமிழ்‌: தொகுதி 9, 10, ௪. கணேசையர்‌, 1910-1912 
372-277; 460-465; 
கடல்‌ காண்‌ படலம்‌ (13 பாடல்கள்‌) மந்திரப்‌ படலம்‌ (13 
பாடல்கள்‌) ஆகியவற்றுக்கு உரை தருறோர்‌. 


72. கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ (சுருக்கம்‌) 
ராமசாமி நாயுடு சன்ஸ்‌; 1920; 134; அணா 10 

310 பாடல்களைக்‌ கொண்டு இச்‌ கருக்கத்‌ தினை அமைத்‌ அள்‌ 
ளார்‌. பாடல்களுக்கடையில்‌ தொடர்பினை உரசைடடை மூலம்‌ 
ஏற்படுத்துகிறார்‌. பின்‌ பகுதியில்‌ குறிப்புகளில்‌, பாடல்களுக்கு 
அரும்பத உரை கூறுகிறார்‌. முதனினைப்பகராதியும்‌ பிழைதிருத்த 
மும்‌ உண்டு. 


73. கம்பராமாயணச்‌ சுருக்கம்‌ - அயோத்தியா காண்டம்‌ 
இ. ப. 1926; 225; அணா 14. 


411 பாடல்களால்‌ சுருக்கத்தை அமைத்துள்ளார்‌. பாடல்‌ 
களுக்கடையே கதைத்‌ தொடர்ச்சியை உரைகடையில்‌ அமைத்‌ 
அள்ளார்‌. பின்‌ பகுதியில்‌ சருக்கத்‌ துள்‌ எடுத்தாண்ட பாடல்‌ 


சருக்கம்‌ * 23 


களுக்கு அரும்பத உரை, கூறுகிறார்‌. முதனினைப்பகரா இ, பிழை 
திருத்தம்‌ ஆயெவையும்‌ உண்டு. 
74. கம்பராமாயணச்‌ சுருக்கம்‌ (ஆரணிய காண்டம்‌) 
இ. குமாரசாமி நாயுடு & சன்ஸ்‌; சென்னை; 1926; 1564196; 
அணா 12, 
குறிப்பில்‌ கம்பர்‌ உவச்சர்‌ குலம்‌ என்றும்‌ இ. பி. 885. முன்‌ 
வாழ்ந்தவர்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. உரைஈடையின்‌ இடையே 
சேர்க்கப்பட்டுள்ளப்‌. பாடல்களின்‌ அரும்பதங்களுக்கு உரை. 
இலக்கணக்‌ குறிப்பு முதலியன கொடுக்கப்பட்டுள்ளன. 


75. கம்பராமாயணம்‌, 


கலாகிலையம்‌: தொகுதி 1-7, இ. என்‌. சேஷாசலம்‌, 1928 
1934, 


பாலகாண்டம்‌ முதல்‌ கிட்கிக்தா காண்டம்‌ அரசியற்‌ படலம்‌ 
வரை அமைந்துள்ளது. ஓவ்வொரு இதழிலும்‌ தொடர்ச்சியாகக்‌ 
கூறிச்‌ செல்கிறார்‌. ஒவ்வொரு இதழிலும்‌ ஒவ்வொரு கட்டுரை 
யாக, அக்‌ கட்டுரைகட்குத்‌ தனித்‌ தலைப்புகள்‌ இட்டுள்ளார்‌. 
அக்‌ கட்டுரைக்குளடங்கும்‌ கதையைக்‌ கூறி இடையிடையே 
பாடல்களைக்‌ கொடுத்து அவற்றுக்கு உரும்‌ தருஒிழுர்‌, 
கட்க வம்‌ எடுத்துக்லாட்டுறர்‌. 


76. கம்பராமாயண சாரம்‌ (தொகுதி-.1) 
(பால. அயோத்தியா காண்டங்கள்‌) 
வெ, ப. சுப்பிரமணிய முதலியார்‌, 


(பதிப்பாசிரியர்‌) கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌; வெ. ப. ௬, நூல்‌ 
நிலையம்‌, மதுரைத்‌ திரவியம்‌ தாயுமானவர்‌ இக்துக்கல்லூரி, 
தஇிருநெல்வேலி-1, மு. ப: 1936; இ. ப. 1953; 2642184 
19745; ரூ 7,8 இ 
நூல்‌ பால காண்டம்‌,. அயோத்தியா காண்டம்‌ என இரு பிரி 

வுகளாக உள்ள ௫. வெளியீட்டுரை (எஸ்‌. இராமசாமிக்‌ கோனார்‌), 

பதிப்புரை (கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌), முகவுரை (வே, சாமி 
நாதையர்‌) Introduction (Swami Vipularianda) முன்னுரை 

13 பக்‌, பாட்டு முதற்‌ குறிப்பகராதி முதலியன அமைந்துள்ளன, 
நூல்‌ எளிமையும்‌, தெளிவும்‌, குறைந்த நேரத்தில்‌ கம்பனைப்‌ 

படிக்கக்‌ கூடிய ஈலவாய்ப்பும்‌ சொண்டது. கம்பனின்‌ சுவைகளை 

நயங்களை கன்றாக எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


24 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


77. கம்பராமாயண சாரம்‌ (தொகுதி 2) 
(ஆரணிய, கிட்கிந்தா சுந்தர காண்டங்கள்‌,) 
வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ 


(பதிப்பாசிரியர்‌) கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌, வெ. ப. ௪. நூல்‌ 
நிலையம்‌. மூ. ப. 1936; இ. ப. 1955; 1754-1694-215; ரூ. 3, 
3-50; (காலிகோ.) 
மூன்று காண்டங்களுக்கும்‌ தனித்தனியாகப்‌ பொருளடக்கம்‌. 

படல அட்டவணை, பாட்டு முதற்குறிப்பகராதி கொடுத்துள்ளார்‌, 

முந்நூல்‌ போன்றே இதுவும்‌ சுவையுடனுள்ள து. 

78. கம்பர்‌ கவிதைக்‌ கோவை. (தொகுதி-2) 

கிட்கிந்தா சுந்தர காண்டம்‌ 

௮. சே. சுந்தரராஜன்‌ 

1952; 136: ரூ. 2-50. 


சிறந்த கவிதைகளைத்தொகுத்து அப்பாடல்களுக்குப்பதவுரை 
யாக உரை கூறியுள்ளார்‌. ஒவ்வொரு தலைப்‌ பின்‌ போதும்‌ சிறு 
விளக்கம்‌ முன்னுரை போன்று அமைத்துள்ளார்‌. தான்‌ தேர்க்‌ 
தடுத்துள்ள பாடல்களுக்கு, படலம்‌, பாடல்‌ எண்‌ முதலியன 
தந்துள்ளார்‌. இந்நூலுள்‌ 190 பாடல்கள்‌ உள்னன. ௪. ஈடேச 
பிள்ளை முன்னுரை வழங்கியுள்ளார்‌. 18 கட்டுரைகள்‌ உள. 


79. கம்பர்‌ கவிதைக்‌ கோவை- தொகுதி-3. (யுத்தகாண்டம்‌) 
௮. சே. சுந்தரராஜன்‌. 
1952; 286; ரூ. 2-50. 
23 கட்டுரைகள்‌ மொத்தம்‌ 404 பாடல்கள்‌ உள்ளன்‌. 


80. கம்பராமாயண சாரம்‌ (மூன்றாம்‌ பகுதி) யுத்த காண்டம்‌ 
வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌. 
(பதிப்பாசிரியர்‌) கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌; வெ. ப. ௬. நூல்‌ 
நிலையம்‌; மு. ப. 1953; 194.599 ரூ. 7, 7-50. 
வெளியீட்டுரை (8. ராமசாமிக்‌ கோனார்‌), பதிப்புரை 
(கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌), முகவுரை (௨. வே. சாமிகாதையர்‌;) 


Introduction (Swami Vipulananda) முன்னுரை, பாட்டு முதற்‌ 
குறிப்பு ஆகியன அமைந்துள்ளன. 


சருக்கம்‌ - 23 


சிறுசிறு பகுதிகளாகத்‌ துணைத்‌ தலைப்புகளுடன்‌ “ஓவ்வொரு 
படலம்‌ படலமாகக்‌ கூறுறோர்‌. அடிக்குறிப்பில்‌ உரை பேதத்‌ 
இனைக்‌ காட்டுகறோர்‌. பாடல்களுக்குப்‌ பொருள்‌, பாடபேதம்‌, 
பதங்களுக்கு உரை, பாடலின்‌ நெப்பிற்குச்‌. சிலவிடங்களில்‌ மேற்‌ 
கோள்‌ ஆகியவை தருகிறார்‌. 


81. இராமகாதை- பாலகாண்டம்‌ A 
சொ. முருகப்பன்‌: 


கம்பர்‌ பதிப்பகம்‌; மகளிர்‌ இல்லம்‌; அமராவதி புகார்‌; மு. ப. 

1953; 484.3864 15; ௫. 5. 

முகவுரை 6 பக்‌. (மு. கதிரேசச்‌ செட்டியார்‌) அணிந்துரை 7 
பச்‌. (எஸ்‌. வி. பி) முன்னுரை 10 பச்‌. கதைச்‌ சுருக்கம்‌ 14 பக்‌. கதா 
பாத்திரங்கள்‌ 5 பச்‌. படல அட்டவணை -1 பக்‌ (17 படலங்கள்‌) 
சிறப்புப்பாயிரம்‌ 6 பக்‌, நூல்‌ 386 பக்‌, குற்றியலுகர விளக்கம்‌ 
2 பச்‌. பாடல்களில்‌ காணப்படும்‌ பிற கதைக்‌ குறிப்புகள்‌. 6ப்க்‌, 
பாட்டு முதற்‌ குறிப்பகராதி 7 பச்‌. என நூல்‌ அமைந்துள்ள து. 

கிளைக்‌ கதைகள்‌ பற்றிய செய்தியைக்‌ குறைத்துள்ளார்‌. 
பழைய இலக்வெங்களிலிருந்து மேற்கோள்‌, ஒவ்வொரு படலக்‌ 
திலும்‌ உள்ள கதை, கதாப்பாத்திரங்களைப்‌ பற்றிய ஒர்‌ று 
அறிமுகம்‌ தருகிறார்‌. பாடல்‌ உரையின்‌ 8ழ்த்‌ தேவையான விளக்‌ 
கமும்‌ தருகறார்‌. அடிக்குறிப்பில்‌ அரிய பதங்களுக்கு உரை 
தருகிறார்‌. பாடல்களில்‌ காணப்படும கதைக்‌ குறிப்புகளையும்‌, 
அவை வரும்‌ பாடல்களின்‌ எண்களையும்‌ தொகுத்துக்‌ கூறி அக்‌ 
கதையையும்‌ சுருக்கமாகக்‌ கூறியுள்ளார்‌. கதைத்‌ தொடர்பு 
விடாதபடி பாடல்களைத்‌ தொகுத்துள்ளார்‌. ஒவ்வொரு பாட 
லுக்கும்‌ தலைப்புத்‌ தந்‌. துள்ளார்‌. சில இடங்களில்‌ புத துரையும்‌ 
வழங்கியுள்ளார்‌. எளிமையான உரைநடையீலமைர் தள்ள து. 
கம்பனைப்‌ படித்தச்‌ சுவைக்கச்‌ சிறந்த நூல்‌. 


82. சித்திர ராமாயணம்‌--பிரகலாத சரித்திரம்‌ 


ஆனந்தவிகடன்‌: பி. ஸ்ரீ; 1954, சூலை முதல்‌ தொடர்ந்து 24 இதழ்‌ 
களில்‌ 


பாடல்களைத்‌ தொகுத்து, அப்பாடல்களுக்கு உரையும்‌, 
தேவையான இடங்களில்‌ கதைக்‌ தொடர்ச்சியை உரைநடை 
யிலும்‌, உட்தலைப்புகள்‌ இட்டுத்‌ தருகிறார்‌. 

விபீஷணசரணாகதி, அனுமன்‌ தூது, யுத்தகாண்ட நீகழ்ச்சி 
கள்‌ முதலியவற்றையும்‌ சித்தி ராமாயணமாகக்‌ கொடுத்‌ 
'அள்ளார்‌. அவற்றின்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ அறியமுடி யவில்லை. 


26 கம்பன்‌ ஆய்வ்டங்கல்‌ 
83, இராமகாதை--அயோத்தியா காண்டம்‌ 
்‌ சொ. முருகப்பன்‌. 

கம்பர்‌ பதிப்பகம்‌; மு. ப. 1956; 637, ரூ. 7750 

ராய. சொ. அவர்கள்‌ இந்நூலுக்கு முன்னுரை வழங்கி 
யுள்ளனர்‌. கதைச்‌ கருக்கம்‌, கதை மாந்தர்‌ பற்றிய சிறுகுறிப்பு, 
பாடல்களில்‌ காணப்படும்‌ கதைக்‌ குறிப்புகள்‌, பாட்டு முதற்‌ 
குறிப்பகராதி முதலியன நூலின்‌ முடி வில்‌ உள்ளன. உரை 
'பொழிப்புரையாகவும்‌ தேவையான இடங்களில்‌ விளக்கவுரை 
யாகவும்‌ அமைந்துள்ளது. அரிய சொற்களுக்குப்‌ பொருளும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


84. கம்பராயணம்‌ (தொகுப்பு) 
சாமி, சிதம்பரனார்‌. 
என்‌. & பி. எச்‌. பிரைவேட்‌ லிமிடெட்‌, 6. ஈல்லதம்பிச்‌ செட்டி 
தெரு, சென்னை-2; மூ. ப. 1962; 16214448 


முன்னுரை (மே. வீ. வேணுகோபாலப்‌ பிள்ளை) அணிச்‌ 
துரை (கோ. சங்கரராசன்‌.) பதிப்புரை (சிவகாமு சிதம்பரனார்‌) 
பாட்டு முதற்‌ குறிப்பகராதி உள. 3949 பாடல்கள்‌ உள்ளன, 
படலங்களில்‌ இடையே உட்தலைப்புத்தருகிறார்‌. அடிக்குறிப்பில்‌ 
ஓவ்வொரு பாடலுக்கும்‌ அரிய பதங்களுக்குப்‌ பொருள்‌ கொடுக்‌ 
கிறார்‌. ்‌ 
85, கம்பர்‌ கவியும்‌ கருத்தும்‌ 

பி. ஜீ. கருத்திருமன்‌, 

தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; 576. பைகராப்ட்ஸ்‌ ரோடு; சென்னை-5; 

மூ. ப. அக்‌. 1963; இ. ப. டி.௪. 1968; 5934 14; ரூ. 12-50. 


டாக்டர்‌. எஸ்‌. ராதா இருஷ்ணன்‌, கே. காமராஜ்‌, டாக்டர்‌ 
சி. பி. ராமஸ்வாமி ஐயர்‌, ௮. கந்தசாமி பிள்ளை, க. வா. ஜ்‌, 
நாமக்கல்‌ கவிஞர்‌; பெ. தூரன்‌; ௪. சுப்பிரமணியம்‌ முதலியோரின்‌ 
அணிந்துரைகள்‌ நூலை அணி செய்டன் றன.” 

கம்பர்‌ ஓர்‌ அறிமுகம்‌ (17-80), பால காண்டம்‌ (81-144), 
அயோத்தியா காண்டம்‌ (145-220), ஆரணிய காண்டம்‌ (221-- 
280), இட்டந்தா காண்டம்‌ (281-3.0), சுந்தர காண்டம்‌ (331 
401), யுத்த காண்டம்‌ (401-593 , பாட்டு முதம்‌ குறிப்பகராதி 
யும்‌ உண்டு. 

“தியாக வினோதன்‌ தெய்வப்‌ பொன்னி நாடு: என்ற பாடலைக்‌ 
“கொண்டு தியாக வினோதன்‌ மூன்றாங்‌ குலோத்துங்கனே அவன்‌ 


A 


சுருக்கம்‌ 27 


காலமாயெ 1178--1216தான்‌ கம்பர்‌ சாலம்‌, (21) வெண்ணெய்‌ 
நல்லூரில்‌ சடையப்ப வள்ளலின்‌ கொடையால்‌ இராமாயணம்‌ 
பாடினார்‌. (23) அவர்‌ 72 ஆண்டுகள்‌ வாழ்ந்திருப்பார்‌ என்று 
கூறலாம்‌. (25) உலகச்‌ சூழ்ரிலையில்‌ அரசியலிலும்‌, மதத்திலும்‌ 
சமரச மோச்குடன்‌ மறுமலர்ச்சி காண விழைந்தார்‌. (27) மக்கள்‌ 
சமநிலையுடன்‌ பொருளாதார சமூக வாழ்வில்‌ சுதந்திரமாக வாழ்‌ 
வதுதான்‌ நல்ல அரசியல்முறை என்பதை எடுத்துக்‌ காட்டிய 
கம்பர்‌, அவ்வரசியலை எவ்வாறு அமைக்க முடியும்‌ என்பதையும்‌ 
விளக்குஇன்றார்‌. (29) ஆங்கல இலக்யெத்‌ தடன்‌ ஒப்பமைந்‌ தள்ள 
கம்பராமாயணப்‌ பகுதிகளையும்‌ சுட்டியுள்ளார்‌. கம்பனில்‌ காணப்‌ 
படும்‌ சிறந்த உவமைகளைக்‌ காட்டுகிறார்‌. இராமன்‌ இன்பத்துள்‌ 
இன்பம்‌ விழையவில்லை. ஆகவே துன்பத்துள்‌ துன்பம்‌ உறவில்லை. 
மனித இனம்‌ முழுவதும்‌ இக்‌ கொள்கையைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டுமென்பதே கம்பரின்‌ உயர்‌ லட்சியமாகும்‌. காப்பியத்‌ நின்‌ 
சிறப்பான காட்சிகள்‌ சிலவற்றையும்‌ விளக்கியுள்ளார்‌. விதி 
பற்றிய கம்பர்‌ கொள்கையாக, விதிக்கும்‌ மதிக்கும்‌ ஈடக்கும்‌ 
போராட்டத்தில்‌ விதியே வெல்லும்‌ என்பதே என்‌ றுரைக்றோர்‌. 
விதி பற்றி கம்பனில்‌ வரும்‌ இடங்களைச்‌ சட்டுறொர்‌. ஒவ்வொரு 
காப்பியப்‌ பாத்திரங்கள்‌ பற்றியும்‌, சிறு குறிப்புத்‌ தருறோர்‌. 
சேவையுணர்ச்சி, கற்புடைமை பற்றியும்‌ பேசுகிறார்‌. படல வாரி 
யாகப்‌ பாடல்களைத்‌ தொகுத்து அவற்றுக்குக்‌ கருத்துரையும்‌ 
அரும்பத உரையும்‌ கூனுறொர்‌. மொத்தப்‌ பாடல்கள்‌ 1008. உரை 
தெளிவாகவும்‌ எளிமையாகவும்‌ உள்ளது. சுருங்யெ நிலையில்‌ 
கம்பனைப்‌ படிக்கச்‌ சிறந்த நூல்‌ இந்நூல்‌. 
86, கம்பராமாயண சாரம்‌ - அயேத்தியா காண்டம்‌ 

வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ 
வெ. ப.ச. நூல்‌ நிலையம்‌, 196913221; ரூ. 4. 
உரிமையுரை 1 பக்‌. முன்னுரை 13 பக்‌. நூல்‌ 221 பக்‌. 

முன்னுரையில்‌ மலையாளம்‌ கோவில்களில்‌ கம்பராமாயண 

பிரசங்கம்‌ செய்யப்படுவதையும்‌ அதற்கு மானியம்‌ வழங்குவதை 
யும்‌, தெலுங்கில்‌ சுந்தர காண்டம்‌ மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ள 
தையும்‌ கூறுகிறார்‌. 12 படலங்கள்‌ உள்ளன. கதைத்‌ தொடர்ச்சி 
யில்‌ பீதர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளைப்‌ புகுத்தி அவற்றிற்கு 
விளக்கவுரையும்‌ மேற்கோளும்‌ தருகிறார்‌. 
87. கம்பராமாயண சாரம்‌ - ஆரணிய காண்டம்‌ 

வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ 
வெ. ப. ௬. நூல்‌ நிலையம்‌; 1969; 213; ரூ.4 


28 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


௪. சோமசுந்தரம்‌ அவர்களின்‌ முகவுரையுடன்‌ கூடியது. 
கான்கு பக்கங்களுக்குக்‌ கம்பனின்‌ சிறப்புப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 
சாரத்தின்‌ அரிய பதங்களுக்குப்‌ பொருள்‌ அடிக்‌ குறிப்பில்‌ தரு 
கிறார்‌. உட்தலைப்புகள்‌ இட்டுக்‌ கதையைக்‌ கூறிச்‌ செல்கின்றார்‌. 
சுவர்க்க நீக்கத்தோடு கம்பன்‌ கவியை ஒப்பிட்டுச்‌ சீதையிடம்‌ 
இராவணன்‌ உரையாடுவதைக்‌ கவிதை வடிவில்‌ தந்துள்ளார்‌. 
(166-167) ஓசை ஈயம்பட உரைஈடையைப்‌ பல இடங்களில்‌ 
அமைத்துள்ளார்‌. “ஏட! முட்டாள்‌! என்‌ செய்திட்டாய்‌! உன்‌ 
வாழ்வைச்‌ சுட்டாய்‌! கிளையோடு கெட்டாய்‌! இவளை விட்டால்‌ 
பிழைப்பாய்‌! இல்லா வீட்டால்‌ இறப்பாய்‌! துட்டா...?. (176) 
கம்பன்‌ பாடல்களில்‌ வரும்‌ உவமைகளையும்‌ ஆங்காங்கே தன்‌ 
உரைநடையில்‌ அமைத்‌. ஈடையைச்‌ சிறப்புச்‌ செய்துள்ளார்‌. 

சடாயு வீழ்ந்த பின்‌ இராவணன்‌ தேரில்‌ சீதை மயங்குதலை, 
“சதையின்‌ துன்ப மிகுதியை இச்‌ சமயத்தில்‌ இதற்கதிகமாக 
வருணித்தால்‌ வாசகர்‌ மனம்‌ தாங்க மாட்டாமல்‌ சலித்து விடு 
மென்று கம்பர்‌ இங்கே அவள்‌ துன்ப உணர்வு தொலையும்படி. 
அறிவு மயங்குதற்கேற்ற ஏது எடுத்துக்கூறி, ஒருவர்‌ இறந்து 
வீடாமல்‌ எவ்வளவு துன்பமடையக்‌ கூடுமோ, அவ்வளவு துன்ப 
மடைந்தபோது அயர்ந்து அறிவு மயங்குதல்‌ இயற்கை நிகழ்ச்சி 
யாயிருக்கும்‌ உண்மை புலப்பட, அவள்‌ அறிவு மயங்கி வீழ்ந்தா 
ளென்ற உயரிய கவித்துவம்‌ ஊன்றி நோக்குதற்குரிய து (181) 
என்று பாராட்டியுள்ளார்‌. வடமொழிச்‌ சொற்களை எதுகை 
மோனைக்குப்‌ பயன்படுத்தி அதற்குப்‌ பொருளும்‌ கூறியுள்ளார்‌. 
*அட்டதிக்கும்‌ உற்று அட்ட பாலரை எட்டுக்‌ காவலர்‌) அடர்த்து 
வெற்றி பெற்ற வீரனே”. (63) சூர்ப்பம்‌ (மூ றம்‌-சுளகு) போலும்‌ 
நகத்தையுடையவளென்றும்‌ பொருள்‌ உள்ள ' சூர்ப்பணகா என்ற 
வடசொல்‌ தமிழில்‌ சூர்ப்ப ரகையென வழங்குவது தவறெனக்‌ 
கொண்டு ஓர்‌ உரையாசிரியர்‌ சூர்ப்பணகையெனகத்‌ திருத்திப்‌ 
பதிப்பித்‌ திருக்கிறார்‌. தவறாயினும்‌ நெடுங்காலம்‌ ஆன்றோராட்டிப்‌ 
பட்டுவிட்ட சொற்களை அவ்வாறே ஆளுதலே தகுதியாகத்‌ 
தோன்றுகிறது (37) என்று பெயராராய்ச்சியும்‌ செய்கிறார்‌. 


கம்பராமாயணச்‌ சுருக்க நூல்களில்‌ இந்நூல்‌ மிகச்‌ சிறந்த 
இடத்தை வஒூத்துப்‌ பல அரிய கருத்துகளையும்‌ வழங்குகிற து. 
88. கம்பராமாயண சாரம்‌ - சுந்தர காண்டம்‌ 
(காட்சி, நிந்தனை, திருவடி தொழுத படலங்கள்‌) 
வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ 
வெ. ப. சு. நூல்கிலையம்‌; 1969; 77, ரூ. 2. 


சருக்கம்‌ 2ம்‌ 


௪. சோமசுந்தரம்‌ முன்னுரை வழங்கியிருக்றொர்‌. அணிஈயம்‌, 
சிறப்பு, பாடபேதம்‌, மேற்கோள்‌, உரை வேறுபாடு முதலியன 
குறிப்பிடுகறோர்‌. சதையின்‌ துக்க நிலையைத்‌ தென்னிசன்‌ பாட 
லோடு ஓப்பிடுகரூர்‌. *இன்றிறந்தன, நாளையிறந்தன” எனும்‌ 
பாடலுக்கு, இன்று இரங்குவாய்‌ என்று எண்ணியிருந்த காட்‌ 
களும்‌, நாகா நாகா இரங்குவாய்‌ என்று எ திர்பார்த்திருந்த காட்‌ 
களும்‌ கழிந்தன, என உரை தருகிறார்‌. 

“குன்று நீயெடுத்த காடன்‌ சேவடிக்‌ கொழுந்தா உன்னை 
வென்றவன்‌” என்னும்‌ பாடலில்‌ உள்ள சேவடிக்‌ கொழுந்து 
என்பதற்கு ஆசிரியர்‌ கூறியுள்ள ' விளக்கம்‌ சிறப்பாயுள்ள து, 
கொழுந்து கொம்பு கொடிகளின்‌ முடிவில்‌ தோன்றும்‌ இளம்‌ 
தளிர்‌. அதுபோலப்‌ பாதத்தின்‌ முடிவில்‌ விரல்‌ இருத்தலைப்‌ 
பாவனையிற்‌ கொண்டு செந்தியொத்த வந்த இருமேனியுடைய 
சிவபரஞ்சோதியின்‌ சிவந்த பாதத்தின்‌ முடிவில்‌ செந்திக்‌ 
கொழுந்து போலத்‌ இகழும்‌ செவ்விரலைச்‌ சதை “சேவடிக்‌ 
மகொழுந்து' எனச்‌ செப்பினாளென்ற ஈயம்‌ பாராட்டற்பாலது. 
வேத முடிவில்‌ உள்ளவனென்பது குறிக்கும்‌ “மறைக்‌ கொழுந்து” 
என்ற பெயர்‌ சிவநாமங்களுடன்‌ ஒன்றாயிருத்தல்‌ இங்கே நினைவு 
கூரத்‌ தக்கது.(32) 


89, கம்பராமாயண இன்கவித்திரட்டு-பால கண்டம்‌ (உரையுடன்‌) 

வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ 

செந்தமிழில்‌ வெளியிடப்பட்ட பின்‌ நூலாகத்‌ தொகுக்கப்‌ 

பட்டது. 210 பாடல்கள்‌ அடங்கியுள்ளன. கருத்துரையில்‌ 

தேவையான விளக்கங்கள்‌ தருறெர்‌. குறிப்புரை, மேற்கோள்‌ 
ஆகியவையும்‌ உண்டு. 


90, கம்பன்‌ காவிய சாரம்‌ (பால காண்டம்‌) 
எஸ்‌, ஈல்லபெருமாள்‌ 


வானதி பதிப்பகம்‌, இ. ஈகர்‌, சென்னை-17, மு. ப. 1973, விலை 
ரூ.7 பக்‌. 12484238 . 


இந்நூல்‌ பால காண்டத்தின்‌ சுருக்கப்‌ பதிப்பு வெளியீடாக 
அமைந்துள்ளது. அவையடக்கம்‌, ஆற்றுப்படலம்‌, நாட்டுப்‌ 
படலம்‌, நகரப்படலம்‌, அரசியற்படலம்‌, இரு அவதாரம்‌, 
கையடைப்படலம்‌, தாடகை வதைப்படலம்‌, வேள்விப்படலம்‌, 
அகலிகைப்படலம்‌, மிதிலைக்‌ காட்டுப்படலம்‌, குலமுறை களத்து 
படலம்‌, கார்முகப்படலம்‌, எழுச்சிப்படலம்‌, வரைக்காட்டுப்‌ 
படலம்‌, பூக்கொய்படலம்‌, நீர்‌ விளையாட்டுப்‌ படலம்‌, உண்டாட்டுப்‌ 
படலம்‌, எதிர்கொள்‌ படலம்‌, உலாவியற்‌ படலம்‌, கோலங்காண்‌ 


90. கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


படலம்‌, கடிமணப்‌ படலம்‌, பரசுராமப்‌ படலம்‌, பால காண்டம்‌-- 
ஒரு கண்ணோட்டம்‌ என்னும்‌ தலைப்புகளைக்‌ கொண்டமைகற து. 
நூலின்‌ முன்னர்‌ கம்பனைப்‌ பற்றியும்‌ கம்பராமாயணத்தைப்‌ 
பற்றியும்‌ வெளிவந்துள்ள புகழுரைகளில்‌ சில தொகுக்கப்‌ 
பட்டுள்ளன, படலவாரியாக அமைந்து கதைச்‌ சுருக்கமும்‌, 
பாடல்களுக்கு உரையும்‌, மேற்கோளுமாகவே இந்நூல்‌ அமைச்‌ 
துள்ளது. சல படலங்களுக்கு ஒரிரு வரிகளில்‌ படலச்சுருக்கமும்‌ 
தரப்படுகின்றது. டென்னிசன்‌, மில்டன்‌, ஷேக்ஸ்பியர்‌, ஹோமர்‌, 
சர்‌. பிலிப்‌ சிட்னி, எஸ்‌. டானியல்‌, கேம்பல்‌, எட்மண்ட்‌ 
ஸ்பென்சர்‌, ஐன்ஸ்டீன்‌, காளிதாசர்‌, விகடகிதம்பா, விஷ்ணு 
பிரம்மசாரி, தேவர்‌, இளங்கோ, புகழேச்தி, ஜெயங்கொண்டார்‌, 
௪. த. ௬. யோகியார்‌, ஆகியோரின்‌ பாடற்‌ கருத்துகளும்‌, 
மனுஸ்மிருதி, ரிக்வேதக்‌ கருத்‌ துக்களும்‌ சீறாப்புராணம்‌, பெரிய 
திருமொழி, ஈன்னூல்‌, ஆசியஜோதி, குற்றாலக்‌ குறவஞ்சி, 
குமாரசம்பவம்‌, நளவெண்பா, தஞ்சைவாணன்‌ கோவை, திவ்ய 
பிரபந்தம்‌ ஆகியவற்றின்‌ கருத்துகளும்‌ மேற்கோள்களாகச்‌ 
தருவது சிறப்புடையது. சில படலங்களைக்‌ காட்டிகளாகப்‌ 
பிரித்தும்‌ தரப்படுகின்ற து-வரைக்காட்சிப்‌ படலம்‌, நீர்‌ 
விளையாட்டுப்‌ படலம்‌, லெ தொடர்களுக்கு விளக்கங்களும்‌ 
தரப்படுன்‌ றன. 


91. கம்பர்‌--1000 


௮. கு. ஆதித்தர்‌. 
தமிழ்‌ வளர்ச்சி மன்றம்‌, சென்னை-1; 1974; 202; ரூ. 8. , 


ஓவ்வொரு காண்டத்தஇினின்றும்‌ பாடல்களைத்‌ தொகுக்‌ 
துள்ளார்‌. (1004-200 420041004 1004300) படலவாரியாகத்‌ 
தொகுத்து அரும்பத உரை வழங்கியுள்ளார்‌. பாடல்களுத்‌ 
கிடையே உள்ள கதைத்‌ தொடர்பினையும்‌ கூறியுள்ளார்‌. 
இரணியப்‌ படலம்‌ தந்து இறையியல்‌ அளித்தார்‌ கம்பர்‌. 
"கம்பனைப்‌ படிக்கும்‌ போதே கால்கைகள்‌ நடித்து நிற்கும்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது என்றோர்‌. கம்பனைப்‌ பற்றிய ஓர்‌ சிறிய 
அறிமுகத்தைப்‌ பாயிரமாகத்‌ தந்துள்ளார்‌. தொகுப்பாளர்‌ 
பாயிரம்‌, ஓம்படை. முதலியனவும்‌ உண்டு. செய்யுள்‌ முதற்‌ 
,குறிப்பகராதியும்‌ பிழைதிருத்தமும்‌ தந்துள்ளார்‌... டாக்டர்‌ 
இரத்தினவேல்‌ சப்பிரமணியம்‌ முன்னுரை வழங்கியுள்ளார்‌. 


92. கம்பர்‌ காவிய சாரம்‌ (அயோத்தியா காண்டம்‌) 


எஸ்‌. நல்லபெருமாள்‌, வானதி பதிப்பகம்‌; மு. ப. பீப்‌, 1977; 
299; ரூ. 10 


ச்ருக்கம்‌ 31 

_முஃ மு. இஸ்மாயில்‌ முன்னுரை வழங்கியுள்ளார்‌. படல 
வாரியாகப்‌ பாடல்களும்‌, பொருளும்‌ ஈயமும்‌ இடையிட்டுக்‌ காவிய 
சாரத்தை அமைத்துள்ளார்‌. 

தசரதன்‌ கைகேயியிடம்‌ இரக்கும்போ.து, “கண்ணேவேண்டு 
மெனினும்‌ பெறுவாயேல்‌” என்பதில்‌ பெண்‌ தன்மைக்கு இயையப்‌ 
பெற விரும்ப மாட்டாய்‌ என்ற குறிப்பும்‌, மண்ணே கொள்‌ நீ£ 
என்‌.று சொல்வதில்‌ பரதன்‌ கொள்ளமாட்டான்‌ என்ற கருத்தும்‌ 
தொனிக்கிறது, மற்றைய வரத்தைப்‌ பின்னால்‌ கூட (62) கேட்டு 
வீடாதே என்ற குறிப்பும்‌ தோன்ற, 'மறந்துவிடு* என்றோன்‌. 
கம்பன்‌ காணும்‌ கோசலம்‌, அயோத்தி, கங்கை இவைகள்‌ சோழ 
நாடாய்‌, தஞ்சையாய்‌, காவீரியாய்த்‌ இகழுகின்றன. (78) 
இராமனது வடிவைமையோ, மரகதமோ...என வருணிப்பதில்‌; 
மை-திறம்‌, மரகதம்‌- நிறம்‌ ஒளி, கடல்‌ ரிறம்‌4 ஒளி 
தன்மை, முஇல்‌--கிறம்‌ 4 ஒளி 4 தன்மை 4-அசைவு எனக்‌ கூறிப்‌ 
பின்‌ விரிவாக விளக்கம்‌ தருகிறார்‌.(170) 

கம்பன்‌ முன்‌ கூறியிருப்பவற்றோடு தொடர்புபடுத்தியும்‌, 
(16, 84, 138) வடமொழி, மலையாளம்‌, ஆங்லெம்‌, இந்தி, 
கன்னடம்‌ (15, 16, 92, 19, 28, 57, 59, 65, 69) போன்ற பிற 
மொழுழி இலக்கியங்களுடன்‌ தொடர்புபடுத்தியும்‌ முற்கால, பிற்‌ 
கால, தற்காலக்‌ கவிஞர்களுடன்‌ தொடர்புபடுத்தியும்‌ கம்பனின்‌ 
நயம்‌ காட்டுவது ஈறப்பாயுள்ள து. 


93. ஸ்ரீமத்‌ கம்பராமாயணக்‌ கருப்பொருள்‌ (மூலமும்‌ உரையும்‌) 
பக்‌. 121 

உ. வே. இ. ஈ. ஸ்ரீநிவாச ராகவாசாரியர்‌, கோ. இராசகோபல 
பிள்ளை, ரா. ஸ்ரீநிவாச முதலியார்‌ ஆகியோர்‌ உரைச்‌ இறப்புப்‌ 
பாயிரம்‌ வழங்கியுள்‌ ளனர்‌. இராமயணத்தை மிகச்‌ சுருங்கிய 
அளவில்‌ தொகுத்து அப்பாடல்களுக்கு பொழிப்புரை, குறிப்புரை 
கொடுத்துள்ளார்‌. 


94, சீதாகல்யாணம்‌ (தொகுப்பு) 


தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌. 
கம்பன்‌ கழகம்‌, காரைக்குடி, 71, ரூ. 75 


கம்பராமாயணம்‌ 1-4, இராமாயணக்‌ கதை 5-10, கடவுள்‌ 
வணக்கம்‌ 11, அவையடக்கம்‌ 12-13. சரயுநதி 14, கோசலநாடு 
15-17, அயோத்திநகரம்‌ 18-19, தசரதனது அரசியல்‌ 20-21, 
இராமனது அவதாரம்‌ 22, இராம இலக்குமணரை 
விசுவாமித்திரர்‌ அடைக்கலமாகப்‌ பெறுதல்‌ 23-26, தாடகை வதை. 


த கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


27-30, இராமன்‌ விசுவாமித்திரர்‌ வேள்வி காத்தல்‌ 31-32, 
அகலிகை சாப விமோசனம்‌ 33-34, மிதிலா நகரத்தை இராம 
லக்குமணர்‌ காணுதல்‌ 35-45, விசுவாமித்திரர்‌ இராமனது குல 
மரபு கூறுவது 46-48, இராமன்‌ வில்லொடித்தது 49-56 தசரதன்‌ 
பரிவாரங்களுடன்‌ மிதிலைக்குப்‌ புறப்படல்‌ 57-62, இராமன்‌ உலா 
வருதல்‌ 63-65, சீதைக்கு அலங்காரம்‌ செய்தல்‌ 66-08, எதா 
கல்யாணம்‌ 69-71. 

பாலகாண்டத்தில்‌ ஆரம்பம்‌ முதல்‌ சீதையின்‌ திருமணம்‌ 
முடிய உள்ள பாடல்களில்‌ மிக்கச்‌ சுவையுடைய பாடல்கள்‌ 
நூற்றைத்‌ தொகுத்து அவற்றுக்கு உரையெழுதிச்‌ செல்கிறார்‌. 


95, கம்பராமாயணம்‌ (சுருக்கம்‌) பாலகாண்டம்‌ 


(பீரசுரிப்பது) வ. வெ. ச. ஐயர்‌, கம்பநிலையம்‌, புதுச்சேரி 

47+212. 
முன்னுரை: இ. வெ, சேஷூறி அய்யர்‌, முகவுரை? வ. வெ. ௬. 
இயர்‌ 

முகவுரையில்‌ கம்பன்‌ ஜாதியில்‌ உவச்சன்‌, காளிகோயில்‌ 
பூசாரி, தகப்பன்‌ ஆதித்தன்‌, ஏரெழுபது முதல்‌ நூல்‌. ஓட்டக்‌ 
கூத்தன்‌ பாடியதாகக்‌ கூறப்படும்‌ “இன்றைக்கோ கம்பன்‌ இறந்த 
நாள்‌” எனும்‌ பாடலில்‌ உள்ள அரத்தால்‌ கம்பன்‌ இறக்க, கூத்தர்‌ 
அதனை மாற்றி *கம்பன்‌ எழுந்த நாள்‌” என்று படிக்கக்‌ கம்பன்‌ 
உயிர்‌ பெற்றெழுந்ததாக ஒரு கதை உண்டு (21) ஒட்டக்கூத்தர்‌ 
சமகாலத்‌ தவரன்று. கலிங்கத்‌ துப்பரணிக்கு முற்பட்டது 
கம்பராமாயணம்‌. கம்பன்‌ 10ஆம்‌ நூற்‌. முற்பட்டவர்‌ என்பன 
போன்ற செய்திகள்‌ அடங்கியுள்ளன. பாடபேதங்கள்‌, அரும்‌ 
பொருள்‌ விளக்கம்‌, சில இலக்கணக்‌ குறிப்புகள்‌, பதப்பிரிவினை 
விளக்கம்‌, அருஞ்சொல்‌ அகராதி முதலியனவும்‌ உள்ளன. 


97. ஸ்ரீமத்‌ கம்பராமாயண அருங்கவி விளக்கம்‌ 


சுவித்தலம்‌, துரைசாமி மூப்பனார்‌, மிமோரியல்‌ அச்சுக்கூடம்‌, 
சென்னை 


இலக்குமணப்‌ பிள்ளை, யாழ்ப்பாணம்‌ தமோதரம்‌ பிள்ளை, 
மு. வை. ஐயாத்துரை ஐயர்‌, நாராயணசாமி பிள்ளை, புதுவை 
ஏ. வே. இராமநுஜ காவலர்‌, கோ. இராஜகோபலப்‌ பிள்ளை 
ஆகியோர்‌ முகவுரை வழங்கியுள்ளனர்‌, கம்பகாட்டாழ்வார்‌ 
சரித்திரச்‌ சுருக்கத்தில்‌ கம்பர்‌ கம்பகாடுடையவர்‌. ஒட்டக்கூத்தர்‌ 
காலத்தவர்‌ என்று கூறுகிறார்‌. 


வ்சனம்‌ x 


ஆறு காண்டங்களில்‌ மொத்‌ தம்‌ 1033 பாடல்களைத்‌ தொகுத்து 
அவற்றுக்குப்‌ பதவுரை கூறியுள்ளார்‌. ஒவ்வொரு காண்டத்‌ 
திலும்‌ எடுத்த பாடல்களுக்கு அக்காண்டங்களின்‌ முடிவில்‌ 
செய்யுளகராதி கொடுத்துள்ளார்‌. 
97. கம்பராமாயணம்‌ 
பக்‌. 1-229 

அரும்பதங்களுக்கு உரையுடன்‌ கூடிய சுருக்கமாகும்‌. 


வசனம்‌ 


கம்பன்‌ வாக்கனைப்‌ படித்தின்புற முடியாதோர்க்கு உதவும்‌ 
நோக்கில்‌ இவ்வசனங்கள்‌ அமைந்துள்ளன. 27 வசன நூல்கள்‌ 
இடைத்துள்ளன. சிறுவர்களுக்கும்‌ (இ. மா. பக்தவத்சலன்‌-- 
இராமாயணக்‌ கதைகள்‌) இளைஞர்களுக்கும்‌ (சொ. முருகேச 
முதலியார்‌ இளைஞர்க்கான கம்பராமாயணக்‌ கதை) ஏற்றவகை 
யில்‌ இவ்வசனங்கள்‌ அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்க து. காட்க 
வடிவில்‌ தெ: துரைசாமி அமைத்துள்ளார்‌. (கம்பநாடகம்‌) 
ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசன சங்கிரகம்‌ என்றொருநூல்‌ (கப; 
விலை ரூ. 4) வெளிவந்ததனை ஆனந்தபோதினி ஒன்‌ றின்‌ விளம்பரத்‌ 
தால்‌ அறியமுடிறெது. ந, கி, இராமசாமியின்‌ “கோசலை நாட்டு 
வள்ளல்‌” திரைப்படம்‌ ஒன்‌ றினுக்கு நேர்முக வருணனை செய்வ து 
போன்ற அமைப்பில்‌ புதுமையாக அமைந்துள்ளது. பொதுநிலை 
யில்‌ பெரும்பான்மை வசன நூல்கள்‌ கம்பனை உரைஈடையில்‌ 
தருவதாகவே அமைூறது. திருமுருக இருபானந்தவாரியார்‌ 
(கம்பராமாயண விரிவுரை) மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 
(இராமகாதை)கா. சி. இராமசாமி அடியோர்‌ தங்கள்‌ நூல்களில்‌ 
தங்களின்‌ எண்ணங்களையும்‌ கலந்து சுவைபடத்‌ தருன்றனர்‌* 
வசன நூல்கள்‌ வான்மீகத்தையும்‌ கம்பனுடன்‌ இணைத்‌ துக்‌ கூறும்‌ 
போக்குக்‌ காணப்படுகிறது. (முத்தையா முதலியார்‌--இராமா 
யணசாரம்‌, சுவாமி இத்பவானந்தர்‌--அறம்‌ வளர்த்த கம்பி, 
இ. மா. பக்தவத்சலன்‌- இராமாயணக்‌ கதைகள்‌) உத்தரகாண்டத்‌ 
இற்கும்‌ ச, ௮. இராமசாமிப்‌ புலவர்‌, திருச்‌சிற்றம்பலத்‌ தேசிகர்‌ 
ஆடூயோர்‌ வசனம்‌ அமைத்துள்ளனர்‌. 
98. ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசனம்‌ (யுத்த காண்டம்‌) 
வீராசாமி முதலியார்‌ 4 மன்னாரு முதலியார்‌ 4 இராசகோபால 

பிள்ளை, முனிசாமி முதலியாரது மெய்ஞ்ஞான சூரியோதய 

விலாச அச்சுக்‌ கூடம்‌, 1864, 

க 


34 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


௮, சுப்பராய பிள்ளை, கேசவ சுப்பராய முதலியார்‌, இராம 
சாமி நாயக்கர்‌ ஆகியோர்‌ சாத்‌ துக்‌ கவிகள்‌ வழங்கியுள்ளனர்‌” 
படலவாரியாக வசனம்‌ அமைந்துள்ளது. பிற்சேர்க்கையாக 
ஸ்ரீமத்‌ ராமாயண அரங்கேற்றச்‌ சுருக்கம்‌ உள்ளது. 


99. ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசனம்‌ (பால--சுந்தர காண்டம்‌) 


(பதிப்பாசிரியர்‌) ப. மு. செல்வராஜ முதலியார்‌, 1891, 470 

படலவாரியாக வசனம்‌ உள்ள து. 
100. இராமாயண ஸாரம்‌ 

முத்தையா முதலியார்‌ 

ஸி. குமாரசாமி நாயுடு அன்‌ ஸன்ஸ்‌, சென்னை, மு. ப. 1923, 136, 

அணா 12 

முகவுரை 3:31, இளமைப்‌ பருவமும்‌ திருமணச்‌ சிறப்பும்‌ 
32-61, சாடு துறந்து காடுபுகுதல்‌ 61-95, சகோதர வாஞ்சை 
91-136. 

ஜடாயுவைக்‌ கண்டது வரை எழுதியுள்ளார்‌. கம்பனையும்‌ 
வால்மீகியையும்‌ இணைத்துக்‌ கதை கூறுவறார்‌' உட்தலைப்புகள்‌ 
இட்டு மேற்கோளும்‌ காட்டிச்‌ செல்கிறார்‌. செய்யுள்‌ முதற்‌ 
குறிப்பகராதி கொடுத்துள்ளார்‌. . 
101. ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசனம்‌ (முதல்‌ பாகம்‌) (பால்‌ 
சுந்தர காண்டம்‌) ட 

ர திருச்சிற்றம்பல தேசிகர்‌ 
பி, இரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌, 1950, 641, ரூ.15 

ஸ்ரீமத்‌ ராமாயண அரங்கேற்றச்‌ சுருக்கம்‌ (அரங்கேற்ற 
நிகழ்ச்சிகள்‌) ஸ்ரீமத்‌ ராமாயண வைபவ சங்கிரகம்‌ இவை முதலில்‌ 
அமைந்துள்ளன. படலவாரியாக, கம்பராமாயணத்தைக்‌ கதை 
வடிவில்‌ கூறியுள்ளார்‌ மிக எளிய ஈடையில்‌, 


102, அறம்‌ வளர்த்த நம்பி 
சுவாமி சித்பவானந்தர்‌ 

தீபோவனப்‌ பிரசுராலயம்‌; திருப்பராய்த்துறை; கா, ப, 1954; 62, 

புத்ரோத்தமன்‌ (1--15), வாலி தொடுத்த வழக்கு (1௦-38), 
ராமராவண யுத்தம்‌ (38-62) 

இராமன்‌ பிறப்பு முதல்‌ காடேயெது வரையிலான கதை 
நிகழ்ச்சிகளை வால்மீகி, கம்பர்‌ வி கூறுகிறார்‌. இடையிடையே 
அறக்‌ கருத்துகளைக்‌ கூறிச்‌ செல்கருர்‌. இராவணனுக்கு அழச்‌ 
செய்பவன்‌ என்ற பொருள்‌ கூறி, அவன்‌ பத்தித்‌ தலைகளைக்‌ 
கர்மேந்திரியங்கள்‌ ஐந்து, ஞானேந்திரியங்கள்‌ ஐந்து என்று 
கூறுகிறார்‌. ட்‌ ட்‌ 


வசனம்‌ 35 


103, ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசனம்‌ --இரண்டாம்‌ பாகம்‌ 

(உயுத்த - உத்தர காண்டம்‌) 

திருச்சிற்றம்பல தேசிகர்‌ 

இருமகள்‌ விலாச அச்சியந்திர சாலை; சென்னை; 1956; 822; ரூ, 12 

உத்தர காண்டத்தையும்‌ கம்பர்‌ இயற்றியதாகக்‌ கொண்‌ 
டமைக்குக்‌ காரணங்கள்‌ இல்லை 
104, கம்பராமாயண வசனம்‌ (முதல்‌ பகுதி) 

பால . சுந்தர காண்டங்கள்‌ 


இரு. ௪. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌ 
கழகம்‌; மு. ப. 1956; இ. ப. 1967; 17451643; ரூ. 5 
பதிப்புரை (கழகத்தார்‌) கம்பர்‌ வரலாறு, கம்பராமாயண 
சிறப்பு, நூல்‌ அரங்கேற்றம்‌, நூற்பயன்‌, பாட்டு முதற்‌ குறிப்பு 
அகரவரிசை முதலியன உள. 


105. கம்பராமாயண வசனம்‌ - (இரண்டாம்‌ பகுதி) 

(உயுத்த, உத்தர காண்டம்‌) 

திரு. சு. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌ 

கழகம்‌, மு. ப. 1956; 91419 

பதிப்புரை, நாலுள்‌ வந்துள்ள கம்பராமாயணப்‌ பாடல்‌ 
களின்‌ முதற்‌ குறிப்பு அகரவரிசை அமைந்துள்ளன. ஒவ்வொரு 
படலம்‌ படலமாகக்‌ கதை கூறுகறோர்‌. சிறு சிறு உட்‌ தலைப்பு 
களையும்‌ கொடுக்கிறார்‌. பாடல்களைப்‌ பயன்படுத்‌ தும்‌ பொழுதும்‌ 
அதன்‌ உரைகளைக்‌ கூறிவிட்டே பாடல்களைக்‌ கூறுகிறோர்‌. 
கதையை அப்படியே கூறிக்கொண்டு வருகிறார்‌. உத்தர காண்டத்‌ 
தையும்‌ இத்துடன்‌ சேர்த்திருப்பதற்குக்‌ காரணம்‌ கூறவில்லை. 
106. ஸ்ரீ கம்பராமாயணம்‌ வசனம்‌ (முதற்‌ பகுதி) 


மே, வீ, வேணுகோபால பிள்ளை 
புக்ஸ்‌ (இந்தியா) பிரைவேட்‌ லிமிடெட்‌, 135, பவழக்காரத்‌ தெரு; 
சென்னை - 11, மு. ப. 1958; 320; ரூ, 1-50 
பால காண்டம்‌, அயோத்தியா காண்டம்‌, ஆரணிய காண்டம்‌ 
முதலியவற்றிக்குப்‌ படல வாரியாக வசனம்‌ கூறியுள்ளார்‌. இத. 
இராமநாதன்‌ பதிப்புரை வழங்கியுள்ளார்‌. 
107. இராமாயணக்‌ கதைகள்‌ (முதற்‌ புத்தகம்‌) 
இ. மா. பக்தவத்சலன்‌ 
வள்ளுவர்‌ பண்ணை; பிராட்வே; சென்னை - 1; மு. ப. 1961; இ. ப. 
1904; 2462; ரூ. 1 
கோசலநாடு (5--1.) எல்லாம்‌ ஈன்மைக்கே (16-24) தாடகை 
வந்தாள்‌ (25-34) மூவடி மண்‌ (35-42) கல்லானாள்‌ (4245) 


பதத ட்ப க 
36 க்மபன்‌ ஆய்வடங்கல்‌ 


சொன்னால்‌ அடங்கி வந்த மனம்‌ (46-66) முதலிய கதைகள்‌ 
கொண்டது. 
தசரதன்‌ நிலை, ஆட்சிச்‌ சிறப்பு, கலைக்கோட்டு முனிவர்‌ 
வரலாறு, யாகம்‌ ஈடந்தது, குழந்தைகள்‌ பிறந்து வளர்ந்தது 
ஆயன மூதல்‌ கதையில்‌ பேசப்படுகிறது. அடுத்த கதையில்‌ 
வீசுவாமித்திரர்‌ இராமனைக்‌ கேட்கத்‌ தயரதன்‌ மறுத்தது, பின்‌ 
அனுப்பியது இடம்‌ பெற்றுள்ளது. தாடகை வரலாறும்‌ வதமும்‌, 
கோமதி நதியின்‌ வரலாறும்‌ தாடகை வந்தாளில்‌ இடம்‌ பெற்‌ 
அள்ளது. மூவடி. மண்ணில்‌ சோலையின்‌ வரலாறு, யாக சாலை 
யைக்‌ காத்து நின்றது, மாரீசன்‌ சுபாகுவுடன்‌ போர்‌, மிதிலை 
நோக்கிச்‌ சென்றது ஆகியவை கூறப்பட்டுள்ள த. அகலிகையின்‌ 
சாப விமோசனம்‌ கலலானாளில்‌ காணப்படுகிறது. சதையைக்‌ 
கண்டது, இராமன்‌ முன்னோர்‌ வரலாறு, சிபி, சதுரன்‌, பரதன்‌, 
இரகு முதலியோர்‌ வரலாறும்‌, வில்லை ஓடித்து திருமணம்‌ 
புரிந்தது, பரசுராமனை வென்றது, அயோத்தி வந்தது ஆயெவை 
இறுதிக்‌ கதையுள்‌ அடங்கியுள்ள து. 
முன்னுரையில்‌ சிறுவர்‌ இலக்கியம்‌ என்று கூறியள்ளதற்கு 
ஏற்ப எளிய நடையில்‌ அமைந்துள்ள து. பாடல்‌ தொடர்களையும்‌, 
கம்பர்‌ சொ ற்களையும்‌ அப்படியே பயன்படுத்தியுள்ளார்‌. 
வான்மீகி, கம்பர்‌ இருவர்‌ கூற்றுகளையும்‌ இணைத்தே கதை கூறு 
கிறார்‌. தாரை, அகவிகை, சீதையின்‌ காதல்‌ மணம்‌ ஆயெவற்றைக்‌ 
கம்பரின்‌ வழியிலேயே கூறியுள்ளார்‌. சிறுவர்களுக்குப்‌ பயன்‌ 
படும்படி அமைத்துள்ள ஆசிரியரின்‌ இம்‌ முயற்சி வரவேற்கத்‌ 
தக்கது. 
108, இராமாயணக்‌ கதைகள்‌ (இரண்டாம்‌ புத்தகம்‌) 
இ. மா. பக்தவத்சலன்‌ 
வள்ளுவர்‌ பண்ணை. மு, ப. 1961; இ. ப. 1964; 24-66; ரூ. 1 
மந்தரை சூழ்ச்சி (5-19) கேட்டது கொடுத்தான்‌ (20-26) 
அரசர்‌ கட்டளை (27-37) தசரதன்‌ செய்த தவறு (38-43) வனம்‌ 
சென்றான்‌ (44-50) ஆளவும்‌ உளன்‌ பரதன்‌ (51-59) ஐந்து பேர்‌ 
(60-64) சத்திரகூடம்‌ (65-70) முதலிய கதைகள்‌, 
தசரதன்‌ ராமனுக்கு முடிசூட்ட முடிவு பண்ணியது, ஈகர்‌ 
அழகுபடுத்தியது, கூனி அறிந்து கைகேயியின்‌ மனத்தை 
மாற்றியது ஆயெவை மந்திரை சூழ்ச்சிக்‌ கதையாகும்‌. அடுத்த 
கதையில்‌ கைசேயி தயரதனிடம்‌ பிடிவாதம்‌ பிடித்து வரம்‌ 
பெற்றது இடம்‌ பெற்றுள்ளது. சுமந்திரர்‌ இராமனை அழைத்து 
வரக்‌ கட்டளை, இராமன்‌ வருவது, கைகேயி காடு செல்‌ எனல்‌, 
கோசலையை இராமன்‌ சந்தித்தது, இலக்குவன்‌ சனம்‌, இராமன்‌ 
அடக்கியது, கோசலை கைகேயி அரண்மனை அடைந்தது, வூட்டர்‌ 


வசனம்‌ 37 


கைகேயியிடம்‌ வேண்டியது ஆகியவை “அரசர்‌ கட்டளை? கதை 
நிகழ்ச்சியாகும்‌. தசரதன்‌ தான்‌ பெற்ற சாபத்தினைக்‌ கூறியது: 
இராமனுடன்‌ இலக்குவன்‌ வனம்‌ சென்றது ஆகியவை அடுத்த 
கதையாகும்‌, சீதை அறிந்து தானும்‌ உடன்‌ வருவேன்‌ என்று 
உடன்‌ வந்தது, அயோத்தி நதர மக்களும்‌ உடன்‌ வரல்‌, நடு 
இரவில்‌ தேர்‌ திரும்ப மூவரும்‌ வனம்‌ சென்‌ றது வனம்‌ சென்றானில்‌ 
இடம்‌ பெறுகிறது. தசரதன்‌ “இறப்பு, பரதன்‌ கோசல நாடு 
வந்தது, நிகழ்ந்ததை அறிந்தது, தசரதன்‌ ஈமச்‌ சடங்கு நடந்தத, 
பரதன்‌ கங்கை யடைகந்கது ஆயெவை அடுத்த கதை நிகழ்ச்சி 
களாகும்‌. [ஐந்து பேரில்‌ குகன்‌ இராமனைச்‌ சந்தித்துத்‌ தன்‌ 
அன்பை வெளியிட்டதும்‌, இராமன்‌ சித்திரக்‌ கூடம்‌ சென்றதும்‌, 
பரதன்‌ குகனைச்‌ சந்தித்து கங்கையைக்‌ கடந்ததும்‌ நவிலப்படு 
கிறது. இராமன்‌ தங்௫யிருந்தது, பரதனைக்‌ கண்டு இலக்குவன்‌ 
வெகுண்டது, இராமன்‌ அமைஇப்படுத்தியது, பரதனை அனுப்பி 
விட்டு இராமன்‌ தண்டகாரண்யம்‌ சென்றது வரை இறுதிக்‌ 
கதையில்‌ கூறப்பட்டுள்ளது. 


109. இராமாயணக்‌ கதைகள்‌ (மூன்றாம்‌ புத்தகம்‌) 
இ. மா. பக்தவத்சலன்‌ 

வள்ளுவர்‌ பண்ணை; மு. ப. 1961; இ. ப. 1964; 2462; ரூ.1 . 

ஆசைவலை (3-13) வஞ்சனையால்‌ வெல்லுவோம்‌ (1423) 
மாயமான்‌ (24-27) பொய்‌ வேடம்‌ (28-37) வீணைக்‌ கொடியோன்‌ 
(38-41) வானர வீரர்‌ (42-55) கடலைத்‌ தாண்டினான்‌ (56-66) 
ஆகிய கதைகள்‌ அடங்யெ து. 

விராதனை வதைத்தது, தாண்டக வனத்தில்‌ முனிவர்‌ 
களுக்குக்‌ காப்பாற்றுவதாக வாக்குக்‌ கொடுத்தது, அகத்தியரைக்‌ 
கண்டது, பஞ்சவடி சென்று சடாயுவைக்‌ கண்டது, சூர்ப்பனகை 
மோ௫த்து அங்கம்‌ பங்கமான து ஆகியவை முதல்‌ கதையிலும்‌, 
கரன்‌ முதலியோரை வதைத்தது, சூர்ப்பனகை இராவணனிடம்‌ 
சென்று செய்தி யறிவித்தது, இராவணன்‌ தன்‌ மாமன்‌ மாரீச 
னுடன்‌ இணைந்து சதித்திட்டம்‌ வகுத்தது ஆகியவை அடுத்த 
கதையிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. மாயமானைத்‌ துரத்திச்‌ சென்ற 
இராமன்‌ அதனைக்‌ கொன்று திரும்பியது மாயமானில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. இராவணன்‌ சதையைத்‌ தூக்கச்‌ சென்றதும்‌, 
சடாயு போரும்‌, சதை சிறையும்‌ அடுத்த கதையாகும்‌, சடாயு 
மரணம்‌, கவந்தன்‌ வீழ்ச்‌, சவரியைக்‌ கண்டது வீணைக்‌ கொடி 
யோனில்‌ பேசப்பட்டுள்ளது, பம்பைப்‌ பொய்சையில்‌ இராமன்‌ 
வருந்தியது, அனுமனைக்‌ கண்டது, சுக்ரேவனுடன்‌ நட்புக்‌ 
கொண்டது வானர வீரர்‌ கதை நிகழ்ச்சியாகும்‌. கடலைத்தாண்டி 
னானில்‌ கார்கால வருத்தம்‌, இலக்குவன்‌ இட்டுந்தை சென்றது, 


38 கம்பன்‌ ஆய்வட்ங்கல்‌ 


படையுடன்‌ இராமனைக்‌ கண்டது, அனுமனை அனுப்பியது, சம்பா 
இயைக்‌ கண்டது, இலங்கை சென்றது ஆயே நிகழ்ச்சிகள்‌ ஈடை 
பெறுகின்றது. 
110. இராமாயணக்‌ கதைகள்‌ (கான்காம்‌ புத்தகம்‌) 
இ. மா, பக்தவத்சலன்‌ 
வள்ளுவர்‌ பண்ணை, மு. ப. 1961; இ. ப. 1964; 24-62, ரூ. 1 
சோகவனம்‌ (3-16) கவலைவிட்டு இருங்கள்‌ (1722) 
கண்டேன்‌ சதையை (23-28) வீபீடணன்‌ (29-39) அடைக்கலம்‌ 
(40-44) தூது தோற்றது (45-51) இன்று போய்‌ நாளை வா 
(52-60) வெற்றி முழக்கம்‌ (61-66) முதலிய கதைகள்‌ 
கொண்டது. 
அனுமன்‌ சீதையைக்‌ காண்டல்‌, இராவணன்‌ சதையின்‌ 
அயர்நிலை, *சோகவனத்‌”தின்‌ கதை நிகழ்ச்சியாகும்‌. எதை 
அனுமன்‌ உரையாடல்‌, குடாமணியைப்‌ பெற்றுக்‌ கொண்டது 
அடுத்த சுதையாகும்‌. அசோகவன அழிவும்‌, போர்‌, இர்திரரித்‌ 
தால்‌ கட்டுண்டது, இலங்கைத்‌ திக்கரை, அனுமன்‌ மீண்டது, 
சேனை கடலை வந்தடைந்தது ஆகியவை அடுத்த கதை நிகழ்சி 
களாகும்‌. “விபீடணன்‌ கதையில்‌ இராவணன்‌ ஆலோசனை, 
விபீடணன்‌ அறிவுரை, இரணியன்‌ வதை, விபீடணன்‌ அவையை 
வீட்டு வெளியேறிய து ஆயெவை இடம்‌ பெற்றுள்ள து. இராமன்‌ 
ஆலோசனை செய்து விபீடணனை அடைக்கலமாக ஏற்றுக்‌ 
கொண்டது அடைக்கலமாகும்‌. களன்‌ அணை கட்டியது, 
இராவணன்‌ ஆலோசனை மண்டபத்தில்‌ ஆலோசனை செய்தது, 
சுக்ரீவன்‌ இராவணனை அவமஇத்துத்‌ திரும்பியது, அங்கதன்‌ 
தூது சென்று திரும்பிய து ஆகியவை அடுத்த கதையின்‌ நிகழ்ச்சி 
களாகும்‌. “இன்று போய்‌ நாளை வா”வில்‌ முதல்‌ நாள்‌ போர்‌, கும்ப 
கர்ணன்‌ போர்‌ செய்தது, அடைக்கலமா௫ இசையாதத, மாயா 
சனகனைக்‌ காட்டி இராவணன்‌ சதையை வருத்தியது, இந்திர 
சித்து பிரம்மாத்திரத்தைப்‌ பயன்படுத்தியது, அனுமன்‌ மருத்து 
மலை கொணர்ந்தது, இந்திரசித்து மாயா சதையை வெட்டியது, 
இந்திரசித்து அழிந்தது, மூலப்படை அழிவு, இராவணன்‌ அழிவு 
ஆகியவை கூறப்பட்டுள்ளன. சீதை வெற்றியறிந்து அனும 
னிடம்‌ மூழ்ந்தது, திந்குளித்தது, அனுமனை அயோத்தி 
அனுப்பிய த, பட்டாபிஷேகம்‌ ஆயெவை வெற்றி முழக்கத்தின்‌ 
அடக்கமாகும்‌. 
111. கம்பராமாயண விரிவுரை (முதல்‌ பாகம்‌) 
திருமுருக இருபானந்தவாரியார்‌ 
(தொகுப்பு) வி. என்‌. சாமி; கார்த்திகேயன்‌ பப்ளிகேஷன்ஸ்‌; 
5/28 சி. மலையப்பன்‌ தெரு; சென்னை - 1; 1965; 34-358 


வசனம்‌ நற: 


மோட்சமாகிய அயோத்தியில்‌ மூலப்‌ பிரகிருதியாயெ தசரத 
னிடத்தில்‌ சுத்தமாயை, அசுத்தமாயை, மிச்ரமாயை என்ற மூன்று 
மனைவிகளில்‌, சுத்த மாயையில்‌ சுத்தாத்மா என்‌.உ இராமபிரான்‌ 
தோன்றினார்‌. சரவணமாஇிய வசிட்டரிடத்தில்‌ தேகேந்திரியங்‌ 
களுக்குக்‌ கோன்‌ *நான்‌*” என்று உணர்ந்து, விஞ்ஞானமாகிய 
வீஸ்வாமித்‌ இரருடன்‌ சென்று, மகமாயையாகிய தாடகையைச்‌ 
சங்கரித்து, ஞானமாகிய வேள்விக்‌ காவலை ஈடாத்தி, காமமாகிய 
மாரீசனை வென்று, குரோதமாகயே சுபாகுவைக்‌ கொன்றார்‌. 
அறியாமையாகிய கல்லைப்‌ பெண்ணாக்கி, மமகாரமாகிய வில்லை 
ஓடித்‌. து, ஆனந்தமாயெ சீதையை மணந்து, அசங்காரமாகய பரசு 
ராமனை வாட்டி, தீர்க்க கோபமாயெ கூனியின்‌ சொற்‌ கேட்ட 
தன்னலமாயெ கைகேயி வேண்ட, தவமாக கானகஞ்‌ சென்று, 
நிஷ்காம்யமாகிய குகனை நட்புக்கொண்டு, ஆசையாயெ சங்கா 
வெள்ளத்தைத்‌ தாண்டி, உறுதியாகய இத்ரகூட மலையில்‌ 
தங்கினார்‌. பக்தியாய பரதனுக்குப்‌ பரஞானம்‌, அபர ஞான 
மாகிய பாதுகைகளை வழங்க, விரோதமா விராதனை வென்று, 
சமம்தமம்‌, உபரதி, திஇஷை முதலிய முனிவர்களுக்கு அருள்‌ 
புரிக்தி, பட்சமாயெ ஜடாயுவை நேசித்து மோகமாயெ சூர்ப்ப 
னகையை விரட்டினார்‌. இராஜச குணமாகிய இராவணன்‌ 
ஆனந்தத்தை அபகரிக்க, அதனைத்‌ தேடிச்‌ சென்று, அவித்தை 
யாகிய அயோமுகியை நீக்க, கவலையாகிய கவந்தனை யகற்றி, 
நிர்விகல்பமாியெ சபரிக்கு முக்தி ௩ல்‌, மெய்ஞ்ஞானமாயெ 
அநுமனைக்‌ கொண்டு, அடங்காமையாயெ வாலியைக்‌ கொன்று, 
பரிசுத்தமாகிய சுகீரீவனுக்குப்‌ பட்டங்‌ கட்டி, மெய்ஞ்ஞானமாகிய 
அதுமனால்‌ ஆனக்தமாகிய சீதையின்‌ இருப்பிடத்தை யறிந்து 
பிறவியாயெ பெருங்கடலை அணைகட்டி, துர்க்குணங்களாகய 
அசுரர்களைக்‌ கொன்று, தாமத குணமாயெ கும்பகர்ணனையும்‌, 
சசேந்திரியங்களாகிய பத்தித்‌ தலைகளையுடைய ராசத குண 
மாகிய இராவணனையும்‌ வதைத்து, சத்துவ குணமாடய விபீஷண 
௫க்குப்‌ பட்டங்கட்டி, ஆனச்தமாகிய சதையைச்‌ சிறை மீட்டு, 
மோட்சமாகிய அயோத்தியை அடைந்து, சத்தாத்மாவாகிய 
இராமர்‌ அரசாள்றோர்‌. இத்தகைய உட்பொருளைத்‌ தன்னகத்தே 
கொண்டு உணர்த்துவது ஸ்ரீராமாயணம்‌(10) என்று ராமாயணத்‌ 
இற்கு விளக்கம்‌ கொடுத்துள்ளார்‌. 

வீடணன்‌ அடைக்கலம்‌ வரை உள்ள இந்நூல்‌ எளிய ஈடை 
யில்‌ அமைந்துள்ளது. இடையிடையே பாடல்களும்‌ உள. இ, வா. 
ஐகக்நாதன்‌ முன்னுரை வழங்கியுள்ளார்‌. 


112, கம்பராமாயணம்‌ (இரண்டாம்‌ பகுதி) 
திருமுருக இருபானந்தவாரியார்‌ 


40 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


(தொகுப்பு) வி. என்‌, சாமி; கார்த்‌ இகேயன்‌ பப்ளிகேஷன்ஸ்‌; 

1965; 54288: ரூ. 3 

இராவணன்‌ ஒற்றர்களை விபீடணன்‌ காட்டிச்‌ கொடுத்தது 
முதல்‌ இராம பட்டாபிசேகம்‌ வரை கூறியுள்ளார்‌. “மனிதர்களின்‌ 
உள்ளப்பாங்கை அறிந்து, அப்‌ பொழுதப்பொழுது உலக அது 
பவத்தேனைக்‌ குழைத்து ஈகைச்சுவை எனும்‌ ஏலப்‌ பொடியைத்‌ 
தூவி ஒரு பெருவிநந்தைப்போல விரிவுரை அமைக்‌ துள்ள து 
என்று ௫. வா. ஜகந்நாதன்‌ நூலின்‌ முன்னுரையில்‌ கூறியுள்ளது 
நாலுக்கு முற்றிலும்‌ பொருத்தமான து. 
113, கம்பராமாயண வசனம்‌ (இரண்டாம்‌ பகுதி) 

மே, வீ, வேணுகோபாலப்‌ பிள்ளை 

புக்ஸ்‌ (இந்தியா) பிரைவேட்‌ லிமிடெட்‌; இ. ப, நவ, 1965; 322; 

ரூ.5 

இஷ்டந்தா, சுந்தர சாண்டங்களின்‌ கதையைக்‌ கூறியுள்ளார்‌. 
சித. இராமநாதன்‌ பதிப்புரை கூறியுள்ளார்‌. 


114, கம்பராமாயண வசனம்‌ (மூன்றாம்‌ பகுதி) 
மே. வீ. வேணுகோபால பீள்ளை 
புக்ஸ்‌ (இந்தியா) பிரைவேட்‌ லிமிடெட்‌, மு. ப. மார்ச்‌ 1965; 297; 
ரூ. 5 
யுத்த காண்டத்துள்‌ கடல்‌ காண்‌ படலம்‌ முதல்‌ மாயா 
ஜனகப்‌ படலம்‌ வரை கூறியுள்ளார்‌. 
115, கம்பராமாயண வசனம்‌ (கான்காம்‌ பகுதி) 
மே. வீ. வேணுகோபால பிள்ளை 
புக்ஸ்‌ (இந்தியா) பிரைவேட்‌ லிமிடெட்‌; மூ. ப. அல்‌. 1965; 260; 
ரூ.5 
யுத்த காண்டத்துள்‌ அதிசாயன்‌ வதை முதல்‌ படைக்காட்சிப்‌ 
படலம்‌ வரை கூறியுள்ளார்‌. 
116. கம்ப நாடகம்‌ (சாடகம்‌) 
தெ. துரைசாமி, எம்‌. ஏ. 
அருளகம்‌, 17, இராமானுசம்‌ தெரு; கல்லுக்குழி; இருச்‌ி - 1. 
மு.ப, 1965; 34330 +2; ர. 5 
அணிந்துரையைத்‌ தி, சே. பாலசுப்பிரமணியம்‌ தந்துள்ளார்‌. 
நூல்‌ மூன்று களமாக அமைந்துள்ள து, 
முதல்‌ களம்‌ பால - ஆரணிய காண்ட கதை 42 காட்சிகள்‌) 
இரண்டாம்‌ களம்‌ சுந்தர காண்டம்‌ வரை 31 காட்கெள்‌. மூன்றாம்‌ 
களம்‌ - மிகுதி 43 காட்கெள்‌ என அமைந்துள்ளது. கதைப்‌ 
பகுதிகள்‌ எதுவும்‌ விடுபடாமல்‌, எளிய நடையில்‌, கம்பரின்‌ 


வ்சனம்‌ #1 


றந்த சொற்றொடர்களை அப்படியே பயன்படுத்தியுள்ளார்‌. 
சுவை குன்றாமல்‌ தெளிவாகக்‌ கதை கூறிச்‌ செல்கிறார்‌. ச 


117: கம்பராமாயண வசனம்‌ (ஐந்தாம்‌ பகுதி) 
மே, வீ. வேணுகோபால பிள்ளை 
புக்ஸ்‌ (இந்தியா) பிரைவேட்‌ லிமிடெட்‌, மு. ப. சூலை 1967; 225; 
ரூ.5 
யுத்த காண்டத்தின்‌ பிற்பகுதி மூல பலவதை முதல்‌ விடை 
கொடுத்த படலம்‌ வரை கூறியுள்ளார்‌. இவ்‌ வசனம்‌ முழுமையும்‌ 
உரைநடையில்‌ உள்ளது. 
118. கம்பராமாயணக்‌ கதைகள்‌ 
௬. லலிதாம்பாள்‌ எம்‌, ஏ., பி. டி. 
வானதி பதிப்பகம்‌; தி. ஈகர்‌; சென்னை17, மு. ப. சூலை 1969, 
2121, ரூ.2 
கலைக்‌ கோட்டு முனிவர்‌ வந்தார்‌, கைவண்ணம்‌ கண்டேன்‌, 
மூவடி மண்‌, பாரேதி வந்தாள்‌, கால்வண்ணம்‌ கண்டேன்‌, அரசர்‌ 
முனிவரானார்‌, மமுவாளவன்‌ வந்தான்‌, வல்லமைக்கு ஒரு 
சோதனை, வென்‌ றவர்‌ யார்‌ £, இவள்‌ தானா தை? முதலிய பத்து 
கதைகள்‌ கொண்டது இந்நூல்‌. 
பல அலுவல்களில்‌ ஈடுபட்டு அல்லலுறும்‌ பொ துமக்களுக்கு 
அவற்றை யெல்லாம்‌ பிரித்துப்‌ படித்தறிய வாய்ப்பும்‌, பொழு தும்‌, 
பொறுமையும்‌ ஏது? அவற்றைப்‌ பிரித்து எடுத்து எளிய உரை: 
நடையில்‌ ஆக்கித்‌ தந்தால்‌ அவர்கள்‌ விருப்புடன்‌ படித்துப்‌ 
பயனும்‌ இன்பமும்‌ அடைவார்கள்‌ என்பதனை நோக்கமாகக்‌ 
கொண்டு இந்நூல்‌ எழுந்துள்ள து. 
முதல்‌ கதையில்‌ கலைக்கோட்டு முனிவர்‌ வரலாறும்‌, அவர்‌ 
மூலம்‌ தசரதன்‌ யாகம்‌ செய்ததும்‌ கூறப்படுகிற து. அடுத்த கதை 
யில்‌ தாடகை வதத்தனைக்‌ கூறுகறோர்‌. கம்பரின்‌ சிறந்த உவமை 
களை அங்காங்கே ஆசிரியர்‌ பயன்படுத்தியுள்‌ மைக்கு இக்கதை 
யில்‌ உள்ள “வைரக்‌ குன்றிலுள்ள கல்‌ போன்ற வலிமையுடைய. 
அவ்வரக்கியின்‌ மார்பிலே பாய்ந்து அங்கே தங்காமல்‌ ஊடுருவிச்‌ 
சென்றது. அச்செயல்‌ கல்வீயறிவில்லாத மூடர்களுக்குச்‌ 
சான்றோர்கள்‌ போதிக்கும்‌ உண்மைப்‌ பொருள்கள்‌ உள்ளத்தில்‌ 
நிற்காமல்‌ போய்விடுதலை ஒத்திருந்தது” என்பதைக்‌ கூறலாம்‌. 
மூவடி மண்‌ மாவலி சரித்திரத்தையும்‌, பாரதி வந்தாள்‌” கங்கை 
யின்‌ வரலாறும்‌ கூறுகிறது. பகீரதப்‌ பிரயத்தனம்‌ என்று 
உலகோர்‌ தன்னை முயற்சிக்கும்‌ அதன்‌ பயனுக்கும்‌ ஓர்‌ எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ கூறும்படி செயலில்‌ இறங்கினான்‌ பரேதன்‌ (45) 
கால்‌ வண்ணம்‌ கண்டேனில்‌ அகலிகை சாபம்‌ நீங்குதல்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. அரசர்‌ முனிவரானாரில்‌ விசுவாமித்‌இர முனிவர்‌ 


42 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வரலாறு கூறுகிறார்‌. மழுவாளவன்‌ வந்தானில்‌ பரசுராமர்‌ 
கிரெளஞ்ச மலையைத்‌ துளைத்தது. (74) இருபத்தொரு தலை 
முறை அரசர்களை வென்றது, (75): பரசுராம சேத்திரம்‌ பற்றிய. 
கதை, (76) இராமன்‌ பரசுராமனை வென்றது முதலிய பரசுராமர்‌ 
வரலாறு கூறப்படுகிறது. அடுத்த கதையான வல்லமைக்கு ஒரு 
சோதனையில்‌ இராமன்‌ மராமரம்‌ தளைத்தது அறிவிக்கப்படு 
கிறது, இதில்‌ “இந்த மராமரங்கள்‌ ஏழிலும்‌ ஊடுருவிச்‌ 
செல்லும்படியாக நீ அம்பு ஒன்றை எய்தால்‌ வாலியைப்‌ பற்றிய 
என்மனத்‌ துன்பம்‌ £ீங்கும்‌ உன்‌ து வலிமையும்‌ விளங்கும்‌” என்று 
சுக்கிரீவன்‌ கூறியதாகக்‌ கூறுகிறார்‌. (99) வென்றவர்‌ யாரில்‌, 
வாலி, சுக்கிரீவர்‌ பற்றிப்‌ பேசப்படுகிறது. தமையன்‌ வீட்டுலகை 
விரைவில்‌ எய்தவகை செய்தான்‌ தம்பி, வீட்டுலகுக்கு ஈல்வழி 
யைத்‌ தம்பிக்கு விளக்கிச்‌ சொன்னான்‌ தமையன்‌. இதுவன்றோ 
சகோதர நேயேம்‌ என்று கூறும்‌ ஆசிரியர்‌ வாலிக்கும்‌ ௪க்கிரீவ 
னுக்கும்‌ நடந்த போரில்‌ வாலி மோட்சத்தை அடைந்தான்‌ 
சுக்கிரிவன்‌ அரசாட்சியை அடைந்தான்‌ வென்றவர்‌ யார்‌? (115) 
என்‌ ற வினாவை எழுப்புகிறார்‌. இறுதிக்‌ கதையில்‌ சுயம்பிரபையின்‌ 
சாப விடையை விளக்கியுள்ளார்‌. 

ஆசிரியர்‌ தன்‌ எண்ணத்தைப்‌ பிரதிபலிக்மும்‌ வகையில்‌ 
எளியநடையில்‌ இந்நூலை ஆக்கியுள்ளார்‌. 


119. ஸ்ரீராமகதா சாகரம்‌ (சுக்தர காண்டம்‌) - 
வி. தியாகராஜன்‌ 
ராமகதா நிலையம்‌, புதுக்கோட்டை, மூ. ப. 1971, 84108 
சுத்தானந்த பாரதி முகவுரை வழங்கியுள்ளார்‌. சுந்தர 
குமாரனாயெ இராமனின்‌ அழகை விவரிக்கும்‌ பாடல்களைத்‌ 
தன்னிடையே கொண்டதாயிருப்பதால்‌ இப்பகுதிக்குச்‌ சுந்தர்‌ 
காண்டம்‌ எனப்‌ பெயரிட்டனர்‌. (3) சுந்தரகாண்டம்‌, அலைகடல்‌ 
கடந்த அன்பன்‌ அனுமான்‌, தேவி சதையைத்‌ தேடும்‌ அனுமான்‌, 
கற்பின்‌ செல்வி, வீரன்‌ மனைவியின்‌ வீரவாசகம்‌, மனமகழ்‌ 
வெய்திய மங்கை ஈல்லாள்‌, சூளாமணி பெற்ற சூரன்‌ அனுமான்‌, 
அரக்கர்‌ அழிவும்‌ அமரர்‌ களிப்பும்‌, ஸ்ரீராமதூதன்‌ அனுமான்‌, 
கண்டேன்‌ தேவியை ஆகிய தலைப்புகளின்‌ கீழ்‌, இக்காண்டக்‌ 
கதையினைச்‌ சுவைப்படச்‌ சருக்கிச்‌ சொல்கிறார்‌. 
120. இளைஞர்க்கான கம்பராமாயணக்‌ கதை 
சொ. முருகேச முதலியார்‌, கழகம்‌, மு. ப. பிப்‌, 1975, 24.140 
பாலகாண்டம்‌ 1-20, அயோத்தியா காண்டம்‌ 21-43, 
ஆரணிய காண்டம்‌ 43-58, இட்டுந்தா காண்டம்‌ 59-76, சுந்தர 
காண்டம்‌ 77-100, உயுத்த காண்டம்‌ 101-140, ்‌ 


வசனம்‌ 43 


கம்பராமாயணச்‌ செய்யுட்களைப்‌ படிப்பதற்கு முன்‌ அதன்‌ 
கதைப்‌ பகுதிகளைத்‌ தெளிவாகத்‌ தெரிந்து கொள்ள வேண்டுவது 
இன்‌ றியமையாததாகும்‌. முதலில்‌ கதையினைத்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொண்டால்‌ அந்நூலினைக்‌ கற்பதற்கு எண்ணம்‌ 
உண்டாகும்‌ என்று பதிப்புரையில்‌ கூறியுள்ளமைக்கேற்ப உட்‌ 
தலைப்புகள்‌ இட்டு எளியஈடையில்‌ தெளிவாகச்‌ கம்பன்‌ கதை 
நிகழ்ச்சிகள்‌ வீடுபடாதவாறு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள து. 
121, இராமகாதை (இலக்கியச்‌ சொற்பொழிவு) 
மு. ரா, கந்தசாமிக்‌ கவிராயர்‌, பார்வதி பதிப்பகம்‌; 107, இராம 

லீங்கர்‌ தெரு; அம்பா சமுத்திரம்‌, மூ. ப. மே, 1975, 215; 

ரூட 6-25 

ஸ்ரீ காஞ்சி காமகோடி, பீடாதிபதி ஆசியுரையும்‌, கருபானந்த 
வாரியார்‌ அணிந்துரையும்‌ வழங்யெள்ளனர்‌. 

இராமன்‌ என்பதற்குத்‌ தனது குணஞ்‌ செயல்களால்‌ மகிழ்‌ 
விப்பவன்‌ என்று பொருள்‌ (1) வாயு, ருத்திரர்‌ மாருதியாகவும்‌, 
பிரமன்‌ சாம்பவானாகவும்‌ அவதரித்துள்ளதாகக்‌ கூறுறோர்‌. 
(4) மந்தரை, இறுதியில்‌ *இக்காடு உனக்குக்‌ கன்னியா சுல்க 
மாகக்‌ கிடைத்தது' (கெடுத்தொழிந்தனை) என்று கூறியே 
கைகேயியை மாற்றுகிறாள்‌ (51). வந்த நோக்கமாகிய இராவண 
வதத்தினை மறந்து வாலி இராவணனுடன்‌ உறவு கொண்டதால்‌ 
இராமன்‌ மறைந்திருந்து தண்டித்தான்‌ (142) வீடணன்‌ என்ப 
தற்குப்‌ பகைவர்க்கு அச்சம்‌ தருபவன்‌ என்பது பொருள்‌. ஏழு 
சிரஞ்சீவிகளில்‌ ஒருவன்‌ (167) கும்பகர்ணன்‌ - குடம்‌ போன்ற 
காதுகளையுடையவன்‌ (183) என்று பொருளுரைக்கறோர்‌. இராமா 
வதாரம்‌ முதல்‌ ஸ்ரீராமர்‌ பட்டாபிஷேகம்‌ ஈறாக 26 தலைப்புகளின்‌ 
8ம்‌ இராமகாதையைக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. 
122. கம்பராமாயண வசனம்‌ 
கம்பகாடர்‌ (காரைக்குடியிலிருந்து வெளிவரும்‌ மாதாந்த 

ராமாயண சஞ்சிகை, ஆரியர்‌ மோ. வே. கோவிந்த 

ராஜையங்கார்‌) 

திருவவதாரப்‌ படலத்தின்‌ கதை கூறப்பட்டுள்ளது. 
123. இராமாயண வசனச்‌ சுருக்கம்‌ 

இராமன்‌ பிறப்பு தொடங்கி விசுவாமித்திரருடன்‌ மிதிலை 
செல்வது வரை உள்ளது, புத்தகம்‌ முழுமையாகக்‌ இடைக்க 
வில்லை. 
124, கோசலை நாட்டு வள்ளல்‌ 

நா, சி. இராமசாமி 

அகில உலகத்தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றம்‌; சென்னை - 18; 34235; 

ரூ.4 


44 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தமிழ்‌ எனும்‌ அளப்பரும்‌ சலதி, அழைப்பிதழ்‌, எண்ணுதற்கு 
அக்குதற்கு அரிய வேள்வி, தாங்கரும்‌ தவம்‌, பாதுகம்‌, அகத்‌ 
தியம்‌, வைத்தமாகிஇ, கோசலை நாட்டு வள்ளல்‌ என எட்டுத்‌ 
தலைப்புகளின்‌ ழ்த்‌ தன்‌ கருத்துகளைத்‌ தருகிறார்‌. 

இராமாயணம்‌ அகத்‌ இியனார்‌ இலக்கணத்‌ திற்கு இலக்கியம்‌, 
மெய்ப்பாட்டிற்கும்‌ உவமைக்கும்‌ எடுத்‌ துக்காட்டு. விஞ்ஞானத்‌ 
இற்கு விஞ்ஞானம்‌. நுண்கலைகள்‌ பலவற்றையும்‌ கடைந்து 
எடுத்த அமுதம்‌. அகத்திய மாமுனிவரே இராமாயண த்திற்கு கூல 
காரணர்‌ என இராமாயணம்‌ பல கோணங்களிலிருக்து படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறது(2). சான்று: தாடகை வரலாறு; 
அகத்தியப்‌ படலமே இராம அவதாரத்தை முன்‌ கூட்டியே 
நிர்ணயம்‌ செய்கிறது. சோழ மன்னனைக்‌ குறிப்பிடும்‌ காவியமே 
இராமாயணம்‌(5). இது ஈம்‌ உள்ளத்தைப்‌ பண்படுத்தி நாடிய 
பொருளும்‌ ஞானமும்‌ புகழும்‌ உண்டாக்கச்‌ செய்கன்றது(9). 
இராமராச்சியம்‌ என்பது விஞ்ஞான த்இினால்‌ கிலைசாட்டப்பட்ட 
இராம சுதந்திர குடியரசு ஆகும்‌(13) என முதல்‌ கட்டுரையை 
ஒரு முன்னுரையாக அமைக்கிறார்‌. எண்ணுதற்கு ஆக்குதற்கு 
அரிய வேள்வி எனும்‌ மூன்றாவது கட்டுரையிலிருந்தே இராமா 
யணக்‌ கதையைக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. பரதன்‌ கேகயநாடு செல்வ து 
வரையில்‌ இதில்‌ இடம்‌ பெறுகிறது. மக்கள்‌ எல்லாம்‌ ஆண்ட 
வனின்‌ சாயல்கள்‌. பண்பும்‌ அன்பும்‌ இயற்கையாகப்‌ பெற்றவர்‌ 
களாய்‌ வாழவேண்டும்‌ என்பதே கியதி. மக்கள்‌ பாபிகளாயும்‌ 
இயவர்களாயும்‌ வஞ்சகர்களாயும்‌ மாறுவதற்குத்‌ திரிபு உணர்ச்‌ 
சியே காரணம்‌. இயற்கையாகவே இக்குணங்கள்‌ மனிதனிடம்‌ 
இருப்பதற்கு இல்லை, இடையில்‌ ஏற்பட்டவை. இது மறைய 
வேண்டியது. இயற்கை இதனை நிலைநாட்ட இராமாயணம்‌ 
தோன்றுகிற து.(68) இராமருக்கு அரச பதவி ஏற்படாமல்‌ செய்ய 
சூழ்நிலையைத்‌ தருமமே முன்‌ நின்‌ று உண்டாக்குகிற து. தாயினும்‌ 
நல்லாள்‌ அன்னை கைகேயி இதனை நிறைவேற்றுகின்றாள்‌ (73). 
வைணவத்தின்‌ பெருமையை இளிவிடும்படிச்‌ செய்த ஆண்டாள்‌ 
கைகேயீ(74). இராமன்‌ தவசியாய்‌ கின்ற கோலம்‌ கந்தனை ஈம்‌ 
முன்‌ தோன்றச்‌ செய்கறத(79) எனத்‌ *தாங்கரும்‌ தவம்‌: 
கட்டுரையில்‌ மொழிகிறார்‌. இராமன்‌ காடு சென்றது வரை இதில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. பாதுகம்‌ எனும்‌ அடுத்த கட்டுரையில்‌ 
பரதன்‌ நிலையைத்‌ தற்கால உலகம்‌, அரசு உணர வேண்டும்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ மறந்தும்‌ பிறர்க்குக்‌ கேடு நினைக்கா அமர வாழ்க்‌ 
கையை நிலை காட்ட முடியும்‌(93). பரதன்‌ - இராமன்‌ சந்திக்கும்‌ 
காட்சி, வைணவத்தின்‌ பெருமையைக்‌ காட்டுறது (பொன்னும்‌, 
பொருளும்‌, போகமும்‌ வேண்டிலேன்‌, அன்பும்‌, அறிவும்‌, அறமும்‌ 
வேண்டினேன்‌) பரதன்‌ நடத்தும்‌ ஆட்ட தன்கிறைவு பெற்ற 


மொழிபெயர்ப்புகள்‌ 43 


இராம சுய ஆட்‌ (99) என நஈவில்கிறார்‌. பரதன்‌ பாதுகையுடன்‌ 
ராடு மீண்டது வரை இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. கோசிகர்‌ 
அகத்தியர்‌ இருவரின்‌ வேள்வியின்‌ பயனாக மந்தரையும்‌, சூர்ப்ப 
னகையும்‌ தோன்றுகன்றனர்‌(129). சீதையும்‌ தமிழும்‌ ஒன்றெனப்‌ 
பலவிடங்களில்‌ கூறுறார்‌. இராவணன்‌ மாயையில்‌ சிக்கி உழல்‌ 
கிறான்‌ (130) என அகத்தியம்‌ எனும்‌ அடுத்த கட்டுரையில்‌ நவில்‌ 
கிறார்‌. மாயமானை இராமன்‌ பின்சென்று அழித்தது வரை இதில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள து. அனுமனின்‌ பெருமைக்கு ஞாபகச்‌ சின்ன 
மாக மகேந்திரகிரி ஓங்க உயர்ந்து எழில்‌ பெற்றுத்‌ திகழ்கிறது 
(180), மீனாட்சி என்றாலும்‌ மைதிலி என்றாலும்‌ ஒன்றுதான்‌ (204) 
என அடுத்த கட்டுரையில்‌ கூறி இராமன்‌ சேனை கடல்‌ வரை 
வந்ததுடன்‌ கட்டுரையை முடிக்றொர்‌. இறு திக்‌ கட்டுரை 
இராவண வதத்துடன்‌ நிறைவு பெறுகிறது. 

கம்பராமாயணக்‌ கதையைத்‌ திரைப்படம்‌ ஒன்றினுர்கு ரேர்‌ 
முக வர்ணனை கொடுப்ப துபோன்‌ ற நடையமைப்பில்‌ தந்துள்ளார்‌. 
பாத்திரங்களுக்குச்‌ சிறப்பு விகுதி கொடுத்தே பேசுறோர்‌. 
கம்பரை முழுவதும்‌ சம்பகாடுடை வள்ளல்‌ என்றே கூறுகிறோர்‌. 


மொழிபெயர்ப்புகள்‌ 


கம்பனுக்கு மலையாளம்‌, வடமொழி, ஆங்கிலம்‌, ஆயெ மொழி 
களில்‌ மொழிபெயர்ப்புகளுள்ளன. இங்குக்‌ காணப்படும்‌ மொழி 
பெயர்ப்புகள்‌ தவிர மலையாளத்தில்‌ வசனம்‌ ஒன்றும்‌, ஜி. ராம 
கிருஷ்ணனின்‌ செய்யுள்‌ வடிவம்‌ ஒன்றும்‌ இருந்தமை எஸ்‌. கே. 
காயர்‌ மலையாளத்தில்‌ மொழிபெயர்த்‌ துள்ள கம்பராமாயண பால 
காண்ட முதல்‌ பகுதி முன்னுரையால்‌ அறிய முடிகிறது. தெலுங்‌ 
கில்‌ சுந்தர காண்டம்‌ மொழிபெயர்க்கப்பட்டமை வெ. ப. ௬. 
முதலியாரின்‌, “கம்பராமாயண சாரம்‌ - அயோத்தியா காண்டம்‌” 
முன்னுரை தெரிவிக்கெது. மூலம்‌, சுருக்கம்‌, வசனம்‌ ஆகியவை 
இணைந்து 12 மொழிபெயர்ப்புகள்‌ உள. இவற்றுள்‌ மலையாளத்‌ 
தில்‌ மட்டுமே செய்யுள்‌ வடிவில்‌ பால, அயோத்தியா, ஆரண்ய 
காண்டங்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பால காண்டம்‌ 
வடமொழி, ஆங்கில மொழிகளிலும்‌, அயோத்தியா காண்டம்‌ 
ஆங்கிலத்திலும்‌ செய்யுள்‌ வடிவம்‌ பெற்றுள்ளன. ஆங்கிலத்தில்‌ 
இரணியன்வதைப்படலம்‌, சீதாகல்யாணம்‌ ஆகியனவும்‌ 
சுறாங்கிய வடிவில்‌ செய்யுள்‌ வடிவம்‌ பெற்றுள்ளன. கம்ப 
ராமாயணம்‌ முழுமைக்கும்‌ வசன வடிவம்‌ மலையாளமும்‌ ஆங்கில 


[1 [்‌ (ப்‌ ச்‌, 
46 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மும்‌ பெற்றுள்ளன. வடமொழி பால காண்ட மொழி பெயர்ப்பும்‌, 
வி. எஸ்‌. முதலியாரின்‌ ஆங்லெ மொழிபெயர்ப்பும்‌ கம்பன்‌ வான்‌ 
மீகியிடமிருந்‌ து வேறுபடுமிடங்களைச்‌ சுட்டுகன்‌ றன. 
125. Kambaramayanam - Balakandam (Malayalam) 


5. K. Nayar 
National Bookstall; Kottayam; 1963; 214; Rs. 6-50 


126. Kambaramayanam in Sanskrit (Balakandam) 
Siromani, S. 74, Sriramadesikan 
1964; Rs. 4-50 
டாக்டர்‌ ௪. ப, ராமஸ்வாமி ஐயரின்‌ மூகவுரையுடன்‌ 
கூடியது இந்நூல்‌. முன்னுரையில்‌ கம்பனும்‌, வால்மீகியும்‌ வேறு 
படும்‌ இடங்களைச்‌ சுட்டியுள்ளார்‌. 450 பாடல்கள்‌ இதில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளன. மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தமிழ்ப்‌ 
பாடல்களையும்‌ தந்துள்ளார்‌. கதைத்‌ தொடர்பு காணப்‌ பாடல்‌ 
களுக்கு உள்‌ தலைப்புகள்‌ கொடுத்துள்ளார்‌. 
127. Kambaramayanam - Balakandam - Vol. I 
(A translation and transliteration in Malayalam) 
Dr. S. K. Nayar, M.A, Ph.D 
Madras University; 1967; 194+ 466; Rs. 15 
Forward is given by Mudaliar. In temple like Ettumanoor 
even ioday there is & record to show that there has been an 
endowment allotted to the study of Kambaramayanam. In 
what way the study was conducted there is still unknown. In 
Palghat district even today Kambaramayanam enjoys unstint- 
ed popularity through the medium of the institution of 
Tolpavakkuttu (olappamkuttu). Two attempts to render 
Kambaramayanam in Malayalam are noted, One is an abridg- 
ed work in Prose, narrattng the story of Rama as dealt with in 
Kambaramayanam. The other one 18 in verse a small publica- 
tion claiming the title kambaramayanam by one G. Rama. 
krishna. This is a verse (0 verse rendering. No verse has been 
left out and whatever version accepted in this work, Mala- 
yalam transliteration of the original work in Tamil also is 
given side by side with iranslation in order to fercilitate the 
Malayalam readers to compare the rendering with the original 
and also to show them how atiractive and intimitable is the 
style of kamban and the beauty of his language, These are 
the news collected from.the preface. An Appreciation is also 
given by 5, Nallaperumal, 


மெர்ழிபெயர்ப்புகள்‌ 37 


128. Kambaramayanam Vol. II 
(Ayodhya Kandam) 
Translation and Transliteration in Malayalam. 
்‌ Dr. 8. K. Nayar 


University of Madras; 1969; Pages. 398; Rs, 15. 


129. The Ramayana As Told by Kamban (The Ayodhya Canto) 
C. Rajagopalachari 
Unesco Collection of Representative works Indian Series; 
Sahitya Akademi; New Delhi; F.E 1961; Reprint 1970; 
7+108 +6. 
Kamban’s Ramayana is a lyric while valmiki’s is an epic. 
He gives a brief outline of the story, 


130. Kambaramayanam vol. II} (Aranya Kandam) 
(Translation & Transliteration in Malayalan) 


Dr. $, K. Nayar 
University of Madras; 1971; 359) Rs, 15 


131, Kamba Ramayanam (Hiranya Vadai Padalam or The 
Slaying of Hiranya) 
V. Shanmuga Mudaliar 
Tamil culture (Journal of the Academy of Tamil Culture) 
Vol VI No 2; Ap. 1957; 139-154; 
This English translation is linked by the story in Prose, 
132. Kambaramayanam 
(A condensed Version in English Verse and Prose.) V. S. 
Mudaliar, Palaniappa Bros. First Edi, 1970. 33312 
Rs. 5 
In April 1969 he published a small book of translation 
of selected stanzas of kamban. He gives some important 
changes of the story in Kamban from Valmiki, He also 
gives defenitions in necessary places, According to him 
Kamban lived in the 12th cent. 


133.. Kambaramayanam - Seeta Kalyanam (in English Verse) 
Bala Bharathi 5, D. 5. Yogi. Pages 5410 

56 Stanzas with Side Headings. In the preface he says, 
that Kamban wrote his immortal Ramayana in the 10 th cent. 
A. D. The poem on Kamban in the preface is; 


18 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


KAMBAN! thow distant lonely star that shine Brighter 
than all revolving orbs of art, we need thee, come again 
have to part we will shrine thee above all other shrine. 
A Sacred sanctum where the soul may roam thine own 
society hath built this temple where fancy may find her 
native dimple Beauty her home and truth is highest dome, 
Master! let Rama Rajya dawn on earth Because today man is 
at war with man And Modern scientific miracles fan The 
flames of Ravana’s murdering mirth. Beloved, Welcome to 
this soulful zest, For pease is the hostess and joy the guest. 


134. Kamban 
ந, Maharajan 

Sahitya Akademi; New Delhi; First Edi. 1972, 2+.80; Rs. 2.50 

The age of Kamban 9—11, Bala kanda 12-21, Ayodhya 
kanda 22-45, Aranya kanda 46—58, Kishkinda kanda 59—62, 
Sundra kanda 63—66, Yuddha kanda 67-76, Conclusion 
77—80, Bibliography 81, ்‌ 

He describes the important places in every Canto. Shortly 
he tells the story of Ramayana. 71 will be useful for other 
language users. He also introduces the translation of Kanban 
at important places. Forward by Edward Lenders, 


135. The Ramayana 

(A shortened Modern Prose Version of the Indian Epic) 

R. K. Narayanan 

Indian Thought Publications; Mysore; 1973; 169-3; Rs, 6 

Prologue 3—6, Rama’s initiation 4—22, The Wedding 
23—34, Two Promises Revived 35—64, Encounters in exile 
65--74, The grand Tormentor 79—96, Vali 97—114, when the 
Rains Cease 115—130, Memento From Rama 131—134, Ravana 
in council 135—140, Across the ocean 141—144, The siege of 
Lanka 145—150, Rama and Ravana in Battle 151—160, 
Interlude 161—162, The Coronation 163—169, Epilogue 170— 
172, Glossary 173. He gives the list of characters with their 
Introduction, 


136. Kambaramayanam 


(Translation in Malayalam on Prose) 
& Narayanan’ 
393; Rs. 2 


கம்பர்‌ வரலாறு 


கம்பன்‌ கவிதைஃளில்‌ பிறர்‌ பாடல்களும்‌, பாட பேதங்சளனும்‌ 
மலிந்தள்ளமை போன்று அவன்‌ வரலாற்றிலும்‌ பலவிதமான 
கதைகள்‌ புகுந்துள்ளன. அவற்றிலிருந்து உண்மை வரலாற்றினை 
அறிவது சிரமமானதொன்றாக உள்ளது. கம்பனின்‌ முழு 
வரலாற்றினைத்‌ தருவதாகவோ, குறிப்பிட்ட கால வாழ்க்கை 
யினைக்‌ காட்டுவதாகவோ, குறிப்பிட்ட பண்பினை மட்டும்‌ 
(துணங்யெ கேள்வியும்‌, வணங்கயெ வாயும்‌ - டாக்டர்‌ ௪. வே. 
சுப்பிரமணியன்‌) சுட்டுவாதாகவோ, இயல்பினை (கம்பர்‌ ஓர்‌ 
ஏழை - கோளவூழார்‌) இயம்புவதாகவோ இவை அமைச்‌ 
துள்ளன. கம்பர்‌ எழுத்தாணி திட்டிய இடம்‌, கம்பர்‌ - இருநாள்‌: 
போன்ற கட்டுரைகள்‌ கம்பன்‌ வாழ்வோடு இணைம்‌ தள்‌ எமையின்‌ 
இங்கு இணைக்கப்பட்டுள்ளன. கட்டுரைகள்‌, நூல்கள்‌, காடகங்‌ 
கள்‌, கவிதை இணைந்து (33 எண்ணிக்கை) கம்பர்‌ வரலாறு கூறு 
கின்றன. கு. அழூரிசாமி (கவிச்சக்கரவர்த்‌ இ); இரா. பழனிசாமி 
(கவிச்சக்கரவர்த்தி கம்பர்‌); ௮. சீனிவாச ராகவன்‌ (அவன்‌ 
அமரன்‌) ஆகியோர்‌ காடகவடிவில்‌ கம்பன்‌ வரலா 'ற்றினை அமைத்‌ 
துள்ளனர்‌. திறமை வாய்ந்த புகழ்பெற்று எவிஞர்களைத்‌ 
தெய்வத்தடன்‌ இணைத்துப்‌ பார்க்கும்‌ வழக்கு கம்பன்‌ வாழ்‌ 
விலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. கம்பன்‌, காளிதேவி, சரஸ்வதி 
ஆகிய தெய்வங்களின்‌ அருள்‌ பெ ற்றவனாகக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளான்‌. முடியரசன்‌ கம்பன்‌ கதையைக்‌ கவிதையாகத்‌ 
தந்துள்ளார்‌. (கம்பன்‌ குரல்‌) கம்பன்‌ வரலாறு கூறும்‌ நூல்களுள்‌ 
கவிச்சக்கரவர்த்தி கம்பர்‌ வரலாறு (௮. இ, நாயுடு) குறிப்பிடத்‌ 
தக்க நூலாகும்‌. புலவர்‌ மாரிமுத்து, கம்பர்‌ காஞ்சிபுராணம்‌, 
காஞ்சிபிள்ளைத்‌ தமிழ்‌, சோழக்குறவஞ்சிபோன்‌ ற நூல்களையும்‌ 
பாடியதாகக்‌ கூறுவறார்‌. 


137. கம்பர்‌ சரித்திரம்‌ (94-107) . 
தமிழ்‌ இலக்கத்‌ இரட்டு: யாழ்ப்பாணம்‌ சதாசிவம்‌ பிள்ளை, 


(தொகுப்பு) இராதாஇிருஷ்ணையர்‌, சீனிவாச வரதாசாரி 
அண்டு, கோ, சென்னை, 1895, ரூ. (-25 


கம்பகாட்டு அரசனின்‌ புதல்வர்‌. காட்டில்‌ ஏற்பட்ட கலகத்‌ 
தால்‌ தாய்‌, பிடாரி பூசகனான ஓர்‌ ஓச்சன்‌ வீட்டில்‌ அடைக்கலம்‌ 
புக அங்குப்‌ பிறந்தார்‌. ஏழாவது பிராயத்தின்‌ பின்‌ சடையப்ப்‌ 
வள்ளலால்‌ ஆதரிக்கப்பம்டுக்‌ கல்வி பயின்றார்‌.(94) சடையப்ப 
வள்ளலின்‌ வேண்டுகோளின்படி சோழனால்‌ தூண்டப்பட்டு 
இராமாயணம்‌ பாடினார்‌(95) கூத்தர்‌ தான்‌ பாடிய இராமாயணத்‌ 
ஜர்‌ 


50 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தைக்‌ இழித்தக்‌ கொண்டிருந்த பொழுது கம்பர்‌ சென்று 
ஏழாவது காண்டத்தைத்‌ தன்‌ மற்றைய காண்டங்களுடன்‌ 
அமைத்துக்‌ கொள்ள வேண்டிப்‌ பெழ்ரறார்‌.(97) ஸ்ரீரங்கத்தில்‌ 
அரங்கேற்றினார்‌. சேர அரசரிடத்இல்‌ இருந்தபொழுது கம்பரைக்‌ 
கவிழ்க்க நினைத்த சதிகாரப்‌ புலவர்களை அவர்கள்‌ மனைவியர்‌ 
வேண்ட, அப்புலவர்களின்‌ உயிரைக்‌ காப்பாற்றினார்‌. 
138. கம்பர்‌ க 
இரா. இராகவையங்கார்‌, 
செந்தமிழ்‌! தொகுதி 3, 1904-1905 1-12, 42-54,:77-87, 97-104-பக்‌. 
தமிழ்‌ நாவலர்‌ சரிதை, தொண்டைமண்டல சதகம்‌, பாண்டி 
மண்டல சதசம்‌, சோழமண்டல சதகம்‌ முதலிய நூல்களைக்‌ 
கொண்டு கம்பர்‌ வரலாறு கூறுகிருர்‌ (முற்றுப்‌ பெறவில்லை). 
139, கம்பர்‌ சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி 
தி. எ. ராஜரத்தினம்‌ பிள்ளை, 
இறித் தவ இலக்கிய சங்கம்‌, சென்னை; 1909; 27411. 
முன்னுரை ஆங்லெத்தில்‌ உள்ளது. .சோழனுடன்‌ மன 
வேறுபாடு கொண்டது முதல்‌ சமாதானம்‌ ஆனதுவரை கூறி 
யுள்ளார்‌. இறுதியில்‌ தன்‌ நூலில்‌ கூறியுள்ள சொற்களுக்கு 
ஆங்கிலத்தில்‌ விளக்கம்‌ தந்துள்ளார்‌. 
140, கம்பர்‌ (24-30) 
தமிழ்‌ காவலர்‌ சரிதை: (பதிப்பு) சாமி தில்லை ஈடேச செட்டியார்‌ 
(வெளியீடு) ௫. கு. நாராயணசாமி முதலியார்‌ இ. ப. 1916) 
அணா 8 
கம்பர்‌ பர்டியதாகக்‌ கூறப்படும்‌ (அவரது வரலாறு காட்டும்‌) 
பாடல்களின்‌ தொகுப்பு, 
141. கம்பன்‌ (308-310) 
ஆனந்த போதினி; மஹாதேவன்‌, பிப்‌, 1922, 
கம்பன்‌ என்பது நரசிம்ம மூர்த்தியின்‌ சாதாரணப்‌ பெயர்‌ 
என்று விளச்கியுள்ள செல்வக்‌ சேசவராய முதலியாரின்‌ 
கருத்துகளை இங்குத்‌ தந்துள்ளார்‌. 
142, கம்பர்‌ சரித்திரம்‌ 
நெ. ரா. சுப்பிரமணிய சர்மா. 
இ. மா. கோபாலகிருஷ்ண கோன்‌; மதுரை; 1922; 126, அணா 10 
முன்னுரை 9-10, கம்பருடைய இளமைப்பருவம்‌ 11-23 
இராமாயணம்‌ பாடியது .23-32, இராமாயண அரங்கேற்றம்‌ 
33-47, கம்பரும்‌ சோழனும்‌ 1, 2, 3. 48-54, 55-62, 63-72, கம்பர்‌ 


கம்பர்‌ வரலர்று 51 


காலம்‌ 73-78, கம்பர்‌ இயற்றிய நூர்ல்கள்‌ 79-85, மரபும்‌ மதமும்‌ 
86-92, கம்பரும்‌ பிற புலவரும்‌ 93-101, அம்பிகாபதியும்‌ கம்பர்‌ 
முடிவும்‌ 102-110, முடிவுரை 111-115, செய்யுள்‌ குறிப்புகள்‌ 
116-126. வி. முத்துசாமி ஐயரும்‌, ம. கோபால இருஷ்ணரும்‌ 
முகவுரை வழங்கியுள்ளனர்‌. 


கம்பரை மூவலூர்‌ ஆதித்தன்‌ என்னும்‌ பிராமணர்‌ மகன்‌ 
என்பாரும்‌ உளர்‌. இல்லக்கிழத்தியின்‌ பெயர்‌ நிகர்த்தவல்வி 
சடையப்பர்‌ கம்பர்‌ இல்லத்திற்கு நெற்‌ கூரையிட்டார்‌. இதனால்‌ 
அவர்‌ வாழ்ந்த ஊர்‌ கதிர்வேய்‌ மங்கலமாயிற்று. (இப்பொழுது 
கதிராமங்கலம்‌) கம்பர்‌ தாமே விருப்போடு பிறர்‌ தூண்டுதலின்‌ நி. 
இராமாயணம்‌ பாடினார்‌. 10516 பாடல்கள்‌ பாடினார்‌. 
காளொன்றுக்கு 700 பாடல்கள்‌ பாடினார்‌ என்பது கற்பனை. 
ஆந்திர மொழிகள்‌ சில, இராமாயணத்தில்‌ கலந்திருப்பதால்‌ 
ஆந்திர மொழியும்‌ அறிந்தவர்‌(68). கம்பர்‌ சேரனாடு செலல 
வில்லை. மதுரை சென்றார்‌ என்றுரைப்பதே சரி. மதுரையில்‌ 
கம்பர்‌ இருந்தபோது ஈடந்ததாகக்‌ கூறும்‌ சம்பவங்கள்‌ பெரும்‌ 
பான்மை ஓத்துள்ளன. சரஸ்வதியிடம்‌ சிலம்பைப்‌ பெற்றதாகக்‌ 
கூறுவதும்‌ கற்பனை(91), 1120இல்‌ பிறந்தார்‌. கம்பர்‌ முதலாம்‌ 
பிரதாபஇருத்‌ இரனிடம்‌ சென்றார்‌. சடகோபர்‌ அந்தாதி, ஏரெழு 
பது, செம்பொற்சிலை எழுபது, இருக்கை வழக்கம்‌, சரஸ்வதி 
அந்தாதி, இலக்குமி அந்தாதி முதலியன பாடியுள்ளார்‌. வேணா 
ளர்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌ எனத்‌ துணியலாம்‌. கம்பருந்கும்‌ 
தாதனுக்கும்‌ மனவருத்தம்‌ இருந்தது உண்மை. ஓளவையார்‌, 
புகழேந்தி, ஒட்டக்கூத்தர்‌ முதலியோர்‌ இவர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
வர்கள்‌. தண்டியலங்காரம்‌ இயற்றிய தண்டி அம்பிகாபதியின்‌ 
மகனாவார்‌ (108). நூலின்‌ இடையில்‌ கூறப்பட்டுள்ள பாடல்‌ 
களுக்குக்‌ குறிப்புகள்‌ வழங்கியுள்ளார்‌. 


143, கம்பர்‌ சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி (128-150) 


விகோதரச மஞ்சரி: அஷ்டாவதானம்‌ வீராசாமி செட்டியார்‌, 
5. இரத்தின நாயகர்‌ ஸன்ஸ்‌, இருமகள்‌ விலாச அச்சியந்திர 
சாலை, சென்னை, 1937; ரூ. 2. 


சோழ நாட்டில்‌, “தாசி பொன்னிக்கு அடிமை” என எழுதிய 
கதை, சோழன்‌ அவையைவிட்டு வெளியேறி, சுவர்‌ கட்டி 
கூலிக்கு நெல்‌ பெற்றது, வேளாளனைப்‌ பாடியது, சேரநாடு 
சென்றது, கன்‌ ராமாயணத்திற்குப்‌ பொருள்‌ கூறியது, சேர 
அவைப்புலவர்கள்‌ சதியை முறியடித்தது, காமகளை வர 
வழைத்தது, பின்‌ சேரன்‌ அடைப்பக்காரனாக வர சோழநாடு 
திரும்பியது முதலியன கூறியுள்ளார்‌. 


52 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ ' 


144. கம்பர்‌ இராமாயணம்‌ பாடி அரங்கேற்றியது (151-226) 
வீநேதரச மஞ்சரி : அஷ்டாவதானம்‌ வீராசாமி செட்டியார்‌; 
சோழன்‌ கம்பனையும்‌ ஒட்டக்‌ கூத்தனையும்‌ இராமாயணம்‌ 
பாடச்‌ சொன்னது, கம்பர்‌ துமி என்ற சொல்லை வழக்குச்‌ 
சொல்லாக நிரூபித்தது, ஓட்டக்கூத்தரிடம்‌ உத்தர காண்டம்‌ 
பெற்றது, காளொன்றுக்கு 700 கவி வீதம்‌ பாடியது, இறந்த 
குழந்தையை உயிர்ப்பித்து தில்லை மூவாயிரவர்களிடம்‌ அரங்‌ 
கேற்ற அனுமதி பெற்றது, பின்‌ கருமான்‌, தாசி இவர்களிடம்‌ 
சம்மதம்‌ பெற்றது, அம்பிகாபதியிடம்‌ அனுமதி பெற்றது, 
சடகோபரந்தாதி பாடியது, விறகு வெட்டிப்‌ பாட்டிற்குப்‌ 
பொருளுரைத்தது. அரங்கேற்றம்‌, அரங்கேற்றத்தின்‌ போது 
நடந்த சில விசித்திர நிகழ்ச்சிகள்‌ முதலியவற்றை ஈவின்றுள்‌ 
ளார்‌. 
145, கம்பர்‌ (46-97) 
புலவர்‌ கதை (இரண்டாம்‌ பாகம்‌): மணி, திருநாவுக்கரசு 
முதலியார்‌, பழனியாண்டிப்‌ பிள்ளை கம்பெனி, 1939; 
10 அணா. 
கூவத்தில்‌ வாழும்‌ ஊரினர்‌ பாடல்‌ வேண்ட அது வாணியன்‌ 
தாதன்‌ ஊரானதால்‌ மறுத்து, பின்‌ அம்மக்கள்‌ செய்த உப 
சாரத்தினால்‌ மனம்மாறிப்‌ பாடினார்‌(60), வல்லியெனும்‌ சணிகை 
யின்பால்‌ விருப்பு ற்று அவளுடன்‌ தங்க இராமாயணம்‌ பாடி 
னார்‌. கம்பர்‌ பாடும்‌ போது, காளிதேவி இப்பந்தம்‌ பிடித்து 
நின்றாள்‌ எனும்‌ இவற்றுடன்‌ கம்பர்‌ கதையைக்‌ கூறுகிருர்‌. 
146. கம்பன்‌ மேடு(687-690) 
ஆனந்த போதினி : கே. அப்துல்‌ காதிர்‌, எப்‌. 1940 
தருவழுந்தூரில்‌ கம்பன்‌ வாழ்ந்த இடமாகக்‌ கூறப்படும்‌ 
கம்பன்‌ மேடு என்ற பகுதியைக்‌ கண்டு வந்ததாகக்கூறி அதற்‌ 
கான கதையைக்‌ கூறுறொர்‌. 
147, கமபர்‌ திருநாள்‌ (150-170) 
தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ : எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, பாரி நிலையம்‌ 
59, பிராட்வே, சென்னை], மு, ப. 1949; இய. 1952, மூ. ப. 
1959; ரூ. 6, 
கம்பனது வாழ்வின்‌ முதல்‌ பகுதி காவிய அமைப்பில்‌ கழி்‌ 
திருக்கும்‌(158). தளர்ச்சியடைந்த பொழுது சடையப்பர்‌ ஊக்க, 
கவித்துவ ஆவேசம்‌ நிரம்பி உணர்வு மயமாய்க்‌ கம்பர்‌ பெரு 
மான்‌ விளங்கிய சமயங்களில்‌ இராமாயணம்‌ பாடப்‌ பெற்ற 
தாகும்‌(164). கம்பரது நாயக நாயடகெளுக்குத்‌ திருமணப்‌ பெரு 
விழா நடந்ததாகக்‌ கூறும்‌ பங்குனி யுத்தரத்தின்‌ மறுதினமாயெ 
பங்குனி யத்தர காளே மிகுந்த பொருத்த முடைய சுபஇனமாகக்‌ 


கம்பர்‌ வரலாறு 53 


கருகப்பட்டது. ஸ்ரீரங்கசாதரது திருச்சந்கிதியே அரங்கேற்றத்‌ 
திற்குரிய இடமாயிற்று. கம்பர்‌ காவியத்தை அரங்கேற்றிய 
திருநாளை இங்குக்‌ குறிப்பிட்டு வர்ணிக்கிறார்‌. 


148, சடையப்ப வள்ளலும்‌ கம்பரும்‌ 
கு, பாலசுந்தர முதலியார்‌ 

லோடஸ்‌ பப்ளிஷர்ஸ்‌, சென்னை, 1951; 114,ரூ. 1. 50. 

பூறவுசை, சடையப்ப வள்ளலும்‌ கம்பரும்‌ 1-12, தோற்ற 
மும்‌ வாழ்வும்‌ 13-22, கம்பரை ஆஸ்தான புலவராக்குதல்‌ 23-27, 
சோழ மன்னவன்‌ பொறாமை 28-36, கம்பர்‌ பாண்டியனை 
அடைதல்‌ 37-49 கம்பர்‌ வள்ளலாரைக்‌ காணல்‌ 50-56, ஆயீரத்‌ 
இல்‌ ஒருவர்‌ 57-88, சடையப்பர்‌ வழங்கிய சன்மானம்‌ 89-97, 
வள்ளலார்‌ வாழ்த்துப்‌ பெறல்‌ 98-114, 

கம்பர்‌ காலம்‌ 9ம்‌ நூற்‌. எண்ணிய சகாப்தம்‌ எண்ணூற்‌ 
றேழின்‌ மேல்‌) ஆதித்தன்‌ என்னும்‌ அரசனுடைய புதல்வர்‌ 
கம்பர்‌, கல்வி கற்றுச்‌ கொடுத்தவர்‌ சடையப்பர்‌. ஏரெழுபது 
பாடி அரங்கேற்றினார்‌. கம்பநாட்டைக்‌ கம்பருக்குக்‌ கொடுத்து 
அவரை ஆஸ்தானப்‌ புலவவராக்கனொன்‌ ' சோழன்‌. கவிச்சக்கர 
வர்த்தி எனும்‌ பட்டமும்‌ கொடுத்தான்‌. அதற்கு ஈன்றியாகக்‌ 
கம்பர்‌ மும்மணிக்‌ கோவை பாடினார்‌. சடையப்பரிடம்‌ கொண்ட 
பொறுமையைச்‌ சோழன்‌ கம்பர்‌ மீது செலுத்தி அவரைத்‌ 
தாக்கினான்‌. சோழனிடம்‌ கோபித்துப்‌ பாண்டிய நாடு சென்ற 
கம்பர்‌ பாண்டியன்‌ செருக்கழியும்படி கலைமகளை வேண்டிச்‌ 
சடையப்ப வள்ளலின்‌ ஊரில்‌ சுடுகாட்டை இந்திர லோக 
மாகக்‌ காட்யெளிக்கச்‌ செய்தார்‌. கம்பர்‌ அம்பிகாபதிக்குக்‌ கூறிய 
தாக உள்ள சளசள, களகள; கொளகொள, கிளுளு என்ற 
நான்கு வார்த்தைகளை 'வள௩கர்‌ முனிவரன்‌ வருமுன்‌”, “வளையமர்‌* 
முன்‌ கையோர்‌ மயிலனாள்‌' அண்ட மூலத்‌ கப்பாலழியும்‌”, 
“அண்டத்தளவு மணையப்‌ பகர்ந்தழைத்தான்‌” ஆகிய பாடல்களில்‌ 
காட்டுகிறார்‌. திருவரங்கத்தில்‌ அரங்கேற்றிய பின்‌ சடையப்பர்‌ 
விருப்பத்துற்கணெங்க அவர்‌ இல்லத்திலும்‌ அரங்கேற்றப்பட்ட த. 
4000 மரக்கால்‌ சன்னச்சம்பா நெல்‌ சடையப்பர்‌ ஆண்டுதோறும்‌ 
வழங்கினார்‌. இறுதியாக இராமாயணத்துள்‌ காணப்பெறும்‌ 
சடையப்பரைப்‌ புகழ்ந்தள்ள பாடல்களைச்‌ தொகுத்து 
அவற்றுக்கு விளக்கம்‌ தருஒஅருர்‌. 
149, கம்பர்‌ (86-91) 
தமிழ்ப்‌ புலவர்‌ சரித்திரம்‌: குமாரசாமிப்‌ புலவர்‌ (கு. மூத்து 

குமாரசாமிப்‌ பிள்ளையின்‌ குறிப்புகளும்‌ சேர்ந்தது), 

புலவரகம்‌, மபிலணி சன்னா கம்‌, 1951; ரூ. 5 


34 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பர்‌ 1120-1200 ஆண்டுகளில்‌ வாழ்ந்தவர்‌. வைணவர்‌, 
அகளங்க சோழன்‌ (அமலன்‌ இராமாயணத்தில்‌) அவைப்புலவர்‌. 
கொங்குநாட்டின்‌ சிறுமையை நோக்கி அதனைக்‌ கனவிலும்‌ காண 
லாகாது என்று பாடியவர்‌. திருவேசம்பமுடையார்‌ என்ற மறு 
பெயரும்‌ உண்டு. 

150, கம்பர்‌ ஒர்‌ ஏழை (173-177) 
கல்விக்‌ கழகக்‌ கட்டுரை (புதுவைக்‌ கல்விக்‌ கழகத்தின்‌ வெள்ளி 

விழா மலர்‌) கோவைகிழார்‌, 1951, 

“எல்லோரும்‌ எல்லாப்‌ பெருஞ்‌ செல்வமும்‌ எய்தலாலே 
இல்லாரும்‌ இல்லை; உடையார்களும்‌ இல்லை", ஈந்தே கடந்தான்‌ 
இரப்போர்‌ கடல்‌) ஏழை ஒருவன்‌ தன்‌ சிறுவயலைக்‌ காத்தாற்‌ 
போல தசரதன்‌ தன்‌ அரசை ஒம்பினான்‌, 'கடன்பட்டார்‌ போலக்‌ 
கலங்கினான்‌ இலங்கை வேந்தன்‌” எனும்‌ கம்பர்‌ கூற்றுகள்‌ அவர்‌ 
ஏழ்மை இன்னது என்பதை அறிந்தவர்‌ என்பதைச்‌ காட்டக்‌ 
கூடியதே என்கிறார்‌. 


151. கம்பர்‌ 

பாரதி பாடிய பாவலர்‌ 2 ஆர்‌. ஸ்ரீனிவாஸன்‌, கலைமகள்‌, மு. ப. 
அக. 1957. 
கம்பர்‌ வரலாறும்‌ காவியச்‌ சிறப்பும்‌ கூறுறொர்‌. 


152. கம்பன்‌ (57-72) 
வழிபாடு: மா. இராசமாணிக்கனார்‌, செல்வி பதிப்பகம்‌, காரைக்‌ 

குடி, மு.ப. நவ. 1957; ரூ.2 

வறுமை காரணமாகத்‌ தாய்‌ தம்தையரால்‌ வெறுக்கப்‌ 
பட்டான்‌. தாண்டக முனிவர்கள்‌ இராமனை வரவேற்ற காட்சி 
கம்பனின்‌ இளமை வாழ்வின்‌ காட்‌6(660). விருந்தோம்பல்‌ 
பண்பினைச்‌ சிதை கூலம்‌ காட்டுகிறான்‌. ஈன்றிமறவாதவன்‌, 
இயற்கையில்‌ ஈடுபாடுள்ளவன்‌, உலகியல்பு அறிந்தவன்‌ கம்பன்‌. 
உண்ர்ச்சிகளை வெளிப்படுத்‌ துபவன்‌. (முடி குடப்‌ போவதறிந்த 
அயோத்தி மகிழ்ச்சி, இராமனைப்‌ பிரிந்த அயோத்தி துன்பம்‌) 
சோகச்‌ சுவையில்‌ நகைச்சுவை கெடாது பாடுகின்ற பண்புடை 
யவன்‌. (பூ அழுத, பறவைகள்‌ அழுதன) கம்பன்‌ இலக்கியம்‌ 
மனதைச்‌ செம்மைப்படுத்துமாதலால்‌ படியுங்கள்‌ என்று 
கூறுகிறார்‌. 
153. கம்பர்‌ (45-86) 

பாரதி பாடிய பாவலர்‌: வித்துவான்‌ ஆர்‌. சினிவாசன்‌ 

கலைமகள்‌ காரியாலயம்‌; மயிலாப்பூர்‌; சென்னை-4; மு. ப. 1957; 

ரூ, 1-75 


கம்பர்‌ வரலாறு $5 


சோழநாட்டில்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ இருவழுந்தூரில்‌ 
உவச்சர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஆதித்தன்‌ மகன்‌ கம்பர்‌. தாய்‌ தந்தை 
யரை இழக்கவே சடையப்பரீடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தார்‌. 
சடையப்பர்‌ வேண்ட எர்‌எழுபது பாடினார்‌. தன்‌ விருப்பத்தால்‌ 
இராமாயணம்‌ பாடி திருவரங்கத்தில்‌ அரங்கேற்றினார்‌. காகபாசப்‌ 
படலம்‌ பாட, சிதம்பர தீட்சதர்‌ மகன்‌ மீண்டான்‌. இரணியன்‌ 
வதைப்‌ படலத்தின்‌ போது நரசிங்க உருவம்‌ சிரித்தது. கவிச்‌ 
சக்கரவர்த்தி பட்டம்‌ பெற்றார்‌. சரகவதியந்தாதி, இருக்கை 
வழக்கம்‌ பாடினார்‌. கம்பர்‌ பற்றிய சிறப்பு மொழிகள்‌ கூறி 
அவரின்‌ ஈன்‌ றி மறவாமையையும்‌ காட்டுகிறார்‌. கம்பர்‌ விதியின்‌ 
வலிமையையும்‌, பெண்மையைக்‌ கடவுளாகவும்‌ காட்டுகிறார்‌. 
கம்பர்‌ பெயர்க்‌ காரணங்களைக்‌ கூறுகிறார்‌. பாத்திரப்படைப்பில்‌ 
முரண்பாடின்மை, உரையாடல்‌ இறப்பு, செய்ந்ரன்றிக்கு முதலி 
டம்‌, சில நீதிகள்‌ போன்றவற்றைக்‌ கம்பரின்‌ படைப்புப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ பொழுது கூறுகிறார்‌. கம்பர்‌ பற்றிய செவிவழிச்‌ செய்தி 
களையும்‌ கூறுகிறார்‌. 
154, கம்பர்‌ (60-81) 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌: வித்துவான்‌ மு. இரத்தின தேசிகர்‌, 

அல்லயன்ஸ்‌ கம்பெனி; தபால்பெட்டி எண்‌: 617; மயிலாப்பூர்‌; 

சென்னை, மு.ப. 1960; ரூ. 1-50 
, மன்னராயினும்‌ அவரிடம்‌ குற்றம்‌ காணும்பொழுது 
அஞ்சாது கண்டித்துரைக்கும்‌ ஆற்றல்‌ கம்பரிடம்‌ இருந்‌த.த(60). 
எனும்‌ ஆசிரியர்‌ கம்பர்‌ சோழநாடு விட்டுச்‌ செல்வதற்கு நேர்ந்த 
நிகழ்ச்சி, வேலிகட்டி நிலைத்‌ த நிற்கச்செய்‌துகெல்‌ கூலி பெற்றது, 
சேரனிடம்‌ அடைப்பைத்‌ தொழில்‌ மேற்கொண்டது, அவைப்‌ 
புலவராக மாறியது, சரஸ்வ தியருள்‌ பெற்றுச்‌ சேரனை அடைப்பக்‌ 
காரனாக்கியத, கம்பரின்‌ பணிப்பெண்‌ வீடுகதை கூறி சோமாூப்‌ 
புலவரைக்‌ தடுமாறச்‌ செய்தது முதலியன கூறுறோர்‌. 
155. கம்பன்‌ குரல்‌ (176-181) கவிதை 
முடியரசன்‌ கவிதைகள்‌, தமிழண்ணல்‌ (தொகு), பாரிநிலையம்‌; 

இ.ப. மே. 1961; ரூ.4 

கம்பனே தன்‌ வரலாறு கூறுவது போல்‌ கவிதையை அமைத்‌ 
துள்ளார்‌. பொன்னி நதிக்கு அடிமை என்றதைப்‌ பிறர்‌ தாசி 
பொன்னிக்கு அடிமை என மாற்றி விட்டார்கள்‌(177), கம்பள 
இப்பொழுது வளர்த்து வருபவர்களாக டி. கே. 9, காரைப்‌ 
பதியார்‌, கணேசர்‌, முருகப்பன்‌ ஆடுயோரைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌(179). அண்ணாதரையார்‌ செய்த செயலால்‌ தமிழுலகம்‌ 
ண்‌ முறையாகப்‌ புரிந்து கொண்டு புகழ்வதாகக்‌ கூறுகிருர்‌ 
180) , 


56 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


156. கம்பர்‌ 57-77 
தமிழ்‌ தந்த கவியமுதம்‌ : கு. அழகிரிசாமி, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; 
393, பைகிராப்ட்ஸ்‌ ரோடு, சென்னை-14; மு. ப. ஆக. 1962; 
ரூ. 5-50 
வேளாளரைப்‌ புகழ்ந்தது, சோழனிடம்‌ தனக்கு வேறிடம்‌ 
இல்லையோ எனக்‌ கேட்டத, பாண்டியனும்‌ பாண்டியன்‌ மனைவி 
யும்‌ கம்பர்‌ அமர்ந்திருந்த சிவிகையைத்‌ தூக்கி வந்தமை, அறம்‌ 
தாங்கும்‌ அரசாகத்‌ தொண்டை நாட்டைப்‌ பாராட்டியது, 
ராட்டினம்‌, 'அனாதைகளும்‌ கெளரவமாக உழைத்துப்‌ பிழைக்க 
உதவும்‌ சாதனமாக இருப்பதனைப்‌ பாராட்டிப்‌ பாடியது, வாண 
னுடைய புகழ்‌ கூறிய து முதலியனவும்‌, கம்பர்‌ பாடியதாகக்‌ கூறப்‌ 
படும்‌ தனிப்பாடல்கள்‌ லெவற்றினைத்‌ தொகுத்து அவ ந்றிற்கு 
விளக்கமும்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. 


157. கவிச்சக்கரவர்த்தி கம்பர்வரலாறு 
பண்டிதர்‌ ௮. இ. ஈாயுடு 
முப்பால்‌ நிலையம்‌; 40 ௮, இரியம்மன்‌ வீதி; பூளைமேடு (அஞ்சல்‌) 
கோவை-4; 1963, 44-135; ரூ 2. 
கம்பர்‌ பிறந்த ஊர்‌ திருவழுந்தூர்‌ முதல்‌ கம்பரும்‌ 
காவியமும்‌” வரை, 47 தலைப்புகளின்‌ ழே தம்‌ கருத்துகளைக்‌ 
கூறுகிறார்‌. 
கம்பர்‌ காலம்‌ 12ஆம்‌ நாற்‌. கம்பர்‌ நிகழ்வின்‌ ஆண்டுகள்‌ 
1110-1175 ஆகும்‌. இராமகாதை பாடி முடித்தபொழுது 35 
வயது. அரங்கேற்றமானது 55வது வயதில்‌. இறந்தபொழுது 
65வயது. அவரது ஊர்‌ திருவழுந்தூர்‌. தந்தை பெயர்‌ ஆதித்தன்‌. 
தமது முன்னோர்‌ காட்டின்‌ பெயர்‌ பெற்றார்‌. பல இடங்களில்‌ 
காப்பியத்தில்‌ வடுமொழிகளை வைத்துள்ளார்‌ என்று மூங்கை 
யால்‌ பேசலுற்றான்‌ (பால: நாட்டுப்படலம்‌) முதலிய பின்னிரு 
சான்றுகள்‌ தருகிறார்‌. ஏன்‌ மலையாளி, கன்னடர்‌ என்று குறிப்‌ 
பிடக்கூடாது என்பதனையும்‌ அச்சான்‌ றுகளைக்‌ கொண்டு விளக்கு 
கிறார்‌. இதனால்‌ வடுகர்‌ ஏன முடிவு செய்கிறார்‌. வேளாளர்‌ 
(கம்பவார்‌) குலத்தவர்‌. அதிலும்‌ ராயர்‌ குலத்தினர்‌ என்று 
வரலாற்றினையும்‌ சான்றாகக்‌ காட்டுகிறார்‌. கம்பர்‌ சோழனிடம்‌ 
செல்லாமல்‌ சடையப்ப வள்‌ ளலிடம்‌ சென்றதற்கு ஏழு காரணங்‌ 
கள்‌ கூறுகிறார்‌. சரராமன்‌ (சடையப்பன்‌) ஓரு மனைவியுடன்‌ 
வாழும்‌ வரம்புடையவன்‌(11) என்பதும்‌ ஒரு காரணம்‌. கம்பர்‌ 
*மும்மணிக்கோவை'யை வெண்ணெய்த்திரிகர்த்தராயன்‌ சடை 
யப்பர்‌ மீது பாடினார்‌. எரெழுபதில்‌ முதல்‌ ஆறு பாடல்கள்‌ 
கம்பர்‌ பாடியதல்ல. கம்பனைச்‌ சோழன்‌ குலோத்‌ துங்கன்‌ இரு 
முறை அழைத்த போதும்‌ அவனைப்பாடவில்லை. பாண்டியன்‌ 


கம்பர்‌ வரலாறு 57 


மாறவர்மனைப்‌ பாடினார்‌. தம்‌ இனத்தைர்‌ சேர்ந்த வல்லியம்மை 
என்பவரைக்‌ காதலித்து மணம்‌ புரிந்தார்‌. * வடுகமொழியில்‌ 
இலக்கணம்‌ 10ஆம்‌ நாற்‌. பின்‌ ஏற்பட்டதால்‌ அதில்‌ பாடவில்லை. 
கம்பர்‌ ராமகாதைக்கு முன்‌ காவிய அமைப்பில்‌ ஒரு காவியமும்‌ 
இல்லாததால்‌ கம்பராமாயணம்‌ ஆதிகாவியத்தை முதல்‌ நூலாகக்‌ 
கொண்டது. கம்பராமாயணத்தில்‌ வரும்‌ சோழர்‌ பெயர்‌ பொதுப்‌ 
பெயரேயாம்‌. அம்பிப்பதியை சைவர்தாம்‌, கம்பரைச்‌ சைவர்‌ 
என்று கூறவேண்டு மென்பதற்காக அம்பிகாபதி என மாற்றினர்‌. 
இராசராசன்‌ தன்னைப்‌ பாடாததால்‌ நாடு கடத்தப்பட்ட கம்பரை 
வரவழைத்து புலியை ஏவிக்கொல்ல முயற்சித்தான்‌. கம்பர்‌ தம்‌ 
பாடலால்‌ தடுக்கவே, புலியைக்‌ கொல்வான்‌ போல்‌ கம்பர்‌ மீ அ 
அம்பெய்தான்‌(102). கம்பர்‌ மறைந்தது நாட்டரசன்‌ கோட்டை 
யிலன்று என்பதற்கு எட்டுக்காரணங்கள்‌ காட்டுகிருர்‌. கம்பர்‌, 
“கடவுள்‌ அவதாரம்‌ எடுப்பதில்லை. எனும்‌ சைவத்தாந்தக்‌ 
கொள்கையை மறுத்துக்‌, “கடவுள்‌ அவதாரம்‌ செய்வார்‌”, எனும்‌ 
வைணவச்‌ சித்தாந்தத்தை நிலைாட்டியவர்‌. இராமநாமப்‌ 
பெருமை, ஓம்‌ ஈமோகாராயணாய பெருமை கூறுவதா லும்‌, சிவனை 
வழிபடும்‌ இராவணனே, 'வேதமுதல்வன்‌ இராமன்‌ என்பதாலும்‌ 
அவர்‌ வைணவர்‌. ஈாராயணனே பரம்பொருள்‌, வீசிட்டாத்‌ 
வைதம்‌ என்பவற்றில்‌ கம்பர்க்குடன்பாடாகும்‌, 

இவர்‌ தம்‌ வரலாற்றுக்‌ கருத்துகளுக்கு அடிப்படை 
யாகத்‌ தமிழ்‌ காவலர்‌ சரிதை, சோழ மண்டல சதகம்‌, தனிப்‌ 
பாடல்‌ இரட்டுஆகியவற்றையும்‌ துணையாகக்‌ கொண்டுள்ளார்‌. 
கம்பர்‌ வாழ்வில்‌ ஈடர்த நிகழ்ச்கெளுக்கு அப்பொழுதைய 
வயதினைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. பிறர்‌ கருத்துகளையும்‌ தெர்குத்‌ 
அக்‌ கூறி அவற்றை மறுப்பதால்‌ பிறர்‌ கருத்துகளையும்‌ அறிய 
வாய்ப்பேற்படுகிறது. மாறான கருத்துகளைக்‌ கூறுபவர்களை 
விளையாட்டுச்சிறார்‌. காடுகளைக்காவல்‌ காக்கும்‌, காட்டுப்பிள்களை 
கள்‌, மனணுணர்விலா மாக்கள்‌, வழிப்போக்கர்‌ என்‌ெ 'நல்லாம்‌ 
கூறுஇருர்‌. 
158. கவிச்சக்கரவர்த்தி (சாடகம்‌) 

கு. அழகிரிசாமி 

தமிழ்ப்புத்தகாலயம்‌; சென்னை-5; மூ, ப, 1963. 244.220 ரூ. 4. 

இச்காடக நூல்‌ 3 அங்கங்களைக்‌ கொண்டது. முதல்‌ அங்கம்‌ 
21 காட்சிகளையும்‌ இரண்டாம்‌ அங்கம்‌ 14 காட்கெளையும்‌, 
மூன்றாம்‌. அங்கம்‌ 3 காட்சிகளையும்‌ கொண்டமைகன்‌ றது. 
இந்நூல்‌ ஆசிரியரின்‌ முதல்‌ மேடை நாடகம்‌. கம்பரின்‌ பெரு 
மைக்கும்‌, சரித்திர உணர்ச்சிக்கும்‌, இலகிய ரசனைக்கும்‌ ஏற்ற 
செய்திகளையும்‌ சதைகளையும்‌ ஆசிரியர்‌ இங்குப்‌ பயன்படுத்தி 


“8 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


அுள்ளார்‌. இந்நாடகம்‌ கம்பர்‌ காலம்‌ 12ஆம்‌ நூற்றாண்டு என 
வைத்துக்‌ கொண்டு எழுதப்பட்டது. எனவே குலோத்துங்கன்‌, 
அமைச்சன்‌ பல்லவராயன்‌, நேமிநாதம்‌, வச்சணந்தி மாலை 
ஆசிரியரான குணவீர பண்டிதர்‌, பாரசவன்‌, பொன்னன்‌ முதலிய 
வர்கள்‌ இக்காடகத்துப்‌ பாத்திரங்களாக அமைந்துள்ளனர்‌. 
இவை மட்டுமன்‌ றி குலோத்துங்கன்‌ செய்த போர்கள்‌. இரிபுவ 
னத்தில்‌ கம்ப ஹரேஸ்வரர்‌ ஆலயம்‌ கட்டியது போன்ற உண்மை 
யான சரித்திரச்‌ செய்திகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. கூத்தரைக்‌ 
கிழவராகவும்‌ கம்பரை இளைஞராகவும்‌ இம்‌ நூலாசிரியர்‌ சித்த 
நித்துள்ளார்‌. அம்பிகாபதியின்‌ கதையும்‌ ஈண்டு இடம்‌ பெற்‌ 
ள்ளது. ஆசிரியரின்‌ கற்பனைப்‌ பாத்திரங்களும்‌ ஈண்டு உளர்‌ 
37க்கும்‌ மேற்பட்ட பாத்திரங்கள்‌ இங்குக்‌ காணப்படுகின்றனர்‌. 
159. நுணங்கிய கேள்வியும்‌ வணங்கிய வாயும்‌ (49-52) 

இலக்கிய நினைவுகள்‌; டாக்டர்‌ ச. வே. சுப்பிரமணியன்‌; பாரி நிலை 

யம்‌; மு. ப. நவ. 1964 ரூ. 1-50, 

“நுணங்கிய கேள்வியர்‌ அல்லார்‌ வணங்கிய வாயினர்‌ ஆதல்‌ 

அரிது” என்னும்‌ திருக்குறளை எடுத்துக்‌ காட்டி, கம்பன்‌ அவை 
யடக்கப்‌ பாடல்களையும்‌ விளக்கிக்‌ காட்டிக்‌ கம்பன்‌ வணங்கயெ 
வாயினை உடையவன்‌ ஆதலால்‌ நுணங்கிய கேள்வியான்‌ என்‌ 
கிறார்‌. 
160. கவிச்சக்கரவர்த்தி கம்பர்‌(காடகம்‌) த்‌ 
இரா. பழனிசாமி 
மல்லிகைப்‌ பதிப்பகம்‌; தியாகராய நகர்‌; சென்னை-17; மு. ப. 1965; 
24129; ரூ.3. 

இக்காடக நூல்‌ 43 காட்செகள்‌ கொண்டது, ' 


கம்பரைத்‌ திருவழும்‌தூரர்‌ கோயில்‌ பூசாரியாகச்‌ காட்டுகிருர்‌. 
இவரது மனைவி தருமவல்லி, ஏரெழுபது கம்பர்‌ பாடியது 
ஆகும்‌(15). காளியின்‌ அருளால்‌ கவிச்சக்கரவர்த்‌ தியானார்‌.(20) 
காளியைப்‌ பாடி காவிரியில்‌ ஏற்பட்ட வெள்ளத்தை வற்றவைத்‌ 
தார்‌(22). வாணியன்‌ தாதன்‌, ஒட்டக்கூத்தர்‌ முதலியோரை உடன்‌ 
வாழ்ச்த புலவர்களாகக்‌ கரட்டுறொோர்‌. இவருடைய ஆரியர்‌ 
மூவலூர்‌ ஆதித்தர்‌.(33) கம்பகாடு சோழனால்‌ கம்பனுக்குப்‌ பரி 
, சாக அளிக்கப்பட்ட (40). பாடல்‌ ஒன்றுக்கு ஆயிரம்‌ பொன்‌ 
வாங்கனார்‌(43). பாண்டிய நாடு சென்றபோது சமண, பெளத்த 
ராமாயணங்களைக்‌ கேட்டார்‌.(50) கம்பர்‌ சைவர்‌.(61) விறகு 
வெட்டியின்‌ பாடலுக்குப்‌ பொருள்‌ சொன்னது, இறந்த குழந்‌ 
தையை நாகபாசப்‌ படலப்‌ பாடல்‌ பாடி உயிர்ப்பித்தது, இல்லை 
மூவாயீரவர்களிடம்‌ இராமாயண -அரங்கேற்றத்திற்கு ஒப்புதல்‌ 


கம்பர்‌ வரலாறு 59 


வாங்கியது, இராஜராஜனின்‌ காமத்‌ இற்குக்‌ கம்பர்‌ மகள்‌ காவேரி 
பலியானது முதலியவற்றையும்‌ சுட்டுகிறார்‌. சைவ, வைணவ - 
பூசல்களை ஒழிக்க ஏற்ற கதையாக இராமாவதாரத்தை எழுதி 
னார்‌. இராஜராஜன்‌ தன்னை எழுத்தாணியால்‌ தாக்க வந்த 
கம்பரை அம்பால்‌ கொன்றான்‌. இக்காடகம்‌ எளிய நடையில்‌ 
அமைந்துள்ள து. கம்பர்‌ திறனறிந்து ஒட்டக்‌ கூத்தர்‌ மதிக்கறோர்‌ 
வாணியன்‌ தாதனே பொறாமை கொள்றோன்‌ எனும்படி கதை 
அமைத்துள்ளார்‌. 
161. கம்பர்‌ கதை 

ட்‌ புலவர்‌. சாக சண்முகம்‌ 
அழகுப்‌ பதிப்பகம்‌; காரைக்குடி; 1966; 14-76 ரூ. 1-50 

கம்பரின்‌ பிறப்பு, தாயின்‌ மேல்‌ ஆணை, வாக்குப்‌ பலித்தது, 
வள்ளல்‌ வந்தார்‌, அரசவைப்‌ புலவர்‌, அரசரின்‌ ஆசை, கலை 
மகளின்‌ கருணை, இராமாயண அரங்கேற்றம்‌, மண்ணும்‌ பொன்‌ 
னாகும்‌, பொன்னிக்குக்‌ கம்பர்‌ அடிமை, கம்பரின்‌ சபதம்‌, கம்பரின்‌ 
துன்பம்‌, அடைப்பைக்காரர்‌ புலவர்‌ ஆனார்‌, தம்பி வந்து சேர்ந்‌ 
தான்‌, கம்பரின்‌ வெற்றி ஆகிய தலைப்புகளின்‌ சீழ்‌ தம்‌ கருத்து 
களைத்‌ தருகிறார்‌. 

கம்பநாட்டினைச்‌ சேர்ந்த ஆதித்தரைத்‌ தியவர்‌ கொலை புரிய 
அவர்‌ மனைவி குணவதி நாடுவிட்டகன்று திருவழுந்தூர்‌ காளி 
கோயிலில்‌ கம்பகாடரைப்‌ பெற்றார்‌. காளி கோயில்‌ பூசாரி 
கம்பரை வளர்த்தார்‌. ஈன்கு பயின்‌.று கல்வியில்‌ மேம்படுவதாகத்‌ 
தாய்க்கு ஆணை தந்தார்‌. கம்பங்‌ கொல்லையைக்‌ காவல்‌ காக்கும்‌ 
போது அரசியல்‌ அதிகாரி குதிரையைக்‌ காளியை வேண்டி 
இறக்கச்‌ செய்து, பின்‌ பிழைக்க வைத்து அதனால்‌ பரிசு பெற்றார்‌. 
சடையப்ப வள்ளலை, ஆதித்தனாரின்‌ ஈண்பரைச்‌ சந்தித்தார்‌. 
அவர்‌ சோழ காட்டில்‌ அரசனிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கு 
அரசவைப்‌ புலவர்‌ ஆனார்‌. சடையப்ப வள்ளலுடன்‌ தங்கினார்‌. 
இராமாயணம்‌ பாட கம்பரையும்‌ ஒட்டக்‌ கூத்தரையும்‌ அரசன்‌ 
தூண்டினான்‌. கலைமகள்‌ அருளால்‌ துமி” என்ற சொல்லை மக்கள்‌ 
வழக்கில்‌ ஒட்டக்கூத்தருக்கும்‌ அரசனுக்கும்‌ காட்டினார்‌. சிதம்பர 
தீட்சிதர்கள்‌ ஒப்புதல்‌ பெற்று, சடகோபரந்தாதி பாடி 
இராமாயண அரங்கேற்றம்‌ ஈடத்தினார்‌. விறகு வெட்டியைப்‌ 
புலவனாக்கினார்‌, இதன்‌ பின்‌ அரசியின்‌ தோழியின்‌ வாயிலாகக்‌ 
கம்பரை, “தாரி பொன்னிக்குக்‌ கம்பன்‌ அடிமை” என்று எழுதிக்‌ 
தரச்‌ செய்து, அதனைக்‌ கொண்டு கம்பரை அவமானப்படச்‌ 
செய்ய நினைத்துச்‌ சோழன்‌ தானே அடைந்தான்‌. கோபம்‌ 
கொண்ட கம்பர்‌, “மீண்டும்‌ உன்‌ நாட்டிற்கு வந்‌ கால்‌ ஒரு அரசனை 
அடிமையாகக்‌ கூட்டி வருவேன்‌” என்று சபதமிட்டு வெளியேறி 


80 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌' 


சேர அரசனிடம்‌ அடைப்பக்காரரானார்‌. ஒருநாள்‌ சபையில்‌ 
கம்பராமாயணப்‌ பாடலுக்கு விளக்கம்‌ கூறி அரசவைப்‌ புலவர்‌ 
ஆனார்‌. பின்‌ சாவிகனை அண்ணனாகக்‌ கொண்டு, கலைமகள்‌ அரு: 
ளால்‌ லெம்பு பெற்று அரசனுக்கு உண்மையை உணர்த்தி 
அவைப்‌ புலவர்களின்‌ சூழ்ச்சியை அம்பலப்படுத்தினார்‌. இறுதி 
யில்‌ அச்சேரனையே அடைப்பக்‌ காரனாக்கிக்‌ கொண்டுவந்து 
சோழனிடம்‌ தம்‌ சபதத்தை நிறைவேற்றினார்‌. 
162. புனல்‌ நாடு ஈன்ற பாவலன்‌ (102-113) 
இலக்கியம்‌ படைத்த மேதைகள்‌; புலவர்‌ அரசுமணி 
அருணோதயம்‌; இராயப்பேட்டை; சென்னை - 14; மு. ப, ஆக. 
1967; ரூ. 3 
பாரதி, பாரதிதாசன்‌, நாமர்கல்‌ கவிஞர்‌ போன்றோரின்‌ புகழ்‌ 
மொழிகள்‌, கம்பன்‌ பெயர்க்‌ காரணங்கள்‌, பிறப்பு, சடையப்ப 
வள்ளலிடம்‌ ஆதரவு, இராமாயணம்‌ பாடிய கதை, அரங்கேற்றம்‌ 
முதலியன கூறுறொர்‌. 
163. சுற்றுலாவில்‌ சுழன்றவை (114-128) 
இலக்கியம்‌ படைத்த மேதைகள்‌: புலவர்‌ அரசுமணி 
சோழனுடன்‌ மனவேறுபாடு கொண்டு பீரிக்தது, வி 
நடைக்‌ துன்பங்கள்‌, உழவன்‌, வ. சீராமன்‌, தம்பிபுகான்‌, தச்சன்‌, 
இரங்கன்‌, அச்சுதன்‌. வாணன்‌ ஆகியோரைப்‌ பாடிய, சேரநாடு 
சென்று சோணாடு திரும்பிய து முதலியவை இடம்‌ பெற்றுள்ளன. 
164. சோகத்தின்‌ விளிம்பில்‌ கம்பன்‌ (129-149) 
இலக்யெம்‌ படைத்த மேதைகள்‌: புலவர்‌ அரசுமணி 
மகன்‌ அம்பிகாபதியைச்‌ சோழன்‌ கோன்றது, கம்பர்‌ 
பீன்னும்‌ சோழகாடகன்று பட்ட இன்னல்கள்‌, பீர.காபருத்‌ இரனை 
அடைப்பக்காரனாகயெ.து, யானையைக்‌ காட்டிச்‌ சோழன்‌ கம்ப 
ரைக்‌ கொன்றது ஆயெவற்றை இக்கட்டுரையுள்‌ கூறியுள்ளார்‌. 


165. கம்பன்‌ எழுத்தாணி தீட்டிய இடம்‌ (49-57) 
அறிவியல்‌ பூங்கா: பிலோ இருதயகாத்‌; இளங்கோ பதிப்பகம்‌; 
சென்னை - 17; மு. ப. ஏப்‌, 1968; ரூ. 2-50 
கம்பன்‌ தூசி மாமண்டூர்‌ வழியாகச்‌ சென்றபோது தன்‌ 
னுடைய எழுத்தாணியைக்‌ கூராக்டிக்‌ கொள்ள, சிங்கன்‌ என்பான்‌ 
வைத்திருந்த உலைக்களத்திற்குச்‌ சென்றதாக அவரே இயற்றி 
யுள்ள கவி ஒன்று சான்று பகருகறது(54). (ஆழியான்‌ ஆழி 
அரன்‌ மழுத்தா என்பான்‌) காட்டரசன்‌ கோட்டையிலுள்ள கம்ப 
னுடைய சமாதி, “கம்பன்‌ வீட்டுச்‌ செட்டியார்‌” என்ற காரணப்‌ 
பெயர்‌ கொண்ட ஒரு குடும்பத்தாரின்‌ மேற்பார்வையில்‌ 
உள்ள (26), ஸூ 


கம்பர்‌ வரலாறு நீம்‌ 


166. கம்பர்‌ 
புலவர்‌ மாரிமுத்து 

வள்ளுவர்‌ பண்ணை; 9, 2வது மெயின்‌ ரோடு; சி.ஐ.டி, நகர்‌; 

சென்னை - 35; மு. ப. 1970; பக்‌. 78; ரூ. 1-75 

கவியும்‌ கவிஞனும்‌ 5-9, ஊரும்‌ பேரும்‌ 10-15, பிறப்பும்‌ 
வளர்ப்பும்‌ 16-21, கம்பரும்‌ சடையப்பரும்‌ 22-25, இளமையும்‌ 
கல்விப்‌ பயிற்சியும்‌ 26-31, நட்பும்‌ துறவும்‌ 32-41, இராமாயண 
மும்‌ அரங்கேற்றமும்‌ 42-48, கம்பரும்‌ வான்மீகியும்‌ 49-52, நூற்‌ 
பயிற்சியும்‌ பிற நூல்களும்‌ 53-57, சமயமும்‌ காலமும்‌ 58-62, 
சொல்லும்‌ பொருளும்‌ 63-70, குணமும்‌ பெருமையும்‌ 71-78. 

ஊர்‌ திருவழுந்தூர்‌. பெயர்க்காரணம்‌ ஒன்பது கூறி, கம்பர்‌ 
என்பது இயற்பெயரே எனத்‌ தம்‌ முடிவு கூறுகறோர்‌(15). 
தந்தையார்‌ பெயர்‌ ஆதித்தர்‌. குலம்‌ தெரியவில்லை. அன்னையும்‌, 
தந்தையும்‌ இறந்து பட, சடையப்பரிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தார்‌. 
சடையப்பர்‌ மூலமாகச்‌ சோழனின்‌ நட்பைப்‌ பெற்றார்‌. ஓட்டக்‌ 
கூத்தர்‌ சூழ்ச்சியால்‌ கம்பரைச்‌ சோழன்‌ இகழ, சோழ காட்டை 
வீட்டு ஒரங்கல்‌ பிரதாபருத்திரனைச்‌ சார்ந்து அவனைத்‌ தமக்கு 
அடைப்பச்காரனாகக்‌ கொண்டு சோணாடு திரும்பினார்‌. திருவெண்‌ 
ணெய்‌ நல்‌.லூரில்‌ அமைக்கப்பட்ட திருவரங்கரின்‌ சிலைக்கு முன்‌ 
னீருந்து தம்‌ நூலை அரங்கேற்றினார்‌(48). பிற நூற்‌ கருத்துகள்‌ 
கம்பனில்‌ இடம்‌ பெற்றுள்ளவற்றுள்‌ சிலவற்றைச்‌ சுட்டி அவது 
அகன்ற கல்வியறிவைக்‌ காட்டுறொர்‌. சடகோபர்‌ அந்தாதி, 
இலக்குமி அந்தாதி, சரசுவதி அந்தாதி, ஏரெழுபது, சிலை 
யெழுபது, காஞ்சி புராணம்‌, காஞ்சி பிள்ளைத்தமிழ்‌, சோழக்‌ 
குறவஞ்சி, இருக்கை வழக்கம்‌, முதலான நூல்களையும்‌ ஒரகராதி 
யையும்‌ கம்பர்‌ இயற்றினார்‌ என்பர்‌. இவையன்றி இராமா 
யணத்தை உரைடடையிலும்‌, லெ தனிப்‌ பாடல்களையும்‌ எழுதி 
யுள்ளதாகக்‌ கூறுகின்றனர்‌. இவற்றுள்‌ சடகோபர்‌ அந்தாதி 
(யில்‌ மட்டுமே ஓரளவு கம்பரின்‌ செய்யுள்‌ கடை புலப்படுகிறது... 
சரசுவதி அந்தாதி சேரன்‌ அவையில்‌ கலைமகளருளால்‌ அவள்‌ 
சிறப்பைப்‌ பெறப்‌ பாடப்‌ பட்டதாகவும்‌ மற்றவை அவர்‌ பாடல்‌ 
அன்று என்றும்‌ கூறுவர்‌. காஞ்சிபுராணம்‌, காஞ்சி பிள்ளைத்‌ 
தமிழ்‌, சோழக்‌ குறவஞ்சி, அகராதி, இராமாயண உரைஈடை 
முதலியவை அழிந்தபட்டன(57). கம்பர்‌ வைணவர்‌(58). கம்பர்‌ 
12ஆம்‌ நூற்றாண்டிற்கும்‌, 13ஆம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்‌ 
பட்டவர்‌. "கண்ணே வேண்டும்‌ எனினும்‌ ஈயச்கடவேன்‌”, 
“மன்னவன்‌ பணியன்றாூல்‌ அம்பணி மறுப்பனோ' எனும்‌ பாடல்‌ 
களின்‌ ஈயத்தை மிக அழகாக விரிவாக எடுத்‌ தரைக்கன்றார்‌. 
கம்பர்‌ பிறர்‌ கருத்துக்கு மதிப்புக்‌ கொடுக்கும்‌ தன்மையும்‌, 
உல$யலறிவும்‌ மிக்கவர்‌. எர்சிலையிலும்‌ நிலைகுலையாதவர்‌(72). 


[9 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மாலின்‌ கண்‌ காணப்படும்‌ அவரின்‌ பிற பண்புகளையும்‌ செய்ந்‌ 
கன்றி மறவாமை, தமிழ்ப்பற்று, காட்டுப்பற்று, கல்விப்பற்று, 
பணிவு போன்றவற்றையும்‌ காட்டுகின்றார்‌. 
167, கம்பர்‌ (22-41) 
முப்பெரும்‌ புலவர்‌: எடுகேஷனல்‌ பப்ளிஷிங்‌ கம்பெனி; ஜியார்ஜ 
டவுன்‌; சென்னை; 53 அணா 
கம்பர்‌ 13ஆம்‌ நூற்‌. சேர்ந்தவர்‌. மூதன்‌ முதல்‌ சரஸ்வதியம்‌ 
தாதி பாடினார்‌. பின்‌ ஏரெழுபது, இராமாயணம்‌ பாடினர்‌. 
இறைவன்‌ கூற்றின்படி. சடகோபரந்தாதி பாடினார்‌. சோழனால்‌ 
இறுதியில்‌ கொல்லப்பட்டார்‌. புதியன இல்லை. 


168, கம்பர்‌ (35-54) 
பன்னிரு புலவர்‌ சரித்திரம்‌ 

10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌. நாதமுனிகள்‌ காலத்தில்‌ 
அரங்கேற்றம்‌ நடந்தது. கவிகயம்‌ காட்டும்‌ சில இராமாயணப்‌ 
பாடல்களையும்‌ தந்துள்ளார்‌. 


169. அவன்‌ அமரன்‌ (கம்பனைப்‌ பற்றிய நாடகம்‌) 

௮. சீனிவாசராகவன்‌ எம்‌.ஏ. 
ஈவயுகப்‌ பிரசுராலயம்‌; சென்னை; பக்‌ 3426 ரூ. 25 

அம்பிகாபதி சோழன்‌ மகளை விரும்பியதற்குக்‌ கம்பரே மரண 

தீண்டனையைச்‌ சோழன்‌ குடிப்புகழ்கரக்கு, மீதியை நிலைகாட்ட 
நவில்‌ஒழுர்‌ (21). கம்பராமாயண அரங்கேற்றத்தின்‌ பின்‌ சில 
ஆண்டுகள்‌ கழித்து அதே காளில்‌ மறைந்தார்‌. கம்பர்‌ மகனை 
நினைந்து வருஈஇப்‌ படுக்கையில்‌ வீழ்ந்து இறந்ததாகக்‌ காட்டிப்‌ 
பின்‌ நாட்டரசன்‌ கோட்டையீல்‌ விழா எடுப்பதாககச்‌ காட்டி 
அவன்‌ அமரனாகி விட்டான்‌ என்கிறொர்‌. இடையிடையே பாடல்‌ 
களும்‌ உண்டு. இந்நாடகம்‌ திருச்சி வானொலியில்‌ ஒலி பரப்பப்‌ 
பட்டது. 


170. Date of Kambar (94-97) 
நுண்பொருள்‌ மலர்‌; 50 Sundara Desiker, 1937 


He gives the ideas of Mahavidvan R. Ragava Iyengar, 
Selvakesavaraya Mudaliyar and V. V, 6, Iyer and also the 
points for the 12th cent. theory and 9th cent, theory. Then 
he says the conclusion that Kamban must have lived in the 
latter part of the ninth cent, (97) and long before Otiakkthar 
and Pukalendiar, 


கால்‌ ஆராய்ச்சி : 


... கால ஆராய்ச்‌ ஒரு முடிந்த சிலையினை எய்தாமல்‌ கம்பன்‌ 
காலம்‌ இ. பி, 9; 10; 12ஆம்‌ நூற்றாண்டு என மூன்று கால கிலை 
களில்‌ கூறப்படுறெது. இங்குப்‌ பன்னிருவர்‌ கருத்‌ துகள்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றன. சோமசுந்தர தேசிகர்‌ 9ஆம்‌ நூற்றாண்டு என, 
மு. கோவிந்தசாமி; 9. வை. சதாவெ பண்டாரத்தார்‌, தெ. பொ. 
மீ. ஆகியோர்‌ 10ஆம்‌ நூற்றாண்டு என்கின்றனர்‌. ரா. இராக 
வையங்கார்‌, எஸ்‌. வி. பி, இ. பொ. பழனியப்ப பிள்ளை, 
மா. இராசமாணிக்கனார்‌, மு. கோவித்தசாமி போன்றோர்‌ 12ஆம்‌. 
நூற்றாண்டு என்று முடிவு செய்துள்ளனர்‌. , ஆசிரியர்‌ பெய 
ரறியப்படாத பொருட்‌ கட்டுரையொன்றும்‌ 12ஆம்‌ நூற்றாண்‌ 
டையே கூறுகிறது. தெ. பொ. மீ. கம்பன்‌ காலத்தை அறுதியிடு 
முறையினையும்‌ நவின்றுள்ளார்‌. ஏ. சி. பால்காடாரின்‌ கட்டுரை 
யும்‌, ஆசிரியர்‌ பெயரறியப்படாத மற்றொரு கட்டுரையும்‌ முடிவு 
பெறாதறிலையிலுள்ளன. ஏ. சி: பால்காடாரின்‌ கட்டுரையில்‌ 
கம்பனுக்குக்‌ கிடைத்துள்ள ஏட்டுப்பிரதிகளில்‌ முதன்மையான 
இ.பி. 1578ஆம்‌ ஆண்டிற்குரிய பிரதியினைக்‌ கூறுறோர்‌. இக்‌ 
கட்டுரைகள்‌, ஆசிரியர்‌ முடிவு செய்துள்ள காலத்தினையும்‌, 
எழுந்த காலத்தினையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு வகை 
செய்யப்பட்டுள்ளன. முடிவுபெறாக்‌ கட்டுரைகள்‌ இறுதியில்‌ 
உள. இக்கட்டுரையாரிரியர்கள்‌ தவிர ஏனையோரும்‌ தங்கள்‌ 
எழுத்துகளில்‌ கம்பன்‌ காலம்‌ பற்றில்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 
ஆங்காங்கே அவை சுட்டப்பட்டுள்ளன. கம்பன்‌ காலத்திற்கு 
மட்டும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்துள்ள கட்டுரைகள்‌ இங்குள. 
171. கம்பர்‌ காலம்‌ (21-29) 
இலக்கியக்காலம்‌: மு. கோவிந்தசாமி பி. ஓ. எல்‌ (ஆனர்ஸ்‌); பாரி 
நிலையம்‌; 1956; ரூ, 1-75 
10ஆம்‌ நூற்‌, முற்பட்டவர்‌. நூல்‌ குறிப்பிட்ட சோழன்‌ 
பெயரைக்‌ குறிக்கவில்லை. ஆசவே சிறப்பற்ற சோழனின்‌ காலத்‌ 
தவர்‌. கம்பர்‌ பாடல்களில்‌ சில தெலுங்குச்‌ சொற்கள்‌ பயில்‌ 
இன்றன. கம்பரின்‌ முதல்‌ சில நூல்கள்‌ சோழன்‌ அவையில்‌ 
அரங்கேறவில்லை. ராயரும்‌ சடையப்பரும்‌ தனியாகவே அரங்‌ 
கேற்றக்‌ கேட்டுள்ளனர்‌(2). ஆதித்தன்‌ என்ற பெயர்‌, அக்‌ 
காலத்தே மிகுதியாக வழங்கி வந துள்ள (23). சடகோபரந்தாதி 
பாடியதால்‌ ஈம்மாழ்வார்‌ காலத்தை ஒட்டியே வாழ்ந்திருக்க 
வேண்டும்‌(24). சோழனுக்கு அவச்சொல்‌ கூறியது உண்மையாக 
இருக்கலாம்‌ என்பதனை இராசராசனுக்கு முற்பட்ட சோழர்‌ இளை 
யிரண்டனுள்‌ கம்பர்‌ காலத்தே யரசாண்ட அக்கிளை உத்தமசோழ 


64 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


னுடன்‌ அழிந்துவிடுறது. சகாப்தம்‌ ஏண்ணூரற்றேழின்‌ மேல்‌ 
என்னும்‌ குறிப்புப்‌ பொருத்தமே, உலாவியம்‌ படலத்தில்‌ வரும்‌ 
47. 48, 49ஆம்‌ எண்ணுள்ள பாடல்களும்‌ இக்கூற்றை வலி 
யுனுத்துவதை விளக்கி 9ஆம்‌ நூற்‌. பிற்பகுதி, 10ஆம்‌ நூற்‌ 
முற்பகுதி என்கிறார்‌. i 
172. கம்பர்‌ காலம்‌ (21-25) 
இலக்கிய ஆராய்ச்சியும்‌, கல்‌ வெட்டுக்களும்‌: இ, வை. சதாசிவப்‌ 

பண்டாரத்தார்‌ தொல்காப்பியர்‌ நூலகம்‌, ஜானிஜான்‌ தெரு, 

சென்னை-14. முஃப. சூன்‌ 1961; ரூ. 3 

சம்பகாடு என்றொரு காடு இருந்தது என்பதற்குக்‌ கல்‌ 
வெட்டுக்களிலும்‌, செப்பேடுகளிலும்‌ றி. தும்‌ ஆதாரமின்மையால்‌ 
‘எண்ணிய சகாப்தம்‌ எண்ணாற்றேழின்‌ மேல்‌' என்றம்‌ பாடல்‌ 
பழமையானதும்‌, உண்மை உரைப்பதும்‌ அன்று என்று மறுக்‌ 
கிறார்‌. அகச்சான்றாகக்கருதப்படும்‌ தியாகவிகோதன்‌ என்னும்‌ 
தொடர்‌ மூன்றாங்‌ குலோத்துங்க சோழனையன்றிப்‌ பிறரையும்‌ 
குறிக்கும்‌. மற்றொரு சான்றான, *ஆயிரத்து நூறொழித்த* 
என்பதம்‌ பொருந்தாக்‌ கூற்று. பிலம்புக்கு நீங்கு படலத்திலுள்ள 
புவீபுகழ்‌ சென்னி பேரமலன்‌* என்னும்‌ பாடலில்‌ உள்ள அமலன்‌ 
இ, பி. 970-985 வரை ஆண்ட உத்தம சோழனைக்‌ குறிக்க 
வாய்ப்புண்டு. உத்தமன்‌ என்பதனையே கம்பர்‌ அமலன்‌ என்னும்‌ 
பரியாயப்‌ பெயரால்‌ குறித்திருத்தல்‌ வேண்டும்‌. எனவே கம்பர்‌ 
காலம்‌ 10ஆம்‌ நூழ்‌. பிற்பகுதி. சயங்கொண்டார்‌, ஓட்டக்‌ 
கூத்தர்‌, கச்சியப்ப முனிவர்‌ இவர்கட்கு முற்பட்டவர்‌. 


175. A plea for fixing the age fo Kamban(172—176) 


ஆய்வுக்‌ கோவை: 7, 2, Meenakshisundaram, அண்ணாமலைப்‌ 

பல்கலைக்‌ கழகச்‌ சார்பு வெளியீடு; 1971, கூ. 15 

He says that through philosophical, religious, geographi. 
cal and knowledge one may find the age of Kamban, A. histo- 
rical dictionary giving the meanings of words with respective 
dates will help us a great deal. Modern Linguistics especially 
historical linguistics can also help us to fix the age of Kamban. 
Taken alone no one field may be always conclusive but ail 
taken together may ultimately help us to fix the age of 
Kamban, this way of approach helping us further to know 
more about Kamban and his immortal work. He also says 
that he was biased in favour of the simple categorical asser- 
tion of ‘Enniya Sakaptam Ennurrela’, 


கால ஆராய்ச்சி 65 


174. கம்பர்‌ காலம்‌ (171-181) 
செந்தமிழ்‌! தொகுஇ-3. ரா. இராகவையங்கார்‌, 1904-1905. 
பிறந்தது 11205்குப்‌ பின்‌. விக்ரேம சோழனின்‌ இறுதி 
யாட்சிக்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌. 1197க்கு முன்‌ பிரதாபருத் திரன்‌ 
அடைப்பைத்‌ தொழில்‌ புரிந்தான்‌. முதலாம்‌ உருத்திரனுடைய 
அரசாட்சியின்‌ இறுதிக்‌ காலம்‌ கம்பரின்‌ இறுதிக்காலம்‌. இராமா 
யணம்‌ பாடி அரங்‌ தேற்றிய து இராசராசன்‌ காலம்‌. இராமா 
யணம்‌ பாடி முடித்ததற்கும்‌ அரங்கேற்றத்திற்கும்‌ இடைப்பட்ட 
காலம்‌ 7 ஆண்டுகள்‌. கம்பர்‌ காலம்‌ 1120-1200 என முடிவு 
செய்கிறார்‌. 
175. கம்பர்‌ காலம்‌ (127-149) 
தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ : எஸ்‌, வி, பி. 
பாரிநிலையம்‌; மு. ப. 1949; இ.ப. 1952; மூ. ப. 1939; ரூ.6 
வைணவ சமய சரிதத்திற்கும்‌, தமிழ்‌ இலக்கிய சரித்திரத்‌ 
திற்கும்‌, தமிழ்காட்டுச்‌ சரித்திரத் திற்கும்‌ “எண்ணிய சகாப்தம்‌” 
என்ற செய்யுள்‌ இயல்பான பொருளில்‌ முரண்பாடாகவுள்ள து. 
எனவே இது சான்றுகாது(132), இப்பேரிதிகாசத்தைப்‌ பாடி 
முடித்தது கி, பி. 1178இல்‌ என்றும்‌ அரங்கேற்றி முடித்தது 
இ.பி, 1185-ல்‌ என்றும்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. அகப்பூறச்‌ 
சான்றுகள்‌ பல தருறொம்‌. 
176. கம்பதாடர்‌ காலம்‌ (153-158) 
செந்தமிழ்ச்‌ செல்வி : தொகுதி 25; தி, பொ. பழனியப்பபிள்ளை; 
1950-1951; ரூ.9 
தென்னிச்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி 5, பக்‌, 493, எண்‌. 
1353, எண்‌. 401, 1896 ஆவது ஆண்டில்‌ இருக்கும்‌ கல்வெட்டினை 
ஆதாரமாகக்‌ கொண்டு கம்பர்‌ காலம்‌ 12ஆம்‌ நூற்‌. பிற்பகுதியா 
மெனக்‌ கூறுகிறார்‌. 
177. கம்பர்‌ காலம்‌ (224-234) 
கால ஆராய்ச்சி: மா. இராசமாணிக்கனார்‌, பாரிரிலையம்‌; மூ. ப. 
அக்‌. 1957; இ. ப, சன. 1973; ரூ. 550 
கம்பர்‌ காலம்‌ 9ஆம்‌ நூற்‌,, 12ஆம்‌ நூற்‌. பிற்பகுதி எனும்‌ 
இரு கொள்கைகளுக்கும்‌ உள்ள உண்மை நிலையினை ஆராய்ந்து 
கம்பர்‌ காலம்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலம்‌ (1178-1218) 
என்று முடிவுரைக்கின்றார்‌. 
178. கம்பர்‌ கால்ம்‌ (121-124) ட 
நான்காவது கருத்தரங்கு மலர்‌; மு. கோவிந்தசாமி; கேரளப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு வெளியீடு; 1972... 
ரூ.20. 
கடி 


66 கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


இட்டுந்தா காண்டம்‌ பிலம்புகு படலத்தில்‌, 'புவிபுகழ்‌ 
சென்னிபேர்‌ அபயன்‌ தோள்‌ புகழ்‌ கவிகள்‌ தம்‌ மனையெனக்‌ 
கனக ராசியும்‌ என்ற அடியும்‌, யுத்தகாண்டம்‌ மருத்‌ துமலைப்‌ 
படலத்தில்‌ “சென்னி காள்‌ தெரியல்‌ வீரன்‌ தியாகமா விநோதன்‌ 
தெய்வப்‌ பொன்னி நாட்டு உவமை வைப்பைப்‌.புலங்கொள நோக்‌ 
இப்‌ போனான்‌” என்னும்‌ அடியும்‌ கொண்டு, தனிப்பாடல்களினின்‌ 
அம்‌ சில சான்றுகள்‌ முதலியவற்றோடு கம்பர்‌ காலம்‌ இ. பி, 12ஆம்‌ 
ரம்‌. என்றோர்‌. இ.பி, 15ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த காளமேகம்‌ 
இரட்டையர்‌ ஆகியோரைப்‌ பற்றிய தனிப்பாடல்கள்‌ வரலாற்‌ 
டன்‌ ஒத்து வருவதால்‌ தனிப்பாடல்களை வெறும்‌ கற்பனை 
என்று தள்ளிவிடுத.ற்கல்லை என்கிறார்‌. 
179. கம்பர்‌ காலம்‌ (பொ. கா) 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. பக்‌, 56. 

தோற்றுவாய்‌--12-ம்‌ நூற்‌.கொள்கை 9ஆம்‌ தூற்‌. கொள்கை 

உண்மையா த£-— முடிவுரை, 

சொற்களையும்‌, தொடர்களையும்‌, கருத்துகளையும்‌, உவமை 
களையும்‌ மட்டுமின்‌ றி சிந்தாமணியிலிரு௩து கம்பர்‌ விருத்த முறை 
களையும்‌ காப்பிய நெறியையும்‌ பெற்றார்‌. இதனால்‌ தேவருக்குப்‌ 
பிற்பட்டவர்‌ கம்பர்‌ என்பது உறுதி. கி. பி, 9ஆம்‌ நூற்‌. சேர்ந்த 
இருமங்கையாழ்வார்‌ அருளிச்‌ செய்தஇினின்னும்‌ கம்பர்‌ ஒரு 
பாசுரத்தை அப்படியே அமைக்நறோர்‌. பன்னிரு ஆழ்வார்களையும்‌ 
கம்பர்‌ பயின்‌ றவர்‌ என்பதற்கு அவர்‌ நூலில்‌ விரிவான சான்றுகள்‌ 
உள்ளன. இராமானுசர்‌ காலத்தில்‌ உச்சநிலையை அடைக்கு 
இராமன்‌ மீதான பக்திப்‌ பெருங்கடலில்‌ முழெத்ததே கம்ப 
ராமாயணம்‌, கம்பர்‌ சேக்கிழாருக்கு முற்பட்டவராயின்‌ உண்மை 
யில்‌ சோழ அரசனைச்‌ சந்தாமணியன்‌ றி சம்பராமாயணமே கவர்ம்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆனால்‌ உண்மை எதிர்மறையாக உள்ளது. 
எனவே பெரிய புராணத்திற்குப்‌ பிற்பட்டது கம்பராமாயணம்‌. 
கம்பர்‌ ஓரங்கல்‌ நாட்டுக்குச்‌ சென்றதற்கான விளக்கமும்‌ கம்பர்‌ 
காலத்தை இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்‌ எனக்‌ கொண்டால்‌ 
கிடைத்துவீடும்‌. வீரசோழிய உரையில்‌ “கம்பனாரிடைப்‌ பெருமை 
யுளது” என்று வருவதால்‌ அதன்‌ காலமாயே ௫. பி. 12ஆம்‌ நூற்‌. 
கம்பர்‌ முற்பட்டவரா தல்‌ வேண்டும்‌. கம்பர்‌ காலம்‌ பற்றிய நீண்ட 
சர்ச்சைக்குரிய பாடலான “எண்ணிய சகாப்தம்‌ எண்ணூற்‌ 
ேழின்‌ மேல்‌” என்பது 12ஆம்‌ நூற்‌. சேர்ந்ததாகவோ அன்றி 
இடைச்செருகலாகவோ இருக்கவேண்டும்‌, சம்பராமாயணப்‌ 
பாடலில்‌ வரும்‌ தியாக விநோதன்‌ என்ற சொல்லாட்‌6 மூன்றாம்‌ 
குலோத்துங்கனுக்குச்‌ சிறப்பாக வழங்கப்பட்ட சிறப்புப்‌ பெய 
ராகும்‌. கம்பர்‌ 9ஆம்‌ நூற்‌. சேர்ந்தவர்‌ எனில்‌ கம்பர்‌ காப்பியம்‌ 


கால ஆராய்ச்சி 6 


பெரியபுராணத்தில்‌ வலுவாகத்‌ தன்‌ சாயலை ஏற்படுத்‌ இயிருக்குமே 
என்ற வினா எழுகிறது. இதற்கான ஒரே விடை கம்பர்‌ காப்பியம்‌ 
சில நூற்‌. இருட்டில்‌ இருந்தது என்பதே, கம்பன்‌ பயன்படுத்தும்‌ 
அமலன்‌ என்ற சொல்‌ உத்தம சோழனைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்ள 
இடமுண்டு, கம்பராமாயணத்தை அடியொற்றி எழுந்த கந்த 
புராணத்தின்‌ காலம்‌ ௫. பி. 11ஆம்‌ நாற்‌. பிற்பகுதி அல்லது 12ஆம்‌ 
நூற்‌. முற்பகுதி எனக்‌ கலைக்களஞ்சியம்‌ கூறுவதால்‌ கம்பரின்‌ 
காலம்‌ அதற்கு முற்படுகின்றது. 8ஆம்‌ நூற்‌. இறுதிக்‌ காலத்த 
வனான கம்பவர்மன்‌ காலக்‌ கல்வெட்டுகளில்‌ இரண்டு சடையப்‌ ப 
வள்ளல்‌ பற்றியக்‌ குறிப்புகள்‌ உள. ஆனால்‌ இதில்‌ வருபவர்‌ 
தாம்‌ கம்பரை ஆதரித்தவர்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ இல. 
பிற்காலச்‌ சோழர்‌ காலம்‌ வீழ்ச்சியுறச்‌ தொடங்கும்போது கம்பர்‌ 
காப்பியம்‌ பாடி வைணவசமய ஒற்றுமைக்கு வித்திட முயல்‌ஒருர்‌ 
எனலாம்‌. எவ்வளவுதான்‌ தம்கால இலச்யே மரபுகளைக்‌ கம்பர்‌ 
ஏற்றாலும்‌ அவர்‌ சங்கச்‌ சான்றோர்களைப்‌ போல மரபு கெறி 
பிறமாதவர்‌ என்பது உண்மையாகும்‌. இ, பி. 949 முதல்‌ 1218 
வரையிலான காலப்பகுதியை மூன்றாவது காப்பிய காலம்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. இக்காப்பிய காலத்தின்‌ முதிர்ச்சியில்‌ விளைந்ததே 
கம்பராமாயணம்‌. தண்டியலங்காரத்தின்‌ செல்வாக்கும்‌, பாட்‌ 
டியல்‌ நூல்கள்‌, சிற்றிலக்யெங்கள்‌ ஆயெவற்றின்‌ செல்வாக்கும்‌ 
கம்பர்‌ காப்பியத்தில்‌ மிளிர்வது அவர்‌ காலம்‌ 12ஆம்‌ நூற்‌. 
என்பதையே காட்டுறெது. 

180; The problem of the Life and the age of Kamban, 
A. C. Paul Nadar. 

Tamil Culture: Vol. vi. No. 1, Jan. 1957 (31-49), Vol. vi, 
No. 2. Ap. 1957. (92-112), Vol. vii. No.2. Ap. 1958, 
(150-169). 

The earliest copy available in Kambaramayanam is alle- 
ged to have been prepared in about 1578 A. D. He examines 
Vaiyapuripillai's reasons for saying 12th cent, and dis- 
agreed by saying, there is however no evidence that 
Kulothunga - III ever used the title of Thyaga Vinodhan in 
any one of his innumerable inscriptions, He used as many as 
nine titles and this is not one of them. There are two officers 
of Vikrama Chola bearing the name of Thyaga Vinodhan 
Thalaikoli and Thirumandiravolai Thayaga  vinodhan 
Brammarayan, It is hardly necessary to add that the name 
Thyaga Muvenda Velan cannot be called in aid to prove the 
kings title, The literary and epigraphic evidence of those 


68 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


times show that the successive rulers of the land of cawver- 
were all fond of the titles Veeram and Thyagi. ‘ஆவின்‌ 
கொடைச்‌ சகர ராயிரத்து நூறொழித்து” 18 ௩0! 0றடி of the 
stanzas known 10 the traditinal stories as embodied in தமிழ்‌ 
நாவலர்‌ சரிதை வ்‌ சோழ மண்டல சதகம்‌, which belonged to 
17th and 18th centuries respectively not to Tamil Plutarch 
(1859) எ புலவர்‌ புராணம்‌ அ the end of the 19th cent, 
(ஆயிரத்து நூறொழித்து” which would mean Only a thousand 
years deducting a hundred years answering to 900 of Saka era 
corresponding 140 978 A. D. Several commentators consider 
most of the Telugu words used by Kamban as இசைச்‌ சொல்‌, 
The Trigarta refered to in Vikrama Cholan ula is not identi 
fiable with any of the known heros of the time of Vikrama 
Chola(44). Other research works such as the learned editors 
of the Adyar Kalakshetram edition of Moovar Ula and the 
author of Kavi Rakshasan find no trace of any evidence in 
support of the theory that Kamban was a contemporary of 
Ottakkoothan. Prof, Vaiyapuripillai does not at all refer 
to the inscriptions at ukkal when it is recorded that sadayan 
helped the Maha sabha there with aloan of one thousand 
Kadis of Paddy atone time and four hundred kadis of 
paddy at another time. They belonged 10 10th and 15th 
years of the reign of Kambavarman who flurished at 
the end of the 9th centuary,(46) There is no evidence what 
80 ever that Kulothunga 11] was intolarnt or anti Vaishna- 
vite. ‘The date assigned to Kamban in the stanza namely 885 
A. D. is really later than the times of Thirumangai Alwar 
and Nammalwar(94), According to tradition, Vanian Thatan 
was a Contemporary of Kamban and was reputed to be the 
author of the uthara Kanda(98). Under the circumstances 
of that period there is nothing strange about the name 
Kambanadu in the 9th cent, Kamban was a romantic with a 
fue spirit of adventure, though he too had a mastery of 
Sangam classics. So far as the matter in hand 18 concerned 
the objection of Prof, 5, V.P. to the stanza beginning with 
எண்ணிய சகாப்தம்‌ எண்ணுற்றேழு 0௦ he basis of the chronoy 
logical priority of chintamani to Kambaramayanam backs 
substantial evidence and requires further investigation from 
various angles(104). It is significant that Kamba Ramayana 
makes no reference to any ruler of Tamilnad by his natural or 


பாத்திரங்கள்‌ 69 


his proper name சென்னி பேரமலன்‌ 1௩ பிலம்ரீங்கு படலம்‌ (35) 
is too genoral to identify it with any chola ruler சென்னி 8 2 
family name of all Chola rulers. Amalan occurs in Kulothunga 
Cholan ula links 157 among with அளகன்‌ ஊம்‌ அதுலன்‌ ௮ 60௯ 
not seem to apply to anyone Chola king in particular(l10). 
wearte unable to understand how Amalan and Uitaman are 
one and the same term(i1l) Equipped with superb mental 
iraining, gifted with a penetrating imagination and endowed 
with deep emotions and fired with a burning love for the 
Tamilnad, we should expect the poet to react powerfully to the 
fact, nature, and character of the Chola Empire and its 
glorious achievements only, if he had lived during the empire 
or immediately after(157). It is difficult to believe that Kamban 
was 80 ignorant of the geography of ceylon if he lived at any 
time during the days of the empire or after. The -poet had 
many opportunities of refering to the glorious acts of the 
Conquest of Kosala and bringing the waters of the Ganges 
which have filled the Tamils of the period with great pride. 
So the only conclusion possible is that Kamban lived before 
the Empire was founded. He also gives three references from 
the text. (Not yet completed) 


181. கம்பர்‌ காலம்‌ 
கம்பசாடர்‌ : (காரைக்குடியிலிருந்து வெளிவரும்‌ மாதாந்த 
ராமாயண சஞ்சிகை, ஆசிரியர்‌. மோ. வே. கோவிந்த 
ராஜையங்கார்‌). 
இக்கட்டுரையின்‌ ஆரம்பமும்‌ முடிவும்‌ இல்லை. ஓட்டக்‌ 
கூத்தர்‌ எழுதிய உத்திர காண்டத்தின்‌ சொற்றொடர்கள்‌, 
கம்பனில்‌ பயில்வதைத்‌ தொகுத்துக்‌ கூறியுள்ளார்‌. 


பாத்திரங்கள்‌ 


பாத்திரங்கள்‌ அகரவரிசையில்‌ தொகுக்கப்பட்டு அவற்றில்‌ 
இடம்‌ பெறும்‌ கட்டுரைகளும்‌ நூல்களும்‌ கால முறைப்படி. 
அமைக்கப்பட்டுள்ளன. அகலிகை (6), அங்கதன்‌ (2), அனுமன்‌ 
(12), இக்திரசத்து (3), இராமன்‌ (33), இராவணன்‌ (12), இலக்‌ 
குவன்‌ (3), இலங்கைமாதேவி (1), குகன்‌ (4), கும்பகருணன்‌ (8), 
கைகேயி (7), கோசலை (3), சடாயு (2), சடையப்பர்‌ (1), சத்துருச்‌ 


70 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கனன்‌ (1) சபரி, (1), வென்‌ (1), சதை (14), சுமந்திரன்‌ (3), 
சாசை (1), சூர்ப்பணகை (3), தசரதன்‌ (5), தாரை (5), திரிசடை 
(3). ரீலமாலை (1), பரதன்‌ (7), மண்டோதரி (1), மந்தரை (3), 
மாரீசன்‌ (2), வாலி (13), விசுவாமித்திரர்‌ (1), விபீடணன்‌ (3) 
என அமைக்‌ துள்ளன. இதன்‌ பின்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பாத்‌ 
இரங்க’ளை ஆய்வு செய்பவை அமை௫கன்றன. அவையும்‌ கால 
முறைப்படி இரண்டு, மூன்று, பல பாத்திரங்கள்‌ என்ற வரிசை 
யில்‌ அமைந்துள்ளன. அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ள எண்கள்‌ 
அவ்வவ்‌ பாத்திரங்கள்‌ பற்றி வந்துள்ள கட்டுரைகள்‌, நூல்களின்‌ 
எண்ணிக்கையாகும்‌. 

பாத்திரங்கள்‌ பற்றிய ஆய்வு கம்பனில்‌ மிகக்‌ குறைவே. 
இராமன்‌, இலக்குவன்‌ போன்றோர்‌ பற்றிய விரிந்த நிலையிலான 
ஆய்வு இன்மை (அறிந்த வரையில்‌) சிந்தித்தற்குரித்து. இவர்‌ 
களைப்‌ பற்றிய கட்டுரைகளுண்டே தவீர நூல்களில்லை. கற்பின்‌ 
கனலிபோல்‌, இராவணன்‌ மாட்சியும்‌ வீழ்ச்சியும்போல்‌, வீடணன்‌ 
போல்‌ சிறந்த, பல முனைகளில்‌ செய்யப்பட்ட ஆய்வு நூல்கள்‌ 
இவர்களுக்கும்‌ எழுதல்‌ வேண்டும்‌. ௮ஃதின்மை கம்பன்‌ ஆய்வில்‌ 
காணப்படும்‌ மிகப்‌ பெருங்‌ குறையாகும்‌. 

பாத்திரங்கள்‌ பற்றிய ஆய்வில்‌ சில ஒப்பியல்‌ நோக்கில்‌ 
(வான்மீகியுடன்‌) அமைந்துள்ளன. மாருதி இலங்கையை எரித்த 
பின்னர்‌ வரு௩துதல்‌, சதை கணவனுடன்‌ கான்புக வேண்டுதல்‌ 
போன்றவற்றைச்‌ சான்றாக்கலாம்‌. கம்பனை வான்மீகத்தின்‌ வழி 
நூலாகக்‌ கொள்வதால்‌ இந்நிலை எனலாம்‌. சிறுபான்மை பிற 
இலக்கியங்களை இணைத்தும்‌ திறனாய்வு செய்யப்பட்டுள்ள த- 
“அனுமனை அனுபவித்த ஆழ்வார்களும்‌ கம்பகாட்டாழ்வாரும்‌”- 
இராமனுக்கும்‌, தைக்கும்‌ அகராதிகள்‌ இருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. ஒருவர்‌ கட்டுரைக்கு மறுப்புத்‌ தெரிவித்து மற்றொருவர்‌ 
தன்‌ கருத்துகளை இணைத்து எழுதிய கட்டுரைகளும்‌ உள. இரு 
தீ. இராமநாத பிள்ளையின்‌ வாலிவதை எனும்‌ கட்டுரைக்குத்‌ இரு 
கா. இராமசாமி வாலி ஓறுக்கப்பட்ட முறை சரியா எனும்‌ 
மறுப்புக்‌ கட்டுரை எழுதியுள்ளார்‌. முன்னவர்‌ இதன்பின்‌ தன்‌ 
மறுப்பினையும்‌ ஈவின்றுள் ளார்‌. இத்தகைய நிலை கம்பன்‌ ஆய்வில்‌ 
ஆங்காங்கே காணப்படுகின்றது. 

அகலிகை 

182. அகலிகை சாப விமோசனம்‌ (1-3) 
கலைமகள்‌, தொகுதி 3, டி. எஸ்‌. ராமசந்திர ஐயர்‌; 1933; ரூ. 4 

கம்பர்‌ வான்மீகியிடமிருந்து மாற்றியமைத்துள்ளமையை 
வெளிப்படுத்தி, கம்பர்‌ பத்மபுராணத்தில்‌ கூறியிருக்கும்‌ முறை 
யைத்‌ தழுவிக்‌ கூறிபுள்ளார்‌ என்கிறார்‌. 


பாத்திரங்கள்‌ 71 


183, கம்பர்‌ கற்பும்‌ - அகலிகை பொற்பும்‌ (257--260) 
அனந்த போதினி, தி. எஸ்‌. நாராயணஸ்வாமி, அக்‌, 1934 


, அகலிகை பற்றிய கம்பர்‌ கதையமைப்பைக்‌ கூறிச்‌ செல்‌ 
கிறார்‌. 


184. அகலிகை கற்பிழந்தவளா? (48-82) 


மங்கையரின்‌ மாண்பு (இலக்கிய ஆராய்ச்‌); எஸ்‌. கிருஷ்ண 
வேனி அம்மாள்‌; 1949 


அகலிகை என்றால்‌ அழகில்லாமை இல்லாதவள்‌ என்பது 
பொருள்‌. இவள்‌ குலம்‌, வாழ்க்கை, செய்கை, வாழ்ந்த இடம்‌, 
அழகு முதலியன யாவும்‌ செவ்வியாய்‌ இருந்ததால்‌ தரய்மையான 
வளே. அவள்‌ மயங்கியிருக்கச்‌ காரணம்‌ விதி. ஆராய்ந்தறிய 
முடியாத நிலையில்‌ இருந்ததால்‌ உடன்பட்டிருக்க வேண்டிய 
தாயிற்று. சாபவிடை அவள்‌ குற்றமற்ற தன்மையை உணர்த்து 
கிறது. இராமர்‌ தாயே என்று அவள்‌ பொன்னடிகளில்‌ வீழ்ந்து 
வணங்குவதும்‌ (கெஞ்சினால்‌ பிழைப்பில்லாளை ஏநறிடுக்‌ என்று 
விசுவாமித்திரர்‌ கூறுவ தும்‌ அவள்‌ தூய்மையைக்‌ காட்டுகின்றன. 
நிரந்தரம்‌ உலகன்‌ நெடும்பழி பூண்டாள்‌ என்று கூறுவது 
பண்டை வினை இந்நிந்தையைச்‌ சுமக்கும்படி நேர்ந்தது என்ப 
தாகும்‌. இவ்வாறு கூறி அவளைத்‌ தூயவளாகக்‌ காட்டுகிருர்‌. 


185. The Tragedy of Ahalya (61-67,285-291) 
Tamil Culture, Vol II, நூ T. Rajeswari; 1954; 


Both Ahalya and Indra have erred consciounsly(65). Tho 
story of Ahalya is really esthetics, the science of beauty giving 
through its parable the history of its fall and rise(67). The 
description of the excterior of Mithila suggesting that we are 
entering the city of womanhood. It is on the out skirts of 
this city that drama of Ahalya has been enacted, These 
descriptions hold up before us the reflections of so many 
illusions and delusions to which unfortunate innocent women 
fall a prey(290). This Version of delusion itself forming as it 
were a contrast to the other Version viz Sita’s abduction 
heightens there by the beauty and force of the latter and 
attains an organic unity with the main story whose hero 
becomes the deus ex in achina of this subsidary plot. Like 
all old stories this has became of parable of the triangle 
forces of beauty, power and Tapas, 


72 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


186. பெண்மை ஈலமும்‌ புலமை யறமும்‌ (53-70) 

நற்றமிழ்‌: ௪. சோமசுந்தர பாரதியார்‌; மலர்கிலையம்‌; 133, 
பிராட்வே சென்னை - 1; மு. ப. பிப்‌. 1955; இ. ப. செப்‌. 1955; 
மூ. ப. செப்‌, 1957; ரூ. 2 


சமணக்‌ கொள்கை தழையும்படி. பிற்காலப்‌ புலவர்‌ பெண்மை 
யுலகைப்‌ பழித்துப்‌ புலமையறம்‌ பிழைத்த இழிதகவை வெறுப்‌ 
பவர்போல்‌ கோசல நாடு முழுமையும்‌ பெருக்‌ தகைப்‌ பெண்டிர்‌ 
வாழும்‌ பீடுடைத்து என்று பாடியுள்ளார்‌. அகலிகை உவகை 
யோடு கல்லுருவம்‌ நீங்கப்பெற்று எழுந்து மிற்றல்‌, விசுவாமித்திர 
முனிவன்‌ கெள தமனுக்குரிய பத்தினி எனல்‌, கெஞ்சினாற்‌ பிழைப்‌ 
பிலாள்‌ எனல்‌, இராமன்‌ அன்னையென்‌ றும்‌ மாசறு கற்பின்‌ மிக்க 
அணங்கெனவும்‌ கூறல்‌ முதலியவற்றால்‌ அகலிகையைக்‌ கற்பறம்‌ 
பிழையாதவளாகவே காட்டியுள்ளார்‌ என கிறுவுகிறுர்‌. 
“நிரந்தரம்‌ உலகில்‌ நிற்கும்‌ நெடும்‌ பழி பூண்டாள்‌ நின்றாள்‌” 
என்றது உலகத்தார்‌ அவள்‌ மீது சூட்டிய வீண்‌ பழியைக்‌ 
குறிக்கும்‌. தன்னைப்‌ புணர்பவன்‌ அயலான்‌ என்று ௮ றிந்த தும்‌ 
நன்று இது ஒர்ந்தறிய ஒல்லாமல்‌ அல்லாந்து துயர்க்கடலுள்‌ 
ஆழ்ந்து தாழ்ந்தாள்‌ என்பதே *உணர்ந்தனள்‌ தக்கதன்றென 
ஓராள்‌ தாழ்ந்தனள்‌ இருப்ப' என்பதன்‌ பொருளாகும்‌. 


187. அகலிகை (193-198) 
ஐந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை; சுசீலா மாரியப்பன்‌; 

சென்னை மாமிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு 

வெளியிடு; 1973; ரூ. 22 

அன்னையே அணையாள்‌, நெஞ்சினால்‌ பிழையீலாள்‌, மாசறு 
கற்பின்‌ மிக்க அணங்கு என்பதற்குரிய தகுதி அகலிசைக்கு 
உண்டா என்பது ஆசிரியரின்‌ கேள்வி. இராமாயணம்‌ முழுவதுமே 
சரணாகதித்‌ தத்துவத்தை விளக்குவதாய்‌ உள்ளது. அகலிகை 
வரலாறும்‌ சரணாகதித்‌ தத்துவத்தையே காட்டுகிறது என்று 
எண்ண இடமுண்டு. எத்தகைய தவறு இழைத்தாலும்‌ தவறினை 
உணர்ந்து மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொள்வதே தவறிழைத்தோர்‌ 
உய்ய வழி. இத்தகையோர்களை ஏற்று அருள்‌ புரிவதே 
இராமனின்‌ கொள்கை. எல்லையற்ற பரம்பொருளான இராமனே 
அவளை நெஞ்சினால்‌ பிறையில்லாள்‌ என்று ஏற்றுச்‌ கொள்வதால்‌ 
தான்‌ கம்பனும்‌ ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. அவன்‌ வழியை ஏனைய 
புலவர்களும்‌ ஏற்று, அவளைக்‌ கற்பின்‌ செல்வி எனப்‌ புகழ்சின்‌ 
றனர்‌ என்று அமைதி கொள்ளத்‌ தோன்றுகிறது. ண்டு 
அகலிகை தவறுடையவள்‌ என்பதற்குப்‌ பல சான்றுகளும்‌ 
தருகின்றார்‌. 


பாத்திரங்கள்‌ 13 


அங்கதன்‌ 

188. அங்கதன்‌ அருந்திறல்‌ (344-349) 
ஆனந்த போதினி, தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; ஈவ. 

1931 

சதையைத்‌ தேடியது, இராவணனிடம்‌ தாது சென்றது 
இவற்றை ஈவில்கின்றார்‌. போர்க்களத்தில்‌ காட்டிய சல வீர 
நிகழ்ச்சிகளையும்‌ சுட்டுகிறார்‌. 
189. அவன்‌ தம்பி (5-8) 
குமரன்‌: ரா. பி. சேதுப்பிள்ளை; ஏப்‌. 1941; - 

அங்கதன்‌ தூது சென்றதனைச்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


அனுமன்‌ 
190. அரக்கனும்‌ அனுமனும்‌ (408-410) 
ஆனந்த போதினி, ரா. பி. சேதப்பிள்ளை; டிச. 1933 
அனுமன்‌ தூதனாகச்‌ சென்ற நிகழ்ச்சியை விவரித்தள்ளார்‌. 


191, மாருதி யிலங்கையை எரித்த பின்னர்‌ வருந்துதல்‌ (501-503) 
கலைமகள்‌: தொகுதி 3, டி. எஸ்‌. ராமசந்திர ஐயர்‌; 1933; ரூ. 4 

தான்‌ வைத்த இயினால்‌ சதை தன்பப்பட்டிருப்பாளோ என 
எண்ணி வருந்தும்‌ அனுமன்‌, கம்பனிலும்‌, வான்மீயெலும்‌ 
பெறும்‌ மாற்றைத்‌ தருகிறார்‌. 
192. கவியினைத்‌ திருத்தினான்‌ கம்பன்‌, கம்பன்‌ புகழினைத்‌ 

திருத்தினான்‌ அனுமன்‌ (1, 12) 

குமரன்‌: ஜெகவீர பாண்டி யனார்‌; டிச. 1940 

அனுமன்‌ சதையைக்‌ கண்டது; பரதனைத்‌ தியில்‌ வீழ்வதி 
னின்றும்‌ காத்தது; இலக்குவனை, மருத்துமலை கொணர்ந்து 
உயீர்ப்பித்த து ஆகியவ ற்றை நவில்நறோர்‌. 
193. ஸ்ரீராம தூதன்‌ (கம்பன்‌ கலை நாடகம்‌) 

(கார்காலப்‌ படலம்‌ - திருவடி தொழுத படலம்‌) 

சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 

அன்பு நிலையம்‌; இராமச்சந்திர புரம்‌; திருச்சி, 1942; 24156; 
ரூ.1 

ஆறு அங்கம்‌ கொண்டது. எளிய ஈடையில்‌ விளக்கமாகக்‌ 
கதையை இடையிடையே கம்பராமாயணப்‌ பாடல்களைக்‌ 
கொடுத்து ஈவின்றுள்ளார்‌. கம்பனைச்‌ சுவைக்க, அதனை நாடக 
மாக்கி அரங்கேற்ற வேண்டும்‌ என்பது அசிரியர்‌ கருத்து, 
வித்துவான்‌ ஜி. சுப்பிரமணிய பிள்ளை முன்னுரை வழங்கியுள்‌ 
ளார்‌. 


74 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


194, அனுமனது வீரர்போர்‌ (89--96) 
கல்வியும்‌ கேள்வியும்‌: கூ. மதுரை முதலியார்‌; 1960; ரூ. 2 
அனுமன்‌ அட்சன்‌, இக்திரசிந்து ஆடியோருடன்‌ (சுந்தர 
காண்டம்‌) புரிந்த போரினை இவண்‌ புகழ்ந்தள்ளார்‌. 
195, அனுமனின்‌ கர்வ பங்கம்‌ (54-56) 
கோவலன்‌ மாதவிபால்‌ மனமிழர்தது ஏன்‌? சி. என்‌. நாச்சியப்பன்‌ 
பொன்னழகம்மை நூலகம்‌; கண்டனூர்‌ ரோடு; காரைக்குடி 
மு. ப. சூன்‌; 1961; ரூ. 1 
“தான்‌ எவ்வளவு பெரிய வீரனாயிருந்தாலும்‌ எவ்வளவு 
தூரத்திலிருந்து சிவலிங்கத்தை எடுத்து வந்தாலும்‌ கற்பரசி 
கையால்‌ பிடித்த மணல்‌ லிங்கத்திற்கு ஈடாகாது”, என்று 
அனுமன்‌ புரிந்து கொண்டதே இக்கட்டுரை. 


196. ஸ்ரீ ஆஞ்சநேயர்‌ (368-373) 
இருக்கோயில்‌ ௩. ரா. முருகவேள்‌ சென்னை அரசாங்க அறநிலையப்‌ 
பாதுகாப்புத்துறை வெளியீடு, மே 1965; ரூ.1. 
ஆஞ்சநேயர்‌ வல்லமையைக்‌ காற்றிற்குரிய சிறந்த பண்பாக, 
வலிமையைக்‌ கூறும்‌ புறப்‌ பாடலைக்‌ கொண்டு உறுதிப்படுத்‌ து 
றார்‌. அனுமன்‌ உருத்திரனின்‌ அம்சம்‌ எனக்‌ கூறப்பட்டிருத்‌ 
தலைக்‌ திருப்பரங்குன்‌ றத்‌ திருப்புகழ்‌ “இரவி இந்திரன்‌ வெற்றிக்‌ 
குரங்கின்‌” என்பதன்‌ மூலம்‌ காட்டுகிறார்‌. இராமன்‌, சீதை 
சிரஞ்சித்துவம்‌ அருளுதல்‌ (வேல்‌ ஏற்ற; 46, உருக்காட்டு; 56, 57,] 
சொல்லின்‌ செல்வனாக இராமன்‌ வியந்து பாராட்டுதல்‌ (அனும: 
19, 63) முதலியவற்றையும்‌ காட்டுகிறார்‌. சுந்தரகாண்டம்‌ எனப்‌ 
பெயர்‌ அமைந்ததற்குரிய காரணங்கள்‌ பலவற்றுள்‌ ஆஞ்சநேயர்‌ 
ஆயெ சுந்தரன்‌ பற்றிய அரும்பெருஞ்‌ செயல்கள்‌ மிகுதியாக 
இடம்‌ பெற்றிருத்தலும்‌ ஒரு காரணம்‌ ஆகும்‌ என்றோர்‌; ஆஞ்ச 
கேயர்க்குச்‌ சீறிய திருவடி எனப்‌ பெயர்‌ வழங்கு தலைப்‌ பிரிநிலை 
நவிற்சி என்னும்‌ அணிஈலன்‌ அமையும்படியாகக்‌ கம்பராமாயணச்‌ 
செய்யுள்‌ அமைத்தள்ளதை விளக்குகிறார்‌. (மயேந்திர : 23) 
இராமனைத்‌ தன்னுடைய தோள்களில்‌ சுமக்கும்‌ பேர்‌ பெற்ற 
மையால்‌ சிறிய திருவடி எனப்‌ பெற்றான்‌. ஆஞ்சநேயரின்‌ 
முழுவரலாற்றினையும்‌ பண்புகளையும்‌ சுருக்கமாகத்‌ தந்துள்ளார்‌. 
197. இராமன்‌ விடுத்த தூதன்‌ (58-75) 
இலக்கியத்‌ தூதர்கள்‌, ௮. க. நவநீத கிருட்டிணன்‌; கழகம்‌; மு. ப. 
செப்‌. 1965; ரூ. 1-50. 


இராமன்‌ விடுத்த கதூதனாய அனுமன்‌ அவ்விராமனைப்‌ 
பிரிந்த சிதைக்குக்‌ கணவன்‌ விடுத்த காதல்‌ தூதனாக மட்டும்‌ 


பாத்திரங்கள்‌ 95 


தொண்டாற்றவில்லை. தன்‌ பெருந்தலைவனாகிய இராமன்‌ விடுத்த 
போர்த்‌ தூதனாகவும்‌ இலங்கை வேந்தனைக்‌ கண்டு அவனது 
உள்ளமும்‌ துலங்குமாறு செய்து மீண்டான்‌. இதனாலேயே 
கம்பர்‌ சொல்லின்‌ செல்வன்‌ என அவனைப்‌ போற்றுகருர்‌. 
எனவே அனுமன்‌ தலைமைத்‌ தூதனுக்குரிய தகுதியெல்லாம்‌ 
பெற்றுச்‌ சிறந்து திகழ்கின்றான்‌. 
198. நிமிர்ந்து நின்றான்‌ (170-173) 
நாடகக்‌ காப்பியங்கள்‌: தெ. பொ. மீ; சேகர்‌ பதிப்பகம்‌, 30 
போஸ்ட்‌ ஆபீஸ்‌ தெரு; சென்னை-1; மு. ப. ஏப்‌. 1966; ரூ. 3-50, 
மனிதனது எதிர்கால வாழ்வினை எல்லாம்‌ அநுமனிடம்‌ 
காணலாம்‌. அநுமனின்‌ திருவிளையாடல்களைக்‌ கம்பன்‌ பரக்கக்‌ 
கூறியதெல்லாம்‌ புனைந்துரை யாகாமல்‌ எதிர்காலத்தின்‌ ஞானக்‌ 
காட்சியாக விளங்கக்‌ காண்கிறோம்‌. கதிரவன்‌ தேரோட 
ஓடிக்கற்‌ற அனுமன்‌ யார்‌? பகலெல்லாம்‌ கதிரவன்‌ தேரோட 
இந்தச்‌ சிறுமா மனிசனும்‌ உலகில்‌ ஓடி அலைந்து அனைத்‌ இனையும்‌ 
கண்டறிகன்ற கதையும்‌ பொய்யா? என வினவி மின்றெடுங்‌ 
கொண்டல்‌ தாளின்‌ எனும்‌ பாடலின்‌ மூலம்‌ விளக்குகிறார்‌. மனித 
இனவளர்ச்சி நிலையாகக்‌ கொள்கிறார்‌. 


199. அனுமனை அனுபவித்த ஆழ்வார்களும்‌ கம்பநாட்டாழ்வாரும்‌ 
டாக்டர்‌ ஜி.தி. கோபால கிருஷ்ண நாயுடு; 
மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி; கோயமுத்தூர்‌-1; மு.ப, பிப்‌, 
1974; பக்‌, 234241; ரூ. 1-25. 
இலங்கை எரியூட்டுதல்‌ 1-6, அநுமன்‌ எதையைக்‌ காணுதல்‌ 
7-18, யுத்த முழக்கம்‌ 19-21; அரியணை அநுமன்‌ தாங்க 22-23, 
௮. சீனுவாச ராகவன்‌, எஸ்‌. வி. சுப்பிரமணியன்‌ ஆகியோர்‌ 
முன்னுரை வழங்கியுள்ளனர்‌. அநுமனைக்‌ கம்பனும்‌, பிற ஆழ்‌ 
வார்களும்‌ புகழாஞ்சலி செய்தள்ளமையை ஓர்‌ பக்தனின்‌ நிலையி 
லிருந்து பொதுகிலையில்‌ சிறப்பாகச்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌. 
தலைப்புகளுக்கேற்ப அதனைப்‌ பாகுபடுத்தி ச்தருகிறார்‌. 


200. அனுமன்‌ ஆய்வும்‌ வழிபாடும்‌ 
௪. சிவகாமி 
ஜெய்குமாரி ஸ்டோர்ஸ்‌; கோர்ட்டு ரோடு; நாகர்‌ கோவில்‌. மு. ப. 
1974; பச்‌, 216. ரூ. 6, 
இந்நூல்‌ இருபகுதிகளையுடைய து. முதற்பகுதி, பாத்திரப்‌ 
படைப்பு 11-10), அறிமுகம்‌ (11-16) அனுமன்‌ இன்றியமை 
யாமை (16-31), இராமதாதன்‌ (32.54), சொல்லின்‌ செல்வன்‌ 
(55-80), வன்‌ இறலோன்‌ (81-103), கோஇலான்‌ (104-120), இராம 
பக்தி (121-128), பிற இலக்கியங்களில்‌ (129-138) என ஒன்பது 


76 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தலைப்புகளை உள்ளடக்கியது. இரண்டாம்‌ பகுதி, தோற்றுவாய்‌, 
வழிபாடுஃ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ (142-145), பலவேறு தோற்‌ 
அங்கள்‌ (146-150), தமிழகத்தில்‌ வழிபாடு (150-157), பிற மாநிலங்‌ 
களில்‌ வழிபாடு (158-163), பிற தெய்வங்களுடன்‌ தொடர்பு 
(164-172), வழக்குக்‌ கதைகள்‌ (173-182) என்னும்‌ ஏழு தலைப்பு 
களைக்‌ கொண்டது. 

முற்பகுதியில்‌ திரு க. வெள்ளைவாரணனார்‌ அவர்களின்‌ 
அணிந்துரை, ஈன்றியுரை, முன்னுரை இடம்பெறுகின்றது. 
பிற்பகுதியில்‌ கம்பனில்‌ அனுமன்‌ பயிலும்‌ இடங்கள்‌, அனுமன்‌ 
பற்றிய நூல்கள்‌, தணைபுரிந்ததமிற்‌ ஆங்லெ நூல்கள்‌, பிழை 
திருத்தம்‌ ஆகியவை இணைக்கப்பட்டுள்ள து. 

காதாபாத்திரங்களின்‌ குணாதிசயங்களை முன்னுக்குப்பீன்‌ 
முரண்படாமல்‌, உலகியலுக்கும்‌ இயற்கைக்கும்‌ ஓவ்வும்‌ முறை 
யில்‌ சித்தரித்துக்‌ காட்டுவதில்‌ கம்ப இராமாயணம்‌ சாலச்‌ சிறந்து 
விளங்குறது என்ற திரு கா, ச. பிள்ளையவர்களின்‌ கூற்றுக்கு 
அனுமன்‌ பாத்திரப்‌ படைப்பே சிறந்த சான்றாக யமைகறது. 
அனுமனை அறிமுகப்படுத்‌துவதில்‌ கம்பன்‌ நேரடி அறிமுகம்‌, 
காடகமுறை அறிமுகம்‌ என்னும்‌ இருமுறைகளையும்‌ கையாளு 
கின்றான்‌ . அனுமன்‌ தன்னை த்‌ தானே ௮றிமுகப்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
சிறப்புடை இடங்கள்‌ கான்கு. இராம சுகீகிரீவர்‌ ஈட்பு, தை 
யைத்‌ தேடிய து.மருத்‌ தமலை கொண்டு வந்து இலக்குவன்‌, வானர 
வீரர்கள்‌ உயிர்‌ நீங்காமல்‌ காத்தல்‌, பரதனைக்‌ காத்தல்‌ இவற்றின்‌ 
மூலம்‌ அனுமனின்‌ இன்றியமையாமையினை விளக்குஇன்றார்‌. 
அனுமன்‌ ஒரு அகத்தூதும்‌ இருபுறத்தாதும்‌ செல்கின்றான்‌. 
வகுத்துக்‌ கூறுதல்‌, நினைவாற்றல்‌, சாதுர்யம்‌, நுண்ணறிவு, 
விரைந்து செயலாற்றும்‌ இறன்‌, சொல்‌ வல்லமை, கேட்போர்க்‌ 
கேற்பச்‌ செயல்படல்‌, பகைவனுக்கு ஆட்படா மனத்திண்மை, 
சிந்தித்துச்‌ செயலாற்றும்‌ திறன்‌ முதலிய தூதுவனுக்குரிய 
பண்புகள்‌ அவனிடம்‌ காணப்படுகின்றன. அனுமன்‌ ஒற்றனாதைற்‌ 
கும்‌ தகுதியுடையவன்‌. அமைச்சர்களுக்குரிய குணங்களினின்‌ 
அம்‌ சிறிதும்‌ வழுவாது காட்சியளிக்கின்றான்‌. சுருங்கிய சொற்‌ 
களிலே செறிந்த பொருளை உணர்த்தும்‌ ஆற்றல்‌ உடையவன்‌ 
அனுமன்‌. கேட்பவரைத்‌ தன்பால்‌ ஈர்த்தல்‌, சொற்களை 
ஆராய்ந்து கூறல்‌, தன்‌ கருத்தினை வலியுறுத்திப்‌ பேசுதல்‌, 
காரணகாரியங்காட்டிப்‌ பேசுதல்‌. சலிப்பின்‌ றிப்‌ பேசுதல்‌, வகைப்‌ 
படுத்திக்‌ கூறும்‌ இறன்‌, கேட்போர்‌ உளமறிரற்து மொழிதல்‌, 
காலமறிந்து கூறல்‌, இடன றிந்து பேசல்‌, குறிப்பால்‌ உணர்த்தல்‌, 
இரு பொருட்‌ படப்‌ பேசல்‌, இடம்‌ பொருள்‌ ஏவலறிர்து சொல்‌ 
லாடுதல்‌ முதலிய தன்மைகள்‌ அவன்‌ சொல்லாற்றலுக்கு வெற்‌ 
தியையளிக்கின்றன. அனுமன்‌ இக்காவியத்தில்‌ சிறப்பிடம்‌ 


பாத்திரங்கள்‌ ர 


பெற்ற தன்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ அவனிடம்‌ பொருந்தி கின்ற 
ஆற்றல்‌, அனுமனின்‌ ஆற்றல்கள்‌ உடல்‌ ஆற்றல்‌, சித்தாற்றல்‌ 
(அணிமா, மகம்‌, லக்மொ, பிராத்‌தி), பிற ஆற்றல்கள்‌ (அறிவாம்‌ 
றல்‌, சொல்லாற்றல்‌) என முப்பிரிவாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. 
அனுமனிடம்‌ பணிவு, தற்புகழ்ச்சி இன்மை, கடமையுணர்வு, 
அஞ்சாமை, தன்னை அடைந்தாரைக்‌ காத்தல்‌, பசைவனிடத்தும்‌ 
அருளுள்ளம்‌, தலைவன்‌ மேற்‌ பழிவராது காத்தல்‌, அறிவு, 
உருவைக்‌ கண்டளவில்‌ உய்த்து உணர்தல்‌, பிறரை மதித்தல்‌, 
சிறுமை கண்டு பொங்குதல்‌, புகழில்‌ மயங்காமை, முதலிய 
பண்புகள்‌ காணப்படுகின்றன. கோதிலான்‌ என்று வழங்யெ 
அடைக்கேற்பக்‌ கம்பன்‌ அவனைக்‌ முறைகளே அற்றவனாகப்‌ 
படைத்‌இருக்கன்றார்‌. இராமன்பால்‌ ஆழ்ந்த பக்தி கொண்டவர்‌ 
களாகப்‌ பலர்‌ காணப்படுகின்‌ றனர்‌. அனுமன்‌ அனைவரையும்‌ 
வென்று இராமபக்‌ தியில்‌ ஈடுஇணையற்றவனாக விளங்குகின்றான்‌. 
குகனைவிடப்‌ பன்மடங்கு உயர்கின்றான்‌. முதலில்‌ சிலப்பதிகாரத்‌ 
தில்தான்‌ அனுமன்‌ பேசப்படுகின்றுன்‌.' அடுத்து ஆழ்வார்‌ பாடல்‌ 
களில்‌ இடம்‌ பெறுகின்றான்‌. குலசேகராழ்வார்‌, இருமங்கை ஆழ்‌ 
வார்‌, பெரியாழ்வார்‌. இருஞான சம்பந்தர்‌, அருணஇூரிகாதர்‌, இரட்‌ 
டைப்‌ புலவர்கள்‌, தியாகராஜர்‌, யோூ சுத்தானந்த பாரதியார்‌, 
நாமக்கல்‌ கவிஞர்‌, சோம சுந்தர புலவர்‌ ஆடயோர்‌ வாக்கிலும்‌, 
மகாபாரதத்திலும்‌, இராகவன்‌ பிள்ளைத்தமிமிலும்‌ அனுமன்‌ 
புகழ்‌ சிறக்கிறது. சைனர்கள்‌ இராமாயணத்திலும்‌ அனுமன்‌ 
குறிப்பு உண்டு. 

பிற்பகுதி அனுமன்‌ வழிபாட்டு நிலையினைக்‌ காட்டுகிறது. 
கம்பனில்‌ அனுமன்‌ பயிலுமிடங்கள்‌ ஆய்வுக்குப்‌ பெருந்துணை 
செய்யும்‌ அளவில்‌ தொகுக்கப்பட்டூள்ள து. கூனியைத்‌ துணை நிலை 
மாந்தர்‌ என்று கூறுவது ஏற்புடைத்சன்று. பலமேற்கோள்கள்‌ 
எடுத்துக்‌ காட்டுதல்‌ சிறப்புடையது. இரு பொருள்படப்‌ பேசுதல்‌ 
என்றும்‌ தலைப்பின்‌ ழே உள்ள சில சான்றுகள்‌ நகைச்சுவை 
யாகப்பேசுவதில்‌ அமையக்‌ கூடியது. 
201, தவழும்‌ புகழ்‌ (43-49) 
பன்னிரு கட்டுரைகள்‌ : 

அனுமன்‌ சீதையைக்‌ கண்ட து, இலங்கைக்குத்‌ தீ வைத்தது, 
மருத்‌ துமலை கொணர்ந்தது முதலியவற்றை ஈவின்று செயற்கரிய 
செய்வர்‌ பெரியர்‌ புகழ்‌ உலகில்‌ தவழ்ந்து செல்லும்‌ தாவிச்‌ 
செல்லா து என்றுரைக்கின்றார்‌ 

இந்திரசித்து 


202. இந்திரஜித்தின்‌ வெந்திறல்‌ (897-901) 
ஆனந்த போதினி. தொ. மு, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ சூன்‌, 
1932. 


45 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
இந்திரஜித்தின்‌ வீரத்தினைச்‌ லே காட்‌ கெளால்‌ காட்டுகிறார்‌. 


203. இந்திரஜித்து (74-97) 
தமிழ்க்கவி அமுதம்‌, வித்துவான்‌, ல. சண்முக சுந்தரம்‌; ஸ்டார்‌ 
பிரசுரம்‌; மு. ப, சூன்‌ 1956. ரூ. 2-50 
இந்திரஜித்தின்‌ மரணத்தில்‌ இராவணன்‌ பூரணமான சோக 
பாத்திரமாக மாறிவிடுகிறான்‌. இராவணனையும்விட உயர்ந்தவனாக 
இர்திரஜித்தைப்‌ படைத்துள்ளான்‌ கம்பன்‌, அவன்‌ சம்பந்தப்‌ 
பட்ட ஒவ்வொரு முனையிலும்‌ உணர்ச்சியை வெள்ளப்‌ 
பெருக்சாகப்‌ பாய்ச்சுறொன்‌ கம்பன்‌. *இராமனை வெல்லமுடியாது. 
சீதையை விட்டுவிடு” என்பது சோக நாடகத்தின்‌ உச்சமிலை; 
இராவணனிடம்‌ தவறுகளை எடுத்துரைத்து கடுமையாகக்‌ 
கோபிப்பது இவன்‌ ஒருவன்தான்‌. இந்திரஜித்தின்‌ வாழ்க்கை 
யையே கம்பன்‌ ஒரு தனி காடகமாகப்‌ படைத்துள்ள சிறப்பை 
இக்கட்டுரையில்‌ தெளிவாக அவன்‌ வீரம்‌, மனநிலை விளங்குமாறு 
காட்டிச்‌ செல்கிறார்‌. 
204, வில்லின்‌'செல்வன்‌ (33-44) 
கட்டுரை மலர்மாலை: ரா. பி, சேதுப்பிள்ளை, கே. பழனி 
யாண்டிப்‌ பிள்ளை கம்பெனி; சென்னை; அணா 12 
மேகநரதனின்‌ வீரத்தினைச்‌ சுட்டி அவனை வில்லின்‌ செல்வ 
னாக்குகிறார்‌. 
இராமன்‌ 
205. கன்னிப்போர்‌ (78-80) 
கல்வியும்‌ கேள்வியும்‌ கு. மதுரை முதலியார்‌, 1920; ரூ. 2 
இராமபிரான்‌ தாடகையை வதைத்த கிகழ்ச்சியை வருணித்‌ 
துள்ளார்‌. 
206. அண்ணல்‌ தன்‌ வண்ணம்‌ (18-22) 
ஆனந்த போதினி, தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, சூலை 
1931 
இராமனது மெய்வண்ணம்‌, தாடகையை வீழ்த்திய கை 
வண்ணம்‌, அகலிகையை உயிர்ப்பித்த சால்வண்ணம்‌, கைகேயி 
யின்‌ கட்டளையை ஏற்றுக்கொண்டது, விபீடணனைச்‌ சுக்கிரீவ 
னிடம்‌ அனுப்பித்‌ தன்னிடம்‌ வரச்‌ சொன்னது, சதையை மீட்ட 
பின்‌ ஏரியது ஆயெவற்றால்‌ சொல்வண்ணம்‌ முதலியவற்றைக்‌ 
காட்டுகிறார்‌. 


பர்த்திரங்கள்‌ 49 


207. கம்பரின்‌ கவித்திறமை (497-504) 

ஆனந்தபோதினி: ஜமதக்னி, சன. 1935 ள்‌ 
வனம்‌ புகுந்த இராமன்‌ அதன்‌ இன்பச்‌ சித்திரங்களைச்‌ 

ஒதைக்குக்‌ காட்டித்‌ தானும்‌ மடிழ்ந்ததைக்‌ காட்டுகிறார்‌. 


208. இராமபிரான்‌ பெற்ற இருபெரு வரங்கள்‌ (3.37-3.46) 
ஸ்ரீகோபாலக்‌ ஒருஷ்ண மாச்சாரியர்‌ அறுபதாம்‌ ஆண்டு கிறைவு 

விழா மலர்மாலை. மு. இராகவஜயங்கார்‌, அக்‌, 1942. 

இராமனைக்‌ காட்டுக்‌ கனுப்பியது கைகேயியின்‌ குற்றமன்‌ ௮; 
தேவர்கள்‌ வேண்டுகோளை மறந்து பட்டத்தை ஏற்க இருந்த 
இராமனுக்கு அதனை உணர்த்தவே காட்டுக்கு அனுப்பீனர்‌ என்‌ 
னும்‌ கருத்தை இராமன்‌ இறுதியில்‌ தசரதனிடம்‌: கேட்ட வரத்‌ 
தால்‌ வலியுறுத்துகன்றார்‌. *ரீளரசை வரன்‌ பிழைக்கிது 
முதலெனா தான்வுற மதித்து யான்‌ பிழைத்தேன்‌? என்னும்‌ 
இராமன்‌ கூற்றுக்கு “உலக அரசசை ஆள்வது தேவகாரியம்‌ 
பழுதுபடுதற்கு மூலமாம்‌ என்ற இதனை உணராமற்‌ போன பிழை 
என்னதே' என்று பொருளுரைக்கன்முர்‌. 


209, இராமன்‌ (35-38) 


மன்னவர்‌ நிதியும்‌ மங்கையர்‌ மாண்பும்‌ கு. பால சுந்தர முதலியார்‌ 
எஸ்‌. வாசன்‌ கம்பெனி; மயிலாப்பூர்‌; சென்னை; மு. ப, 
1945: இ. ப. 1947; மூ. ப, 1958; நா. ப. 1959; ரூ, 2-50. 
அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌ என்பதைத்‌ தனக்கு 
அறிவுரையாகக்‌ கொண்டது, இலக்குவனை ஈல்லொழுக்கத்தி 
னின்று வழுவாத வண்ணம்‌ காத்த திறம்‌, ஒழுக்கம்‌ தவறிய 
மாந்தரை ஒறுத்தது; ஈறந்கோரைப்‌ போற்றிய பான்மை ஆயெ 
பண்புகளை எடுத்துரைக்கிறோர்‌. , 


210. அழகுத்‌ தெய்வம்‌ (158-168) 

தமிழர்‌ பண்பாடு; எஸ்‌. வி. பி, பி. ஏ.; பி. எல்‌.; தமிழ்ப்‌ புத்த 
காலயம்‌; 393 பைகிராப்ட்ஸ்‌ ரோடு, சென்னைப்‌, மு, ப. 
சூன்‌ 1949; இ. ப. 1951; ரூ. 3. 


இராமனுடைய ரூப செளந்தர்யம்‌, குணசெளந்தர்யம்‌, வீர 
செளந்தர்யம்‌ இம்மூன்றையும்‌ அவனது திவ்ய சரிதத்தில்‌ 
வைத்து உலகிற்கு விளக்குவதே இராமாயணம்‌. உலாவியலில்‌ 
வைப்புமுறை சிறப்பாக அமைந்துள்ள முறையை விவரிக்கின்‌ 
றார்‌. வரைக்‌ காட்சிப்‌ படலம்‌ தொடங்கி உலாவியல்‌ முடிவா 
யுள்ள பகுதியை, கல்லைப்‌ பிசைந்து கனியாகும்‌ தன்‌ கருணை 
வெள்ளத்‌ தழுத்திய முறைக்கு ஒருவாறு ஒப்பிடலாம்‌, 


்‌ 5 த 
$0 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


211. உத்தம சகோதரன்‌ (114-121) 
தமிழர்‌ பண்பாடு: எஸ்‌. வி. பி. பி, ஏ., பி.எல்‌. 


இராமபிரான்‌ மீது அவன்‌ தம்பியர்கள்‌ அனைவரும்‌ அத்‌ 
தம்பியர்களுக்குச்‌ சார்பாக உள்ளவரும்‌ பொறாமை கொள்ளுதற்‌ 
குரிய காரணங்கள்‌ பல இருந்தன, எனினும்‌ பொருமைத்தீ 
உண்டாகவில்லை. இதற்குக்‌ காரணம்‌ இராமபிரானது அருட்‌ 
பெருங்‌ குணங்களே யாம்‌. உத்தம சகோதரத்வத்திற்கு எடுத்‌ 
துக்‌ காட்டாய்‌ உள்ளவன்‌ இராமன்‌. குகன்‌, சுக்கிரீவன்‌, விபீட 
ணன்‌ ஆ3யாருடன்‌ ஈட்புக்கொண்டு சகோதரர்களாக ஏற்றது 
யாதும்‌ ஊரே யாவம்‌ கேளீர்‌' என்ற தமிழர்‌ பண்பாட்டினை 
விளக்‌ நிற்கிறது. 


212, இலக்கிய நாயகன்‌ இராமன்‌ (17-25) 
இலக்கியப்பொழில்‌: எம்‌. ரம்போலா மாஸ்கரேனஸ்‌ பி.ஏ; 
ஓற்றுமை நிலையம்‌, நெ. 8. வியாசராவ்‌ தெரு; தியாகராய கர்‌; 
சென்னை-17; 1951; ரூ. 1-50. 
குடிகளிடத்தில்‌ கொண்ட பேரன்பு; இன்பத்துள்‌ இன்பம்‌ 
விழையாதான்‌ துன்பத்துள்‌ துன்பம்‌ உறுதல்‌ இலன்‌ என்னும்‌ 
வள்ளுவர்‌ வாக்குக்குச்‌ சான்றாக அமைந்துள்ளமை, மாற்றாரை 
மன்னிக்கும்‌ இயல்பு, (விபீடணன்‌ அடைக்கலம்‌) தொடர்புடை 
யார்‌ மாட்டுப்‌ பேரன்பு (குகன்‌) பெற்றோரிடத்துப்‌ பணிவு, 
மனைவியிடத்துக்‌ கனிவு, சகோதரனிடத்துக்‌ கொண்ட நேயம்‌ 
ஆயெ இராமனின்‌ ஈற்பண்புகளே இராமனைக்‌ காப்பியத்தின்‌ 
உயிர்கிலையாக ஆக்குன்‌ றன. அன்பே அவன்‌ கொண்ட தலையாய 
உயர்‌ பண்டாகும்‌. 


213. விதியின்‌ பிழை (30-31) 

கட்டுரைப்‌ பூங்கா: ௮, சிவலிங்கனார்‌; ஒற்றுமை ஆபீஸ்‌; நெ. 8, 
வியாசராவ்‌ தெரு; இயாகராய நகர்‌; மதராஸ்‌-17; 1952; 
ரூ, 1-50. 


இடையூறு பிறனால்‌ உற்ற ஒருவன்‌ அவனை நோவாமல்‌ 
விதியை கோதல்‌ வேண்டும்‌ என்பதனை இராமன்‌ இலக்குவனுக்கு 
உணர்த்திய வகையை இதில்‌ காட்டுகிறார்‌. தசரதன்‌ பெற்ற 
சாபத்தால்‌ இராமன்‌ வனம்‌ ஏக வேண்யதாயிற்று. அவன்‌ முன்‌ 
செய்த வினை இங்ஙனம்‌ வந்து மூண்டது. இராமன்‌ செய்த 
வினையே கூனியை மாறுபடச்‌ செய்தது. இதனால்‌ கைகேயியின்‌ 
பிழையன்று. பரதன்‌ இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை அறியாத 
வனாதலின்‌ அவன்‌ பிழையன்று, ஒருவனுக்கு யார்‌ மூலம்‌ தீது 
கேர்ன்றதோ அவரையே அதற்குக்‌ காரணமாக்கில்‌ கூ றிவிடுவர்‌. 


பாத்திரங்கள்‌ 81 


அதனால்‌ இராமன்‌ அனைவர்‌ பிழையும்‌ அன்று என்றவன்‌ தன்‌ 
பிழை என்னாமல்‌ விதியின்‌ பிழை யென்றான்‌. 
214, கம்பன்‌ கவியும்‌ காகுத்தன்‌ கணையும்‌ (72-83) 
கட்டுரைக்‌ கதம்பம்‌: பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌; சி. சுப்பைய 
செட்டி அண்டு கோட பெரிய தெரு; இருவல்லிக்கேணி, 
சென்னை-5; மூ. ப. 1960; இ. ப. 1962; ரூ. 2 
“இராமஃருஷ்ண விஜயம்‌ என்னும்‌ மாத சஞ்சிகையில்‌ 
வெளி வந்தது. கம்பனுடைய புகழ்‌, அவரின்‌ பிறநூல்புலமை 
ஆயெவற்றை மூதலில்‌ கூறியுள்ளார்‌. இராமனுடைய அம்பின்‌ 
வேகத்தின்‌ மாட்சியினைக்‌ காட்டிய முதலிடம்‌ தாடகை வதம்‌, 
கணையின்‌ தோற்றப்‌ பொலிவு விளங்குவது இரண்டாவதாகிய 
வாலிவதம்‌. மூன்றாவது இராவண வதம்‌ என்கிறார்‌. பெரிய 
புராணத்தில்‌ “உலகெலாம்‌' எனும்‌ தொடர்‌ பல இடங்களில்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டிருப்பினும்‌ குறிப்பாக மூன்‌ றிடங்களில்‌ 
இறப்புறுவது போல, கம்பன்‌ இராமனது அம்பிற்குப்‌ பல 
இடங்களில்‌ வேலை தந்‌இருப்பினும்‌ மேற்கூறிய மூன்‌றிடங்களி 
லேயே அதன்‌ இறப்பைக்‌ காட்டியிருப்பது, அவர்‌ சேக்கிழாரைப்‌ 
பின்பற்றி ஈடந்துள்ளமையைப்‌ புலப்படுத்தும்‌ என்கிறார்‌. 
215, விதியா? அறமா? (79-82) 
காவியத்தில்‌ ஓவியங்கள்‌: ச. இராசேந்திரன்‌; அருணா பப்ளி 
கேஷன்ஸ்‌, தியாகராயநகர்‌; சென்னை-17, மு.ப. 1962; ரூ. 1-75. 
தாயின்‌ கட்டளையை ஏற்றுக்‌ சானேகச்‌ சித்தம்‌ செய்ய வரும்‌ 
இராமன்‌ மூன்‌ விதி, இராமனுக்கு மன ஆறுதலின்‌ பொருட்டு 
செல்கிறது. விதியின்‌ உள்ளடங்இய து அறம்‌. அறம்‌ இரங்யெ 
நிலையில்‌ செல்கிறது, இவ்வாறு இராமன்‌ காடேகுவ து விதியா? 
அறமா? என்ற வினாவிற்கு இடமின்றிக்‌ கம்பன்‌ இரண்டை 
யும்‌ இணைத்து வைத்துள்ளான்‌. 
216, கம்பர்‌ நீதியந்‌ தலைவர்‌ (73-80) 
இலக்கியப்‌ பரிசு: வித்துவான்‌ குமாரசாமி; மணிவாசகர்‌ நூலகம்‌; 
்‌ சிதம்பரம்‌; மே 1962; ரூ. 1-50, 
இராமன்‌ விபீடணனை, உடனிருந்தோர்‌ கூற்றுகளுக்குப்‌ 
பின்‌ ஏற்றுக்கொள்ளல்‌ அவனை நீதஇியந்தலைவனாக்குகிறது. 
தானே முதலில்‌ செய்திருப்பின்‌ குழப்பம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
இராமன்‌ சுக்கிரிவனை விளித்து, விபீடணனை அழைத்து வரச்‌ 
சொன்னதில்‌ உள்ள 'கோதிலாதவனை என்பதற்கு யாதொரு 
குற்றமும்‌ உண்டாகாது அவனை என்றும்‌ பொருள்‌ கொள்ள 
லாம்‌(78). தன்னோடொப்பச்‌ சுக்ரிவனை உயர்வுபடுத்தித்‌ தன்‌ 
௧6 


த்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வயமாக்யெ மதிவன்மையும்‌, வினை செயல்‌ இறமும்‌ நன்கு 
வெளிப்படுறத(79), சுக்கிரீவன்‌ நிலையும்‌, விபீடணன்‌ நிலையும்‌ 
(காமம்‌ காரணமாக அண்ணனைத்‌ துறந்த நிலை) ஒன்றாய்‌ இருப்‌ 
பதால்‌ அவனை அனுப்பியிறாக்கலாம்‌. இதனால்‌ முதலில்‌ மாறு 
பட்ட பிறர்‌ உள்ளம்‌ விரைவில்‌ அமைதியடைகிறது. 


217. காலமும்‌ கோலமும்‌ (23-27) 
கவிதையும்‌ கவிஞனும்‌? புலவர்‌ எம்‌. சி. கண்ணபிரானார்‌; கலை 
அரசி வெளியீடு; சென்னை-7; மு. ப. சூலை 1963; ரூ. 2. 


காலமறிக்து கவிசெய்யும்‌ இறனைக்‌ கம்பரிடத்தில்‌ பல இடங்‌ 
களில்‌ காணலாம்‌. பரதன்‌ மேலம்‌ தயரதன்‌ மறைவைக்‌ கேட்ட 
ராமன்‌, எதிர்வரும்‌ தாயரிடம்‌ “என்‌ தந்‌ைத யாண்டென,, 
வினவி, அவர்கள்‌ சேவடியில்‌ நீர்‌ சிக்தினார்‌ என்று குறிப்பதன்‌ 
மூலம்‌ அந்தச்‌ சூழ்நிலையில்‌ மிகுந்துள்ள துன்பத்தைக்‌ காட்டி, 
தாயரை வணங்கினான்‌ என்பதையும்‌ குறிப்பாகச்‌ சுட்டிக்‌ காட்டி 
யுள்ளார்‌. இப்பணிவு பழக்கத்தால்‌ ஏற்பட்டதாகக்‌ காட்டுகிறார்‌. 
மேலும்‌ காட்டில்‌ தான்‌ பட்ட ஆன்பத்தால்‌ கைகேயியை 
வெறுத்து வீட்டானோ என்ற ஐயமும்‌ ஏற்படாவகையில்‌ இவ்‌ 
வணக்கம்‌ அமைந்துள்ளது. எளியோரையும்‌ எக்காலத்திலும்‌ 
பணியும்‌ இயல்பு வாய்ந்து இராமனது ஒழுக்கத்தை எடுத்துக்‌ 
காட்டவே கம்பர்‌ இவ்வாறு துன்பத்திலும்‌ பணிந்ததாகக்‌ காட்டி. 
யுள்ளார்‌ என்று தம்‌ கூற்றுக்குச்‌ சான்று காட்டுஒருர்‌. 


218. கம்பன்‌ காட்டிய இராமன்‌ (343-344) 


தமிழ்ப்‌ பொழில்‌: வி. இராசமாணிக்கம்‌ எம்‌.ஏ., பிப்‌--மார்ச்‌ 

1963 

கம்பர்‌ இராமனை விருப்பு வெறுப்பற்றவனாகக்‌ காண்பிக்‌ 
கின்றார்‌. (யானே சொல்லக்‌ கொள்ள இசைந்தான்‌ முறைமை 
யாலே என்பதில்‌ முல மமையாலே என்ற தொடரால்‌ பரதனுக்கு 
அரசியல்‌ உரிமை உண்டு என்பதும்‌ பெ ப்படும்‌. போரில்‌ இறுதி 
யில்தான்‌, படைகள்‌ அழிந்தால்தான்‌ அரசர்‌ போர்க்கெழுவர்‌. 
ஆனால்‌ இராமன்‌ படைகளோடேயே சென்றுவிட்டான்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ கும்பகர்ணன்‌, இந்திரசித்‌ ஆகியோருடைய திறமையை 
இராமன்‌ முன்பே யறிந்திருக்க வேண்டும்‌. மனித நிலையிலும்‌ 
இருமால்‌ அவதரித்துக்‌ காட்டியுள்ளார்‌. மனித நிலையில்தான்‌ சில 
தவறுகள்‌ ஏற்பட்டுள்ளன. கம்பர்‌ காட்டிய இராமன்‌ இருவகை 
யினன்‌. ஒருவன்‌ எளிய மனிதப்‌ பண்புடையவன்‌ ; இன்னொருவன்‌ 
இருமாலின்‌ அவதாரமான இறைமைப்‌ பெற்றவன்‌. இக்கட்டுரை 
7-10-62இல்‌ நிகழ்ந்த கலைமகள்‌ விழாவில்‌ பேரியதன்‌ சுருக்கம்‌. 


பாத்திரங்கள்‌ 83 
219, கம்பனில்‌ நாயகன்‌ ந (87109) . 
இலக்கிய நாயகர்கள்‌ (முதற்‌ பகுதி): புலவர்‌ செந்துறை முத்து; 
பசவேஸ்வரா பிரசுரம்‌; தவுலாபாத்‌; கிருஷ்ணகிரி (சேலம்‌ 
மாவட்டம்‌) மு. ப. செப்‌. 1963; ரூ. 2 
இராமன்‌ தமிழ்மறை நெறியினை அறிந்தானா என்னவோ, 
கம்பர்‌ தமிழ்மறை மொழிப்படி இராமனின்‌ வாழ்க்கையை 
அமைத்துக்‌ காட்டுகின்றார்‌. இராமன்‌ வாழ்க்கையை விடச்‌ றந்த 
அன்பு வாழ்க்கையைக்‌ காண்டல்‌ அரிதே. இராமன்‌ மிக உயர்ந்து 
ஒழுக்கத்தினைக்‌ கொண்டிருந்த காரணத்தினால்தான்‌ ஒழுக்கச்‌ 
தையே துணையாகக்‌ கொண்ட குகன்‌, சபரி, விபீடணன்‌ முதலி 
யோர்‌ அவனுடன்‌ நேயம்‌ பூண்டு ஜழுகினர்‌. 
220. இளங்கோ இராமன்‌ (239-243) 
தமிழ்ப்‌ பொழில்‌: த. இராமராதப்‌ பிள்ளை; ௮௧-௫௮, 1963 
இளமையில்‌ குடிமக்கள்‌ ஈலம்‌ வினாவியது; தாடகையை 
வதைத்தது; சிதையின்பால்‌ காதல்‌ கொண்டது; தந்‌ைத தாய்‌ 
சொல்‌ பணிந்தது; தியோரை ஒறுத்து அந்தணர்க்கு அபயம்‌ 
அளித்தலே தன்‌ வாழ்க்கை நோக்கமாகக்‌ கொண்டது; ஈண்பர்‌ 
களைத்‌ தன்னுயிரென ஓம்பிய த; தம்பியர்‌, மனைவி மீது பேரன்பு 
கொண்டது முதலியவற்றைக்‌ காட்டுகிறோர்‌. ஈாகரிக வாழ்க்கைக்‌ 
குரிய மனித இயல்பும்‌ பண்பாடும்‌ மிக்குத்‌ திகழ்ந்தான்‌ இராமன்‌. 
வாலியை ஒறுத்து நீதி செலுத்தினான்‌. அறநெறி வழுவாது போர்‌ 
புரிந்தான்‌. பகைவர்‌ மீது அருளுடையவன்‌. தன்‌ இல்லாள்‌ பிறர்‌ 
மனையைச்‌ சிறிதும்‌ விரும்பினாள்‌ அல்லள்‌, என்பதனை நிலை 
காட்டவே, பிறன்மனை இருந்த உன்னை ஏற்கலாமா?* எனத்‌ தன்‌ 
இல்லாளைக்‌ கேட்டான்‌ என்றுரைக்கன்றார்‌. உள்‌ தலைப்புகள்‌ 
இட்டுக்‌ கட்டுரையை அமைக்கின்றார்‌. 
221. கம்பரில்‌ பாலர்‌ கல்வி (68-72) 
இலக்கிய வழி: (இருத்தப்‌ பதிப்பு) - பண்டிதமணி. 9. கணபதி 
பிள்ளை; இருநெல்வேலி சைவாசிய கலாசாலை, பழைய 
மாணவர்‌ பம்‌ “2; திருமகள்‌ அழுத்தகம்‌; என்னு 
1964; ரூ.3 
இராம இலக்குவர்‌ முனிவர்களிடம்‌ சென்று கல்வி பயின்று 
திரும்புகையில்‌ எதிர்வரும்‌ ஈகர மக்களுடன்‌ உரையாடும்‌ பகுதி 
யிலிருந்து பாடல்கள்‌ தரப்பட்டுக்‌ கதை விளக்கம்‌ தரப்படு 
கின்றது. இறுதியில்‌ தாடகையைக்‌ கண்ட இராமன்‌ பெண்‌ 
ணென மனத்திடை நினைத்தமையால்‌ அம்பு தொடுக்கா து நின்ற 
மையை விசுவாமித்திரர்‌, “ஆறி நின்றது அறன்‌ ஈன்று” என்று 
பாராட்டுவதைக்‌ காட்டி இத்‌ தருமம்‌ எங்கு இருந்து வந்தது£ 
எந்தக்‌ கலாசாலைப்‌ படிப்பிலிருந்து வர்தது? என்றும்‌, எ 


84 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இராவணா, தவித்த முயல்‌ அடிப்பது தருமம்‌ அன்று, இன்று 
போய்‌ நாளை வா!” என்‌இன்றான்‌. இந்த வார்த்தை இராமனுக்கு 
எப்படி வந்தது? என்றும்‌ இருவினாக்களை எழுப்பிக்‌ கொள்வ 
தோடு கட்டுரை முடிவுறுகின்‌ றது. 
222, வில்லி (32-35) 
இலக்கிய நினைவுகள்‌: டாக்டர்‌ ௪, வே. சுப்பிரமணியன்‌ 

பலருடைய உயிரை வெற்றியோடு குடித்த இராமனின்‌ 
கூற்றம்‌ அனைய கூர்ங்கணை ஓரிடத்தில்‌ தோல்வியோடு உயிரைக்‌ 
குடித்தது. வாலி வதையில்‌ வாலியின்‌ உயிர்‌ இருக்கும்‌ வரை 
அவன்‌ நெஞ்சைத்‌ துளைக்கும்‌ ஆற்றல்‌ அம்புக்கு இல்லை. 
இராமனின்‌ அம்பினைத்‌ தடுத்து நிறுத்திய அறகெஞ்சின்‌ ஆற்ற 
லாக இதனைக்‌ காட்டுகிறார்‌. 
223. அறந்தரு சிக்தையோன்‌ (56-67) 
அறந்தரு சிக்தையோன்‌; எல்‌. இராமனாதன்‌ எம்‌. ஏ.) அன்னை 

நிலையம்‌; சிவகங்கை மு. ப, 1964; ரூ. 2 

இராமனின்‌ அறம்‌ நிறைந்த வாழ்வையும்‌, பகைவர்கீகருளும்‌ 
சிந்தையையும்‌ மாற்றார்‌ வாய்மொழியாகக்‌ கம்பன்‌ வைத்துள்ள 
மையைக்‌ காட்டுகிறார்‌. வள்ளுவர்‌ கருத்திற்‌ கிணங்க இராமன்‌ 
பொறுமை ஆசை, சினம்‌, கடுஞ்சொல்‌ ஆயெ குற்றங்களை 
அகற்றி வாழ்வதுடன்‌, ஏனையோர்களிடமும்‌ இக்குற்றம்‌ பொரும்‌ 
தாவாறு, அவ்வப்போது எடுத்துக்‌ கூறி (சுக்கிரீவனைத்‌ திருத்தி 
யதைக்‌ காட்டுகிறார்‌) நெறிப்படுத்தம்‌ அருள்‌ நெறியுடையவன்‌ 
என்பதைக்‌ கம்பர்‌ காட்ட முற்படும்‌ சிறப்பு, உலூல்‌ மக்கள்‌ 
அன்பு, அறம்‌, அருள்‌ என்ற நிலையை நிலைபேறு உடையதாகச்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்று உணர்த்துவதாக அமைந்துள்ள து. 
224. முறுவலித்தது ஏன்‌? (144-153) 
புதிய கோணம்‌ (இலக்யெக்கட்டுரைகள்‌); ௮.௪. ஞானசம்பந்தன்‌; 

பாரி நிலையம்‌; மு. ப. 1965; ரூ. 3425 

தாய்‌ மட்டுமே செய்யக்கூடிய காரியமான பசிக்கு உணவு 
கொடுத்தலை ஆண்‌ மகனாக இருந்தும்‌ கூடக்‌ குகன்‌ செய்து 
விட்டான்‌. எனவே அவனை எடை போட வந்த இளையபெருமாள்‌ 
தாயினும்‌ ஈல்லான்‌ என்று கூறுகிறான்‌. குகன்‌ தன்‌ கையுறை 
களைக்‌ கொடுக்க இராமன்‌ முறுவலித்தது ஏன்‌ என்ற வினாவிற்கு, 
“அறிவின்‌ துணைகொண்டு என்னைக்‌ காண முயன்றுவிட்டதாகக்‌ 
கருதி ஓரளவு இறுமாந்து நிற்கின்ற உங்களைக்‌ காட்டிலும்‌ 
என்னுடைய தன்மையை ஒரு சிறிதும்‌ அறிந்து கொள்ளாமலும்‌ 
அறிய முடியாமலும்‌, இக்குகன்‌ தன்னுடைய அன்பு, பரிவு என்ற 
இரண்டிலும்‌ தான்வேறு யான்வேறு என்ற வேறுபாட்டைப்‌ 
போக்கத்‌ தன்னையே ஐக்கியப்‌ படுத்திக்‌ கொண்டான்‌” என்பது 


பாத்திரங்கள்‌ 85 


போல்‌ அமைர்திருக்கின்‌ றது இப்‌ புன்முறுவல்‌ என விடையளிக்‌ 
இருர்‌. தங்கள்‌ தங்களுடைய அன்பையே பெரிது என்று கருதிக்‌ 
கொண்டிருக்கும்‌ சதையை, இலக்குவனை இராமன்‌ “ஐய நின்னை 
இன்னனம்‌ பார்த்த கண்ணை ௪ர்லொக்‌ கள்வனேன்‌ யான்‌” என்று 
குகன்‌ கூறியவுடன்‌ ரோக்‌ அதன்‌ மூலம்‌ அவன்‌ அன்பின்‌ 
ஆழத்தை அவர்கள்‌ அறியச்‌ செய்து புத்தி புகட்டுகின்றான்‌. 
225. கம்பன்கண்ட இராமனில்‌ சிறப்பாயிருப்பது அவனது அழகா? 

அறிவா? ஆற்றலா? (76-84) 
பட்டி மண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; 

எஸ்‌. ஆர்‌. சுப்பிரமணிய பிள்ளை பப்ளிஷர்ஸ்‌; திருநெல்வேலி; 

மு.ப. 1966; ரூ 2 

கம்பன்‌ இராமன்‌ அழனெ வர்ணித்திருப்பது, ஆற்றலை 
வெளிப்படுத்தியிருப்பத, அறிவின்‌ உம்பரனாகக்‌ காட்டி 
யிருப்பது ஆயெவற்றை முதலில்‌ கூறுகருர்‌. பின்‌ மாயமான்‌ பின்‌ 
சென்றது. வாலியை வதம்புரிந்தது ஆயெவற்றால்‌ அறிவில்‌ சிறப்‌ 
பில்லை. ஆற்றலுக்குப்‌ பக்கபலமாக இருப்பவள்‌ சதை. 
மண்டோதரி “அஞ்சினேன்‌ அஞ்சினேன்‌ அச்சீதை என்னும்‌ ௮மிழ்‌ 
தால்‌ செய்த ஈஞ்சினால்‌ இலங்கை வேந்தன்‌ நாளை இத்தகையன்‌ 
அன்றோ” என்று கூறுவதைச்‌ சான்றாக்குகிறார்‌. அழனெ வர்ணிப்‌ 
பதில்‌ கம்பன்‌ “மையோ, மரகதமோ...ஜயோ இவன்‌ வடிவு” என்று 
தடுமாறுவதைச்‌ சட்டி அழியா அழகே இராமனில்‌ றப்பா 
யிருப்பது என்று முடிக்கிறார்‌. 
226. கம்பர்‌ தரும்‌ இராமன்‌ அருட்‌ செல்வம்‌ 

மு. சதாசிவம்‌ 

(Dictionary of Epithets and Names of Sri Rama as found in 

Kambaramayanam) 

டரறிநிலையம்‌; மு. ப. 1969; 16 1171; ரூ. 3-50 

அகராதி 1-134, கம்பர்‌ கண்ட இராமன்‌ 135171 என இரு 
பகுதியாக இந்‌ நூல்‌ அமைந்துள்ளது, எல்லாச்‌ சிறப்பு ஈலங்‌ 
களையும்‌ ஓரே இடத்தில்‌ எடுத்துக்‌ கூறாமல்‌ ஒவ்வொரு இடத்‌ 
திலும்‌ ஓவ்வொரு தெய்வப்‌ பண்பிலேயே திளைத்து இன்புறு 
கிறார்‌ கம்பர்‌ என்று முன்‌ னுரையில்‌ கூறுகிறார்‌. கம்பர்‌ சண்ட 
இராமன்‌ எனும்‌ பகுதியில்‌ கம்பர்‌, இராமனின்‌ ௮௧, புற அழகுகளை 
வர்ணித்துள்ள மாற்றை எளிய உரைநடையில்‌ பகுதி பகுதியாகப்‌ 
பகுத்துத்‌ தருறொர்‌. இராமனைப்‌ பற்றிப்‌ பொது நிலையில்‌ அறிய 
இக்கட்டுரை உதவுகிறது. 
227. அழகு ராமன்‌ (11-15) 
Lady Doak College Magazine; வசுமதி 1969; 


86 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இராமன்‌ என்பதற்குத்‌ தன்‌ திருமேனியின்‌ அழகாலும்‌, 
ஈற்குண ஈற்செய்கைகளாலும்‌ பிறரைக்‌ கவருபவன்‌ என்பது 
பொருள்‌. தசரதன்‌ நீங்கா விருப்பால்‌ அவன்‌ அழகை ரசித்தல்‌, 
வீசுவாமித்திரர்‌ கரிய செம்மல்‌ என்‌ றழைப்பதில்‌ அழகனைத்‌ தம்‌ 
அடங்கியிருத்தல்‌, மிதிலை மகளிர்‌ கண்டு மயங்குதல்‌, வாலி 
இறக்கும்‌ நிலையிலும்‌ “ஓவியத்தெழுத வொண்ணா உருவத்தாய்‌' 
எனல்‌, சூர்ப்பணகை காமுறுதல்‌ முதலியவற்றைச்‌ சுட்டி, 
இராமனது அழகு இராமாயணத்தில்‌ வருணிக்கப்பட்டுள்ள த 
போல்‌, விளக்கப்பட்டிருப்ப தபோல்‌ வேறெந்த இலக்கியமும்‌ தன்‌ 
பாட்டுடைத்‌ தலைவனை வருணிக்கவில்லை என்று கூறுதறார்‌. 
நம்மாழ்வார்‌, குலசேகராழ்வார்‌, வான்மீகி ஆகியோர்‌ கூற்று 
களையும்‌ தருறோர்‌. 
228. இராமபிரானின்‌ கன்னிப்போர்‌ (9596) 
இருக்கோயில்‌; கு. மதுரை முதலியார்‌; நவ. 1970; ரூ. 1 

இராமனின்‌ கன்னீப்போரான தாடகை வதத்தினை இங்கு 
எடுத்துச்‌ கூறுகிறார்‌. 
229, காவிய நாயகன்‌ (239-247) 
வங்கத்தமிழ்‌; ப. ச. தியாகராஜன்‌, பாரதி தமிழச்‌ சங்க 

வெளியீடு, 93 - ஏ, ராஜ்விஹாரி அவென்யு; கல்கத்தா ஃ 26; 

1970; ரூ. 5 

இராமனின்‌ அவதார இரகசியத்தைக்‌ கோசிகன்‌ வாயிலாகக்‌ 
கூறிவிடுகறான்‌ கம்பன்‌. மூலசக்தியின்‌ திருவவதாரமே இராமன்‌ 
என்னும்‌ கம்பன்‌ நீலமாலையின்‌ கூற்றான, “மாத்திரை அளவில்‌ 
தாள்‌ மடுத்து” எனும்‌ பாடலின்‌ மூலம்‌ விரிசடைக்‌ கடவுளின்‌ 
அம்சத்தையும்‌, கடிமணப்‌ படலத்தின்‌ “கோவையின்‌ பெருவட 
முத்தங்‌ கோத்தன”, “மேவரும்‌ சடரென வீளங்கும்‌' என்னும்‌ 
பாடல்களின்‌ மூலம்‌, மூலப்‌ பொருளாவன்‌ என்பதையும்‌, சுந்தர 
காண்டத்தில்‌ அனுமன்‌ வாயிலாக “சொல்லிய அனைவரும்‌ 
அல்லன்‌”, *மூலமம்‌ நடுவும்‌ ஈறும்‌ இல்லது” என்னும்‌ பாடல்‌ 
கனின்‌ மூலம்‌ மும்கூர்த்திகளின்‌ திருவவ தாரமாகக்‌ கம்பன்‌ காட்டு 
கிறான்‌. காப்பியத்தின்‌ மூலமாக வைணவத்தையும்‌, சைவத்தை 
யும்‌ ஒன்ற வைத்துள்ளான்‌ கம்பன்‌, 
230. பழியின்‌ பரிசு (566-568) 
திருக்கோயில்‌: இருமலை நல்லான்‌, இராமநெஷ்ணையங்கார்‌. செப்‌. 

1970; ரூ. 1 

இராமபிரான்‌ தன்னைச்‌ சார்ந்தோர்‌ பலர்மீது, பழியை 
ஏறிட்டு ஈன்மை பயந்திருப்பதை இராமாயணத்தில்‌ காணலாம்‌. 
முதலாவதாகக்‌ கொடுத்த அரசை மீட்டுப்‌ பெண்‌ சொற்‌ கேட்டுப்‌ 
புதல்வனைக்‌ காட்டுக்கனுப்பியதாகட்‌ டமி; எற்றுப்படுப றெ 


பாத்திரங்கள்‌ 87 


தயரதன்‌ மீதும்‌ கொடியளாய்‌ மாறிக்‌ கொண்டவனை வற்புறுத்தி 
ஆட்சியைக்‌ கொண்டு குணக்‌ கொண்டலாம்‌ இராமபிரானை த்‌ 
தீண்டகாரணியத்‌ துக்குப்‌ போகச்செய்ததாகக்‌ கைகேயி மீதும்‌, 
தூய தாயுள்ளத்தைப்‌ பேயுள்ளமாக்கியதாகக்‌ கூனிமீ தும்‌, தாய்‌ 
வாயிலாக இராமபிரானைக்‌ காட்டிற்கு ஒட்டி. நாட்டினைக்‌ கைப்பற்‌ 
திட முயன்றதாகப்‌ பரதன்மீதும்‌, பழிகள்‌ ஏற்‌றப்படுன்‌. றன. 
தேவர்களுடைய முயற்சியின்‌ பயனாக இவை ஏற்பட்டன என்று 
கூறப்பட்டாலும்‌ இறைவனான இராமபிரானது சங்கற்பத்துக்‌ 
கியையவே அவர்கள்‌ முயற்‌ அமையுமாதலின்‌ இப்பழி 
அனைத்திற்கும்‌ மூலகாரணம்‌ இராமபிரானே. கம்பர்‌ “அரக்கர்‌ 
பாவமும்‌ அல்லவர்‌ இயற்றிய அறமும்‌ துரக்க நல்லருள்‌ துறந்‌ 
தனள்‌ தூமொழி மடமான்‌” என்று கைகேயியின்‌ மனமாற்றத்‌ 
அக்குப்‌ பாவத்தையும்‌ அறத்தையும்‌ காரணமாகக்‌ கூ நியுள்ளார்‌ 
எனில்‌, அக்கூற்றிற்கும்‌ இராமபிரான்‌ காரணம்‌ என்பதே 
கருத்து. கவிஞன்‌ இங்குப்‌ பாவமென்றும்‌ அறமென்றும்‌ கு றிப்‌ 
பிட்ட து இராமபிரானையே என்று நாம்‌ அணிதல்வேண்டும்‌ 
என்று கூறி அதனை விளக்குஒரார்‌. 


231. கம்பர்‌ காட்டும்‌ இராமன்‌--கணவன்‌ (213231) 
இலக்கிய அணிகள்‌ : ௪. பாலசுப்பிரமணியன்‌; பாரி நிலையம்‌; 

மூ. ப. ஏப்‌. 1972; ரூ. 7 

இக்கட்டுரை 27-2-1967இல்‌ நிகழ்த்திய வானொலி உரை 
யாகும்‌. இதில்‌ இராமன்‌ சதையின்‌ களவுஙிலை கூறுஒருர்‌. 
“இராமன்‌ சதைக்கு ஏற்படும்‌ இடர்களுக்கு அஞ்சி காட்டுக்கு வர 
வேண்டாமென்பதும்‌, தை துணிவுடன்‌ உடன்‌ எெம்புவதும்‌, 
சீதையின்‌ அகமும்‌ முகமும்‌ குளிர இராமன்‌ அவன்‌ பெரிதும்‌ 
விரும்பும்‌ கணவனாக வாழ்ந்தான்‌ என்பது போதரும்‌. *இம்ஈன்‌ 
னுதலவள்‌ நின்‌ கேள்‌? என்ற வாசகம்‌ இராமன்‌ தை மாட்டுக்‌ 
கொண்டிருந்த நல்மதிப்பினைப்‌ புலனாக்குகிற து. அவளை விளிக்கும்‌ 
தொடர்கள்‌ பேரன்பினையும்‌, மதிப்பீனையும்‌ புலப்படுத்‌ துவனவாம்‌. 
சீதைக்காகப்‌ பாலைவனத்தைச்‌ சோலைவனமாக்கிய த-அருளுள்‌ 
ளம்‌; சீதையைப்‌ புகழ்தல்‌--உளம்‌ ஒன்‌ றியஙிலை, இலக்குவனைச்‌ 
சீதைக்குக்‌ காவல்‌ வைத்துப்‌ பொன்மானைச்‌ தொடர்ந்த த-- 
பொன்னைப்போல்‌ போற்றிய தன்மை, சதை சிறிதும்‌ வருந்தப்‌ 
பொறுக்காதவன்‌, சீதை பிரிவால்‌ வருந்தியது, ஆருகீகாதல்‌, 
ஏகப்பத்தினி விரதன்‌, சீதையுடன்‌ இல்லறத்தைத்‌ திறம்பட 
கடத்தியவன்‌, (அருந்தும்‌ மெல்லடகு), மறு பிறவியிலும்‌ எதை 
இராமனைக்‌ கணவனாக விரும்பிய நிலையில்‌: இராமன்‌ வாழ்வு 
ஈடத்‌இய நற்பண்பு, சதை கொண்ட ஆராஅன்பு ஆகியவற்றைச்‌ 
சுட்டி இராமனை நல்ல கணவனாகக்‌ காட்டுறொர்‌. 


38 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


232. கம்பர்‌ காட்டும்‌ இராமன்‌--சகோதரன்‌ (202212) 
இலக்கிய அணிகள்‌ : சி. பாலசுப்பிரமணியன்‌ 

இது சென்னையில்‌ 26-10-70 அன்று நிகழ்த்திய வானொலி 
உரையாகும்‌. இராமாயணத்தின்‌ மூலம்‌ கம்பர்‌ ஓர்‌ உலக 
சகோதரத்துவத்தை, தேயே ஒருமைப்‌ பாட்டை உணர்த்திக்‌ 
காட்டியுள்ளார்‌. வாலி இராமனுக்குத்‌ தம்பியர்‌ தான்‌ உயிர்‌ என்று 
குறிப்பிடுவ து, இலக்குவன்‌ தவச்சாலை அமைத்தமை கண்டு கெக்‌ 
குருகி நின்றது, பிரம்மாத்திரத்தால்‌ இலக்குவன்‌ இறந்தா 
னென்று எண்ணியபோது புலம்பியது, பரதனை ஆரத்தழுவிய து, 
பரதனின்‌ பண்பு நலனைப்‌ பாராட்டுவது, “என்‌ பின்னவன்‌ பெற்ற 
செல்வம்‌ அடியேன்‌ பெற்றதன்றோ” என்றுரைப்பது, குகன்‌, 
விபீடணன்‌, சுக்ரிவன்‌ ஆயோரைத்‌ தம்பியராகக்‌ கொண்டது 
ஆகியவற்றைச்‌ சுட்டி, இராமாயணத்தின்‌ நெடுகிலும்‌ இராமனின்‌ 
சகோதரப்‌ பண்பு உணர்த்தப்படுகறது என்கிறார்‌. 
233. இராமன்‌ திருமாலா £ (151-156) 
நான்காவ து கருத்தரங்கு மலர்‌ : கு. இருமேனி, கேரளப்‌ பல்கலைக்‌ 

கழகத்‌ தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு. 1972; ரூ. 20 

இராமாயணத்தில்‌ இராவணன்‌ செருக்குற்ற போது அவனை 
அழிக்கத்‌ இருமால்‌ வடிவில்‌ பரம்பொருள்‌ மனிதனாக வந்து அவ 
கரித்துள்ளார்‌ என்பது ஆசிரியரின்‌ முடிவு. பல பாடல்களைச்‌ 
சான்றாக நவின்றுள்ளார்‌. 


234. அழியா அழகுடையான்‌ (46-58) 
நமது பண்பாடு : ௧. ௪, கமலையா, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, மு. ப. 
சன, 1973; ரூ. 5 
இராமனைத்‌ தசரதன்‌ அழைத்து வரச்‌ சொன்னது முதல்‌ 
இத்திரகூடத்தில்‌ பரதனைச்‌ சந்தித்தது வரையிலுள்ள பகுதி 
களில்‌ கம்பன்‌ இராமனை வர்ணிக்கும்‌ அழநினையும்‌ அவன்‌ குணா 
இசயங்களையும்‌ அழகாகக்‌ காட்டுறோர்‌. 
235. இராமனைக்‌ கண்டார்‌ யார்‌ (42-46) 
நமது பண்பாடு: ௧. சி. கமலையா 
இராமன்‌ கடவுளின்‌ அவதாரம்‌ என்பதனைக்‌ காப்பியத்‌ துள்‌ 
உள்ள லெ சான்றுகளைச்‌ சுட்டி இறைவனை முடியக்‌ கண்டவர்‌ 
யார்‌? என்று வினவுறொர்‌. 
236. அறம்‌ வளர்த்த கண்ணாளன்‌ (58-83) 
இலக்யெப்‌ பண்பாடு : சரோஜினிதேவி; மல்லிகை வெளியிடு; 
மெர்க்குரிப்‌ புத்தகக்‌ கம்பெனி; கோயம்புத்தூர்‌-1, ரூ. 2-50 
இராமாயணத்தைக்‌ கவிச்சுவையின்‌ களஞ்சியமாகவும்‌ 
வாழ்வில்‌ தெளிவூட்டும்‌ அறநெறிச்‌ சாரமாகவுமே காண்பது 
நம்மளவில்‌ ஈன்று. எல்லோருக்கும்‌ பயன்படுவதாக இராமன்‌ 


பாத்திரங்கள்‌ 89 


எவ்வாறு ஈற்குணக்‌ களஞ்சியமாய்‌ வாழத்தான்‌, அறத்தின்‌ இரு 
வுருவாய்‌ வாழ்ந்தான்‌ என்பதைக்‌ கம்பராமாயணம்‌ தெளிவாக 
விளக்குகின்றது. குணமும்‌ குறியும்‌ கடந்த கடவுள்‌, குணமும்‌ 
குறியும்‌ உடைய ஈம்மிடையே உலவும்‌ போது நாம்‌ பயன்பெற 
முடியும்‌ இச்சு சோக்கத்தோடு தான்‌ கம்பர்‌ தம்முடைய இராமா 
யணத்தைப்‌ பாடினார்‌(6 ). காதலித்த உருவா? அறம்‌ வளர்த்த 
கண்ணாளன்‌ என்ற தொடருக்கு, “அழகனாக உருவங்கொண்டான்‌, 
அதற்கேற்ப அறம்‌ வளர்த்தான்‌, அறம்‌ வளர்த்த கண்ணாளக 
இருந்தான்‌. அதற்கேற்பச்‌ காதலித்த உருவாகியிருந்தான்‌-- என 
அழகும்‌ அறிவும்‌ ஒன்றுக்கொன்று துணே போவதாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இராவணன்‌, இராமன்‌ ஆகிய இரு எதிரிகளும்‌ 
அழகுடன்‌ பொலிந்ததை ஒரே இடத்தில்‌ காட்டுகின்‌ ற முரண்றயம்‌ 
கம்பரால்‌ மிகத்‌ திறம்பட எடுத்தாளப்பட்டுள்ளது. இராமன்‌ 
இராவண வதத்தில்‌ அறத்தோடு இருந்ததைக்‌ குறிப்பிட்டு அவன்‌ 
நாடும்‌ தந்தையும்‌ அறத்தோடு இருந்ததை நவின்று, அறத்தின்‌ 
எதிர்ப்பை, களைகளை அவன்‌ களைந்த பின்பே அறம்‌ வளர்த்த 
கண்ணாளன்‌ என்று குறிப்பிடப்படுகிறோன்‌ என்கிறார்‌. 
237. இராமன்‌ (77-82) 
வெண்ணிலவில்‌: ஜி. சுப்பிரமணிய பிள்ளை, தமிழ்ரிலையம்‌; புதுக்‌ 

கோட்டை. 

சீதையைப்‌ பிரிந்த இராமன்‌, வெண்ணிலவு கண்டு, கொண்ட 
ஆற்றாமையை இக்கட்டுரையில்‌ கூறுஇரார்‌. 

இராவணன்‌ 

238. இராவணன்‌ (44-73) 
தமிழ்க்கவி அமுதம்‌ : வித்துவான்‌ ல. சண்முகசுந்தரம்‌; ஸ்டார்‌ 

பிரசுரம்‌; மூ. ப. சூன்‌ 1956; ரூ. 2-50 

வில்லை ஈழுவவிட்டுத்‌ தேர்த்தட்டில்‌ சோர்ந்து விழுந்த 
அருச்சுனனுக்குக்‌ கண்ணன்‌ உபதேசித்த பகவத்தை போன்‌ றி 
ருக்கின்றது வீபீஷணனுடைய இரணிய நாடகம்‌. முதல்நாள்‌ 
போரில்‌ இராவணனுக்கு ஏற்பட்ட அவமான நிலைதான்‌ கடைசி 
வரை இராமனுடன்‌ போராட விடாமல்‌ தடுக்கின்றது. சுற்றத்‌ 
தார்களையும்‌ மைந்தர்களையும்‌ “மாறிமாறிப்‌ பலிபீடத்தில்‌ தள்ள 
வைக்கிறது. படிப்படியாக, விபீடணன்‌, கும்பகர்ணன்‌, இந்திர 
சித்து அவனை விட்டுப்பிரிய இராவணன்‌ சோக உணர்ச்சியின்‌ 
உதாரண புருஷனாக விளங்குகிறான்‌. போர்க்கள நிகழ்ச்சியில்‌ 
சமுத்திரம்‌ போலத்‌ தத்தளிக்கின்‌ ற இராவணனுடைய சோக 
வாழக்கைக்குச்‌ சூர்ப்பணகை சந்திக்கின்ற ஆரம்பமும்‌, 
மண்டோதரி வந்து கதறுகன் ற முடிவும்‌ சரஞ்சீவித்துவம்‌ அளிக்‌ 
கின்றன, 


90 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


239. மன்னர்‌ மன்னன்‌ (நாடகம்‌) 
இ. மாணிக்க வாசகம்‌ 
ஸ்ரீவிசாலாட்சி பதிப்பகம்‌; மீனாட்சி நிலையம்‌; திருப்பரங்குன்‌ றம்‌ 
ரோடு, மதுரை-3. மு.ப. 1959; இ, ப. 1961; 75; ர. 1- 25. 
முன்னுரையில்‌ இராவணனின்‌ இளமைப்‌ பருவம்‌, அவன்‌ 
தந்தையிடம்‌ பெற்ற சல்வி, தாயிடம்‌ பெற்ற அறிவுரை, அந்த 
அறிவுரையால்‌ அவனடைந்த ஆக்கம்‌, அதனை மீறிய போது 
பெற்ற.அழிவு இவற்றை இந்த நாடகம்‌ சித்தரிக்கிறது என்கி 
ரர்‌. இதில்‌ உள்ள பாடல்களை இயற்றியவர்கள்‌ கதி, சுந்தரம்‌, 
இ.சி. சுந்தரமூர்த்தி ஆகியோர்‌. பிறன்மனை கோக்காதே என்ற 
தாயின்‌ அறிவுரைக்கு, மாட்டேன்‌ என்று அவள்‌ சாகும்‌ தருவா 
யில்‌ உறுதியளிக்கின்றான்‌.(22) இதனைத்‌ துறந்து வேதவதியீடம்‌ 
சாபம்பெற்றதனைக்‌ கூறிக்‌ காமத்தால்‌ அவன்‌ அழிந்ததாகக்‌ காட்டு 
இருர்‌; கம்பர்தம்‌ சொற்றொடர்களைப்‌ பல இடங்களில்‌ அப்படியே 
கையாண்டுள்ளார்‌. ஓவ்வொரு காட்சிக்கும்‌ சிறு கலைப்பு கொடுத்‌ 
துள்ளார்‌. 
240. அவல்‌ வீரர்கள்‌ (344-345) 
தமிழ்ப்பொழில்‌; சிவானந்த வல்லியம்மையார்‌ பிப்‌.--மார்ச்‌ 1963 
இக்கட்டுரை 7-10-62 அன்று நிகழ்ந்த கலைமகள்‌ விழாவில்‌ 
பேசியதன்‌ சுருக்கமாகும்‌. பிராட்லி குறிப்பிடும்‌, *அவல வீரனு 
டைய முடிவு முன்பே தீர்ப்பு செய்யப்‌ பட்டதாகும்‌. அது 
அவனுடைய தீய செயல்களினால்‌ ஏற்பட்டு அதனாலேயே அழி 
இன்றான்‌” என்பதற்கு இராவணனைச்‌ சான்றாக்குகிறார்‌. இராவ 
ணன்‌ செய்த தவறு காமம்‌ மட்டுமன்று, செருக்கும்‌ காரணம்‌. 
அவல வீரர்களுடைய வீழ்ச்சியில்‌ ஒரு படிப்பீனை இருக்கிறது. 
எந்த நிலையில்‌ இருந்தாலும்‌ காமம்‌ என்பதை அளவோடு நிறுத்‌ 
தாமல்‌ எல்லைகடந்து விரும்புவார்களேயானால்‌ அழிவார்கள்‌ 
என்பதையே இது காட்டுகிறது என்னும்‌ ஆசிரியர்‌ சச்சந்தன்‌, 
கோவலன்‌ ஆடயோரையும்‌ பிற அவல வீரர்களாகக்‌ காட்டு 
கிறார்‌. 
241. கம்பனில்‌ நாயகன்‌ 11 (110-124) 
இலக்கிய நாயகர்கள்‌ (முதல்‌ பகுதி); புலவர்‌ செந்துறை முத்து 
இராமனும்‌ இராவண்னும்‌ ல வகைகளில்தான்‌ வேறுபட்டுள்‌ 
ளனர்‌ எனக்‌ கருத இடமுண்டு. இராவணன்‌ பெற்ற வரத்தில்‌ 
கொல்லப்படுவது பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. எவரிடத்‌ 
தலும்‌ தோல்வியுறமாட்டாய்‌ என்றுதான்‌ வரம்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ளது. எனவே வரம்‌ பொய்த்துப்‌ போகவில்லை என்பதனை 
உணர்தல்‌ வேண்டும்‌. இதனின்று இராவணனை வெல்ல இயலாது, 


பாத்திரங்கள்‌ 51 


ஒருகால்‌ கொல்ல இயலும்‌ என்பது விளங்கும்‌, தன்புய பயத்‌ 
தாலே வென்றான்‌ வரத்தால்‌ அன்று. ஈல்லற செறி, சிறந்த 
அமைச்சர்‌, இடித்‌ தரைக்கும்‌ சான்றோர்‌ இன்மையால்‌ அழிந்தான்‌, 
இராவணன்‌ மான உணர்ச்சியை மிகுதியும்‌ கொண்டவனே 
யாவான்‌. 


242. இராவணன்‌ மாட்சியும்‌ வீழ்ச்சியும்‌ 
௮. ௪. ஞானசம்பந்தன்‌ 
பாரிகிலையம்‌ நா. ப 1963; 43 (167, ரூ. 4 
சிறப்புரை - இரு. வி.க; முகவுரை திரு தெ, பொ. மீ, 
இராவணன்‌ மாட்சி, இராவணன்‌ வீழ்ச்சி என நூல்‌ இரு பிரிவாக 
அமைந்துள்ளது. முதற்‌ பகுதியில்‌ இலங்கையின்‌ மாட்சி (1-12), 
“தியினை ஈயந்தான்‌', (12-28), 'குலன்‌ செய்த பாவத்தாலே 
கொடும்‌ பழி தேடிக்‌ கொண்டான்‌” (28-41), “இந்திரப்‌ பெரும்‌ 
பதம்‌ இழர்தான்‌' (41-58), “சாளை வா' எனப்பட்டான்‌ (59-63), 
“வழி அலாவழி, மேற்‌ செல்வான்‌' (63-65), *வெலற்கு அரியான்‌, 
(65-69), :இடிக்குரர்‌ இல்லான்‌? (69-76), தன்‌ இரக்கம்‌ 
(77-992), முதலிய கட்டுரைகளையும்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ சூர்ப்‌ 
பணகைப்‌ படலம்‌ (03-113), இமையின்‌ முதற்படி. (113-122), 
இமையின்‌ வளர்ச்சி (122-140), இமை முற்று த (140-145), 
கலைஞன்‌ வீழ்ச்‌ (146-163), முடிவுரை (163-167) முதலியன 
வற்றையும்‌ கொண்டுள்ளது, ஆசிரியரின்‌ முகவுரையும்‌ உண்டு. 
காலுக்கு ஒரு அறிமுகமாகக்‌ காப்பியம்‌, அவலம்‌ என்பது 
பற்றி 43 பக்கங்கட்குப்‌ பேசுகிறார்‌. பகைவனாகய அனுமனை 
வைத்து இலங்கையையும்‌ இராவணனையும்‌ கம்பர்‌ புகழ்வதால்‌ 
இராவணன்‌ நல்லாட்சி நடத்‌ இனான்‌ என்கிறார்‌. கொல்லப்படுதல்‌ 
பற்றி இராவணன்‌ வரத்தில்‌ ஒன்றும்‌ இல்லை. வெல்லப்படக்‌ 
கூடாது என்பதே வரம்‌. தான்‌ எடுத்த காரியம்‌ சரியோ, தவரு 
அதற்காக உயிரை விட்டதால்‌ கொள்கையில்‌ வெற்றியே கொண்‌ 
டானாகையால்‌ “வெல்லப்படாய்‌' என்ற வரமும்‌ உண்மையாயிற்று. 
இதுவரைத்‌ தோல்வி என்பதையே காணாமையின்‌ தன்‌ வாழ்‌ 
நாளில்‌ தோல்வி என்பதே இல்லை என்றன்றோ ஒரு தவறான 
முடிவுக்கு வந்துவிட்டான்‌, இலங்கை வேந்தன்‌ அவசரத்தில்‌ 
அமைதியை இழக்கும்‌ பண்புடையவன்‌ போலும்‌. இதன்‌ பிறகுத்‌ 
தன்‌ பிழைக்குத்‌ தானே வருந்துகிறான்‌. தன்னை எதிர்த்த மைந்த 
னைத்‌ தந்தை ஒன்றும்‌ தண்டி த்தானில்லை. அதுவே இராவணன்‌ 
மாட்டுக்‌ காணப்படுகின்ற பெருந்தன்மை. இராவணன்‌ கருத்துப்‌ 
படி, இந்திரசித்து வீசிய பிரம்மாத்திரத்தால்‌ பகைவர்‌ சிந்தினர்‌. 
வெற்றி கிட்டியது ஆனாலும்‌ அவன்‌ மனதில்‌ அமைதியில்லை. பழி 
வாங்குதல்‌ என்ற தாழ்ந்த குணம்‌ தலைகாட்டுகறது. இலக்குவன்‌, 


92 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இராமன்‌ வீழ்ந்து படக்கும்‌ சளத்தைக்‌ காணச்‌ சீதையை. 
அனுப்பும்‌ அவன்‌ நிலையைக்‌ ஒழத்தரமான காமவெறி என்றே 
கொள்ள வேண்டும்‌. இறந்தவர்களைக்‌ கண்டபின்‌ தன்னை 
மணக்கச்‌ எதை முன்வருவாள்‌ என நினைக்கும்‌ இராவணன்‌, அறிவு 
கலங்கி விட்டான்‌. 

இன்றுதான அண்ணன்‌ தவறு செய்ய முனைந்தான்‌? 
தேவரைச்‌ சிறையிட்ட காலந்தொட்டே அண்ணனிற்‌ பிரிர்திருக்‌ 
கலாமே? ஒருவேளை தற்போது பிரியினும்‌ தனியே நின்றிருக்‌ 
கலாமே? அறமுடையார்‌ பக்கம்‌ வெற்றி தானே சென்று எய்து 
மாறு இருந்திருக்கலாமே என்று வீடணன்மீது பழி கூறுகிறார்‌. 
இராவணன்‌ வலிமையால்‌ ஒருவேளை போரை இராமன்‌ நிறுத்த 
வீடுவானோ என்று பயந்து அனுமன்‌ இலங்கையில்‌ செய்த அருஞ்‌ 
செயலைக்‌ கூறுகிறான்‌ எனும்‌ ஆசிரியர்‌ கூற்று ஏற்றுக்கொள்ள 
முடியாதது மட்டுமல்ல காப்பியத்‌ தலைவனுக்கு இழுக்குத்‌ தரு 
வதுமாம்‌. இராவணன்‌ இறந்தபின்‌ ஓலமிடும்‌ விபீடணன்‌ கூற்று 
இறந்தவனை எள்ளுவதாக உள்ளது. இராவணனிீடத்து 
அச்சத்தை மிகுதியாகக்‌ கொண்டிருந்தான்‌ வீடணன்‌ என்று 
நினைக்க வேண்டியிருக்கறது. மந்திரத்திலேயே தமது கருத்தை 
ஏனையோரெல்லாம்‌ அஞ்சாது கூற இவன்‌ மட்டும்‌ பெரிய முக 
வுரையுடன்‌ தொடங்குவதே இவனுடைய மனக்‌ கருத்தை ஒரு 
வாறாகப்‌ புலனாக்குகிற து. இராவணனிடத்து ஏனையோர்‌ கொண்‌ 
டிருக்ததுபோல்‌ பயன்‌ கருதாத அன்பைக்‌ கொண்டிருந்தவ்‌ 
எல்லன்‌ விபீடணன்‌. அனுமன்‌ இலங்கையை அழித்தும்‌ 
சுக்ீரிவன்‌ மணி முடியைக்‌ கவர்ந்து சென்றதும்‌ அவர்களுடைய 
ஒப்பற்ற வலிமை காரணமாக அன்று. இராவணனுக்கு அவற்‌ 
றைத்‌ தடுக்கும்‌ திறம்‌ இல்லாமையாலேயேயாம்‌, தீங்கு தடுக்கும்‌ 
திடமில்லாதவனாய்‌ இராவணன்‌ மாறிவீட்டதற்குக்‌ தீமையைத்‌ 
தானே வருவித்துக்‌ கொண்டமையை உணர்ந்த அறிவே காரணம்‌: 
இதனாலேயே அனுமனை எதிர்க்கவோ அல்லது சுக்ரிவனைத்‌ 
தடுக்கவோ, தான்‌ முயற்சியொன்றுஞ்‌ செய்யாமல்‌ வாளாவிருக்‌ 
தான்‌. இவ்வாறு தன்னைத்தானே தண்டித்துக்‌ கொள்ளும்‌ பெருக்‌ 
தகைமை பேரறிவாளர்களுக்கே பொருந்தும்‌. வீடணனைப்‌ போல்‌ 
நீயும்‌ இராமனைப்‌ பணிந்து உயர்‌ வாழ்வதை நான்‌ விரும்பவில்லை 
என்று கூறுவதால்‌ கும்பகர்ணன்‌ இறப்பதை விரும்பவில்லை 
என்று தெரிகிறது. வீடணன்‌ தனக்குக்‌ கேடு சூழ்கறான்‌, தன்‌ 
அரசுக்கு ஆசை கொண்டிருக்றொன்‌ என்பதை ஈன்கு உணர்ந்த 
பின்னும்‌ அவனை ஒன்றும்‌ செய்யாது நீ பிழைத்துப்‌ போ என்று 
போக விட்டது கைம்மாறு கருதாத அன்பன்றோ? வீடணனைக்‌ 
கொல்லாவிட்டாலும்‌ அவனை ஏன்‌ சிறைப்படுத்தி வைத்திருக்கக்‌ 
கூடாது, இராமன்‌ சிறந்த வாழ்க்கை நெறியை மேற்கொண்ட 


பாத்திரங்கள்‌ 93: 


வனேயாயினும்‌, அவனால்‌ மனித இயற்கையின்‌ பிடிப்‌பினின்றும்‌ 
மீறி நடக்க முடியவில்லை கூர்ப்பணகையின்‌ எழிலும்‌ பேச்சும்‌ 
அவனைக்‌ கவர்ந்தன, இராமன்‌ வாதம்‌ அவனுக்குச்‌ சூர்பணகை 
யிடத்தில்‌ விருப்பம்‌ உண்டு என்றும்‌, ஆலை பிறருக்கஞ்சி அவன்‌ 
அவளை மணக்க இசையக்‌ கூடாத மனகிலையை உடையவனாய்‌ 
இருக்கிறான்‌ என்றும்‌ அறிவிக்கின்றது, அயலான்‌ மனைவியின்‌ 
மீது மையல்‌ கொண்டதே இராவணன்‌ வீழ்ச்சியின்‌ முதற்படி. 
சூர்ப்பணகையின்‌ பேச்சைக்‌ கேட்டுச்‌ சீதையைக்‌ கவர்தலாகிய 
இரண்டாம்படியில்‌ காலை வைக்க உறுதி கொள்கிறான்‌. பகைவர்‌ 
பலத்தை உணர முற்படாததும்‌, தன்‌ பலத்தைப்‌ பெரிதாக மதித்‌ 
ததும்‌, உட்பகையை அறிந்து ஒழிக்காததும்‌ ஆகிய செயல்‌ 
களைச்‌ செய்வித்த அறிவிழப்பு மூன்றாம்‌ படியாய்‌ அமைகின்றது. 
மகோதரன்‌ புகழமுரைகளால்‌ மயங்கி, அவன்‌ நேரில்‌ அறிந்ததன்‌ 
அனுபவமான அறிவையே பொருட்படுத்தாமல்‌, போரைத்‌ 
தொடர்ந்து ஈடத்தத்‌ தீர்மானிக்கையில்‌ தன்‌ அழிவை நோக்கி 
கான்காம்‌ படியில்‌ காலை வைத்து விட்டான்‌. மேககாதன்‌ இறந்த 
பின்‌ தனக்குப்‌ பழி வராமல்‌ காக்கப்‌ போர்‌ புரிகின்றான்‌. காவியத்‌ 
தின்‌ அவலத்‌ தலைவனின்‌ அவல வாழ்வைச்‌ சுவை குன்றாமல்‌ 
தருகிறார்‌ இந்நூலில்‌. எனினும்‌ சில கருத்துகளை அப்படியே 
ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. 
243. இராவணன்‌" 
உஷாராணி 

முதுகலைத்‌ தேர்வுப்‌ பொருட்‌ கட்டுரை 1972, காலிகட்‌ பல்கலைக்‌ 

கழகம்‌. 
244, இராவணனின்‌ தன்மானம்‌ (108-112) 
லண்டன்‌ தமிழ்ச்‌ சங்க ஆண்டு மலர்‌; தா. ஏ. ஞானமூர்த்தி; 

மீனாட்சி புத்தக நிலையம்‌; 60, மேலக்‌ கோபுர வாசல்‌; 

மதுரை-1; 1972-73; ரூ. 10, 

அறிவிலும்‌ ஆற்றலிலும்‌ அன்பிலும்‌ நிகரற்று விளங்கும்‌ 
ஒருவர்‌ உணர்ச்சி வயப்பட்டுத்‌ தவ றிழைப்பாராயின்‌ அத்‌ 
தவறினை உணர்ந்து தம்மைத்‌ திருத்திக்‌ கொள்வதற்கு மாறாகத்‌ 
தாம்‌ இயற்றிய தவற்றையே இயைந்ததாகக்‌ கொள்வர்‌. தவறு 
என்று பிறர்‌ சுட்டிக்‌ காட்டினும்‌ அதை ஏற்றுக்கொள்வது தமக்‌ 
மழுக்கென்று அத்தகையோர்‌ கரு துபவராவர்‌. உல$ல்‌ ஒரு சிலறி 
டத்தில்‌ காணும்‌ இத்தன்மையினைக்‌ கம்பர்‌ இராவணன்‌ வாயிலாக 
ஈன்கு விளக்கியுள்ளார்‌. அவனைச்‌ சார்க்தவரும்‌ மற்றவரும்‌ 
சீதையை நயந்து சிறை வைத்தது தவறு என்று அறிவுறுத்தினர்‌. 
ஆனால்‌ அதை அவன்‌ தவறாகக்‌ கருதவில்லை. தான்‌ ஈயந்து 
சீதையைக்‌ கவர்ந்து வந்த பிறகு அவளை விடுப்பது தின்னுடைய 


ர்ச்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தன்மானத்திற்கு இழுக்கு என்றவன்‌ கருதலானான்‌. அவன்‌ 
இியசெயலை வீடணன்‌ சுட்டிக்‌ காட்டியபொழுது அதைச்‌ ஹிதம்‌ 
உணராது அவனுடைய உண்மை அன்பின்‌ மீதே ஐயம்‌ கொண் 
டான்‌. இராமனால்‌ இறந்துபடக்கூடும்‌ என்ற உணர்வு எற்பட்ட 
போதும்‌ சீதையை வீடுவிப்பது தன்னுடைய தன்மானக்‌ குறை 
வென்று கருதிய அவன்‌ பிறன்மனையானாயெ அவளைக்‌ கவர்ந்தது 
மிகப்பெரிய மானக்கேடான செயல்‌ என்பதை உணராமல்‌ 
போனான்‌. இதுவே நாம்‌ அவனிடம்‌ காணும்‌ பெரும்‌ குறை 
யாகும்‌. 
245. இராவணன்‌ (62-128) 
அவல வீரர்கள்‌! தா. எ. ஞானமூர்த்தி; மீனாட்சி புத்தக 

நிலையம்‌; மதுரை; மு. ப, சூலை 1973; ரூ. 2-75. 

தசமுகன்‌ என்பது உண்மையில்‌ அவனுடைய அதிகாரம்‌, 
எண்‌ திசை, விண்ணுலகம்‌, கீழுலகம்‌ ஆயெ பத்துத்‌ இசைகளி 
லும்‌ சென்றது என்ற பொருளையே குறிப்பதாகும்‌. தனக்கு 
ஊறு செய்த மானிடருக்குச்‌ சூர்ப்பணகை என்ன செய்தாள்‌ என 
வினவும்‌ இராவணனின்‌ மனம்‌ £ற்றத்திலும்‌ சிர்தனையை இழச்‌ 
காமையைக்‌ குறிக்கிறது. இடித்‌ தரைக்கும்‌ கல்லோரை அமைச்ச 
ராகப்‌ பெறாமை பெரிதும்‌ இரக்கத்திற்றுரியது. இராவணன்‌ 
பால்‌ கொண்ட அன்பு மேலீட்டால்‌ வீபீடணன்‌ கூறியவற்றை 
அரசின்‌ மீதுள்ள ஆசையாலும்‌, இராம இலக்குவர்பால்‌ 
கொண்ட அன்பினாலும்‌ என்று இராவணன்‌ கொண்டது அவலத்‌ 
தவறு எனலாம்‌ (118810 67107), இராவணனின்‌ சிறப்புகளை 
இயம்பி, காமத்தின்பாற்பட்ட அவன்‌ நிலையையும்‌ காட்டி, 
முதல்நாள்‌ போரிலிருந்து முடிவுவரை அவன்‌ கொண்ட அவலங்‌ 
களைச்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளார்‌. 
246. இராவணே சுரவன்‌ 

இ. மாணிக்கவாசகம்‌ 

மீனாட்சி புத்தக நிலையம்‌; மதுரை; சூலை 1974; 54-132; ரூ. 2-75, 

இராவணேஸ்வரன்‌ 1-60, திருப்பம்‌ 61-103, காவியப்‌: 
பாதை 104-132 

கம்பன்‌ இராவணனுடைய பெருமைகளையும்‌, அருமைகளை 
யிம்‌ கூறிய பின்‌, மக்கள்‌ அவனை மாட்சி பொருந்திய வீரனாகத்‌ 
தம்குலம்‌ காக்கும்‌ தியாக சீலனாகத்‌ தன்னிகரில்லாத்‌ தலைவனாகக்‌ 
கருணை மறவனாக உத்தமனாக உருவகப்படுத்திக்கொண்டால்‌ 
இராமனின்‌ புகழுக்கு இழுக்கு வந்துவிடுமோ என மனத்திற்‌ 
கொண்டே, -இராவணனின்‌ தூய்மையிலே ஐயம்‌ எற்படும்‌ வண்‌ 
ணம்‌ பல பாடல்களை இயற்றினான்‌. தசரதன்‌ ஆட்சியிலும்‌ பாலை 
வனங்களும்‌ வறுமையும்‌ மிஞ்சி நிற்பதைக்‌ சாண்டிறோம்‌: 


பாத்திரங்கள்‌ ர்ச்‌ 


*பழிபடா மன்னவன்‌ நாட்டில்‌ அழிவது எங்கனம்‌? என்று 
இராமனே தன்‌ தந்‌ ஆட்சி சீரானது என்று கொள்ள 
முடியாது என்று கூறிவிட்டான்‌. இலங்கை மட்டுமே தேவர்‌ 
புகழ்‌ மூவரும்‌ கண்டு பொறாமைப்படும்‌ அளவிற்கு உயர்ந்த 
காடாய்‌ இரும்‌திருக்கிற து. இராமன்‌ பத்துமாதம்‌ தன்‌ பத்தினியை 
வைத்திருந்தவனைப்‌ பாவி என்று கருதாமல்‌ அவன்மீது பரிவு 
காட்டினான்‌. காரணம்‌ இராவணன்‌ தாய்மையில்‌ ஈம்பிக்கை 
கொண்டதுதான்‌. சதையின்‌ தெய்வீகத்தில்‌ ஈம்பிக்கை வைத்த 
பின்‌ இராவணன்‌ அவளைக்‌ காம நோக்குடன்‌ எடுத்துச்‌ சென்றான்‌ 
என்று கூறுவதில்‌ பயனில்லை. இராவணன்‌ சீதையின்‌ அருள்‌ 
வேண்டும்‌ பக்தன்‌. இன்னல்‌ ஊட்டி இன்பங்‌ காட்டும்‌ கடவுள்‌. 
இராவணனுக்கு இன்னல்களைத்‌ தந்து அவனுடைய மாசு மறுக்‌ 
களைப்‌ போக்கு இன்பம்‌ என்னும்‌ இராம இராய்ச்சியத்தைத்‌ 
தந்தாள்‌. 

விபீடணன்‌ இலங்கையை நாடாள எண்ணம்‌ கொண்டவன்‌. 
பிற பெண்களைக்‌ காம இச்சையால்‌ அவன்‌ தொடுவானே 
யானால்‌ அவன்‌ தலை வெடித்து வீடும்‌ என்று கூறும்‌ பொழுது 
அவனுடைய நெஞ்சிலே காமம்‌ என்ற பேய்‌ எழுமானால்‌ அவன்‌ 
சிரம்‌ வெடிக்கும்‌ என்பது அன்றோ பொருள்‌. தன்‌ காடும்‌ தன்‌ 
மக்களும்‌ தனக்குப்‌ பிறகு ஒரு ஈல்வாழ்வு வாழ வேண்டித்‌ 
துணிந்து செய்த ஒரு காரியம்தான்‌ சீிதையைச்‌ சிறையெடுத்த 
செயல்‌. மானத்துடன்‌ வாழ வேண்டின்‌ ஒரு பெண்ணைத்‌ தூக்க 
வந்து, அவளிடம்‌ அருள்‌ வேண்டுவது பேதமை என்ற கருத்திலே 
கும்பகர்ணன்‌ ‘பேசுவது மானம்‌ இடை பேணுவது காமம்‌' என்று 
இடித்துக்‌ கூறினான்‌. சிதை இலங்கையிலே அரக்கர்‌ பாவம்‌ 
அகல, இராவணனின்‌ பிறவிப்பிணி தீர, இராமனின்‌ சாபம்‌ 
நீங்கத்‌ தவம்‌ செய்யும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றுள்‌. வெலோகம்‌ 
என்று பெருமைப்பட. அமைந்த இலங்கை நாட்டிலே கால்‌ அடி 
எடுத்து வைத்த உடனேயே, தவூயின்‌ பெருமை அடைந்து 
வீடும்‌ நிலை ஏற்பட்டதை அனுமன்‌ உணர்க்தான்‌, மன்னுயிர்‌ 
களைக்‌ காக்க வந்த இராமனே அரக்கர்களை அழிக்கத்‌ தொடங்க 
யதால்‌, வினைவிளை காலமாதலால்‌ தன்னுடைய மக்களைக்‌ காக்கக்‌ 
கொண்ட முயற்சியில்‌ தோற்ற அவன்‌ ஆத்திரத்தில்‌. அறிவை 
இழந்து சதையைச்‌ சிறை வைத்தான்‌. இராவணன்‌ சிவபக்த 
னாதலால்‌ இராமன்‌ அவனைக்‌ கொல்ல விரும்பவில்லை. 
இராவணன்‌ (இறந்து புகழ்‌ பெற விரும்பினான்‌. எனவே இராமன்‌ 
பக்தனைக்‌ கொன்ற .பாவத்திற்காக இராமேஸ்வரத்தில்‌ பூஜை 
செய்தான்‌. இதுவே இராமனைப்‌ பெருமைக்குரியவனாக்கய து. 
சிவபூஜை செய்த காரணத்தால்‌ இராவணனிடத்திலிருந்த 
காமம்‌ அகன்று சிவமாயெ ஒளி தோன்றியது. சீதா பிராட்டி 


96 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


என்ற சக்தியின்‌ வடிவம்‌ அபயம்‌ கொடுத்து உயர்கிலைய்கு 
உயர்த்தியது. சீதையின்‌ தவ வலிமையால்‌ அவள்‌ வடித்த 
சிவலிங்கமே இராமனுடைய பாவத்தை அகற்றியது. முனிவரு 
டைய சாபத்தினின்று காப்பாற்றியது. இராமன்‌ வருமுன்னர்‌, 
அயோத்தியில்‌ பஞ்சமும்‌ பிணியும்‌ மல்கியிருர்தன. ஆனால்‌ 
பரதன்‌ செய்த தியாகத்தாலும்‌, நல்லாட்சயொலும்‌ அயோத்தி 
அரசு செல்வத்‌ திருநாடாயிற்று. இராவணன்‌ சீதையின்‌ அருளை 
வேண்டி, மனத்தினால்‌ அவள்‌ திருநாமங்களை உச்சரித்துப்‌. 
படுத்திருப்பதைக்‌ கம்பன்‌ திருமாலைப்போல்‌ அவன்‌ படுத்திருந்‌ 
தான்‌ என்று கூறுநிறான்‌ (58). அசோகவனத்தில்‌ சதை இருந்த ' 
சூழ்நிலை அவளுடைய கற்பைக்‌ காக்கும்‌ சூழ்கிலையாய்‌ இருந்ததே 
யன்றி மாசு ஏற்படுத்துகின்ற தாய்‌ இல்லை. அவனும்‌ சீதையைக்‌ 
காண வரும்போது துணையுடன்‌ வந்தான்‌. காமுகன்‌ எச்சாபத்‌ 
தையும்‌ உடைத்தெறிவான்‌. ஆகவே இராவணனுக்குச்‌ சாபம்‌ 
உண்டென்பது கட்டுக்கதை. இலங்கையுள்‌ அனுமன்‌ நள்ளிரவில்‌ 
வந்தபோது அவனை எதிர்த்து நிறுத்த அந்த காட்டில்‌ காவல்‌ 
இல்லை. பழி பாவத்திற்கு அஞ்சிய இராவணன்‌ அரக்கர்‌, 
அரசர்‌ இடையே பகைமையைப்‌ போக்க அவளை வழிகாட்ட 
வேண்டுமென்று கூறினான்‌. ஆனால்‌ அவள்‌ மக்கள்‌ மன்றம்‌ 
என்ன கூறும்‌ என நினைந்து வாடினான்‌. இராவணன்‌ தன்னை 
மனத்தாலும்‌ நினைக்கவில்லை என்பதை அவள்‌ அறிவாள்‌. விதி 
யின்‌ கைப்பாவையாகப்‌ பிறரின்‌ தயவிலே வாழ்ந்தான்‌ இராமன்‌. 
இன்று போய்‌ நாளை வா என்று இராமன்‌ கூறும்போது. தன்‌ 
கோசல நாட்டையே இராவணனுக்குத்‌ தருவதாகக்‌ கம்பன்‌ 
தன்‌ பாடலில்‌ நயமுடன்‌ கூறுகிறான்‌. அதனைக்‌ கொள்ளேன்‌ 
என்று இராவணன்‌ கூறுவது அவன்‌ தியாகம்‌. சிவபக்தனதைலால்‌ 
தேவர்களும்‌, மக்களும்‌, இயற்கையும்‌, அவன்முன்‌ மண்டியிட்டு 
வணங்கின ஆயினும்‌ அகந்தையில்‌ அவன்‌ சிவனை மறக்கவில்லை. 
இராமன்‌ அம்பு, இராவணன்‌ உடல்‌ புகுந்து புனிதமாக வெளி 
வந்தது. இதனால்‌ இராவணன்‌ தீயவன்‌ அல்லன்‌ என்பதை 
ஒத்‌ துக்கொள்கிறான்‌. விபீடணனை அருகில்‌ அழைத்து இந்த 
வெற்றி புறமுதுகு காட்டி ஓடியவளை வென்றதற்கு ஒப்பாகும்‌ 
என்றான்‌. இராவணன்‌ சதையைத்‌ தூக்கிவக்தவனே யாயினும்‌ 
அவன்‌ மூலமாகவே இராமனின்‌ பாவங்கள்‌ அகலவேண்டும்‌ என்‌ 
பது இறைவனின்‌ திருக்குறிப்பாகும்‌. தலை௩கரில்‌ மட்டுமின்‌ றிப்‌ 
பட்டிதொட்டிகளிலும்‌ மக்கள்‌ ஈல்வாழ்வுவாழ இயற்கை எல்லாம்‌ 
மன்னனுக்குக்‌ கட்டுப்பட்டு இருக்கும்‌ விர்தையினை இராமனுக்குச்‌ 
காட்டவே, சிதையைச்‌ சிறைசெய்தான்‌: இலங்கைக்கும்‌ 
பாரதத்திற்கும்‌ இருந்த நீண்ட பகைமையை அன்புவழியில்‌ அற 
வழியில்‌ ஒழிக்க வேண்டிய பண்பு; இராமனிடத்து இல்லாத 


பாத்திரங்கள்‌ 57 


காரணத்தால்‌ போரின்‌ முடிவில்‌ அந்த ஈல்லகாரியம்‌ கடைபெற 
வேண்டியிருந்த து. பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வளர்ந்து, 
பாவியின்‌ உருவிலே வாழ்ந்த இராமன்‌ சீதையின்‌ தியாகத்தினால்‌ 
தெய்வமானான்‌. கம்பன்‌ இராவணனைத்‌ தியவன்‌ என்ற 
போதிலும்‌ இவையெல்லாம்‌ துப்ப நியும்‌ காவலில்‌ வரும்‌ புதிர்‌ 
போன்றவைகளே. மு ற்காலத்‌ தில்‌ ஈடப்பது போல்‌ மணவினை 
மூலமாகப்‌ போரை முடிக்க, கரன்‌ வதத்திற்குப்‌ பின்‌ 
சூர்ப்பணகை முனைந்தாள்‌. அத ற்கு இராமன்‌ ஒப்பவில்லை. 
இராமன்‌ தன்‌ தந்தையைக்‌ கொல்லும்‌ சாபத்‌ இடன்‌ பாவியாகப்‌ 
பிறந்து, அயோத்தி அரசை அடையவேண்டுமென்‌ ற ஆவலால்‌ 
மண்ணாசை கொண்ட பாவியாக வளர்ந்து, சீதையிடம்‌ கொண்ட 
கழிபெருங்‌ காதலால்‌ தவத்தை மறந்து, இராவணன்‌ என்ற 
பிராமணனைக்‌ கொன்றதால்‌ பிரமகத்து தோஷத்தையும்‌ பெற்‌ 
முன்‌. மண்டேதரியும்‌ அரக்கர்‌ இனம்வாழத்‌ தன்‌ கணவனை 
இழக்கத்‌ துணிந்தாள்‌. நினைத்திருந்தால்‌, இராமனுடைய படை 
களை வெல்லும்‌ ஆற்றல்‌ தந்திருக்கலாம்‌. விபீடணனை இராமன்‌ 
பக்கம்‌ சேராமல்‌ தடுக்க முனைந்திருக்கலாம்‌. அது இராவணேஸ்‌ 
வரனின்‌ வீரத்திற்கு இழுக்கு என்று கருதினாள்‌. இருகாடுகளுக்கு 
மிடையே சேது அமைக்க விரும்பிய பாரதியார்‌ கனவைப்‌ பாரத 
காட்டிலிருந்து இலங்கை சென்ற இராவணன்‌ செயலாக்கினான்‌. 
இருபெரு காடுகளும்‌ ஒரு நாடாகச்‌ செய்த பெருமை இராவண 
னுக்கு உண்டு. இராமராஜ்யம்‌ எவ்வாறு இருக்கவேண்டுமென்று 
இராமனுக்குக்‌ குரு ஸ்தானத்திலிருந்து உபதேசம்‌ செய்‌ துவீட்டுத்‌ 
தன்‌ முடிவைத்‌ தானே தேடிக்கொண்‌ டான்‌. இராவணனுடைய 
அரரியல்‌ திறமைக்கு, நல்லாட்சியின்‌ பயனுக்கு இராமன்‌ 
அடிமையானான்‌. இராமன்‌ ஏற்படுத்திய இராமராஜ்யத்தின்‌ 
தளம்‌ இராவணனுடைய நாட்டின்‌ திட்டங்களால்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. இராவணன்‌ இறந்தும்‌ கொடை செய்தான்‌. 

கம்பனிலிருந்து முற்றிலுமாக விலகிச்‌ சென்றுள்ளது 
இந்நூல்‌. 
247. புறங்கொடாப்‌ போர்‌ வீரன்‌ (95-102) 
இலக்கிய இன்பம்‌: காமாட்சி குமாரசுவாமி 

இராமனது வீரத்தையும்‌ வெற்றியின்‌ சிறப்பையும்‌ உயர்த்த 
இராவணனைச்‌ சிறந்த வீரனாகப்‌ புறங்கொடாப்‌ போர்‌ வீரனாக 
தவவலிமை, படைவலிமை, போர்வலிமை படைத்த பொருகனாகக்‌ 
காட்டுகின்றார்‌. பிறர்மனை ஈயவாப்‌ பேராண்மையை இராவணன்‌ 
மறந்து விட்டான்‌. அத்தவறினை த்‌ இருத்த அவன து தவவன்மை, 
படைவன்மை, போர்வன்மை ஆகியவற்றாலும்‌ முடியவில்லை. 
இதனைக்‌ கம்பர்‌ நயம்பட *வெம்மடங்கல்‌ வெகுண்டனைய” எனும்‌ 
தான்‌ பத்தில்‌ இராவணனைப்‌ புறங்கொடாப்‌ போர்வீரனாகப்‌ 

= 


98 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


படைத்‌ இருப்பதனைச்‌ சுட்டிக்‌ கம்பர்‌, தொல்காப்பியம்‌, சங்க இலக்‌ 
இயங்கள்‌ முதலியவை காட்டும்‌ தமிழ்‌ மரபினையும்‌ தம்‌ காவி 
யத்தில்‌ போற்றிப்‌ பேணும்‌ தன்மை இதனால்‌ வெளிப்படுகிறது 
என்கிறோர்‌. இராமன்‌ இராவணன்‌ முதுகில்‌ புண்‌ கண்டு அஞ்ச 
வீடணன்‌ சமாதானப்‌ படுத்துவதைச்‌ சுட்டி இக்கட்டுரையை 
அமைத்துள்ளார்‌. 
248. வீணைக்‌ கொடியோன்‌ (75-80) 
பன்னிரு கட்டுரைகள்‌: 

வீணைச்‌ செல்வம்‌ வாய்ந்த இலங்கை வேந்தனின்‌ ஊரையும்‌, 
இசைச்‌ செல்வத்தால்‌ நிரம்பி நின்றமையையும்‌, அவனது இசை 
ஆற்றலையும்‌ ஈவில்கின்றார்‌. 
249. இராவணன்‌ (83-91) 
வெண்ணிலவில்‌: ஜி. சுப்பிரமணிய பீள்ளை 

சூர்ப்பணகைமூலம்‌ சீதையின்‌ அழகினைக்‌ கேட்ட இராவணன்‌ 
அவள்‌ பிரிவால்‌ மதி கண்டு மயங்குவதை இக்கட்டுரையில்‌ காட்டு 
கிறார்‌. 

இலக்குவன்‌ 

250. இலக்குவன்‌ சீற்றம்‌ (72-77) 
கட்டுரை விருந்து: பூ. ஆலால சுந்தரன்‌ எம்‌, ஏஃ 
சிவனகம்‌; எஸ்‌/19 ஆசிரியர்‌ குடியேற்றம்‌; அகரம்‌ தெரு; தாம்பரம்‌; 

மூ. ப. 1947; இ. ப, 1949; மூ. ப. 1956; நா. ப. 1957; 

இராமன்‌ காட்டுக்குப்‌ போகவேண்டும்‌ என்ற சொல்‌ கேட்டு 
இலக்குவன்‌ கொண்ட சீற்றத்தையும்‌, அதனை இராமன்‌ தடுத்த 
பின்னும்‌ இராமன்‌ மீதுள்ள அன்பால்‌ கைகேயியை அன்னையாக 
இறுதிவரை கொள்ளவில்லை என்பதனையும்‌ இரு சான்றுகளால்‌ 
காட்டுகிறார்‌. தாரையைக்‌ கண்டபோது தாய்‌ இருவரை எண்ணி 
வருந்திய து (இட்கிந்தைப்‌ படலம்‌ 53) ஒன்றாகும்‌, மற்றொன்று 
காடு திரும்பியபோது மூன்று தாயரையும்‌ தனித்தனியே வணங்‌ 
காமல்‌ பொதுவாக வணங்கிய து: 
251. இலக்குமணன்‌ (122-132) 
தமிழர்‌ பண்பாடு: எஸ்‌. வி. பி, பி.ஏ. பி. எல்‌, 

இலக்குமணன்‌ மனம்‌ இராமன்‌ மீது கொண்ட அன்பி 
னாலேயே இழைத்ததொன்றெனச்‌ சொல்லத்‌ தக்கது. அன்பின்‌ 
பேரெல்லையாகய காதலன்‌ காதலியது அன்பே அவனது 
அன்போடு ஒப்பீடக்கூடியது. இலக்குமணன்‌ வாழ்வு கர்ப்பித 
வாழ்வு. இலக்குமணனீடத்து விளங்க வீரமானது அவனது 
அன்பிற்கு ஒரு காம்பீர்யத்தைக்‌ கொடுத்து ஈம்மை மகிழச்‌ செய்‌ 
கிறது, தம்பித்‌ துணேவனாகவும்‌ , மந்திரித்‌ தணைவனாகவும்‌ இவன்‌ 


பாத்திரங்கள்‌ 0] 


இராமனுக்குப்‌ பணி புரிந்தான்‌. மந்திரித்‌ துணைவனாய்‌ உதவும்‌ 
போது, இராமன்‌ நினைத்ததையே நினையாதபடி தனக்கெனத்‌ 
தனிப்பாங்கு ஒன்று உண்டெனக்‌ கருதி விஷயங்களை நனித்து 
ஆராய்ந்தறிந்தது போலத்‌ தன்னை வீரனாக நினைத்த மாத்திரத்தில்‌ 
தனக்கெனத்‌ தனிப்பாங்கொன்று உண்டு என்பதனை நன்கு 
உணர்ந்தவன்‌. 
252. வில்லும்‌ விதியும்‌ (102-105) 
இலக்கியப்‌ பலகணி: பொ. சுந்தரசூர்த்தி நாயனார்‌ பி.ஏ.,பி.எல்‌., 
செல்வி பதிப்பகம்‌; காரைக்குடி; மு. ப. 1961; ரூ.2 

இராமனுக்கு மகுடம்‌ இல்லையென்‌ றபோது சீறியெழுந்த 
இல்க்குவன்‌, இராமன்‌ அமைதிப்படுத்தவும்‌ அடங்காதவனாய்‌, 
“விஇக்கும்‌ விதி செய்யும்‌ விற்றொறில்‌ காண்டி, என்றவன்‌, பஞ்ச 
வடியில்‌ சதையின்‌ வற்புறுத்தலால்‌ அவளைப்‌ பாதுகாத்த 
லொழிர்து அண்ணனைக்‌ காக்கச்‌ செல்பவன்‌, “வெஞ்சின விதியை 
வெல்லவஃலமோ', என்று முரண்படுவதைச்‌ சட்டி இதுதான்‌ 
மனிதஇயல்பு என்று கூறுறோர்‌. மெய்க்கல்விமனத்துட்‌ படியும்‌ 
பொழுது இந்நிலை ஏற்படுகிறது. இலக்குவன்‌ மனிதனான தால்‌ 
அவனுள்ளும்‌ இம்மாற்றம்‌ என்றொர்‌. 

இலங்கை மாதேவி 

253. இலங்கை மாதேவி (403- 407) 
ஐந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை: லி. ரூத்ஜாய்‌, சென்னை 

மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு வெளியீடு; 1973; 

ரூ. 22 

இலங்கை மாதேவியின்‌ பண்புகள்‌, மதுரையைக்‌ காவல்‌ 
புரிந்த மதுராபஇக்கும்‌ இவளுக்கும்‌ உள்ள ஒற்றுமை வேற்றுமை 
கள்‌ காப்பியத்தில்‌ இன்றியமையாமை முதலியன கொடுத்துள்‌ 
ளார்‌. இப்பாத்திரத்தின்‌ மூலம்‌ அனுமனின்‌ இறப்பு, ஆற்றல்‌, 
அறவுணர்வு, கடமையுணர்வு, இராமனிடம்‌ கொண்ட அன்பு, 
இராவணன்‌ கொடுமை, தத்துவக்‌ கருத்துகள்‌, உண்மைகள்‌ 
மூதலிய பல்வேறு நிலைகளைப்‌ புலப்படுத்துதல்‌ சாலச்‌ சிறப்‌ 
புடையது. 


குகன்‌ 
254, கம்பனின்‌ காவிய முல்லை (102104) 


Annamalai University Magazine: s. நூருல்‌ ஹபீபா; 1967 
1968 


கம்பனின்‌ இராமாயணம்‌ முதனூல்‌ அல்லவெனி னும்‌ வழிநால்‌ 
போலத்‌ தோன்றாமைக்குக்‌ கம்பனின்‌ புலமைத்திறனும்‌ கையாளும்‌ 
உத்தியுமே சான்று ஆகும்‌, இராமன்‌--குகன்‌ ச்திப்பில்‌ ஈட்பின்‌ 
ஆழத்தைக்‌ காட்டும்‌ ஆசிரியர்‌, கல்லாத வேட்டுவன்‌ வாயிலாகத்‌ 


100 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தத்துவக்‌ கருத்தினை உணர்த்துவதனையும்‌ எடுத்‌ துக்காட்டுகிறார்‌. 
ஒருவரிடமிருந்து விடப்படும்‌ அம்பு இன்னார்‌, இனியவர்‌ என்று 
வேற்றுமை பாராது சென்று தைக்கும்‌ தன்மையது. வேடுவர்‌ 
களால்‌ விடப்படும்‌ அம்பு மன்னவர்களின்‌ மார்பில்‌ சென்று தைக்‌ 
காதோ என்று பொருள்பட “மன்னவர்‌ நெஞ்சினில்‌ வேடர்‌ விடுஞ்‌ 
சரம்‌ வாயாவோ” என்று தத்‌. துவம்‌ பேசுகிறான்‌. குகன்‌ பரதனிடம்‌ 
இராமன்‌ தங்கியிரும்ததைக்‌ காட்டும்போது “அல்லை யாண்‌ 
டமைந்க மேனி அழகனும்‌ அவளுந்துஞ்ச' என்று கூறுகிறான்‌. 
இதில்‌ இராமனது தோற்றத்தைக்‌ கூறி, தையை கோக்கியறி 
யாத காரணத்தால்‌ அவளும்‌ என்று குறிக்கின்றான்‌. இது 
அவனது பிறன்மனை நோக்காப்‌ பேராண்மையைக்‌ காட்டுகிறது. 
கோசலை குகனை மைந்தனாகப்‌ போற்றுவதையும்‌ சுட்டிக்‌ கம்பனின்‌ 
காவியத்தில்‌ குகனின்‌ பாத்‌ திரப்படைப்பு முல்லையின்‌ மணமென்ன 
வீசுவதாகக்‌ கூறுகிறார்‌. 
255. கம்பன்‌ பாத்திரப்‌ படைப்பில்‌ குகன்‌ 
பொருட்‌ கட்டுரை; மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; ஏப்‌. 1970; பக்‌. 73 
முன்னுரை: வேடனுக்கு வேடமளித்த விதம்‌ - உடலால்‌ 
எளியவன்‌, உள்ளத்தால்‌ உயர்ந்தவன்‌ - கூற்றின்‌ ஆற்றலான்‌ - 
தம்பியருள்‌ ஏறு - தாயினும்‌ நல்லான்‌அங்கை வேடனும்‌ காளத்தி 
வேடனும்‌ - பாத்திரப்‌ படைப்புகளும்‌ குகனும்‌ - முடிவுரை. 
ஒருவனது உள்ளம்‌ நன்கு பண்பட்டு அமைகந்திருப்பின்‌ 
அவனுக்குச்‌ சாதி இல்லை; மதம்‌ இல்லை; அவனை யாவரும்‌ எற்றுக்‌ 
கொள்வர்‌. இந்த அரிய கருத்தினை மக்கள்‌ மனதில்‌ புகுத்த 
வேண்டும்‌ என்ற ஒரே கொள்கையில்தான்‌ கம்பன்‌ குகனைப்‌ 
படைத்திருக்கன்றான்‌. குகன்‌ இராமனை வணங்கி நிற்பது அவன்‌ 
பண்பட்ட உள்ளத்தின்‌ தன்மையாகும்‌. அன்பிற்கு அனைவரும்‌ 
கட்டுப்படுவர்‌ என்பதனைக்‌ காட்டவேண்டிக்‌ கம்பன்‌ குகன்‌ 
அன்புடன்‌ மீனினை இராமனுக்குப்‌ பரிசிலாக அளிக்கவும்‌, அதனை 
இராமன்‌ ஏற்றுக்‌ கொள்வதாகவும்‌ அமைந்த ஒரு காட்சியினைப்‌ 
படைக்கின்றான்‌. இராமன்‌ ஏற்றுக்கொண்ட தம்பியர்‌ மூவரிலும்‌ 
சிறந்தவனாகக்‌ குகன்‌ அமைந்துள்ளான்‌. பரதனிடம்‌ இராமனின்‌ 
அழைப்‌ பலபடச்‌ கூறிய குகன்‌ சிதையினை “அவள்‌” என்று 
மட்டும்‌ சுட்டுவது அவனின்‌ பிறன்மனை நோக்காப்‌ பேராண்மை 
யைக்‌ காட்டுகிறது. உள்ளத்தால்‌ செயல்படும்‌ குகனின்‌ குணத்‌ 
தினை, பண்பினைக்‌ கண்டு காப்பியத்‌ தலைவனாம்‌ இராமனும்‌ 
அவனுக்குத்‌ தாயினும்‌ ஈல்லான்‌ என்ற பட்டத்தினை அளிக்‌ 
கின்றான்‌. “உள்ளம்‌ என்றொரு கோவிலிலே தெய்வம்‌ வேண்டும்‌ 
அன்பே வா” என்ற மூதுமொழிக்ணெங்கக்‌ கங்கை வேடன்‌, 
காளத்தி வேடன்‌ ஆகிய இருவரும்‌ வேடர்‌ குலத்திலே தோன்றி 


பாத்திரங்கள்‌ 101 


னாலும்‌ அருவருக்கத்தக்க செயல்களைச்‌ செய்தாலும்‌ இராத 
அன்புடைய காரணத்தால்‌ நீங்காத பேரின்பத்தை அடைந்தனர்‌. 
சிறிய வேடச்‌ இனை மேற்கொண்டு இடையிடையே தோன்றி 
மறைந்தாலும்‌ சாண்பவரது உள்ளத்தை விட்டு அகலாத ஒரு 
பேற்றினைப்‌ பெற்றுவிட்ட காரணத்‌ தினால்‌ எஞ்சிய பாத்‌இரங்களை 
விடவும்‌ குகன்‌ சிறந்தவன்‌ போற்றுதற்குரியவன்‌. 
256. குகன்‌ 
பொருட்கட்டுரை; மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; 1970; பக்‌, 54 
முன்னுரை - குகன்‌ பாத்திரப்‌ படைப்பின்‌ இன்றியமை 
யாமை - குகனும்‌ இராமனும்‌ - குகனும்‌ பரதனும்‌ “ முடிவுரை. 
கம்பன்‌ குகன்‌ பாத்திரப்‌ படைப்பில்‌ ஆழ்வார்களுடைய 
கருத்துகளைத்‌ தழுவிக்‌ காப்பியம்‌ அமைத்‌இருக்கன்றான்‌. கனிந்த 
அன்பு வாய்ந்த காளத்தி வேடனைக்‌ கருத்திம்கொண்டு, குக னுக்கு 
அன்பையே அடிப்படைப்‌ பண்பாக ஆக்கியுள்ளான்‌. குக னும்‌ 
பரதனும்‌ இராமனுக்குத்‌ தம்பியராய்‌ அலலன செய்யும்போது 
இராமனுக்கு அஞ்சினர்‌. அவ்வச்சமே கூனியைச்‌ சத்துருக்கன்‌ 
னிடமிருந்தும்‌, கைகேயியைப்‌ பரதனிடமிருக்தும்‌ காத்தது. 
இராமன்‌ தலைமையில்‌ அன்பு என்ற பேரரசு ஆட்ட செய்வதை- 
இராம இராச்சியம்‌--அன்பியல்‌ அரசு என்பதைக்‌ காப்பியத்தின்‌ 
அவக்கத்துல்‌ அமைந்துள்ள குகன்‌ வரலாறு எடுத்துக்காட்டு 
கின்றது. குகன்‌ காட்டிற்கு வழிகாட்ட வில்லையென்றால்‌ சூர்ப்ப 
ணகை இராம இலக்குவரைக்‌ காணாமலே போயிருக்கலாம்‌. 
பரதனைப்‌ பற்றிய உண்மை எண்ணம்‌ புலப்படவும்‌ குகனும்‌ 
குகப்படலமும்‌ காப்பியத்திற்கு இன்‌ 'நியமையாதன. குகனும்‌ 
இராமனும்‌ சந்திக்கும்‌ காப்பியக்களம்‌ அன்புக்களமாகக்‌ கம்பனால்‌ 
அமைக்கப்பட்டுள்ள த. இராமனுக்கும்‌ குக னுக்கும்‌ முன்பே 
பழக்கம்‌ உண்டென்று வான்மீகி முனிவர்‌ அமைக்திருக்கின்றார்‌. 
கம்பன்‌ அப்பொழுதுதான்‌ முதன்‌ முதலாகச்‌ சந்திப்பதாகப்‌ 
படைத்துள்ளார்‌. இராமன்‌ பரதன்‌ சந்திப்பில்‌ இரு நிகழ்ச்சிகள்‌ 
இன்றியமையாது நடத்தல்‌ வேண்டும்‌, ஒன்று தந்தையின்‌ இறுதி 
பற்றி இராமன்‌ அறிவ த. மற்றொன்று பரதன்‌ காட்டுக்கு மீள்வது. 
தந்தையின்‌ சாவால்‌ இராமன்‌ வருந்துங்காலை, பர கன்‌ இராமன்‌ 
ஆயர்‌ கண்டு வருந்தினால்‌ காப்பியக்களம்‌ சிறக்காது. எனவேதான்‌ 
பரதன்‌, இராமன்‌ வதிந்த இடங்களைக்‌ குகன்‌ காட்டக்‌ கண்டு 
புலம்புகின்றான்‌. ஆதலினால்‌ குகன்‌ பரதனைக்‌ காண்பதும்‌ இரு 
வரும்‌ உரையாடுவதும்‌ பண்புப்‌ படைப்பில்‌ மிக மிக இன்‌ றியமை 
யாத பகுதி ஆகும்‌. பரதனைக்‌ குகன்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டது 
எந்த மனிதனும்‌ செய்யக்‌ கூடியதே ஆகும்‌. குகனும்‌ பரதனும்‌ 
இராமபக்தியில்‌ ஒருதன்மையுடையவர்‌. கோசலை குகனையும்‌ 


102 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மகனாகக்‌ கொண்ட பேறு அவன்‌ ஒருவனுக்கே கடைத்தது. குகன்‌ 
வாழ்வியல்‌ தனிக்காப்பிய மாதற்குரிய தகுதியும்‌ உணர்ச்சியும்‌ 
உடையது. இராமன்‌ முன்னே குகன்‌ ஒளியின்‌ றிப்‌ பணிந்து டெக்‌ 
கின்றான்‌. குகனைப்‌ படைத்து, வான்மீகி காணாத சமுதாய சம 
தர்மத்தைக்‌ கம்பன்‌ உலகிற்கு உணர்த்துகன்றான்‌. வாழ்ந்தால்‌ 
குகனைப்போல்‌ வாழவேண்டும்‌ என்பது குரக்னெத்தரசனின்‌ 
துணிவு. இதனால்‌ குகன்‌ மாற்றாரால்‌ மதிக்கும்‌ பாத்திர நிலையை 
அடைந்து பெரும்பேறு பெறுவறான்‌. 
257. குகன்‌* 
வேலு வந்தாள்‌: முதுகலைப்‌ பொருட்கட்டுரை; 1973; காலிகட்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ 
கும்பகர்ணன்‌ 
258. கும்பகர்ணன்‌ (133-157) 
தமிழர்‌ பண்பாடு: எஸ்‌. வி. பி. பி.ஏ. பி.எல்‌. 
சரீர பலமுள்ளவர்கள்‌ புத்தி நுட்பமுள்ளவராயிருத்தல்‌ மிக 
அரிது. நுண்ணிய அறிவினைத்‌ இய வழியிற்‌ செலுத்‌ துங்கால்‌ 
எற்படும்‌ வஞ்சகம்‌, கபடு முதலியனவும்‌ இவர்கள்பால்‌ காணுதல்‌ 
பெரும்பாலும்‌ இல்லை. இவர்களுடைய புத்தி நேர்வழியிலேதான்‌ 
செல்லவல்ல து. இம்மானஸீக தத்‌. துவத்தை நன்குணர்ந்த கம்பன்‌ 
கும்பகர்ணன து குண விசேஷத்தை அமைத்து அவனை வார்த்தை 
யாடும்படி செய்கிறான்‌. கும்பகர்ணன்‌ முதலில்‌ இராவணன்‌ 
எண்ணப்படி போர்‌ செய்தலையே வேண்டியவன்‌ பின்னால்‌ 
போருக்குச்‌ செல்லும்போது சீதையை விட்டுவிடுதலே உய்திறம்‌ 
என்று பேசுவதற்குக்‌ காரணம்‌ விபீடணன்‌ கூறிய ஆலோசனை 
யும்‌ அவன்‌ பிரிந்து செல்ல நேரிட்ட பெருந்துன்பமும்‌ முதற்‌ 
போரில்‌ ஏற்பட்ட தோல்வியுமேயென ஊகித்தல்‌ தவறாகாது. 
259, கும்பகர்ணனது வீரப்போர்‌ (112136) 
கல்வியும்‌ கேள்வியும்‌: கு. மதுரை முதலியார்‌; 1960; ரூ. 2 
கும்பகர்ணன்‌ வதைப்‌ படலத்தினை இங்கு எடுத்துக்‌ காட்டி 
யுள்ளார்‌. 
260, கும்பகன்னன்‌ (73-178) 
செய்ந்நன்றி மறவாச்‌ செம்மல்கள்‌ : பண்டித, மீ. கந்தசாமிப்‌ 
புலவர்‌; ராஜேஸ்வரி பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌; 85, மேல ஆவணி 
மூல வீதி; மதுரை; மு.ப, அச்‌. 1961; இ. ப. ஏப்‌. 1962; 
ரூ. 1-25 
எட்டாம்‌, ஒன்பதாம்‌ வகுப்பு மாணவர்கட்குத்‌ துணைப்பாட 
மாக எழுதப்பட்டதற்கேற்ப எளிய, தெளிந்த நடையில்‌ கும்ப 
கன்னன்‌ வாழ்வைக்‌ கூறிச்‌ செல்ிறொர்‌. சிறு று உள்‌ தலைப்புகள்‌ 


பாத்திரங்கள்‌ 103 


இட்டுக்‌ கதைபோல்‌ கூறுகிறோர்‌. இராவணன்‌ கும்பகன்னனை 
எழுப்பும்‌ போது அவன்‌ தூங்கச்‌ சென்று ஒன்பதே நாட்கள்‌ தான்‌ 
ஆயின; சுக்கிரீவன்‌ தானே தன்னை விடுவித்துக்‌ கொண்டான்‌; 
தான்‌ இராவணனுடன்‌ பிறந்தருந்ததையும்‌ தன்னைத்‌ தூங்க 
வைத்துக்‌ கொண்டே அவன்‌ உணவும்‌ உடையும்‌ கொடுத்து வந்த 
தையும்‌ எண்ணி அவற்றிற்கு இழிவு நேராத வகையில்‌ போரில்‌ 
ஈடுபட்டு உயிரைக்‌ கொடுத்தான்‌; விபீடணன்‌ அடைக்கலத்தைப்‌ 
போற்றுவோர்‌ கூட கும்பகன்னனைப்‌ போற்றுதற்குச்‌ காரணம்‌ 
செய்நன்‌ றி மறவாமை என'நவின்றுள்ளார்‌. 
261. மாபெருந்‌ தியாகம்‌ (130-137) 
தமிழ்க்கனிகள்‌ ; கனசசவுர்திரி இளந்‌திரையன்‌--சாலை இளந்‌ 
திரையன்‌; வள்ளுவர்‌ பண்ணை; மூ. ப. 1965; ரூ. 3 
அன்பு; அறிவு, ஆண்மை நிறைந்த கும்பகர்ணன்‌ தான்‌ 
இறந்துபடுவது உறுதியென்றறிந்தும்‌, இராவணன்‌ பக்கல்‌ 
தவறுண்டு என்றறிந்தும்‌ இராமனுடன்‌ சேராமல்‌ தன்‌ உயர்‌ 
கொடுத்துப்‌ போராடுவது எல்லாம்‌ செஞ்சோற்றுக்‌ கடனுக்‌ 
கென்று, இறுதியில்‌ தன்னுயிர்‌ கொடுத்து மாரினைப்‌ போக்க 
இருக்கும்‌ இராவணனிடம்‌ அன்பு காட்டத்‌ தம்பியர்‌ இல்லையே 
என்ற குறை ஏற்படக்‌ கூடாது என்பதற்காகத்‌ தான்‌ மற்றவரின்‌ 
குறைகளை மறைக்கவும்‌ நீக்கவும்‌ தன்னைத்‌ தியாகம்‌ செய்றொன்‌. 
பாரதத்தில்‌ கர்ணன்‌ இறச்துசான்‌ ஆகவேண்டும்‌ என்ற நிலை, 
இங்கு அப்படியில்லை. ஆகவே கர்ணனை விட உயர்ந்தவன்‌ 
என்பது ஆசிரியர்‌ முடிவு. 
262. மா(ன)வீரன்‌ (99-105) 
தமிழ்வளம்‌ : கவிஞர்‌ தமிழ்முடி; 
இளங்கோ பதிப்பகம்‌; 14, உஸ்மான்‌ ரோடு; சென்னை 17; மு. ப. 
1967; ரூ. 2-25 
இராவணன்‌ கும்பகர்ணன்‌ உரையாடலில்‌ உடன்‌ பிறப்புப்‌ 
பாசத்தைக்‌ கம்பர்‌ கும்பகர்ணன்‌ வாயிலாகக்‌ காட்டுதறோர்‌. 
போர்க்களத்தில்‌ இராமன்‌ முன்னிலையில்‌ தனியாக நின்‌ றபோ தம்‌ 
அஞ்சாது போர்‌ புரிந்து, இறுதியில்‌ தன்‌ துண்டித்த தலையை 
மூக்குழந்த காரணத்தால்‌ கருங்கடலுள்‌ போடச்‌ செய்ய இராம 
னிடம்‌ வேண்டி நிற்பதால்‌ இறந்த பின்னும்‌ தன்‌ மூக்இல்லா 
முகத்தைப்‌ பிறர்‌ பார்க்கக்‌ கூடாது என நினைக்கும்‌ அவன்‌ மான 
வீரத்தை இக்கட்டுரையில்‌ போற்றுநறோர்‌. கதைபோல்‌ 
கட்டுரையை அமைத்துள்ளார்‌. 
263. கம்பன்‌ கண்ட கருணன்‌ (93-97) 
கு. மதுரை முதலியார்‌ எழுபதாம்‌ ஆண்டு நிறைவு விழாச்‌ சிறப்பு 
மலர்‌? ௮, நா. மகாபூஷணம்‌; 1969; ரூ. 3 


104 கம்பன்‌ .ஆய்வடங்கல்‌ 


வீரம்‌ நிறைந்த வாழ்வும்‌, குலத்து மானமும்‌, சகோதரப்‌ 
பாசமும்‌ கும்பகருணன்‌ போற்றும்‌ குறிக்கோள்கள்‌. பழி அஞ்சும்‌ 
பர்வம்‌, குலமானம்‌, புகழ்‌, பழியோடு தொடர்ந்த போரில்‌ 
தோல்விதான்‌ என்ற துணிவு இவை கும்பகருணன்‌ பேச்சில்‌ 
இடம்‌" பெறுகின்‌ றன. மனித வாழ்க்கையின்‌ அடித்தளத்தில்‌ இரு 
வேறான தத்துவங்கள்‌ அமைந்து கடக்கின்றன. ஒன்று நாட்டுக்‌ 
காகவும்‌ குடும்பத்‌ துகீகாகவும்‌ உற்றார்‌ உறவினர்க்காகவும்‌ தன்னல 
மற்ற எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்யலாம்‌ என்பது. மற்றொன்று 
உன்னத இலட்யெங்களுக்காகச்‌ குடும்பத்தையும்‌ உற்றார்‌ 
உறவினரையும்‌ நாட்டையும்‌ கூடத்‌ துறக்சலாம்‌ என்றும்‌ 
சத்தியாக்கிரக வழியாகவும்‌ இவ்விரு கோட்பாடுகளின்‌ விளக்கத்‌ 
தைக்‌ கும்பகருணன்‌ வீபீடணன்‌ சந்திப்பிலும்‌ கொள்கை 
விவாதத்திலும்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்திலும்‌ காணலாம்‌. 

264, கம்பராமாயணத்தில்‌ கும்பகர்ணன்‌ * 

எம்‌. கலைமணி, முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, 1971, காலிகட்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 

265. ரெஞ்சில்‌ நெருஞ்சி (கும்பகருணன்‌ திறனாய்வு) 

௮. அறிவொளி; அன்பரசி வெளியீட்டகம்‌; வடக்குத்‌ தெரு; 
பொருள்வை; சிக்கல்‌; மு. ப. மார்ச்‌ 1977; 172; ரூ.5 
மூன்னுரை--3; நன்றி 4-6; 1. நெஞ்சில்‌ நிறுத்‌ தங்கள்‌ 9-11; 

2. நெஞ்சில்‌ நுழையும்‌ நெடுந்தோற்றம்‌ 12-41; 3. கெஞ்சல்‌ 

படரும்‌ நிழல்‌ 42-83; 4. நெஞ்சில்‌ தைக்கும்‌ நெருஞ்சி 84-100; 

5. நெஞ்சில்‌ படிந்த நிறங்கள்‌ 111-144; 6. நெஞ்சில்‌ நிகழ்ந்த 

நெடும்‌ போர்‌ 145-157; 7. சான்றுகள்‌ 158-160; 8. செய்யுள்‌ 

தொகை 161-172. 
இந்‌நரல்‌ இறுதி நேரத்தில்‌ கடைத்தமையால்‌ முழுமையாகப்‌ 

படிக்க இயலவில்லை. ஆசிரியர்‌ உள்ளுரையில்‌ ஒவ்வொரு தலைப்‌ 

பீன்‌ தீமும்‌ அதில்‌ உள்ள செய்தியினைக்‌ கொடுத்துள்ளார்‌. 
அவை அவ்வாறே இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 

1. கதை தெரியாதவர்களுக்குக்‌ கதையை மட்டும்‌ சருக்டிக்‌ 
கூறுகிறது. 2. இர்‌ அரக்க பாத்திரத்தை வால்மீகியும்‌ கம்பனும்‌ 
எவ்வாறு வெளிப்படுத்‌ துகிறார்கள்‌ என்பதைப்‌ பல்வேறு உத்தி 
களில்‌ ஆய்வு செய்கிறது. 3. வால்மீடியும்‌ கம்பனும்‌ கும்ப 
கருணன்‌ வரலாற்றில்‌ காட்சியமைப்பு செய்வதை நிரல்பட 
வைத்துத்‌ தேர்வு செய்கிறது. 4. அரிஸ்டாட்டில்‌ காலம்‌ 
முதலாகப்‌ பேசப்படும்‌ அவலப்‌ படைப்புகளின்‌ இலக்கணத்தைக்‌ 
கம்பன்‌ படைப்பில்‌ காம்‌ தெளியக்‌ காணும்‌ திறத்தைக்‌ கூறு 
கிறது. 5. கும்பகருணன்‌ மனத்தில்‌ உள்ள அறிவு, மானம்‌, 
கன்றி, அறம்‌, பாசம்‌ ஆகியவைகள்‌ எவ்வாறு தொழில்‌ 


பாத்திரங்கள்‌ 105 


படுகின்றன என்பதை உளவியல்‌ மற்றும்‌ இலக்கிய இலக்கணக்‌ 
கூறுகளால்‌ விளக்குகிறது. 6. கம்பன்‌ மட்டும்‌ படைத்த 
வீடணன்‌, கும்பகருணன்‌ சந்திப்புக்‌ காட்சியில்‌ குழப்பமா? 
என்பதை உள நூல்‌ முறையில்‌ பொருத்தது. 7. : இந்நூலின்‌ 
உள்ளே காணும்‌ மேற்கோள்‌ சான்றுகளைத்‌ தொகுக்கெது. 8. 
இந்நூலில்‌ ஆதாரமாக்கப்பட்ட கம்பன்‌ பாடல்களை வரிசை 
செய்கிறது. 
கைகேயி 

266, :கேகயர்‌ கோமகள்‌ இழைத்த கைதவம்‌ (263-268) 
ஆனந்த போதினி: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; அக்‌. 

1931 

தயரதன்‌ கன்யாசல்கத்தை மறந்ததால்‌ அதனை நிறைவேற்றி 
அவனுக்குப்‌ பழிவராது காக்கக்‌ கைகேயி வரம்‌ வாங்கினாள்‌. 
பரதன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இராமன்‌ நாட்டிலிருந்தால்‌ கலகம்‌ 
விளையுமாதலால்‌ இராமனைக்‌ காட்டுக்கு அனுப்பினாள்‌. திரும்பி 
வருங்கால்‌ குடிமக்கள்‌ பரதன்‌ ஆட்சியின்‌ சிறப்பினால்‌ அமைதி 
யுறுவர்‌ எனவே 14 ஆண்டுகள்‌ காட்டுக்கு அனுப்பினாள்‌. 
(தயரதன்‌ குறையும்‌ கைகேயி நிறையும்‌ எனும்‌ நூற்‌ கருத்தைத்‌ 
தழுவி எழுதப்பட்ட கட்டுரை இத) 
267. கைகேயி (85-89) 
மன்னவர்கிதியும்‌ மங்கையர்‌ மாண்பும்‌: கு. பாலசுந்தர முதலியார்‌; 

எஸ்‌. வாசன்‌ கம்பெனி; மயிலாப்பூர்‌; சென்னை-4; மு. ப. 

1945; இ.ப. 1947; மூ.ப. 1958; நா. ப, 1959; ரூ. 2-10 

மந்தரையின்‌ சூழ்ச்சியால்‌ கைகேயியின்‌ மனம்‌ மாறுபடா 
இருப்பின்‌ சிறையிருந்த செல்வியின்‌ ஏற்றத்தை உலகு எங்கனம்‌ 
உணரும்‌. கைகேயியின்‌ மனத்திரிவும்‌ உலகிற்குப்‌ பெரியதோர்‌ 
ஈன்மையை நல்யெதென்பர்‌ நல்லறிவுடையோர்‌, எனக்‌ கைகேயி 
யின்பால்‌ இரக்கம்‌ காட்டுரோோர்‌. 
268. கைகேயி உள்ளம்‌ (39-53) 
அற்புத ரஸம்‌: ரஸிகமணி டி. கே. சி; மல்லிகா வெளியீடு; மூ. ப. 

1964; இ, ப. 1569; ரூ. 1 

கூனி கைகேயியின்‌ மனதை மாற்றிவிடுவ து முதல்‌ கைகேயி 
தசரதனிடம்‌ வரம்‌ பெறுவது வரைக்‌ கதைபோல்‌ நிகழ்ச்சிகளைக்‌ 
கூறிவருகிறார்‌. உரையாடல்களுக்கு உதாரணமாகச்‌ சறுறு 
கதைகளையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ இடையிடையே கூறியுள்ளார்‌. 
வானவரும்‌ மற்றவரும்‌ இயற்றிய தவத்தால்தான்‌ கைகேயி 
னுடைய மனம்‌ மாறிவிட்டது என்கிறோர்‌. 


106 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


269, மன்னவன்‌ கட்டளை 
மன்வன்‌ கட்டளை: புலவர்‌ மா. ௪, சுப்பிரமணியம்‌ 
தேவி நிலையம்‌; இராயப்பேட்டை; சென்னை - 14; மு.ப, சன. 

1967; ரூ. 2 

தான்‌ செய்வது தவறான செயல்‌ என்று கைகேயி உணர்‌ 
கிறாள்‌. அதனால்‌ இராமன்‌ ஏற்பானோ, மாட்டானோ என்ற அச்சம்‌ 
தோன்ற மன்னவன்‌ கட்டளை என்று கூறுகிறாள்‌. ஆழி சூழ்‌ 
உலகம்‌ எல்லாம்‌ பரதனே ஆள என்பதில்‌ அவள்‌ பேராசை 
வெளிப்படுகிறது. இராமனுக்கு, காட்டுக்குச்‌ செல்வதால்‌ ஈன்மை 
உண்டு என்று விளக்குவ துபோல்‌ தாழிருஞ சடைகள்‌ தாங்கி 
என்றும்‌ இராமன்‌ மருள்வானோ எனக்கருதி ஏழிரண்டாண்டில்‌ 
வா என்றும்‌ கூறுகின்றாள்‌. வா என்பது மன்னவன்‌ கட்டளை; 
என்‌ கட்டளை அன்று என்ற எதிர்மறைப்‌ பொருளும்‌ இதில்‌ 
உண்டு. இதனால்‌ முன்யோசனையும்‌ கூர்மையான அறிவும்‌ 
கொண்டவள்‌ என்கிறோர்‌. இக்கருத்துகளை இராமன்‌ உணர்ந்த 
தால்தான்‌ “மன்னவன்‌ பணியன்றாயினும்‌ நும்பணி மறுப்பேனோ” 
என்றான்‌. தன்‌ ஏமாற்றத்தை, “பின்னவன்‌ பெற்ற செல்வம்‌ 
அடியேன்‌ பெற்ற தன்றோ” எனக்‌ கூறி உணர்த்துறொன்‌. இதில்‌ 
இகழ்வும்‌ உள்ளது. இன்றைய என்‌ நிலை காளை அவனும்‌ பெற 
லாம்‌. எனவே “இன்னிதின்‌ உறுதி அப்பால்‌' என்று கூறுகிறுன்‌. 
அவள்‌ மனநிலை யுணர்ந்தே (தசரதன்‌ மூர்ச்சை தெளிந்து தடுப்ப 
தற்குள்‌ இராமன்‌ செல்ல வேண்டும்‌) இன்றே போகின்றேன்‌ 
என்றும்‌ அவள்‌ விடை கொடுக்க மாட்டாள்‌ என்‌ ற ஈம்பிச்கையில்‌ 
விடையும்‌ கொண்டேன்‌ என்றும்‌ கூறுகின்றான்‌. 
270. கம்பன்‌ படைப்பில்‌ கைகேயி 
பொருட்‌ கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1970; பக்‌, 140 

முன்னுரை - காப்பியங்களில்‌ கைகேசி - தேவியரில்‌ தேவீ“ 
கொடுமனக்‌ கூனியும்‌ கவர்மனக்‌ கைகே௫யும்‌ - வாய்மை மன்ன 
னும்‌ வண்மைக்‌ கேகயன்‌ மாதும்‌- கோசலைக்‌ குமரனும்‌ பரதன்‌ 
தாயும்‌ - தாயும்‌ சேயும்‌ - கைகேரியின்‌ சூழ்திறன்‌ - காவியப்‌ 
போக்கில்‌ கைகேடு நிலை - மதியை விதி வென்றது - கைகேசி 
குற்றவாளியா? - முடிவுரை. 

கைகேசரிதான்‌ காப்பியத்தின்‌ இன்றியமையாத இடத்தைப்‌ 
பெறத்‌ தகுதி வாய்ந்தவள்‌. கைகே? தான்‌ செய்துவிட்ட தவறுக்‌ 
காக வரும்‌ துறோள்‌ என வான்மீயொரும்‌ துளசியாரும்‌ உரைக்கின்‌ 
றனர்‌. ஆனால்‌ கம்பன்‌ அவ்வாறு உரைக்கவில்லை. அவள்‌ அதை 
உணரும்‌ தன்மையே இழந்துவிட்டாள்‌ என்றே சொல்லத்‌ 
தோன்றுகிறது. இந்கிலை அவளுக்குக்‌ கணவனை இழந்ததாலும்‌, 
மகன்‌ தன்னைத்‌ துறந்ததாலும்‌ ஏற்பட்ட மருட்சியே. கைகேசி 


பாத்திரங்கள்‌ 107 


யின்‌ வரத்தால்‌ அரக்கர்‌ குலம்‌ அழிந்ததால்‌ அவள்‌ இழைத்தது 
இங்கன் று. அவளது குணம்‌ தெரிந்ததால்தான்‌ இராமன்‌ அவளைத்‌ 
தெய்வமென்றுரைக்கன்றான்‌. மற்ற இரு தேவியரிடத்துக்‌ 
காணாத தாய்மையைக்‌ கைகேசியிடமே காண்கிறான்‌. தசரதன்‌ 
இராமனுக்குப்‌ பட்டம்‌ கட்ட வேண்டுமென்று கைகேசியிடம்‌ 
கூறியிருந்தால்‌ அவளே முன்னின்‌ று ஈடத்தியிருப்பாள்‌. கூனியால்‌ 
அறிவு திரீயவே, இராமனுடன்‌ உறவை வெட்டிவிட்டு, “தம்தை 
உன்னைச்‌ காட்டுக்குப்‌ போகச்‌ சொன்னார்‌”, என்ற பொய்யும்‌ கூறு 
கின்றாள்‌. 

தன்‌ இதயத்தைக்‌ கல்லாக்கிக்‌ கொண்ட கைகேசி தன்‌ 
மைந்தனிடம்‌ தந்தை இறப்பிற்காக வருந்தாதே என்றுரைப்பது 
நல்லொழுக்கமாகாது. மன்னவனின்‌ மனமறிந்து, மகன்‌ மனமறி 
யாததால்‌ அவனிடம்‌ தோற்றாள்‌, இராமனைப்‌ புண்ணியத்‌ துறை 
கனாடி, தவவேடம்‌ கொள்ளச்‌ சொன்னதன்‌ மூலம்‌ அவன்‌ புற 
வொழுக்கத்தையே மேற்கொள்வான்‌, அரசாட்சி விரும்பான்‌ என 
எண்ணினாள்‌. ஒருவேளை வந்து விட்டால்‌ என்‌ செய்வது என 
எண்ணியே பதினான்கு ஆண்டுகள்‌ என வரையறையிட்டாள்‌. 
அதற்குள்‌ அயோத்தி மறந்துவிடும்‌ என நினைத்தாள்‌. இராமன்‌ 
காட்டில்‌ இருக்கவேண்டிய ஆண்டின்‌ எண்ணிக்கை தசரதனுக்குத்‌ 
தெரியாமல்‌ இருப்பதில்‌ கவனம்‌ செலுத்தியே இராமன்‌ காடாள 
வேண்டுமெனக்‌ கேட்டுறாள்‌. கூனி வரம்‌ என்ற பாதையைக்‌ 
காட்ட, பின்‌ செய்ய வேண்டியவைகளைத்‌ தானே முடித்த செயல்‌ 
அவளது சூழுந்திறனை விளக்கி கிற்கிறது. பிறர்‌ அறியாது, 
குழப்பம்‌ விளைவிக்காமல்‌ வரம்‌ பெற்றது புத்திக்‌ கூர்மையைக்‌ 
காட்டுறெ.து. முதல்‌ நிலையில்‌ கைகேசி தெய்வக்கற்பினளாகக்‌ 
சாட்டப்படுகிறாள்‌. பின்‌ முற்றிலும்‌ மாறுபட்டு உரங்கொள்‌ 
மனத்தவளானாள்‌. இதன்பின்‌ செய்துவிட்ட செயலுக்காகச்‌ 
சிந்தை நொந்து உளம்‌ சோர்வுற்று தன்னிலை மாறி ஈல்லது எது, 
கெட்டது எது என உணர முடியாத போக்கினை அடைந்தாள்‌. 

சேக்ஸ்பியரின்‌ லேடி மாக்பர்த்‌. தும்‌ இவளும்‌ வினை முறையால்‌ 
ஒன்றாக விளங்குன்றனர்‌. முதலில்‌ கைசேசியின்‌ வெற்றிக்கு 
வழி செய்த விதி பின்‌ பரதன்‌ மூலம்‌ தோல்வியடையச்‌ செய்தது. 
அவள்‌ மதியை விடு வென்றது. தசரதன்‌ இறப்பிற்கு அவன்‌ 
பெற்று சாபமே காரணம்‌ கைகேயி அன்று. பரதனுக்கும்‌ 
அவளால்‌ எந்தப்‌ பழியும்‌ ஏற்படவில்லை. இராமன்‌ காடு சென்றது 
தேவர்‌ சூழ்ச்சி. ஆகவே கைகேயி குற்றமற்றவள்‌. 


271. தெய்வக்‌ கற்பினள்‌ கைகேயி 
இ. மாணிக்கவாசகம்‌ 
தமிழ்ப்‌ புத்‌ தகாலயம்‌; மு, ப. 1972; 44-51; ரூ, 1-50 


108 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இந்நூல்‌ பகுதி: ஒன்று (5-13), பகுதி: இரண்டு (14-42), 
பகுதி: மூன்று (43-49), பகுதி: நான்கு (50-55) என்னும்‌ 
கான்கு பகுதிகளையும்‌ பல உட்‌ பிரிவுகளையும்‌ கொண்டது. 

இராமன்‌ தமிழன்‌. 6000 ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்திருக்க 
வேண்டும்‌. இராவணன்‌ பிரமனின்‌ பேரன்‌. வடமொழியில்‌ உள்ள 
ஒரு வேதமான சாம வேதத்திற்கு ஆசிரியன்‌. தமிழன்‌ என்பதை 
எப்படி ஒத்துக்‌ கொள்ள முடியும்‌? இராமன்‌ இருமால்‌ அவதார 
மாக மட்டுமன்றி, சிவனும்‌, திருமாலும்‌, பிரமனும்‌ ஒன்றாய்க்‌ 
கலம்‌. து உலகத்தை உய்விக்க வந்த கடவுள்‌. சிறந்த சிவபக்கன்‌. 
இரண்டாம்‌ பகுதியிலிருந்து கைகேயியின்‌ நிறையையும்‌ தசரதன்‌ 
நிறையையும்‌ வலியுறுத்துறொர்‌. முனிவர்‌, தன்‌ மகனைப்‌ பிரிந்த 
சோகத்தால்‌, “மன்னவனே புத்திர சோகத்தால்‌ மடியக்கடவாய்‌” 
என்று கூறி உயிர்விட்டபோது அவர்‌ மனத்தில்‌ இராமன்‌ இறந்து, 
தசரதனும்‌ மடிய வேண்டும்‌ என்ற எண்ணம்தான்‌ இருந்திருக்‌ 
கும்‌. ஆலை இராமன்‌ மடியவில்லை. அவனை முனிவரின்‌ சாபத்தி 
னின்று காப்பாற்றிய பெருந்தகை கைகேயி. ஆனால்‌ கைகேயி 
உண்மையைக்‌ கூறமுடியாத நிலையில்‌ பழியை ஏற்றாள்‌. கன்யா 
சுல்கத்தின்‌ மூலம்‌ பெற்ற அரசைக்‌ சைகேயியே மணமுவந்து 
தசரதனிடம்‌ கொடையாகக்‌ கொடுத்து விட்டாள்‌. 30 ஆண்டு 
களுக்கு மேல்‌ தசரதன்‌ வசம்‌ காடு இரும்துவிட்ட து. ஆகையால்‌ 
சட்டப்படி இந்த காடு கைகேயிக்குச்‌ செல்ல முடியா து. தசரதன்‌ 
கொடுத்த வரத்தைக்‌ கூனி நினைவூட்டுதலிலிருந்து கூனிக்குச்‌ 
சட்டத்தில்‌ ஈம்பிக்கை இல்லை என்பது புலனாகின்றது. ஆகையால்‌ 
தசரதன்‌ ஈட்டை இராமனுக்குக்‌ கொடுத்ததில்‌ சட்டப்படித்‌ தவ 
றில்லை. என்றாலும்‌ கேகயனுக்குக்‌ கொடுத்த வாக்கைத்‌ தவறிய 
பறி அவனுக்கு வரும்‌. ஆனால்‌ குறையுடைய வனாகிவிடமாட்‌ 
டான்‌. மேலும்‌ கைகேயி விட்டுப்போன எச்சங்கள்‌ இராமனும்‌ 
பரதனும்‌. சிறந்த எச்சங்களை விட்டுச்‌ சென்ற கைகேயியும்‌ 
தீசரதனும்‌ தக்கார்‌ என்று நிலைநாட்டுகின்றார்‌. 

இந்நூல்‌ சோமசுந்தர பாரதியாரின்‌ கருத்துகளை ஒட்டியும்‌ 
வெட்டியும்‌ பேசுகின்றது. 


272, கைகேயி* 
லோகாம்பாள்‌ 
முதுகலைத்‌ தேர்வுப்‌ பொருட்கட்டுரை, 1972; காலிகட்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 
கோசலை 


273. தருமத்தாய்‌ (106-110) 
இலக்கியப்‌ பலகணி: பொ. சுந்தரமூர்த்தி நாயனார்‌ பி.ஏ,,பினல்‌., 
செல்விப்‌ பதிப்‌ கம்‌; காரைக்குடி; மு. ப. 1961; ரூ. 2 


பாத்திரங்கள்‌ 109° 


கைகேயியின்‌ மனநிலை கூனியால்‌ இரிந்ததையும்‌ பரதன்‌ மீது 
அன்புகொண்ட கோசலையின்‌ மனநிலையையும்‌ காட்டி, தன்‌ மகன்‌ 
வாஜ்வுக்கே இடையூறாக வந்த மாற்றாள்‌ மைந்தனைத்‌ தன்‌ மகளைக்‌ 
காட்டி லும்‌ கோடி. கோடி மடங்கு மேலாக மனமார வாயாரப்‌ 
பாராட்டும்‌ மனகலம்‌ வாய்ந்த தி்‌ த்‌ தருமத்தாய்‌ 
என்கிறோர்‌. 
274. கோசலை உள்ளம்‌ (54-60) 
அற்புத ரஸம்‌; ரஸிகமணி டி. கே. ௫ 

பரதனிடம்‌ நிறைந்திருப்பதாகக்‌ கோசலை கூறும்‌ மூன்று 
குணங்கள்‌ தாமஸம்‌, ராஜஸம்‌, சாத்வீகம்‌ ஆகும்‌(57). முடிசூடி 
வருவான்‌ மகன்‌ என எண்ணி நிற்கும்‌ கோசலை பின்‌ மகன்‌ காடு 
செல்லவேண்டும்‌ என்பதையறிந்து வருந்துவதுவரை இங்குக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 
275. திறங்கொள்‌ கோசலை ' 
பொருட்‌ கட்டுரை: மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1970; பக்‌. 55 

முன்னுரை-கோசலை பாத்திரப்‌ படைப்பு-வாழ்க்கைத்‌ துணை 
நலம்‌ - தாய்மை கலம்‌ - பண்பு நலன்‌ - முடிவுரை. 

இராமனுடைய உருவச்‌ சிறப்பிற்குக்‌ கோசலையே காரணம்‌. 
கோசலையின்‌ பேச்சும்‌ செயற்பாடும்‌ அவளைக்‌ கல்வி வல்ல 
பெண்ணாகவே காட்டுகின்றன. இராமன்‌ அயோத்தியில்‌ இல்லா 
குறையைக்‌ கோசலையின்‌ அருள்கிறை பண்பே ஓரளவிற்கு ஈடு 
செய்றது. தன்‌ பிள்ளை, மாற்றான்‌ பிள்ளை என்ற வேறுபாடில்‌ 
லாத்‌ தாய்மை உணர்வையும்‌ சாதி கடந்த மனித ஒருமைப்பாட்டுப்‌ 
பண்பையும்‌ எடுத்துக்காட்டக்‌ கோசலை இன்‌ றியமையாதவள்‌ 
ஆவாள்‌. கணவன்‌ பால்‌ வைத்த நேயமே அவளிடம்‌ சிறந்து 
வீளங்குகிற து. கோசலையின்‌ மாறா அன்பின்‌ தன்மையையும்‌, 
கைகேயியின்‌ மா [றிய அன்பின்‌ தன்மையையும்‌, அவர்கள்‌ 
கொண்ட துன்பத்தை அளவு கோலாகக்‌ கொண்டு மதிப்பீடு 
கிழான்‌ கம்பன்‌. 

தயரதன்‌ புகழுக்கு இழிவு வாராவாறு ஈன்ற மகனைக்‌ காடு 
புகுத்திக்‌ கணவன்‌ சான்றாண்மையைக்‌ காக்கும்‌ கோசலையின்‌ 
இறம்‌ தமிழ்க்‌ குலத்திற்குரிய பண்பாகும்‌. இராமன்‌ பிள்ளைமை 
யையும்‌ இளமையையும்‌ பாடுங்‌ கம்பர்‌ கோசலையைவைத் துப்‌ பாடு 
வாரா£ அன்றி வளர்த்த தாயான கைகேயியை வைத்துப்‌ பாடு: 
வாரா? எனவேதான்‌ இராமனுடைய இளமைக்‌ காலத்தைப்‌ பாட 
வில்லை போலும்‌. குகன்‌ கோசலைதான்‌ இராமன்‌ தாய்‌ என்பதனை 
அவள து தெய்வ ஒளியின்‌ மூலம்‌ கண்டான்‌. கோசலையின்‌ கற்பு, 
கற்பிலக்கணத்தை இலக்கெயெமாயிருந்து உறுதிப்படுத்திய கற்பு 


ர்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
என்பர்‌. பட்டத்தரசியாக விருந்தும்‌ இராமனுக்கு முடி சூடுவது 
பற்றிய மந்திராலோசனைச்‌ சபையில்‌ கோசலை இல்லை. கோசலை 
கயரதனுடைய பட்டத்தரசி என்பதற்காக அவளுக்குரிய சிறப்பு 
கள்‌ எவை? என்பது போன்ற வினாக்களுக்கு இராமவதாரக்‌ 
காப்பியத்தில்‌ விடையில்லை. கம்பர்‌ கோசலையைப்‌ பட்டத்தரசி 
யாகப்‌ படைத்தாரல்லர்‌. ஓர்‌ அன்புத்‌ தாயாகவே படைத்‌ 
துள்ளார்‌. 
சடாயு 

276. புகழுடம்பு பெற்ற மனிதன்‌ (823-826) 
ஆனந்த போதினி: தொ. மு, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; 1932 

சடாயு சிதைக்காகப்‌ போரிட்டு உயிர்‌ துறந்த நிகழ்ச்சி 
யினைச்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
277. சடாயுவின்‌ வீரப்போர்‌ (31-88) 
கல்வியும்‌ கேள்வியும்‌: கு. மதுரை முதலியார்‌ 

சடாயு, இராவணனுடன்‌ சீதையைக்‌ காக்கப்‌ புரிந்த 
போரினைச்‌ சிறப்பித்‌ துள்ளார்‌. 
278. புகழுக்கு உயிர்‌ கொடுத்தோன்‌ (70-47) 
இலக்கிய நினைவுகள்‌: டாக்டர்‌ ௪. வே. சுப்பிரமணியன்‌ 

சடாயு என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ - பொருள்களைக்‌ 
கூர்ந்து நோக்கி நுணுகியறியும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்தான்‌. இறந்த 
கட்பின்‌ கேள்வியான்‌, மனத்‌ இண்மையுடையவன்‌. சடாயுவாயெ 
ஐயறிவுயிர்‌ ஆறறிவுயிர்களாகிய இராம இலக்குமணர்களுக்குத்‌ 
தந்தையாகிறான்‌. அறச்இற்காக உயிர்கீத்‌ துப்‌ பண்பிலே தெய்வ 
மாய்‌, பார்வையிலே கழுகாய்‌ இருக்கின்றான்‌. சதையை 
இராவணன்‌ கூரக்கிச்‌ சென்றதைக்‌ காப்பியத்‌ இன்‌ திருப்புமைய 
மாகக்‌ கருதினாமானால்‌ யார்‌ தூக்கிச்‌ சென்றார்‌ என்பதைக்‌ 
காப்பியத்‌ தலைவனுக்கு உணர்த்திய பாத்திரத்திற்குத்‌ தனி இடம்‌ 
கொடுக்க காம்‌ கடன்பட்டுள்ளோம்‌. காக்‌ கதைகளுள்‌ ஒன்றா 
யினும்‌ காப்பியத்தோடு ஒன்‌ நிய கதை. அறவழி நின்றோருக்குப்‌ 
பறவைகளும்‌ விலங்குகளும்‌ துணைபுரியும்‌ என்பதனை மனித்‌ 
சமுதாயத்திற்கு அறிவுறுத்தவே ஆசிரியர்‌ சடாயுவை அறிமுகப்‌ 
படுத்தியிருப்பாரோ என்று தோன்றுகிறது. 
சடையப்பர்‌ 
279. சடையன்‌ புகழ்‌ மாலை (329-332) 
ஆனந்த போதினி; ரா. பி. சேதுபிள்ளை, ஈவ. 1932 

சடையப்பரைப்‌ புகழ்ந்து கம்பர்‌ இராமரயணத்துள்‌ பாடி. 


யுள்ள பாடல்களைத்‌ தொகுத்து அவற்றால்‌ வெளிப்படும்‌ சடையன்‌ 
புகழை விவரிக்கறோர்‌. 


பாத்திரங்கள்‌ if 


சத்துருக்கனன்‌ 
280. ஒரு பாட்டுடையான்‌. (23-25) 
இன்றும்‌ இனியும்‌: ௮, ௪. ஞானசம்பந்தன்‌. 
பாரிகிலையம்‌; மூ. ப. 1968; ரூ. 5 
பத்தாயிரம்‌ பாடல்‌ பாடிய கம்பன்‌ நான்காவது தம்பிக்கு ஒரு 
பாடலே தந்துள்ளான்‌. ஒருவேளை பத்தாயிரத்துள்‌ ஒருவனாக 
நான்காவது தம்பியைக்‌ கருதவேண்டுமென்று கவிஞன்‌ 
எண்ணினான்‌ போலும்‌, “காட்டை ஆள்‌ நீ, திப்புகுன்றேன்‌ 
கான்‌ என்று பரதன்‌ கூறிய செய்தியை நினைக்கவும்‌ முடியாமல்‌ 
அஞ்சுகிறான்‌ சத்துருக்கனன்‌. அச்சத்தின்‌ பின்னே இத்தகைய 
ஒரு பைத்தியகீகாரத்தனம்‌ நடைபெறுமா? என்று நினைத்தவுடன்‌ 
மருட்கை தோன்றுகிறது. இந்த அரசாட்சியின்‌ நிலையை நினைக்‌ 
கும்‌ போது எள்ளல்‌ தோன்றுகிறது. தன்‌ மனநிலை தெரியாமல்‌ 
பேசிய பரதன்‌ உரைகளைக்‌ கேட்டுக்‌ கோபமும்‌, இவ்வளவு 
தீவறாக நினைத்து விட்டானே என்று நினைக்கும்பொழுது அழுகை 
யும்‌, தான்‌ இராமன்‌ தம்பி அல்லையோ என்று நினைக்கும்போது 
இளிவரலும்‌ ஒருங்கே தோன்றுகின்றன. இவனைப்பற்றி முழு 
வதும்‌ அறிந்து கொள்ளுமாறு காலே வரிகளில்‌ கூறியுள்ளான்‌ 
கம்பகாடான்‌. றந்த கலைஞன்‌ மிகச்‌ சிறிய அளவில்‌ கூட மிகப்‌ 
பெரிய படைப்பைப்‌ படைத்துக்‌ காட்டக்‌ கூடும்‌ என்பதற்கு 
இஃது ஓர்‌ எடுத்துக்‌ காட்டன்றோ2 
சவரி 
261. அருந்தவத்தரசி (3-5) 
வஞ்சிகொடு மலர்‌ 12, இதழ்‌ 49, 50. வி. ரூத்ஜாய்‌ (13-11-1971) 
சவரி உயிர்களிடத்துத்‌ தாயைப்‌ போன்ற அன்புடையவள்‌. 
இராமன்‌ பிறந்ததாலாகெ பயனை அனுபவப்பதற்குரிய தூண்டு 
கோலாக அமைகின்றாள்‌. தத்துவக்‌ கருத்தை விளக்கவே சவரிக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்துப்‌ படைத்துள்ளான்‌ எனலாம்‌. 
இராமன்‌ பரம்பொருள்‌ என்பதும்‌ இறைவனை நினைத்‌ துத்‌ தவம்‌ 
செய்தால்‌ இறைவனின்‌ தரிசனம்‌ டைக்கும்‌ என்னும்‌ உறுதிப்‌ 
பொருளும்‌ தெரியவருகிறது. இவள்‌ கூற்றாக மொத்தம்‌ நான்கு 
பாடல்களே அமைந்துள்ளன வெனினும்‌ சவரி பிறப்பு நீங்கு 
படலம்‌ என்ற ஒரு தனிப்படலத்தை அமைத்தது இவளது 
சிறப்பு கருதியேயாகும்‌. சிலப்பதிகாரக்‌ கவுந்தியடன்‌ ஒப்ப 
வைத்துப்‌ பேசுரறொர்‌. 


சிவன்‌ 
282, கம்பனும்‌ சிவனும்‌ 


ராய. சொ. 
அழகப்பா கல்லூரி வெளியீடு; 1966; 184-240 1.14; ரூ.5 


ர ; கம்பன்‌ ஆய்வடங்கல்‌. 


பதிப்புரை 4 பச்‌. முகவுரை சபக்‌, கம்பனும்‌ சிவனும்‌ 10 பக்‌. 
நால்‌ 340 பக்‌. சிவனைக்‌ குறித்த சொல்‌ தொடர்‌: அகராதி 8 பக்‌. 
சிவ சம்பந்தமான சொல்‌ தொடர்‌ அகராதி 1 பக்‌, பாட்டு முதற்‌ 
குறிப்பகராதி 5 பக்‌. 

நூலின்‌ உள்ளுரையாகச்‌ சிவனைப்பற்றிக்‌ கவியும்‌, பாத்திரங்‌ 
களும்‌ கூறும்‌ கூற்றுகள்‌ தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளன. 
மொத்தம்‌ 395 கூற்றுகள்‌. ஒவ்வொரு பாத்திரத்தின்‌ கூற்றுகளின்‌ 
எண்ணிக்கைகளையும்‌, தொகுத்தளித்துள்ள பக்கங்களையும்‌ 
அட்டவணைப்படுத்‌ திக்‌ காட்டியுள்ளார்‌. 

கம்பன்‌ சிவனைப்பற்றி எங்கெங்கு எப்படியெல்லாம்‌ தான்‌ 
செய்த பேரிலக்கியத்தில்‌ பேசியிருக்கிறான்‌ என்பதை ஆய்வதே 
இந்நூல்‌. சிவனின்‌ முழுமுதல்‌ தன்மையைப்‌ புலப்படுத்‌ துவ தில்‌ 
கம்பர்‌ ஈால்வருக்குப்‌ பின்னிட்டவர்‌ இல்லை என்பதற்குச்‌ சிவனைக்‌ 
குறித்த சொற்றொடர்‌ அகராதி சான்று பகரும்‌ என்று தரு. 
வ. சுப, மாணிக்கம்‌ தன்‌ பதிப்புரையில்‌ கூறியுள்ளார்‌. 

கம்பன்‌ வைணவன்‌, பாடிய இராமாயணம்‌-வைணவக்‌ கதை, 
சைவத்திற்குப்‌ புறம்பான த, எனும்‌ கருத்தினை மறுத்து, உரைத்‌ 
இருப்பதே இந்நூல்‌. கம்பன்‌ பிறப்பினால்‌ சைவன்‌ என்று அவன்‌ 
பெயரும்‌, தொடர்புடைய சடையப்பன்‌; சடையன்‌, அம்பிகாபதி 
எனும்‌ பெயர்களும்‌ காட்டுகின்றன. காவியத்‌ தலைவர்களுக்‌ 
குள்ளே இராமனுக்கு இணையான ஒருவன்‌ இலன்‌ என்றும்‌ 
காவியத்‌ தலைவியர்குள்ளே சீதைக்கு இணையான ஒருத்தி இலள்‌ 
என்றும்‌ உணர்ந்த காரணத்தினாலேயே கம்பன்‌ இராம 
காதையைப்‌ பாடத்‌ தலைப்பட்டான்‌. 

ஒவ்வொரு பாடலுக்கும்‌ தலைப்பு; பொழிப்பு, விளக்கம்‌, 

மேற்கோள்‌, சிறப்பு ஆகியவை தருகிறார்‌. பாடல்‌ இடம்பெறும்‌ 
காண்டம்‌, படலம்‌ தருபவர்‌ படலத்தில்‌ அப்பாடலின்‌ எண்ணைக்‌ 
குறிக்கவில்லை. எளியகடையில்‌ உரை கூறுபவர்‌, அரிய பதங்‌ 
களுக்கு உரையையும்‌ விளக்கத்தில்‌ தருகிறார்‌. பாடலோடு தொடர்‌ 
புடைய, முன்னும்‌ பின்னும்‌ உள்ள பகுதிகளையும்‌ தேவையான 
இடங்களில்‌ சுட்டுகிறார்‌. ஒவ்வொருவர்‌ கூற்றையும்‌ கொடுக்கு 
முன்‌ றிய குறிப்புத்‌ தருகிறார்‌. 

சுந்தரகாண்டம்‌ ஊர்தேடு படலத்தில்‌ *முக்கண்‌ சோக்னென்‌ 
முதல்‌ மகன்‌” எனும்‌ பாடலுக்குப்‌ புதுப்‌ பொருள்‌ தருறோர்‌. 
“இந்திர சித்தன்‌ விநாயகக்‌ கடவுளும்‌, முருகக்‌ கடவுளும்‌ ஓர்‌ 
உருவம்‌ கொண்டு பிறந்தவன்‌ என்பது கருத்து. முருகக்கடவுள்‌ 
ஐந்து முகங்களும்‌, பத்துக்‌ கரங்களும்‌ கரந்து பிறந்தான்‌: 
கணபதி துதிக்கையோடு கூடிய யானைத்‌ தலையையும்‌, பெரு 
வயிற்றையும்‌ மறைத்துப்‌ பிறந்தான்‌ என்பர்‌(62). யுத்த காண்டம்‌ 


பாத்திரங்கள்‌ 113 


கிகும்பலைப்‌ படலம்‌, 'தேவாசுரரும்‌, இசை நான்முகனும்‌ எனும்‌ 
பாடலில்‌ மூவுலகன்கோ என்பதற்கு இந்திரனன்று திருமால்‌ 
எனப்‌ பொருள்‌ குறிக்கறோர்‌(106). 

பால(55), அயோத்தியா(19), ஆரணிய(50), கட்நெதா(24), 
சுந்தர(49), யுத்த(198). காண்டங்களில்‌ சிவன்‌ பற்றிக்‌ கூறப்‌ 
படும்‌ இடங்களையும்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. 

கம்பன்பற்றிய ஆராய்ச்சி நூல்களுள்‌ இது ஓர்‌ புது முயற்சி 
யாகவும்‌, றெப்பான தாகவும்‌, செம்மையாகவும்‌ அமைந்துள்ள து. 
ஆசிரியரின்‌ சிவப்பற்று இக நூலுள்‌ வெளிப்படை. 

சீதை 

283. பிராட்டியார்‌ 
ஆனந்த போதினி : அசலாம்பிகை அம்மையார்‌. சூலை--1932, 

கூன்‌ 1934. 

தருமணத்திலிருந்த, இராமனால்‌ மீட்சி பெற்ற. துவரை 
உள்ள சீதையின்‌ நிலையினை ஒவ்வொரு இதழிலும்‌ சிறிது 
சிறிதாகக்‌ கூறியுள்ளார்‌. உத்தர காண்டத்தைக்‌ கம்பர்‌ இயற்றிய 
தாகக்‌ கூறியுள்ளார்‌. 
284. சீதை கணவனுடன்‌ கான்‌ புக வேண்டுதல்‌ (405-410) 
கலைமகள்‌ தொகுதி 3 டி. எஸ்‌. இராமசந்திர ஐயர்‌ 1933; ரூ.4 

கம்பன்‌, வான்மீகியை மாற்றி அமைத்துள்ளதைச்‌ சுட்டி 
யுள்ளார்‌. 


285. சானகி (73-85) 
மன்னவர்‌ நிதியும்‌ மங்கையர்‌ மாண்பும்‌: கு. பாலசுந்தர 
முதலியார்‌ 
சீதையின்‌ அழகு முதலில்‌ கூறப்பட்டுள்ளது, நாயகன்‌ 
துன்புற்ற காலத்தும்‌ அவனைப்‌ பிரியாது அவனுடன்‌ உறைதலே 
கற்புடைய மங்கையர்க்‌ கழகென்பதைக்‌ குறித்து அவள்‌ நியாய 
மாகத்‌ தருக்கித்த திறம்‌ சிறப்புடைய து(76). எவற்றையும்‌ நன்கு 
தேர்ந்து முடிவினைக்‌ கொள்ளும்‌ சீதையின்‌ சீரிய அறிவின்‌ திற 
மும்‌ கற்பின்‌ மேன்மையும்‌ வியக்கத்‌ தக்கனவாகும்‌. 
286. கற்புத்‌ தெய்வம்‌ (169-176) 
தமிழர்‌ பண்பாடு: எஸ்‌. வி. பி, பி, ஏஃ பி. எல்‌., 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, மூ. ப. சூன்‌ 1949; இ, ப. 1951; ரூ.3 
அசோக வன நிகழ்ச்சியைக்‌ கூறுகிறார்‌. சீதை முதலில்‌ 
அனுமனிடம்‌, அவளது உறுஇப்பாடு, பின்‌ இராமனது கடமை, 
இலக்குவனது கடன்‌, மீண்டும்‌ தன்‌ உறுதிப்பாடு, பின்‌ ஊசலாட. 
வரம்‌: என்று பேசுகிறாள்‌. இதனை, உத்தம வாழ்விற்குக்‌ கம்பன்‌ 
வகுத்துச்‌ கொண்ட ஒழுக்க உலகில்தான்‌ இச்சீரிய விதிகாண்ப்‌ 
௧8 


114 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


படுற.த(175). என விவரிக்றோர்‌. தமிழர்‌ பண்பாட்டிற்‌ சிறந்த 

ஓர்‌ அம்சமாகிய இக்கற்பின்‌ ஓவியத்தைக்‌ கம்பன்‌ எழுத்தின்‌ ஓவிய 

மாகச்‌ செய்தனன்‌ (170. 

287. அசோகவனம்‌ (7-48) 

அசோகவனம்‌ : ஆ. முத்துசிவன்‌; ஸ்டார்‌ பிரசுரம்‌; திருவல்லிக்‌ 
கேணி, சென்னை -5; மேலக்கோபுரத்தெரு, மதுரை, மூ. ப. 
1956; ரூ. 250 ; 
இராவணனின்‌ காலை ஆகாரத்திற்குக்‌ கூடக்‌ காண மாட்டாத 

ஐதை, அவனிடம்‌ இருந்து தன்‌ கற்பு, பெண்மை, குடிப்பிறப்பு, 
ஆயெ பண்புகளைக்‌ காப்பாற்றினாள்‌ என்றால்‌, அவளுடைய 
பண்பு மகோன்னதம்‌ வாய்ந்த மனப்பண்டே(23). அசோகவன 
சீதையின்‌ நிலையை, அவள்‌ இராவணனால்‌ பட்ட துன்பத்‌ 
தைச்‌ சிறைவைத்தது முதல்‌ மீட்டது வரை கூறி, *அதர்மம்‌ 
தொலைந்து தர்மம்‌ தலையெடுக்க வேண்டுமென்றால்‌, அந்தப்‌ புனித 
சேவைக்கென்று தெய்வம்‌ தேர்ந்தெடுக்கும்‌ கருவி இவ்வாறெல்‌ 
லாம்‌ அவஸ்தைப்‌ படவேண்டியதுதான்‌. இதுவே அசோக 
வனத்தின்‌ மர்மம்‌(48) என்றுரைக்கின்றார்‌. 

288. சீதை (32-43) 

தமிழ்க்கவி அமுதம்‌: வித்துவான்‌. என்‌. சண்முகசுந்தரம்‌; 
ஸ்டார்‌ பிரசுரம்‌; மு. ப. குன்‌ 1956; ரூ. 2-50 
சீதையின்‌ திருமணத்தைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ ஆசிரியர்‌, சதை 

இக்சாவியத்தில்‌ பிரவேசிப்பதன்‌ மூலமாகச்‌ சத்தியத்திற்குத்‌ 
தன்னம்பிக்கை எற்பட்டது. தரும3தவதைக்குத்‌ தெம்பு 
உண்டாகிவிட்டது. அழகுத்‌ தெய்வத்திற்கோ தன்னிடத்திலே 
கவர்ச்சியும்‌ பிரியமும்‌ ஏற்பட்டு ஆனந்த சாகரத்தில்‌ மூழ்கி 
விட்டது(32) என்கிழுர்‌. மனிதவம்சத்தைப்‌ பெற்று வளர்த்துச்‌ 
ஏரஞ்€வீத்துவம்‌ கொடுக்கின்ற தாய்மை உணர்ச்சியும்‌, தன்‌ 
செளந்தர்யத்தையும்‌ உபகாரத்தையும்‌: ஈாயகருக்குக்‌ கொடுத்து 
வாழவைக்கின்‌ ற கருணையும்‌, கம்பருடைய சிருஷ்டியில்‌ சீதையாக 
மலர்கின்றது. 

289, கற்பின்‌ கொழுந்து (44-48) 

இ. ௮. பெ. விசுவநாதம்‌ மணிவிழா மலர்‌; பூ. ஆலால சுந்தரம்‌; 
இருச்சிராப்பள்ளித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌; (பதிப்பாசிரியர்‌) துரை 
ராசுப்பிள்ளை; 1958; 

“நின்‌ பிறிவினுஞ்‌ சுடுமோ பெருங்காடு? என வினவியது, 
அனுமன்‌ வாலில்‌ பற்றிய தீயைக்‌ குளிரச்‌ செய்தது, “மீண்டு 
வந்து பிறந்து தன்‌ மேனியைத்‌ தீண்டலாவதோர்‌ தீவினை தீர்‌ 
வரம்‌' வேண்டியது; பயிர்ப்பு (ஏறு சேவகன்‌ மேனியல்லாலிடை) 


பாத்திரங்கள்‌ 115 


அனுமன்‌ கூற்று (விற்பெரும்‌ தடந்தோள்‌ வீர) இவற்றால்‌ எதை 
யின்‌ கற்பைப்‌ பெருமைப்‌ படுத்துகிறார்‌. சங்க இலக்கியப்‌ 
பாக்களைச்‌ சான்றாக்குடிறார்‌. 
290. கற்பின்‌ கனலி 
எஸ்‌. ராம கிருஷ்ணன்‌ 

மீனாட்சி புத்தக நிலையம்‌; மதுரை; மு. ப. சன. 1961; இ. ப. மார்ச்‌ 

64, மூ. ப. சன. 1973; 192, ரூ. 3-50. 

கண்வழி களவு(5-—13), காதல்‌ திருமணம்‌ (13-30), குழந்தை 
உள்ளம்‌ (30-40), கானக வாழ்வு (40-48), வஞ்சனைக்கு இலக்‌ 
கான பேதைமை (48-63), கபடத்துறவியும்‌ கற்புக்‌ கரசியும்‌ 
(63-90), சறையிருந்த செல்வி (90-105), தியினைச்‌ சாடிய தூய 
ளின்‌ வீரம்‌ (105-119), தேவியும்‌ தரதனும்‌ (120-142), மங்கை 
யின்‌ தண்மையும்‌ மாயா சனகனும்‌ (143-162), அறச்செல்வியின்‌ 
அலூல்‌ அவலம்‌ (162-173), கற்பின்‌ கனலி (173-193). 

இல்லறம்‌ தழுவ வேண்டுமானால்‌ காதல்‌ உணர்ச்சி அரும்ப 
வேண்டும்‌. தூய காதலுக்கும்‌ நீச காமத்திற்கும்‌ இடையே 
உள்ள வேறுபாட்டினை ஓர்ந்து கொள்ளவும்‌ வேணடும்‌. இதனை 
எல்லாம்‌ கருத்தில்‌ கொண்டே, கோகெ முனிவன்‌, அகலிகைக்‌ 
கதையை நடத்திச்‌ செல்ஒன்றான்‌(6). சதையைத்‌ தெய்வம்‌ 
என்று மனம்‌ உன்னிய அளவில்‌, தயரதனும்‌ மற்றவரும்‌ வணங்கி 
னர்‌ என்பதனை உள இயல்‌ கருத்தை ஓர்ந்து “உடல்‌ சந்தை வசம்‌ 
அன்றோ?” என்பான்‌ கம்பன்‌. கம்பனது சீதை குழந்தை உள்ளம்‌ 
படைத்தவள்‌. வான்மீகத்தின்‌ சீதை உலக விவரம்‌ அறிந்தவள்‌. 
கம்பன து சதை கணவனுக்கு முன்னால்‌ பேசுவதற்கும்‌ கூசும்‌ 
தன்மையினள்‌ (37). மாரீச காடகம்‌ வெற்றி அடைவத ற்குள்‌ சதை 
பிஞ்சு உள்ளம்‌ படைத்தவளாக இருத்தல்‌ வேண்டும்‌. பின்‌ 
னாளில்‌ திட்ப நுட்பமான பார்வையும்‌ தேர்ம்து தெளிர்த ஞான 
மூம்‌ அடைவதற்கு முன்‌ தேவையான அறிவுச்‌ செல்வத்தைப்‌ 
பெறுகிறுள்‌ கானக வாழ்வில்‌(41). 10 ஆண்டுகள்‌ வனத்தில்‌ 
வசித்தனர்‌(46). குர்ப்பணகை சீதையைக்‌ கண்டாள்‌ என்று. 
சொல்லுமிடத்தில்‌ கற்பின்‌ கனலியைக்‌ கண்டாள்‌ என்று உரைத்‌ ' 
தது முற்றிலும்‌ பொருத்தமே(49), அரக்கர்‌ மாயத்தைப்‌ புரியாத 
சீதை, நெருக்கடியான நேரத்தில்‌ நாயகனின்‌ ஆற்றலையும்‌ சரிவர 
கவனிக்கத்‌ தீவறுகிறாள்‌ (58). சீதை அளவு கடந்த எளிமை 
உடையவள்‌ என்பதால்தான்‌ தன்னை ஏசும்‌ பொழுதும்‌ இளை 
யோன்‌ சீற்றம்‌ கொள்ளவில்லை(61). அயன்‌ சாபம்‌ என்ன ஏன்‌ 
பதனை இராவணன்‌ சீதையைக்‌ கவர்ந்து செல்லுங்கால்‌ தெரிவித்‌ 
தால்‌, வேகம்‌ குன்றி நாடக ஈயம்‌ ஈலியுமென்பதால்‌ அதனை இங்கு 
விரிக்காது விடுத்தான்‌. ஆனால்‌ அதனைத்‌ தெரிவிக்க வேண்டும்‌ 


116 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


என்ற கடப்பாட்டினை மறக்காமல்‌ அனுமனுடன்‌ உரையாடும்‌ 
சீதையின்‌ வாய்மொழியாக வைத்தான்‌(85). காகுத்தன்‌ தேவி 
தன்‌ கற்பையும்‌ பிறப்பையும்‌ காப்பதற்காக எத்தகைய இராவ 
ணேசுவரனை எதிர்த்து நிற்கருளென்பதைப்‌ புலப்படுத்தி 
அவளது மகோன்னதமான மனநலத்தை உணர்த்தவே அரக்கன்‌ 
வருகையை விரிவாகச்‌ சத்தரித்தான்‌ கம்பன்‌ (106). 

அனுமனைக்‌ கண்டவுடன்‌ அவள்‌ அரக்கனோவென்று அயிர்த்‌ 
தது கணவனிடம்‌ சீதைக்குள்ள ஈடுபாட்டைப்‌ புலப்படுத்தும்‌ 
வாய்ப்பாகக்‌ கொள்ளவே(126). ஏவல்கூவல்‌ பணி செய்வேன்‌” 
என்று மொழிந்த அனுமன து அடக்கமும்‌, “அது என்‌ பெரிய 
பேதமைச்‌ என்மதிப்‌ பென்‌ மையால்‌,” என்று இயம்பும்‌ சீதையின்‌ 
பணிவும்‌ ஒன்றையொன்று விஞ்சுவனவாக உள்ளன(132). 
துன்பத்தால்‌ தளர்ந்து சீதை கூறும்‌ செய்தி அவளதுப்‌ 
பெண்மைப்‌ பெருமையைப்‌ புதிய புதிய கோணங்களில்‌ புலப்‌ 
படுத்துறெது(140). அனுமனும்‌ மாயத்தால்‌ உருமாறிய அரக்கனே 
போலும்‌ என்று சதை கெஞ்சறிய பொய்‌ புகன்‌றது அவள்‌ 
வாய்மைக்கு ஊனமன்று. பிறர்க்குரியாளனாக வாழும்‌ சான்றோ 
னான அனுமன்‌ தொண்டு புரியுங்கால்‌ அவனுக்குத்‌ இமை நேராது 
காத்தலே அறம்‌ பயில்வதாகும்‌(141). கணவனைப்‌ பிரிந்து 
கொடியன்‌ சிறையில்‌ பொறுத்த ற்கரிய துன்பத்துக்கு ஆளாவது 
போதாதென்று மாயா சனகன்‌ மூலமும்‌ மங்கையின்‌ மனத்‌ 
இண்மைக்குச்‌ சோதனை வைக்கிறான்‌ கம்பன்‌. இராமனுக்குரிய 
சதையின்‌ உருவை அரக்கன்‌ தன்‌ மனதில்‌ சிறை கொண்டது 
அவனது இழிவைக்‌ காட்டுமே அல்லாது சீதைக்கு மறு 
வாகாது. 

கணவன்‌ இறந்தானென்று கருதித்‌ துடிக்கும்‌ எல்லையை 
அடைவதற்கு முன்‌, தந்தையே கைதியாகி வந்து அரக்கன்‌ 
சார்பில்‌ வாதாடுவகாக மாயை செய்வது பொருத்தமென்று 
ஈம்பிய கம்பன்‌ மாயா சனகப்‌ படலத்தை அமைத்தான்‌ (148). 
நரனை ஒரு பொருட்டாக மதியேன்‌ என்று தீயன்‌ என்னதான்‌ 
பசப்பினாலும்‌ காகுத்தனைக்‌ கண்டு அஞ்சினான்‌ என்பது மெய்‌ 
(149). அகலிகை அனுபவத்தில்‌ அவள்‌ கணவன்‌ வேடத்தில்‌ 
வந்த அன்னியன்‌ என்பதைப்‌ புலனளவில்‌ உணர்ந்தாளெனி னும்‌; 
போக மயக்கத்தில்‌ அறிவுச்‌ செயல்‌ நிகழாத போய்‌, தகவிலாத 
கூட்டம்‌ என்பதைத்‌ தேறாது காலம்‌ தாழ்த்தினாள்‌. மனமறியப்‌ 
பிழை இழைக்கவில்லை எனினும்‌. நேர்ந்தது தவறே என்பதால்‌ 
அவள்‌ இழுககுற்றாள்‌ (153). கையறு நிலையில்‌ கதறுபவன்‌ அரக்‌ 
கனே ஆனாலும்‌ இவனுக்கு எ இராக ம௫ழ்ச்‌சிக்குறி காட்டுவதற்கு 
மங்கையின்‌ கருணே இடம்‌ கொடுக்கவில்லை. எனவே அவள்‌ 
மெளனமாக உள்ளூரக்‌ குதாகலிக்கிறாள்‌(161), நினைத்தற்கரிய 


பாத்திரங்கள்‌ 117 


துன்பமெல்லாம்‌ அனுபவித்த பெண்‌ அக்கொடுமையைக்‌ கடிந்து 
பேசுவதும்‌ இயல்பே. ஆயினும்‌ தன்னலம்‌ கருதாத்‌ தகைமைக்கும்‌ 
பிறர்‌ துன்பம்‌ பொறாத கருணைக்கும்‌ உரியளான தைக்கு அது 
இழுக்கென்று விடுத்தான்‌ கம்பன்‌. கொண்டவன்‌ மாண்டான்‌ 
என்று எண்ணும்‌ போது மட்டும்‌ கேகயன்‌ மகனின்‌ கொடுமை 
யைச்‌ குறிப்பிடச்‌ செய்து, இவ்விதம்‌ காவழுவச்‌ சீதையின்‌ 
துயரம்‌ எல்லை கடந்திருகக வேண்டுமென்பதை நாம்‌ உய்த்துணர 
வைத்தான்‌(169). சதையை மாண்டுபோ என்று கூறி இரக்கம்‌ 
என்று ஒரு பொருள்‌ இல்லாத நெஞ்சினரான அரக்கரை வதம்‌ 
செய்த இராமனே இரக்கத்தை உகுத்துவிட்டான்‌(181), அவளது 
கற்புக்கனல்‌ அரக்கர்‌ கூட்டத்தை எரித்ததுடன்‌ அக்கினி 
தேவனையே பொரசுகீஇ, உலகின்‌ ஐயத்தையும்‌ எறிக்கவேண்டிய 
தாயிற்று(192). வான்மீடுயுடன்‌ வேறுபடும்‌ இடங்களையெல்லாம்‌ 
சுட்டிச்‌ சிறப்பாக்‌ விளக்கியுள்ளார்‌. 
291. கம்பன்‌ கலைக்‌ கோயில்‌ (67-76) 
தென்றல்‌ தந்த கவிதை : தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; 

தமிழ்ப்புத்தகாலயம்‌; மு ப. 1964; இ. ப. 1971; ரூ. 2-50, 

சதையின்‌ அழகினைக்‌ கம்பர்‌ வர்ணித்திருப்பதை இயம்பி, 
இளமை உள்ளமாயினும்‌ காதலித்தவனையே மணக்க வேண்டும்‌ 
என்று உறுதி நிறைந்த மிஇலைச்‌ செல்வி; வடிவழகும்‌, நின்‌ பிரீ 
வினும்‌ சுடுமோ பெருங்காடு என வினவும்‌ குண அழகும்‌ நிறைந்த 
அயோத்தி சதை; மகிழ்ச்சியின்‌ எல்லை கண்டாள்‌ சண்டகாரண்‌ 
யத்தில்‌, இராவணனால்‌ கவரப்பட்ட தை குண அழகின்‌ எல்லை 
யாக அசோக வனமாிய கோயிலில்‌, இலக்குவன்‌ கட்டிய பர்ண 
சாலையாகிய மூலத்தானத்துள்‌ தவமும்‌ தவம்‌ செய்து பெற்ற 
அழகுத்‌ தெய்வமாகக்‌ கோயில்‌ கொள்கிறாள்‌ என்று சீதையைக்‌ 
கம்பன்‌ கலைக்கோயிலாகக்‌ காட்டியுள்ள்மையை விவரிக்றோர்‌. 
இக்கோயிலுக்கும்‌ ராஜராஜன்‌ பெருவுடையாருக்குக்‌ கட்டிக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கலைக்கோயிலுக்கும்‌ ஒப்பிட்டால்‌ ஓற்றுமை 
உண்டு என்றுரைக்கிறார்‌. 
292, சீதை 

ஆர்‌. இராசாமணி அம்மையார்‌ 

பேகன்‌ பதிப்பகம்‌; சுப்பிரமணியபுரம்‌; காரைக்குடி-2; 1966; 

34-10; ரூ, 1-50. 

மிதிலைச்‌ செல்வி, மரவுரிச்‌ எதை, இராவண முனிவன்‌, ஒதை 
யின்‌ நினைவு, அனுமன்‌ முன்‌ சீதை, சதையின்‌ அவலம்‌, சதையின்‌ 
குடும்பப்‌ பண்பு, இராமன்‌ முன்‌ தை, கற்பின்‌ கெழுந்து, சதை 
யின்‌ அறிவும்‌ துணிவும்‌, சீதையின்‌ தோழி, பலர்‌ புகழ்‌ தை 
எனும்‌ பன்னிரு கட்டுரைகளாக நூலமைந்துள்ள து. 


118 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சிதையின்‌ திருமணம்‌ சுயம்‌ வரத்தின்‌ பாற்படும்‌. இம்முறை 

தொன்றுதொட்டு வழக்கத்‌இலிருந்‌துவந்த து. பெண்‌ ணுரிமைக்கு 
இது ஒரு சான்று(16), சங்க இலக்யெத்தில்‌ “பெருங்காடு இன்னா 
என்‌ றீராயின்‌ இனியவோ பெரும தமியோர்க்கு மனையே” (குறுக்‌) 
எனும்‌ தலைவியின்‌ கூற்று, கணவனுடன்‌ காடு செல்லத்‌ துணிந்த 
சிதையின்‌ கருத்தை ஓத்துள்ளது(19). இராவணன்‌ சதையைக்‌ 
கவர்ந்து சென்ற பகுதியே கம்பராமாயணத்தின்‌ உயிர்நிலையாக 
விளங்குகிறது. பெண்ணினத்துக்கே தலை௫றந்த எடுத்துக்காட்‌ 
டாய்‌ அமைந்த சையின்‌ வாயிலாகப்‌ பயிர்ப்புப்‌ பண்பினை 
விளக்க முற்பட்டார்‌ கம்பர்‌(32). புறத்தழகு கண்டு சதையீடம்‌ 
தன்‌ உள்ளத்தைப்‌ பறி கொடுத்த இராமனது நிலையைக்‌ காட்டி 
லம்‌, சதையின்‌ கற்பு, காதல்‌, பொறை, கருணை முதலிய அகத்‌ 
தழகு கண்டு வியப்பு ற்ற அனுமன்‌ நிலையே சிறைப்புடைத்‌.த(49). 
கண்ணகியைக்‌ கவுந்தியடிகள்‌ சிறப்பித்தவாறே பிராட்டியைக்‌ 
கற்பின்‌ பெருமை பற்றிப்‌ பெருந்தெய்வம்‌ என்று அனுமன்‌ 
கூறினான்‌ என்றாலும்‌ பொருந்‌.தும்‌(73). தவம்‌ என்பது தன்னைத்‌ 
தான்‌ கொண்டொழுகும்‌ நெறி. இது ஒருமை மகளிர்‌ இல்லில்‌ 
இருந்தே பெரும்பாலும்‌ செய்தொழுகுவ து. பெருந்தவமான து 
கணவனது வாழ்விலும்‌ தாழ்விலும்‌ உடனிருந்து கற்புநெறி 
வழுவாது நோற்பது. நற்பெருந்தவமாவது தன்னைச்‌ சேர்ந்தோர்‌ 
பிரிந்த நிலையிலும்‌ பிறர்‌ தன்னைத்‌ துன்புறுத்திய நிலையிலும்‌ தன்‌ 
குடிமை, பொறை, கற்பு ஆகயெவற்றிற்குக்‌ குறைவு நேராது 
ஒழுகுவது. இம்மூன்றாம்‌ நிலையையே பிராட்டி இப்பொழுஅ 
மேற்கொண்டுள்ளாள்‌(78). 

சதையை ஆதிரையுடன்‌ இப்புகுதலைக்கொண்டு ஒப்பிட்டுப்‌ 
பேசுகிறார்‌(88). தான்‌ அனுமனைத்‌ தீண்டலாகா து என்று முதலி 
லேயே கூறினால்‌ அவன்‌ உள்ளம்‌ வருக்துமென்று இரண்டு ஏதுக்‌ 
களை முதலில்‌ கூறி, இண்டுதல்‌ தகாது என்பதை இறுதியில்‌ 
கூறினாள்‌(93). பிராட்டி அனுமன்‌ வாயிலாக ஒவ்வொருவருக்கும்‌ 
கூறிய செய்திகள்‌ அவள்‌ நுண்ணறிவினைக்‌ காட்டுகிற த(94). 
மாயா சனகன்‌ மீது ஐயுறுவது அவளது அழ்ந்த அறிவினைக்‌ 
காட்டுகிற த(5). அரக்கியரது கொடுஞ்செயலால்‌ சீதை இறக்க 
நேரிட்டிருக்கும்‌. இதன்‌ விளைவு அயோத்தியின்‌ அழிவுவரை 
செல்லும்‌. அங்ஙனம்‌ நேராது தத்த து இரக்க மனப்பான்மை 
யுடைய இரிசடை.(98). சதை இரிசடையைத்‌ தெய்வமாகக்‌ 
கருதித்‌ தன்‌ மனத்திலுள்ள எண்ணங்களை வெளியிட்டாள்‌ (105). 
இராவணன்‌ கொண்ட. தீய எண்ணத்தை இராமன து அம்பு நீக்‌ 
யதாகக்‌ கூறப்பட்டுள்ள (110). 


பொது நிலையில்‌ சீதையைப்‌ பற்றி ஒரளவு தெரிந்து கொள்ள 
இந்நூல்‌ உதவுகிறது. மிக எளிய கடையில்‌ அமைந்துள்ள து. 


பாத்திரங்கள்‌ 119 


293. கம்பர்‌ காட்டும்‌ பெண்ணோவியம்‌ (1 தொகுதி) சீதை 
Dictionary of Epithets and names of Sri Sita as found in 
Kambaramayamam.) 

மு. சதாசிவம்‌ 

பாரி நிலையம்‌; மூ. ப. 1970; 68 ரூ. 1-60. 
இந்தாலுக்கு ஓ. கே. நல்லமுத்து அணிந்துரை ஈல்கியுள்‌ 

ளார்‌. நூலின்‌ முன்‌ பகுதியில்‌ கம்பன்‌ கூறும்‌ சீதை பற்றிய 
வருணனைகளைத்‌ தொகுத்து முறைப்படுத்தி அகராதியாக அமைக்‌ 
இருூர்‌. பின்பகுதியில்‌ அவ்வருணனைகளை எளிய, உரை ஈடையில்‌ 
பகுதி பகுதியாகப்‌ பிரித்துத்‌ தந்துள்ளார்‌. இப்பகுதி சொல்‌ 
லோவியம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ அடங்குகிறது. 

294. கம்பன்‌ கண்ட சீதை 

க. கிருட்டிணவேணி 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதி 
யாகப்‌ படைக்கப்பட்ட பொருளாய்வுக்‌ கட்டுரை; 16484; 
பதிப்பு 1970, 
இப்பொருட்‌ கட்டுரை, சதையின்‌ புற அழகு (17-37), பண்‌ 
புகள்‌ (37-76), பாத்திர இன்‌ றியமையாமை (77--100) என்னும்‌ 
பெரும்‌ தலைப்புகளோடு பல துணேத்‌ தலைப்புகளையும்‌ கொண்டது. 
துணைபுரிந்த நூல்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
முன்னுரையில்‌ பாத்திரங்களின்‌ - பொதுவாச அசிதையின்‌ 
பாத்திரப்படைப்பு, ஜைன ராமாயணம்‌, சங்க இலக்கியம்‌, தரு 
விராமேச்சுரம்‌, கலித்தொகை, சிலப்பதிகாரம்‌, திருப்புகழ்‌ 
முதலியவற்றில்‌ சீதையைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ ஆயென பற்றிப்‌ 
பேசப்படுகன்‌ றன. சீதையின்‌ எல்லா உறுப்புகளும்‌ அதற்குரிய 
இலக்கணங்கள்‌ பொருந்தியனவாகவே அமைக்கப்பட்டுள்ளன 
என்று கூறி, சுழல்‌, முகம்‌, நுதல்‌, புருவம்‌, கண்‌, மூக்கு, வாய்‌, 
பல்‌, தோள்‌, கை, விரல்‌, ஈகில்‌, இடை, அல்குல்‌, கொப்பூழ்‌, அடி, 
மேனி, சாயல்‌, நடை என்னும்‌ சிறு தலைப்புகளில்‌ இவைகள்‌ 
வருமிடங்கள்‌ லவற்றை எடுத்துத்‌ தருகின்றார்‌. பாத்திரத்தின்‌ 
பண்பும்‌ இவ்வகையிலே தரப்படுகின்றது. காண்‌, மடம்‌, அச்சம்‌, 
பயிர்ப்பு, வேட்கை, பேதைமை, நிறை, பொறை, ஐயம்‌, உறு 
பெயர்‌ கேட்டல்‌, வன்சொல்‌, தறுகண்‌, அருள்‌, அன்பு, உயிர்ப்பு, 
கிலைத்தல்‌, செய்க்ஈன்‌ றி, வெறுப்பு, இகழ்ச்சி, மகழ்ச்சி, துன்பம்‌, 
உணுதி, உபசரித்தல்‌, வெகுளி, ஆணை, ஒழுககம்‌, இரங்கல்‌, 
உபதேசம்‌, நிந்தனை, கற்பு, வாழ்த்தல்‌, என்னும்‌ தலைப்பின்‌ எம்த்‌ 
தரப்பட்டுள்ளன. பாத்திர இன்‌ றியமையாமையில்‌ இராமனும்‌ 
சீதையும்‌ திருமணத்‌ இற்கு முன்‌ காண்டல்‌, திருமணம்‌, கானகம்‌ 
செல்லல்‌, சூர்ப்பணகையைக்‌ காண்டல்‌, இராவணனைக்‌ காண்டல்‌, 


12 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சிறையெடுத்தல்‌, சிறையிருப்பு, அனுமனைக்‌ காண்டல்‌, இராவ 
ணனை நிந்தித்தல்‌, இப்புகல்‌, மீட்டு முதலியன கதைச்‌ சுருக்கமாகத்‌ 
தரப்படுகின்றன. 
295, கம்பனில்‌ சீதையின்‌ பாத்திரப்‌ படைப்பு* 
கே. கிருஷ்ணவேணி 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; 1971; 119 
1, முன்னுரை, 2. கம்பனும்‌ அவன்‌ காவியமும்‌, 3. காவியத்‌ 
தன்‌ பாத்திரப்‌ படைப்பு, 4. தை என்ற பாத்திரம்‌, 5. பாத்திரப்‌ 
படைப்பில்‌ சதையின்‌ புற அழகு, 6. சதையின்‌ பண்பு கலன்‌, 
7. எதையென்ற பாத்திரத்தின்‌ வளர்ச்சி, 8. கம்பராமாயணத்தில்‌ 
சிதைக்குரிய இடம்‌, நூற்பட்டியல்‌. 
296. தவம்‌ செய்த தவமாம்‌ தையல்‌ (58—64) 
நமது பண்பாடு: ௧. 9, கமலையா, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; மு. ப. 
சன, 1973; ரூ. 5 ம்‌ 
சதையின்‌ அசோகவனத்து நிலையையும்‌, அவளை அங்குக்‌ 
கண்டு வந்த அனுமன்‌ இராமனுக்கு அவள்‌ நிலையினை எடுத்துக்‌ 
காட்டும்‌ திறனையும்‌ ஈவின்றுள்ளார்‌. 
சுமத்திரை 
297. சொல்‌ மாண்புடைய அன்னை (3-5) 
வஞ்சி காடு: மலர்‌ 14; இதழ்‌ 46; லி. ரூத்ஜாய்‌, அக்‌. 1973 
சுமித்திரையின்‌ ஒப்புயர்வற்ற, பண்புமிக்க சொல்லே 
இராமாயணத்தை நிலைகிறுத்துகிறது என்று கூறினாலும்‌ மிகை 
யாகாது. இவனே உண்மையான தாய்க்குலத்திற்கோர்‌ சிறந்த 
எடுத்துக்காட்டு என்று கூறும்‌ ஆசிரியர்‌, சுமித்திரை இலக்குவ 
னுக்குக்‌ கூறும்‌ அறிவுரைகளையே அவன்‌ இராமனுக்கு எடுத்துக்‌ 
கூறி உயிர்‌ துறக்காது, கவந்தனோடு போரிடுமாறு கூறி இராமன்‌ 
புகழையும்‌ நிலைஙிறுத்‌ துறான்‌ என்கிறோர்‌. 
h சுமந்திரன்‌ 
298, மூரிய தேர்வலான்‌ (114—127) 
புதிய கோணம்‌ (இலக்கியக்‌ கட்டுரைகள்‌); ௮. ச. ஞான 
சம்பந்தன்‌; பாறிரிலையம்‌; மு. ப, 1965; ரூ, 3-25 
சுமந்திரன்‌ என்ற வடமொழிப்‌ பெயருக்கு அரசனுடைய 
இயங்குதிணை, நிலைத்திணைப்‌ பொருட்களைக்‌ கவனித்துக்‌ கொள்‌ 
ளும்‌ கடப்பாடு உடையவன்‌ என்பதே பொருள்‌. தசரதன்‌ தவம்‌ 
புரியச்‌ செல்வதை விரும்பாத சமக்‌ திரன்‌ அதனைத்‌ தன்‌ வாயால்‌ 
வெளியிட அஞ்சி பெருங்‌ காவியங்களில்‌ போற்றப்படும்‌ மங்கல 
வழக்கனை ஆண்டு “அரைசன்‌ ஆக்கிப்‌ பின்‌ அப்புறத்து அடுத்தது, 
புரிவாய்‌” என்று கூறுவதன்‌ மூலம்‌ அவன்‌ அன்புகிலையை 
அசிரியர்‌ வெளிக்காட்டுகிறுர்‌. தசாதனிடம்‌ கொண்ட அன்பு, 


பாத்திரங்கள்‌ 121 


இராமனிடம்‌ கொண்ட காதல்‌ இரண்டின்‌ இடைப்பட்டு அல்ல 
ஓறுின்றான்‌. 
299. காதலும்‌ கடமையும்‌ (128-143) 
புதிய கோணம்‌ (இலக்கியக்‌ கட்டுரைகள்‌); ௮.௪. ஞானசம்பந்தன்‌ 
அன்பை அவித்துக்‌ கஉடமைமேல்‌ எழவேண்டிய நிலைமையில்‌ 
சுமந்திரன்‌ முதல்‌அமைச்சன்‌ என்பதற்கு ஏற்பக்‌ கடமையைச்‌ 
செய்தவிட்டான்‌ (131) என இராமன்‌ சதையைக்‌ காட்டில்‌ விட்டு 
வந்ததைக்‌ கூறுகிறார்‌. குகனைப்‌ பற்றிச்‌ சுமந்திரன்‌ அறிந்திருப்ப 
தால்‌, அருமை மன்னனாகிய இராமனுடைய ஈண்பர்கள்‌ எத்தகை 
யவர்‌ என்று அறிவதும்‌, அயோத்தி ஈகறின்‌ எல்லையில வாழும்‌ 
குகன்‌ அயோத்தி மன்னனிடத்தில்‌ எந்த மனப்பான்மையுடன்‌ 
பழகுகிறான்‌ என்பதையும்‌ அறிய முடிகிறது. எனவே தலையாய 
அமைச்சன்‌ கடமையை மிறைவேற்று முகமாகவே உளது 
சுமந்திரன்‌ குகனைப்‌ பற்றி அறிந்திருப்பது(143). சுமந்திரனின்‌ 
அவலகிலையை இக்கட்டுரை ஈன்கு வெளிப்படுத்துகிற து. 
சரசை 
300. சிந்தை தூயாள்‌ (63-69) 
இளவேனில்‌--இரண்டு; லி. ரூத்ஜாய்‌; (சிறப்பாசிரியர்‌) டாகடர்‌. 
௪. வே. சுப்பிரமணியன்‌; பதிப்பாசிரியர்‌ ௮, இராசேந்திரன்‌; 
தா. ஏ. பியூலா மேழ்‌9; இளங்கோ மன்‌ றம்‌; 1973 
அனுமனின்‌ ஆற்றலை அறிய அனுப்பப்பட்ட சரசையால்‌ 
அனுமன்‌ சூழ்ச்டித்திறன்‌, சமயோசித அறிவு, சொல்வன்மை, 
அஞ்சாமை, கடமையுணர்வு, சோர்வின்மை, பொறை, சித்தாற்றல்‌ 
முதலியன வெளிப்படுகின்‌ றன(66). சுரசை அரக்கனாக மாறு 
வேடம்‌ கொண்டிருப்பின்‌, தன்‌ கருத்திற்டையுூறாக வந்த 
நேரத்து அனுமன்‌ போர்‌ புரிந்து வெற்றி வாகையோடு தன்‌ பணி 
மேற்கொண்டு விரைந்து சென்றிருப்பான்‌. இந்மிலையில்‌ அவன்‌ 
உடல்‌ வலியொன்றே வெளிப்பட வாய்ப்புண்டு. சுரசை ஓர்‌ பெண்‌ 
ணாகையினாலேயே இச்செயல்‌ செய்ய இயலாததாூப்‌ பிற பண்பு 
கள்‌ வெளிப்பட வாய்ப்பேற்படுகற (677. 
சூர்ப்பணகை 
301. சூர்ப்பணகையின்‌ சூழ்ச்சி (26-35) 
கோவலன்‌ மாதவிபால்‌ மனமிழந்தது ஏன்‌? 9. என்‌. காச்சியப்பன்‌ 
இராவணனின்‌ அகந்தையை அழிக்க வேண்டும்‌ என்பத தான்‌ 
சூர்ப்பணகையின்‌ ஆசை. தன்‌ கணவனைக்‌ கொன்ற அவனைப்‌ பழி 
வாங்கத்‌ தன்‌ மகனைத்‌ தவம்‌ செய்ய வைத்தாள்‌. ஆனால்‌ அறியாது 
இலக்குவனால்‌ கொல்லப்பட்டான்‌. எனவே, சதையைக்‌ கொண்டு 
இராவணன்‌ வென்றால்‌ தன்‌ மகனைக்‌ கொன்‌ றவர்‌ அழிவர்‌. உயிர்‌ 
தப்பினால்‌ தனக்கு இராமன்‌ கிடைப்பான்‌. இராவணன்‌ அழிந்தால்‌ 


122. கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தன்‌ பழைய பழி தீரும்‌ எனும்‌ தன்‌ சூழ்ச்சித்‌ திட்டத்தை மறை 
முகமாகப்‌ பல முனைகளில்‌ விரித்துப்‌ போராடுகிறாள்‌. சூர்ப்ப 
ணகையின்‌ சூழ்ச்சியால்‌ இராவணன்‌ அழிந்தான்‌. 
302. சூர்ப்பணகையின்‌ சூழ்ச்சித்‌ திறன்‌ (34-45) 
தமிழும்‌ தேனும்‌: வெ. வரதராஜன்‌ எம்‌.ஏ., மு. ப. 1964; இ. ப. 

1973; ரூ. 2-50 

அங்கபங்கமான சூர்ப்பணகை, கரனிடம்‌ சென்று முறையிடும்‌ 
பொழுதே அவள்‌ சூழ்ச்சி ஆரம்பமாகிவிட்ட து. எதைச்‌ சொல்ல 
வேண்டுமென்பதையும்‌, எப்படிச்‌ சொல்ல வேண்டுமென்பதையும்‌ 
சிந்தித்துச்‌ சொல்லியிருப்பது அவளுடைய சூழ்ச்சித்திறனைக்‌ 
காட்டுகிற த(39). பண்பாடும்‌ காகரிகமும்‌ இல்லையாதலால்‌ 
அண்ணன்‌ முன்னிலையிலும்‌ தன்‌ காம உணர்ச்சியைக்‌ காட்டி விடு 
இறுள்‌(42). நான்‌ மாரனின்‌ அம்பினால்‌ இறப்பதைவிட இராம 
னின்‌ அம்பால்‌ இறப்பேனாயின்‌ என்‌ புகழ்‌ இம்கிலவுலகல்‌ நீடு 
நிற்கும்‌” என்று இராவணன்‌ கூறுமளவிற்றாச்‌ சதைபால்‌ ஈசையை 
உண்டாக்கச்‌ செய்ததற்கு வசைமிக்க கூர்ப்பணகையே காரண 
மாக இரும்‌ திருக்கிறாள்‌ (45). 
303. வஞ்சமகள்‌ (9-27) நாடகம்‌ 
வஞ்சமகள்‌: கு. அழகிரிசாமி தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ 

சங்கம்‌ லிமிடெட்‌; சென்னை - 8; 

மு.ப. 1968; ரூ. 3 

இது மேடை நாடகமாகும்‌. முதன்‌ முதலில்‌ 1963இல்‌ கம்பர்‌ 
விழாவில்‌ அரங்கேற்றப்பட்டது. கம்பராமாயணச்‌ சூர்ப்பணகைப்‌ 
படலம்‌ நாடகமாக்கப்பட்டுள்ளது. இடையிடையே பாடல்களைக்‌ 
கொடுத்துப்‌ பின்னணியாக அவற்றை அமைத்துள்ளார்‌. (சூர்ப்ப 
ணகையின்‌ வரவு, எண்ணம்‌.) கம்பன்‌ சொற்களைக்கொண்டே 
அமைத்துள்ளமையால்‌ கம்பனைப்‌ படித்தோருக்கே நாடக ஈடை 
புரியும்‌. சல பாடல்களைப்‌ பாத்திரங்களின்‌ கூற்றாகவும்‌ அமைத்‌ 
துள்ளார்‌. 

தசரதன்‌ 

304. தசரதர்‌ மரணம்‌ (309-315) 
கலைமகள்‌ (தொகுதி 3); டி. எஸ்‌. இராமசந்திர ஐயர்‌; 1933; ரூ.4 

தசரதர்‌ பெற்ற சாபம்‌, புத்திர பாசம்‌, மரணம்‌ முதலியவற்‌ 
றைச்‌ கூறி கம்பர்‌ வான்மீகியிடமிராம்‌து வேறுபடுவதையும்‌ காட்டு 
கிறார்‌. 
305. பிரிவாற்றாமை (424-432) 
அனந்த போதினி: வ. பதுமநாப பிள்ளை, டி.௪. 1933 

தசரதனிடம்‌ விசுவாமித்திரர்‌ இராமனை வேண்டிப்‌ பெற்ற 
நிகழ்ச்சியைத்‌ தெளிவாக்கியுள்ளார்‌. 


பாத்திரங்கள்‌ 123 


306. தசரதன்‌ மந்திராலோசனை (3, 10; 3, 10; 1, 12; 1, 12) 
குமரன்‌: மு. அருணாசலம்‌; மே சூன்‌ 1941 

மந்திரப்‌ படலத்‌தினைச்‌ சுவைபட வர்ணிக்கின்றர்‌, 
307. பிள்ளைப்பாசம்‌ (44-49) 


கோவலன்‌ மாதவீபால்‌ மனமிழந்த து ஏன்‌?: சி.என்‌. நாச்சியப்பன்‌ 

தசரதன்‌ பெற்ற சாப வரலாற்றையும்‌ அவன்‌ துயரினையும்‌ 
கூறிப்‌ பிள்ளைப்பாசம்‌ எல்லோருக்கும்‌ ஒன்றுதான்‌ என்கிறார்‌. 
308. கம்பன்‌ கலை. (நாடும்‌ மன்னனும்‌) 

௮. ௪. ஞானசம்பந்தன்‌ 

பாரிரிலையம்‌; மு. ப. 1961; 34117; ரூ. 1-75 

இந்நூல்‌ இழு. சா, கணேசன்‌ அவர்கட்குப்‌ படையலாக 
அமைந்துள்ளது. ஆசிரியரின்‌ முன்னுரையோடு கோசலம்‌ 
என்னும்‌ கனவு (1-11), கோசல மக்கள்‌ வாழ்வுமுறை (12-23), 
ஆடவரும்‌ பெண்டிரும்‌ (24-39). கோசல அரியல்‌ (20-58), 
அயோத்தி வேந்தன்‌ (59-66) விசுவாமித்திரன்‌ வருகை (67-76), 
அரசியல்‌ சூம்ச் (77-102), கவிஞன்‌ துயரும்‌ மன்னன்‌ துயரும்‌ 
(103-117) என்னும்‌ 8 கட்டுரைகளையும்‌ பல துணைத்‌ தலைப்புகளை 
யும்‌ கொண்டு. 

கம்பர்‌ கோசல நாட்டு வருணனை என்ற பெயரில்‌ ஒரு கனவு 
உலகத்தையே உண்டாக்கி விடுகிறார்‌. தன்‌ உடம்பின்‌ குருதி 
முழுவதும்‌ தமிழக்‌ குருதியாக ஓடப்பெற்ற தமிழ்க்‌ கம்பன்‌ 
அதனைப்‌ பண்டைக்‌ கோசலம்‌ என்று தான்‌ கனவு கண்ட 
நாட்டிற்கு ஏற்றுகிறான்‌. மக்கள்‌ செல்வ வளத்தோடு அமைதி 
யாக வாழ்ந்தனர்‌. ஆண்மக்களின்‌ வாழ்வு செழிக்க வீட்டினுள்‌ 
இருந்து உதவுபவர்‌ பெண்டிர்‌. பெண்கள்‌ கல்வியும்‌ பெற்றிருந்‌ 
தனர்‌. மன்னன்‌ ஆட்சி சிறக்க உதவியவர்கள்‌ அந்காட்டு மக்களே. 
அன்பு நிரம்பியவர்கள்‌ எனினும்‌ அறத்தாறு செல்லலே அரசர்க்கு 
அருங்கடன்‌ என்பதை நன்றாகப்‌ புலப்படுத்‌ தின்றான்‌ 
கவிஞன்‌. (தாய்‌ ஓக்கும்‌ அன்பில்‌...) சங்ககாலம்‌ தொட்டு 
12ஆம்‌ நூற்றாண்டு வரை பிறழாது வந்த முடியாட்டுக்‌ கொள்சை 
முதன்முதலாகக்‌ கம்பனால்‌ உடைத்து ஒதுக்கப்படுறெ ௮. 
மன்னனை உயிர்‌ என்றும்‌ மக்களை உடல்‌ என்றும்‌ உருவதெத 
முறையை மாற்றி, ஆணையிடும்‌ உயிராக மக்களையும்‌ அணையின்‌ 
வண்ணம்‌ ஒழுகும்‌ உடம்பாக மன்னனையும்‌ ஆக்கிய பெருமை 
கம்பனுக்குரியது. மக்கள்‌ விரும்பியதாலேயே தசரதன்‌ .ஐட்டு 
செய்றொன்‌ என்றுரைக்கன்றான்‌. மைந்தர்‌ மாட்டுத்‌ தசரதன்‌ 
கொண்ட அன்பு பலமுறை சோதனைக்குள்ளாக்கிய த 
விசுவாமித்‌ திரன்‌, பரசுராமன்‌. பரசுராமனிடம்‌ பிள்ளைப்பாசம்‌ 
அவனைக்‌ கோழையாக்குகன்றது. இக்காதல்‌ அவன்‌ உயிரைக்‌ 


124 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


குடித்த பிறகே முடிவடைகின்றது. கைகேயிக்கு முன்னர்‌ 
கொடுத்த அரசை அவள்‌ அறியாமல்‌ இராமனுக்குக்‌ கொடுக்‌ 
கிறான்‌ என்பது மட்டுமன்று. இதில்‌ அவன்‌ உரை தவறி 
வீட்டான்‌. கம்பன்‌ படைத்த தசரதன்‌ இராமன்‌ மாட்டு எல்லை 
யற்ற காதல்‌ கொண்டுள்ளான்‌ என்பதும்‌, அக்காதல்‌ காரணமாக 
அறம்‌ பிறழவும்‌ துணிந்து விட்டான்‌ என்பதும்‌ வெளிப்படை. 
இராமன்‌ மாட்டு எல்லையற்ற. அன்புகொண்ட. தந்தையாயினும்‌ 
அவன்‌ ஒப்புயர்வற்ற. பண்பாட்டை அறியமுடியவில்லை. பொது 
வாகப்‌ புலம்பலில்‌ கம்பனுடைய வாழ்க்கையில்‌ வருத்தம்‌ நிறைந்த 
கெஞ்சப்‌ பிழிவையே காணுகிறோம்‌. (அம்பிகாபதியின்‌ பிரிவு) 
தசரதன்‌ புலம்பலிலும்‌ கவிஞனின்‌ அவலக்குரல்‌ கேட்றெது. 
தசரதனுட்‌ புகுந்து புலம்புகின்ற கம்பன்‌ அன்புமிக்க விடக்துப்‌ 
பிழைகாண்டல்‌ இயலாது என்ற உலகவியல்படி அத்தசரத 
னுக்குப்‌ புத்திரசோகம்‌ உண்டாக்கிய கைகேயியை வாயாரத்‌ 
திட்டுகிறான்‌. 

முதல்‌ நான்கும்‌ நாடு பற்றியும்‌ இறுதி நான்கும்‌ மன்னன்‌ 
பற்றியும்‌ அமையினும்‌ மன்னன்‌ பெற்றியே பெரும்பான்மையாகப்‌ 
பேசப்படுகின்றது. 

தாரை 

309. தாரை (482-489) 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 5; ரா. பி. சேதுப்பிள்ளை 

1927-1928; 9 

தாரை கைம்மைக்‌ கோலம்‌ பூண்டு, சுகீகிரீவனை த்‌ தேவையான 
சொல்ரயம்‌ காட்டி உய்வித்ததனைக்‌ காட்டுகிறார்‌. 


310. தாரை (89-91) 

மன்னவர்‌ நிதியும்‌ மங்கையர்‌ மாண்பும்‌: கு. பாலசுந்தர முதலி 
யார்‌; மூ, ப. 1945; இ.ப, 1947; மூஃ.ப. 1958; நா, ப. 1959 
நல்லமைச்சரைப்‌ போன்று, வருந்தீங்கினை த்‌ தம்‌ ஈரயகருக்கு 

அறிவிக்கும்‌ ஆற்றலமையப்‌ பெற்றிரும்த மங்கை தாரை(89). 

தரக்கவினை செய்தலில்‌ மங்கையர்‌ மிக்க ஆற்றல்‌ வாய்ம்தவராகை 

யால்‌, ஆடவர்‌ அவர்‌ ஈன்னெறி பற்றியொழுகுவராயின்‌ உய்வ 

ரென்ப அ ஒருதலை. 


311, தர்மம்‌ காத்த தாரை (36-43) 
-கோவலன்‌ மாதவிபால்‌ மனமிழந்தது என்‌? : 9, என்‌. நாச்சி 
யப்பன்‌ 
தாரை தீர்க்கமான அறிவும்‌, தெளிவான சிந்தையும்‌, ஊக்க 
முள்ள மனமும்‌, உண்மையான அன்பும்‌, படைத்தவள்‌. ஆகவே 
அனுமனும்‌ அங்கதனும்‌ அவளிடம்‌ ஆ 3லாசனை பெற வருகின்‌ 
றனர்‌. அவளுக்குச்‌ சுக்ரிவனைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்‌ தாழ்ந்த 


125 


குணமில்லை. அதனால்தான்‌ இலக்குவனின்‌ கோபத்தைத்‌ தீணிக்‌ 

கும்‌ பெரும்‌ பொறுப்பை ஏற்று வெற்றியுடன்‌ முடித்தாள்‌. 

சூர்ப்பணகைக்குக்‌ இடைத்த சந்தர்ப்பம்‌ தாரைக்கும்‌ கிடைக்கத்‌ 
தாரை தர்மத்தைக்‌ காத்து வானரகுலம்‌ வாழவமி வகுத்தாள்‌. 


312. கம்பவானில்‌ ஒரு தாரகை (187-192) 
ஆறாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை, மு. ௫, கேசவன்‌; 
பாண்டிச்சேரி தாகூர்‌ அரசினர்‌ கலைக்‌. கல்லூரித்‌ தமிழ்த்‌ 
துறைச்‌ சார்பு வெளியிடு; 1974 
விஞ்ஞானக்‌ கண்டுபிடிப்புகளும்‌, கலைப்படைப்புகளும்‌ 
காணும்‌ உண்மைகள்‌ தம்முள்‌ முரண்பட்டவையா? என்னும்‌ 
வினா. எழுப்பி இங்கு விடை காண்கின்றார்‌. மனிதனைவிட விலங்கு 
களும்‌ பறவைகளுமே ஒருவன்‌ ஒருத்தி உறவை உறுதியாகக்‌ 
கடைபிடிப்பதாக பெர்ட்ராண்ட்‌ ரஸ்ஸல்‌ தரும்‌ கருத்தினை 
எடுத்துக்‌ காட்டிக்‌ கம்பனில்‌ தாரை என்னும்‌ பாத்திரத்தை 
அதனோடு பொருத்திக்‌ காட்டுகின்றார்‌. 
313. கம்பன்‌ பெற்ற தாரை (84-89) 
நீங்களும்‌ சுவையுங்கள்‌: தெ. பொ. மீனாட்சி சுந்தரனார்‌; தெ. 
பொ. மீ, வெள்ளிவிழா வெளியீடு; வசந்தம்‌ பதிப்பகம்‌] 
திருவல்லிக்கேணி; சென்னை-5; ரூ. 3-50 
தாரை என்பது, இந்திய மக்கள்‌ கற்புடையவர்‌ என்று 
போற்றும்‌ ஏழு தாயரில்‌ ஒருத்தியின்‌ பெயர்‌. சுக்கிரீவனும்‌ வாலி 
யின்‌ மனைவியைக்‌ காமக்கிழத்தியாகக்‌ கொண்டால்‌, இராமன்‌ 
கொள்கை நிலைபெறாது என்பதற்காகப்‌ பெண்ணின்‌ பெருமை 
யைப்‌ பாடவல்ல கம்பன்‌; தாரை கற்புடைமாதின்‌ பெயர்‌ ஏன்ற 
மரபினையும்‌ நிலைநாட்டுகன்றான்‌. தன்‌ கதைப்‌ போக்கினையும்‌ 
காக்கின்றான்‌. 


பாத்திரங்கள்‌ 


திரிசடை 

314, திரிசடை அரக்கர்‌ குல்‌ மங்கையா? (92--140) 
மங்கையரின்‌ மாண்பு (இலக்கய ஆராய்ச்சி); எஸ்‌. கிருஷ்ண 

வேணி அம்மாள்‌; ஆரியர்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌; 53-56, 

பவழக்காரத்‌ தெரு; சென்னை-1; இ. ப. ஏப்‌, 1959. ரூ.2 

அரக்கர்‌ குலத்தில்‌ பிறந்தும்‌ இரக்கத்துடன்‌ இருந்தது, 
சீதை சாகாமல்‌ இருக்கத்‌ துணை நின்றது; இதனால்‌ பலர்‌ இறப்பு 
தவிர்க்கப்பட்டத. குற்றம்‌ புரியும்‌ பிறரைத்‌ திருத்தும்‌ ஆண்மை 
கொண்டவள்‌. சதையைத்‌ தேற்றிய விடங்களிலெல்லாம்‌ 
அவள து அறிவு நுட்பம்‌ வெளிப்படுறெது. தீயவர்‌ பால்‌ இரக்கம்‌ 
கொள்ளவில்லை, ஆகையால்‌ நடுகிலைமையோடு கூடிய தெய்வத்‌ 
தன்மையுடையவள்‌. சீதை திரிசடையை அன்னை என்றது 
அன்பைத்‌ தனித்துப்‌ பிரிக்க முடியாததாலும்‌, தெய்வம்‌ என்றது 


126 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
செப்பிய யாவும்‌ நிலைபெற்ற ஈலங்களைத்‌ தந்ததாலும்‌ ஆகும்‌. 
8றரும்‌ வழிபட வேண்டும்‌ என்று அணங்காக்கனாள்‌. இவற்றால்‌ 
திரிசடை தெய்வத்திற்கும்‌ மேலானவள்‌. 
315. தாயினுமினியள்‌ (153-162) 
தமிழ்ப்‌ பொழில்‌: லி. ரூத்ஜாய்‌. ஆக. செப்‌, 1971; 
சிறையிருந்த செல்விக்குத்‌ தன்‌ உயிரைக்‌ காத்துக்‌ கொள்வ 
தற்கு ஆஅுதலாக ஒரு அன்பு வடிவத்தைப்‌ (திரிசடை) படைக்‌ 
கின்றார்‌. சீதையைத்‌ திரிசடை தேற்றும்‌ இடங்களைச்‌ சுட்டி, 
அவன்‌ உயிரைக்‌ காக்கும்‌ இன்றியமையாமை நோக்கி அவள்‌ 
இராமாயணத்தின்‌ உயிர்‌ என்றாலும்‌ மிகையாகாது. அன்பு, 
கருணை, அறம்‌ என்னும்‌ முப்பண்புகளின்‌ வடிவமே திரிசடை. 
316, ஒரு சடையும்‌ திரிசடையும்‌ (7--18) 
பன்னிருகட்டுசைகள்‌ : 
திரிசடை அசோகவனத்தில்‌ சிறையிருக்க செல்விக்கு உற்ற 
தணையாயிருந்‌ து மேன்மை பெற்றதைக்‌ காட்டியுள்ளார்‌. 
நீலமாலை 
317. நீலமாலை (22-29) 
தமிழ்க்கவி இன்பம்‌ : வித்துவான்‌, ல. சண்முகசுந்தரம்‌, 
ஸ்டார்‌ பிரசுரம்‌; மு. ப. அக்‌. 1959; ரூ. 2 
பாத்திரங்களுக்குச்‌ சரஞ்சீவிக்‌ துவம்‌ கொடுப்பதுதான்‌ நாட 
கப்‌ பண்பு என்னும்‌ இவர்‌ ரீலமாலை, சீதையிடம்‌ வில்லொடித்த 
நிகழ்ச்சியைக்‌ கூறுவதை விவரித்து, “நீலமாலை தன்னையறியா 
மலேயே செய்தியைப்‌ பெருக்கி அவளே அதைத்‌ துரிதப்படுத்‌ து 
வதில்‌ ஒரு மயக்கம்‌ எற்படுகிறது” என்று கூறி அவளின்‌ இம்‌ 
தன்மையினால்‌ மறக்க முடியாத பாத்திரமாகி விடுறொள்‌ 
என்றோர்‌. ஈீலமாலையின்‌ ஒவ்வொரு எடுப்பிலும்‌ துரிதமும்‌ 
அவசரமும்‌ போட்டி. போடுகின்றன. 
பரதன்‌ 
318. உண்மையிற்‌ பரதனே உத்தம சகோதரன்‌ (347-353) 
ஆனந்த போதினி: கே, முனிசாமி; நவ, 1935 
இராமன்‌ காடு சென்றது முதல்‌ பரதன்‌ வருந்தியது, 
பரதனைக்‌ குகன்‌ பாராட்டிய த, வாலி பாராட்டியது, இராமனைக்‌ 
கண்டு திரும்பிய து வரைச்‌ சுருக்கமாகக்‌ கதையைக்‌ கூறி, வரதுங்‌ 
கனின்‌ மனைவி எழுதிய பாடலைச்‌ சான்றாகக்‌ கொண்டு பரதனை 
உத்தமச்‌ சகோதரனாக மிர்ணயிக்றொர்‌. 
319.. பரதன்‌ (38-41) 
மன்னவர்‌ நிதியும்‌ மங்யைர்‌ மாண்பும்‌: கு. பாலசுந்தர முதலியார்‌ 


பர்த்திரங்கள்‌ i27 


அரச செல்வத்தை ஒதுக்யெ சீரிய ஒழுக்கம்‌, இராமன்‌ பால்‌ 
செலுத்திய பேரன்பு இவற்றைச்‌ சுட்டுறொர்‌. 
320. கம்பர்‌ காவியத்தில்‌ ஓர்‌ ஓவியம்‌ (85-92) 
கல்விக்‌ கழகக்‌ கட்டுரை: (புதுவைக்‌ கல்விக்‌ கழகத்தின்‌ வெள்ளி 

விழா மலர்‌), ஆலால சுந்தரஞ்‌ செட்டியார்‌; 1951 

பரதன்‌ இராமனிடம்‌ கொண்ட சகோதர பாசத்தினையும்‌, 
இராமன்‌ பரதனிடம்‌ கொண்ட அன்பின்‌ நிலையையும்‌, விசுவா 
மித்திரர்‌, இராமன்‌, வாலி, அயோத்தி அமைச்சர்‌, குகன்‌, 
கோசலை, அநுமன்‌ முதலிய பலரும்‌ பரதனது பண்பினைப்‌ 
பாராட்டியுள்ளதைச்‌ சுட்டிக்‌ கம்பன்‌ காவியத்தில்‌ பரதனே 
ஒப்பற்ற ஓவியம்‌ என்கிறார்‌, 
320, பரதன்‌ (காடகம்‌) - ன்‌ 

இ. மாணிக்கவாசகம்‌ 

விசாலாட்சிப்‌ பதிப்பகம்‌, திருப்பரங்குன்‌ றம்‌ ரோடு, மதுரை-8; 

மூ. ப, 1960; 4466 ரூ. 1. ர 

24 காட்சிகள்‌ கொண்டது. தசரதன்‌ கன்யா சுல்கமாகக்‌ 
கோசல நாட்டைக்‌ கைகேயிக்குக்‌ கொடுத்தான்‌. பரதன்‌ கேகய 
மாடு செல்வது, இராமனை அமைச்சருடனும்‌, காட்டு மகீகளுட 
னும்‌, அதிகமாகப்‌ பழகச்செய்து அவர்களின்‌ அன்பை 
அதிகமாகப்‌ பெறவைத்தது ஆயெவற்றைத்‌ தசரதனின்‌ 
சூழச்சியாகக்‌ கூறுகிறார்‌. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும்‌ 
என்னும்‌ குறளுக்குக்‌ கூனியைச்‌ சான்றாக்குகறார்‌. பரதன்‌ கேகய 
காட்டிலிருந்து இரும்பும்‌ வழியில்‌ பதுமை மண்டபத்தில்‌ தங்கு 
வதாகவும்‌, அங்கு இறந்தோர்‌ சிலையே இருக்குமிடத்தில்‌ தசரதன்‌ 
சிலையும்‌ இருக்கக்‌ கண்டு உண்மையறிய அயோத்தி சென்று 
நிகழ்ந்ததை அறிகிறான்‌. முதன்‌ முதலில்‌ பரதன்‌ இருமணம்‌ 
முடிந்தவனாக அரசவையில்‌ அறிமுகப்‌ படுத்தப்‌ படுகிறான்‌. 
தசரதன்‌ இராமனுக்கு முடி.சூட நினைக்கு முன்பே கூனி கைகேயி 
யின்‌ வரம்‌, கன்யா சுல்கம்‌ இவற்றைக்‌ கொண்டு இராமனைப்‌ பழி 
வாங்கத்‌ துடிப்பதாகக்‌ காட்டுகிறார்‌. கம்பர்‌ சொற்றொடர்களை 
அவ்வாறே பல இடங்களில்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. எளிய 
நடையிலமைந்துள்ள இந்சாடகத்தில்‌ இடையிடையே குறள்‌ 
கருத்துகளையும்‌ கூறுரறோர்‌.. 


321. Bharathan in Kambaramayanam 


R. Kumaravelu 
Madras University, M. Litt. Thesis Janu. 1963; 44190 


Preface I—IV, Part 11. The development of Epic in Tamil 
literature 1—9, The Kambaramayanam and its place in Tamil 


128 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


literature 10—19, Kamban’s genius in characterisation 20-44, 
Bharathan as depicted by Valmiki 45—63, Kamban’s indebted. 
ness to Valmiki and the Vaishnavite saints (Alvars) in the 

. characterisation of Bharathan 64—88, Part 17, The importance 
of Bharathan in Kambaramayanam 89—100, Bharathan as a 
dutiful son and a affectionate Brother 101—117, Bharathan as 
Estimated by the other characters of the Epic especially by 
Lakshmana and Guga 133—157, Bharathan as compared with 
his own brothers and the brothers of other families depicted 
in the epic 158—173, Kamban’s Unique treatment of Bharathan 
174—190, Appendics, Bibliography (191—237.) 

Kamban’s Ramayana, is studied with high regard by all 
scholars in Tamil whether they are Jains, Saivites, Christians 
or Muslims. He gives a short characterisation of important 
characters in Kambaramayanam. Not a single character talks 
{oo much or uses unnecessary words. They help to develop 
the epic in its onward march(41). Bharatha is the best exam- 
ples for ‘Seshadve Bharatantriam’ “17 and ‘myself’ are the two 
enemies which must be avoided by all and everything should 
be devoted to Fswara. This we see in the character of Bharata. 
The narrative in the Ayodhya Kanda, in which Bharata had a 
dominant role to play has been neatly and economically done 
by Kamban(94), Bharata helps Kamban in picturising the 
scene with natural dramatic dialogues. The dialogues which 
we see through Bharata are vivid, fresh and interesting. 
Bharata is in many ways a parallel character to that of 
Rama(95). 

He would pay special attention to the words of Rama and 
Whenever possible he would obey his brother and iry always 
to act as Rama wished or would wish(97). But Lak shmana’s 
only aim was to serve Rama and he would do that even if it 
displeases Rama, Kamban has skilfully made use of these 
differing qualities of the two brothers in the epic writting. 
Bharathan’s importances in the epic lies also in the noble 
qualities of his character. Wherever Bharata appears in the 
epic, we have dramatic touches and human sentiments which. 
captivate the reader and that he has changed the course of 
the story to the best advantage of Rama in taking care of the 
kingdom during his absense(100). As a son he was respectful 
and dutiful and as a brother he was loving and loyal(101). 


பாத்திரங்கள்‌ 129 


Bharata had always two fold duties in his mind, one a duty 
to the father the king and the other a duty to his elder 
brother(106). He loved his mother asa dutiful son and 
lamented over her foolishness which brought misery and shame 
to the worid(i12). His affection towards his brothers was 
unique and stood as an everlasting example for ideal brother- 
liness in the great epic(!17). Rama request his father to cancel 
the curses on Bharta and his mother and Rama could not pay 
a better compliment to Bharata than this(129). He gives the 
collection of the words about Bharatha by the vaishnavite 
saintsin the appendices 
322. கம்பன்‌ படைத்த பரதன்‌ 
பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, ஏப்‌. 1970; பக்‌. 91 

புகழொடு தோன்‌ றியவன்‌ - தாயும்‌ சேயும்‌ - தந்தையும்‌ மைந்‌ 
தனும்‌ - தாய்‌ போற்றிய சேய்‌ - அண்ணனும்‌ தம்பியும்‌ - தம்பியர்‌ 
இருவர்‌ - அன்பர்‌ இருவர்‌. 

பரதன்‌ என்ற சொல்லிற்குப்‌ பரிப்பவன்‌ அல்லது ஆள்பவன்‌ 
என்பது பொருள்‌. கைகேயி தான்‌ பெற்ற புதல்வன்‌ பரதனை 
நன்கு புரிந்து கொள்ளவில்லை. அவள்‌ மனந்திரிந்தமையே 
அத, ற்குக்‌ காரணமாகும்‌. பரதன்‌ இராமனைக்‌ கடவுளாகவும்‌ கருதி 
னான்‌. சான்றோர்‌ பழிக்கும்‌ வினையைப்‌ பரதன்‌ செய்யத்‌ துணிந்‌ 
திலன்‌. கைகேயியுடன்‌ தொடர்பு படுத்திக்‌ காணும்பொழுது 
அவன்‌ பண்பும்‌, அடக்கமும்‌, சான்றாண்மையும்‌ நன்கு வீளங்கு 
கின்றது. தசரதன்‌ பரதனிடத்துத்‌ தம்தையென்ற முறையில்‌, 
காட்டவேண்டி௰ அன்பைக்‌ காட்டவில்லை. கைகேயியின்‌ கொடுஞ்‌ 
செயலும்‌ துணைநின்று தசரதன்‌ உள்ளத்தில்‌ அன்பிற்குப்பதிலாக 
வெறுப்புணர்ச்சியை வளர்த்தது. பரதன்‌ தன்‌ நிலையைப்‌ பற்றிச்‌ 
சிறிதும்‌ சிந்தியா. து, அறத்தைக்‌ காப்பவரில்லையே, மக்கள்‌ வாழ்‌ 
விழந்தனரே என்றெல்லாம்‌ கூறுவதை நோக்கும்போது, தந்தை 
அறங்காவலராக, மக்களுக்காகவே வாற்ந்திருந்ததை நினைத்து 
எத்துணைப்‌ பெருமையும்‌, மதிப்பும்‌ அவரிடத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ என்று தெரிது. 

பரதனின்‌ பண்பைச்‌ சற்று அதிகமாகத்‌ தெரிந்து கொள்ளக்‌ 
கோசலையின்‌ ஐயப்பாடு உதவியது என்று கூறலாம்‌. பரதனின்‌ 
குளுரைகளைக்‌ காணும்‌ பொழுது பரதனை நிமித்தமாக வைத்துக்‌ 
கொண்டு, உலகத்தோர்க்குப்‌ பல சிறந்த அறங்களைப்‌ புகட்டவும்‌ 
கம்பர்‌ இவ்வரிய சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்‌ திக்‌ கொண்டுள்ளார்‌ 
எனலாம்‌. கோசலை பலவாறு கூறிப்‌ பரதனைத்‌ இயில்‌ பாய்தலி 
வல்ல காப்பாற்றினாள்‌. பரதனையும்‌ அவன்‌ தாயையும்‌ 

[ed 


த ு.] ததத! பது 
130 க்ம்பன்‌ ஆய்வ்டங்கல்‌' 


இராமன்‌ புரிந்து கொண்டிருக்கவில்லை எனலாம்‌. பரதனையும்‌ 
குகனையும்‌ இருவேறு அருவங்களில்‌ நிறுத்திப்‌ பின்னர்‌ 
இணைத்துக்‌ காட்டும்‌ அழகிய நிகழ்ச்சியமைப்பு கம்பரின்‌ கலைத்‌ 
இறனுக்கோர்‌ எடுத்துக்காட்டு. குகனுடன்‌ பரதனை இணைத்து 
வைத்துப்‌ பார்க்கும்‌ பொழுது உண்மையன்பாலாகாத தொன்‌ 
றில்லை; அன்புதான்‌ பண்பை வளர்க்கும்‌; எவரையும்‌ தமராக்கிக்‌ 
கொள்ளும்‌ ஆற்றல்‌ அன்பிற்குத்தான்‌ உண்டு என்பன போன்‌ ற 
பல அரிய உண்மைகள்‌ புலப்படுகன்‌ றன. 
323. கம்பராமாயணத்தில்‌ பரதன்‌* 

நாகராஜன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, 1973; காலிகட்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


மண்டோதரி 
324. மண்டோதரி (540-545) 
ஆறுவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; லி. ரூத்ஜாய்‌; பாண்டிச்‌ 
சேரி தாகூர்‌ அரசினர்‌ கலைக்கல்லூரித்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு 
வெளியீடு; 1974 ச 
மண்டோதரி மனைவி, தாய்‌ என்னும்‌ இருகிலைகளில்‌ வெற்றி 
பெற்றமை ஈண்டு எடுத்துக்காட்டப்படுகின்ற.து. கம்பராமாயணம்‌ 
வீரகாப்பியமாகவும்‌ கற்புக்காப்பியமாகவும்‌ மிளிர்வதற்கு இப்‌ 
பாத்திரம்‌ எத்துணை இன்றியமையாதது என்பதும்‌ நிலைநாட்டப்‌ 
படுறது. இதற்கு அவளது அடக்கம்‌ என்னும்‌ பண்பே அடிப்‌ 
படைக்‌ காரணம்‌. வ 
மந்தரை 
325, கம்பர்‌ காவியத்தில்‌ மந்தரை 
வி. மஞ்சநாதன்‌ போத்தி 
பொருட்‌ கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, எப்‌. 1971; 54 
தோற்றுவாய்‌ - கூனி தோன்‌ றினாள்‌- ருப்பு மையம்‌-கூனும்‌ 
சிறிய கோத்தாயும்‌ - கூனியின்‌ பண்பு ஈலன்‌ - விதியின்‌ ஆற்றல்‌ - 
முடிவுரை. 
கம்பன்‌ சமயப்பொறை நிலவச்‌ செய்ய இராமாயணத்தை . 
இயற்றினான்‌ எனலாம்‌. உலக இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ 
அவலச்சுவைக்‌ கூறுகள்‌ பெரும்பாலும்‌ அயோத்தியா காண்டத்‌ 
தில்‌ அமைந்துள்ளது. அரிச்சந்திர புராணத்தை வீட அவலச்‌ 
சுவை இக்காண்டத்தில்‌ மிகுந்துள்ளது. மந்தரை கோசல 
நாட்டில்‌ பிறம்‌.து வளர்ந்த குடிமகளள்லள்‌. ஆகவே அந்நாட்டுப்‌ ' 
பண்பாடு அவள்‌ குருதியிலூற வழியில்லை. கூனி அரங்கில்‌ ' 
தோன்‌ றுறோள்‌ . திருப்புமையம்‌ அமைகின்றது. எது அறம்‌ எது 
மறம்‌ என்பதை உலகோர்‌ அறிய உதவுகின்றாள்‌ கூனி. கூனி 
தோன்‌ றியதாலேயே சதை, பரதன்‌ மற்றும்‌ பிற பாத்திரங்களின்‌ 


பாத்திரங்கள்‌ 131 


தன்மையை உணரமுடிறெ த. அறிவின்‌ ஆற்றல்‌ பெறா த நிலையில்‌, 
சிற்றினச்‌ சேர்க்கையும்‌ அமைந்‌ தவிட்டதால்‌ கைகேயி எளிதில்‌ 
கூனி விரித்த வலையில்‌ விழுந்தாள்‌. கூனி கேகய நாட்டிலிருந்து 
வந்தவள்‌. ஆகவே அவளுக்குக்‌ கன்யாசுல்கச்‌ செய்தி தெரிந்தே 
யிருக்கும்‌. ஆனால்‌ அவன்‌ ஒரிடத்தும்‌ தன்‌ வாதத்தின்போது 
குறிப்பிடவில்லை. 
கம்பன்‌ வான்மீகி கூறும்‌ கன்யா சுல்கத்தை ஏ .ற்றுக்கொள்ள 
வில்லை. நாடு தசரதனுடையதென்‌ ற அடிப்படையிலேயே காவியம்‌ 
அமைத்துள்ளார்‌. பெண்களிடம்‌ இயல்பாகக்‌ காணப்படும்‌ குணத்‌: 
தின்‌ அடிப்படையில்‌ பேசுகன்றாள்‌ கூனி. கேடாகிய வித்திற்குக்‌ 
கூனி மாரிக்‌ காலமாகவும்‌; கைகேயியின்‌ இய அறிவு தரையாகவும்‌ 
அமைந்‌. துள்ளன. சூதாகிய நீர்‌ பெற்று அவ்வித்து முளைவிட்டது. 
இரு வரங்களும்‌ அவ்வித்தின்‌ எழுந்த மரத்தின்‌ இலைகளாகவும்‌ 
அதன்‌ பழம்‌ துன்பமாகவும்‌ அமைந்தன. காலமறிந்து வினை 
யாற்றிப்‌ பழி தீர்த்துக்‌ கொண்டாள்‌. இராமன்‌ கூனியை மன 
வருத்தமடையச்‌ செய்வதற்கு முன்‌ அவளை யாரும்‌ குறை கூறிய 
தாக அகச்‌ சான்றே.துமில்லை. ஆகவே கொடுமனக்‌ கூனியாதலின்‌ 
முழு பொறுப்பும்‌ இராமனையே சாரும்‌. 
கூனி கைகேயியிடமும்‌ பரதனிடமும்‌ கொண்ட அன்பு, 
அவளை மற வழிகளில்‌ சிந்திக்கவும்‌ செயல்‌ புரியவும்‌ தூண்டிற்று. 
சூர்ப்பணகை, தாரை, மண்டோதரி, கூனி ஆகியோரில்‌ கூனியே 
செயலாற்றுக்‌ திறன்‌ மிக்குடையவள்‌. இறுதியில்‌ மனமாறினாள்‌ 
கூனி. கூனி தொடர்பான நிகற்ச்சளில்‌, கம்பர்‌ தரும்‌ பாத்திரங்‌.. 
களின்‌ வாழ்வு தாழ்வுகளுக்கு, வெற்றி தோல்விகளுக்கு அவரவர்‌ 
பண்பு ஈலனும்‌ சூழ்நிலையுமே காரணமாம்‌. கூனியை உலகோர்‌. 
பழி தூற்றாமலிருப்பதற்கே விதியைக்‌ கம்பர்‌ கைகேயியின்‌ மன 
மாற்றத்திற்கும்‌ பிற நிகழ்ச்சிகளுக்கும்‌ காரணமாக்குகிறார்‌. 
326, உள்ளமும்‌ கோடிய கொடியள்‌ (56-62) , 
இளவேனில்‌: லி. ரூத்ஜாய்‌; (சிறப்பாசிரியர்‌) டாக்டர்‌ ௪. வே. 
சுப்பிரமணியன்‌; (பதிப்பாசிரியர்‌) ௧, ப. அறவாணன்‌; 
௮. இராசேந்திரன்‌; இளங்கோ மன்‌ ற வெளியீடு; 1972 . . 
தான்‌ செய்யும்‌ கொடுமையை நினைத்துப்‌ பார்த்து அதனால்‌ 
வினையும்‌ இமையையும்‌ ஆராய்ச்‌ து வேண்டுமென்றே செய்கிறாள்‌. : 
இராமன்‌ முடி சூடினால்‌ கோசலையின்‌ தாதியருக்கு அடிமை 
செய்ய வேண்டும்‌ என்ற கூனியின்‌ எண்ணம்‌ அவளை வைத்தே” 
தோன்‌ றியிருத்தல்‌ வேண்டும்‌. ஒன்றில்‌ தசரதனின்‌ அன்பிற்குரிய 
கைகேயியின்‌ தாதி என்னும்‌ இறுமாப்பில்‌ ஏனைய தாதியரை 
அடிமைப்படுத்‌ தியிருத்தல்‌ வேண்டும்‌. இன்றேல்‌ பொறாமை 
எண்ணங்கொண்ட கூனி, கைகேயியின்‌ மகன்‌ பரதன்‌ ஆட்சி 


132 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


செய்யின்‌ அப்பலத்தில்‌ மாற்றார்‌ தாதியரை அடிமைப்படுத்‌ தலாம்‌ 
என்னும்‌ கெட்ட ஆசையுடையவளாய்‌ இருந்திருக்கலாம்‌(60), 
கூனிக்குச்‌ எதை, இராமன்‌, கோசலை ஆகியோர்‌ பெயரில்‌ எவ்‌ 
வகையிலேனும்‌ பொருமை இருந்திகொண்டே வந்திருக்கிறது 
என்பது முற்றிலும்‌ உண்மை. அந்தப்‌ பொறாமையைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்ளும்‌ சுருவியாகவே கைசேயியைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டாள்‌ என்பதும்‌ தெளிவு(62) என்று கூறிக்‌ கூனியை, 
சுவர்க்க நீக்கத்தின்‌ சாத்தானுடன்‌ ஓப்புமைப்‌ படுத்துகிறார்‌. 
327. கூனியின்‌ பாத்திரப்‌ படைப்பு (283-287) 
ஏழாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; (தொகுதி1) ௮. 

பாண்டுரங்கன்‌ : நாகர்கோவில்‌; தென்‌ திருவிதாங்கூர்‌ இந்துக்‌ 

கல்லூரித்‌ தமிழத்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு; 1975; ரூ. 18 

இராவணன்‌ அழிவிற்கும்‌ கூனியின்‌ கொடுமைக்கும்‌ ஒரு 
தொடர்பை இணைத்துக்‌ காப்பியக்‌ கட்டுக்கோப்பைக்‌ கம்பன்‌ வலி 
யுறுத்துகறான்‌ (இராவணன்‌ இழைத்த திமைபோல்‌.. 5: மிகச்‌ 
சிறியதொரு செயலைக்கூட கொடியவர்கள்‌ தம்‌ நெஞ்சில்‌ மறைத்து 
வைத்துக்‌ காலம்‌ வரும்பொழுது பழி தீர்த்துக்‌ கொள்வார்கள்‌ 
என்னும்‌ உள்ள இயல்பைத்‌ தெளிவாகப்‌ புலப்படுத்‌ துகிறான்‌ 
கம்பன்‌, கயவர்கள்கூடத்‌ தீங்கிழைக்கும்போது அதற்கும்‌ ஒரு 
காரணத்தைத்‌ தேடி அலைவார்கள்‌ என்னும்‌ மனவியல்பையும்‌ 
இது புலப்படுத்துறது. கூனி இல்லாவிட்டால்‌ கைகேயியின்‌ 
உள்ளத்துக்‌ குறையை (பிறந்த இடத்‌.தப்‌ பெருமை, புகழிலுள்ள 
ஈடுபாடு) காம்‌ அறியவே வாய்ப்பில்லை என்னும ஆசிரியர்‌ விரிவாக 
வான்மீகியின்‌ கூனி வேறுபட்டு மிற்பதையும்‌ காட்டுகிறார்‌. 
328, மந்தரை சூழ்ச்சி (நூல்‌) 

இக்காலத்து நாடக ஆசிரியர்கள்‌, இப்ஸன்‌, ஷா போன்றோ 
ரின்‌ நாடகப்‌ பாத்திரங்களின்‌ ஆடை அணிகலன்களை அணிவீப்ப 
தோடு அவர்களின்‌ குணகலன்களையும்‌ ஒருசிறிது ஒப்பிடவே 
செய்வர்‌. நமது காடகாசிரியராயெ கம்பர்‌ தற்கால ஆரிய வழக்கத்‌ 
தையே அனுஷ்டிப்பதைக்‌ காணலாம்‌. (கொடுமனக்‌ கூனி தோன்‌ 
அனாள்‌) கைகேயியின்‌ மனநிலையைக்‌ கூனி மாற்றி அமைத்த 
திறனைக்‌ கூறுகிறார்‌. 

மாரீசன்‌ 

329. அடிமனம்‌ (127-132) 
புதுமெருகு: ௮. சீரிவாசராகவன்‌; மெர்க்குரிப்‌ புத்தகக்‌ கம்பெனி; 

மு.ப. 1961; ரூ. 3 

தவவேடத்‌.துடன்‌ இருக்கும்‌ மாரீசனின்‌ அடிமனத்தில்‌ சித்தா 
சிரமப்போரால்‌ இராமன்‌ மீது எழுந்த பயம்‌, இராவணன்‌ 
அவனிடம்‌ வரும்பொழுது “இந்திரனும்‌ யமனும்‌ அஞ்ச வாழ்கறோய்‌. 


பாத்திரங்கள்‌ 133. 


இங்கே இந்த இன்னல்‌ இருக்கைக்கு வந்த காரணம்‌ என்ன", 
என்று கேட்கும்‌ பொழுது வெளிப்படுகிறது. 
330. கம்பர்‌ படைப்பில்‌ மாரீசன்‌ (214-218) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற ஒன்பதாவது 
கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; தொகுதி-1; ந. சாந்தா 
ஆப்தே; மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு 
வெளியீடு , 1977, i 
பிறப்பில்‌ உயர்‌ குலத்தவனனை மாரீசன்‌ வளர்ப்பின்‌ குறை 
பாட்டால்‌ குன்றிய குணத்தினனாய்‌, வஞ்சனை கிரம்பியவனாய்‌ 
வனத்து முனிவர்களை வதைக்க முற்பட்டான்‌(216). இராமனால்‌ 
இருமுறை கொல்லப்படவிருந்தும்‌ உயிர்‌ பிழைத்த அவன்‌ அதன்‌ 
பின்‌ பொறிகளை அடக்கித்‌ தவநிலையில்‌ நின்றான்‌ என்பது இந்‌ 
இரியம்‌ அடக்‌கிகின்ற மாரீசன்‌ இருக்கை என்ற கம்பர்‌ வாக்கால்‌ 
தெளிவாகும்‌(216). ராமன்‌ கையால்‌ சான்‌ மரணமடைந்தால்‌ 
எனக்கு எல்லா சேமமும்‌ உண்டாகும்‌” என்று வான்மீகியின்‌ 
மாரீசன்‌ கூற்றைக்‌ கம்பர்‌ மனஇல்‌ உட்கொண்டார்‌ என எண்ண 
வாய்ப்புண்டு. மாயமானாகி இராமன து அம்பால்‌ பட்டுப்‌ பிறவிக்‌ 
கடலைக்‌ கடக்க மாரீசன்‌ முற்பட்டான்‌ எனலாம்‌(217). இறுதியில்‌ 
சான்றோனாக மாரீசன்‌ மாறியதாககல்‌ கூறும்‌ ஆசிரியர்‌ இராமனின்‌ 
அம்பு பட்டவுடன்‌ ஏன்‌ இராமன்‌ குரலில்‌ -எதை, இலக்குவரை 
அழைத்தான்‌ என்பதனைக்‌ கூறவில்லை. 
வாலி 
331, கேள்விச்‌ செல்வன்‌ (3,.3--10) 
குமரன்‌: ஜி. சுப்பிரமணியம்‌; மே. 1941; 
வாலி தேவாரங்களில்‌ புகழப்பட்டுள்ளமை சுட்டி அவன்‌ 
வதம்‌ கிகழ்ந்ததனைக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. 
332. சிறியன சிந்தியாதான்‌ 
்‌ எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌ 
மீனாட்சி புத்தக நிலையம்‌; 60, மேலக்‌ கோபுரத்‌ தெரு; மதுரை - 1; 
மூ. ப. 1957; ஐ. ப. 1968; 44-148; ரூ.250 
இந்நூல்‌ முன்னுரை முடிவுரையோடு, தூயோரின்‌ துணை 
வலி தேடு (5-8), உணர்ச்சி வேகமும்‌ ஒருதலைத்‌ தீர்ப்பும்‌ (0-27), 
அய ஈட்பும்‌ துணிந்த செயலும்‌ (28-34), அஞ்சி நின்ற தாரை, 
அஞ்சாது சென்ற வாலி (35-48), மற்போரும்‌ மனப்‌ போரும்‌ 
(49-62), அடுசரம்‌ தொடுத்தவனைச்‌ சாடும்‌ சுடுமொழி (63-88), 
சாமான்யனும்‌ சான்றோனும்‌ (89-96), வாய்‌ இழந்த இராமன்‌; 
நவை உணர்ந்த வாலி (97-119), சான்ருண்மையைப்‌ புதுக்யெ 
செம்மல்‌ (120-144) என்னும்‌ 9 தலைப்புகளின்‌8ழ்‌ அமைகன்‌ ற து 


134 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கவந்தன்‌, சவரியின்‌ அறிவுரைப்படியே படைவலி கொண்ட 
வாலியை நாடாமல்‌ இராமன்‌, சுக்‌கரீவனிடம்‌ வருகின்றான்‌. தன்‌ 
குலப்பகைவன்‌ இராவணனுக்குச்‌ கூடச்‌ சில சலுகைகள்‌ அளித்த 
இராமன்‌ வாலியின்‌ நிலையில்‌ தன்னை மறந்து உணர்ச்சி வேகத்தில்‌ 
ஒருதலைத்‌ தீர்ப்பு வழங்குகிறான்‌. வான்மீடுயின்‌ வாலி சுக்கிர 
வனைக்‌ கொல்லாமல்‌ அவனை ஓடவைத்து விட்டு வருவதாகக்‌ கூற, 
கம்பரின்‌ வாலி கொன்றுவிட்டு வருவதாகக்‌ கூறுவதில்‌ உள்ள 
வேறுபாட்டைக்‌ காட்டி கம்பரின்‌ கவிப்‌ புலமையை விளக்கு 
'இன்றார்‌. வாலி, இராமன்‌ ஈாணும்படி தன்நிலை எண்ணி இரங்கும்‌ 
சாமான்யனாக இல்லாமல்‌ தன்னைக்‌ கொல்வதற்காகப்‌ பழி சூடிய 
இராமனையும்‌ அவனது குலத்தையும்‌ எண்ணியே இரங்கும்‌ சான்‌ 
றோனாகக்‌ காட்டி தருகின்றான்‌. காம்‌ அனைவரும்‌ முன்‌ மாதிரியாகக்‌ 
கொண்டு போற்றத்தக்க சான்றோனாக உருப்பெற்று விடுகிறான்‌ 
என்பதே அசிரியர்‌ கூற்று, வான்மீகியின்‌ இராமன்‌ அரரியல்‌ 
அதிகாரத்தைக்‌ காட்டி அமைதி கூறுகிறுன்‌. சூரிய குமாரனை 
அயிர்த்துச்‌ சினம்கொண்டு இறியதற்கும்‌, தோழமை வேண்டித்‌ 
தொழுத இராவணனை நண்பனாகக்‌ கொண்டதற்கும்‌ அனுபவ 
மின்மையே காரணம்‌. சிற்றின சகவாசம்‌ அவனது கொலைக்குக்‌ 
காரணமாகவும்‌, தம்பியை வெகுண்டு கொல்லக்‌ கருதியது அந்த 
இறப்புக்கு வாய்ப்பாகவும்‌ அமைந்தன. வாலியின்‌ மனம்‌ தூயது. 
ஆனால்‌ அவனது குறை திருத்தத்துக்கு உரிய து அல்ல. 

சமுதாயத்துக்குச்‌ சாத்தானாக வாய்த்திருக்கும்‌ இராவண 
ஆட்சியை அழிக்க வாழ்வின்‌ பிரவாகம்‌ திரண்டு செல்லுங்கால்‌, 
இராவண சகவாசம்‌ என்ற குற்றம்‌ புரிந்து, தடைமதிலென 
இடை வந்து நிற்கிறான்‌. தடை மதிலைத்‌ தயவு தாட்சணியமன்றி 
தீகர்த்தெறிவதைத்‌ தவிர அறத்துக்கு வேறு வழியில்லை. 
கொல்லம்பு மருமத்தில்‌ பாய்ந்த பின்பும்‌ இராமன்‌ பழி கூடியதை 
எண்ணி நாணல்‌, குற்றத்தை உணர்ந்த பின்பு மன்னிப்பு கோரல்‌, 
தம்பிக்காக வரம்‌ வேண்டல்‌, இராவணனை அழிக்க முடியாமைக்கு 
வருந்தல்‌ முதலியன மனத்தூய்மையின்‌ மேன்மைக்கு முன்‌ 
மாதிரியாகத்‌ இகழும்‌ இத்தகைய வாலி சிறியன சிக்தியாதான்‌ 
ஆவான்‌ என்று முடிவுரையில்‌ முடிக்கின்றார்‌. 

வாலிவதை தவறு என்று வாதிடுவோர்க்கு வாலிவதையின்‌ 
அவசியத்தை எடுத்துரைக்கும்‌ நூலாக இது அமைந்துள்ள து. 


333. கம்பர்‌ கண்ட வாலி 
இருமுனை: செ. பொன்னுசாமி; 


இ. சு. இளங்கோவன்‌; இடங்கிமங்கலம்‌ (அஞ்சல்‌); திருச்சி 
மாவட்டம்‌; மு. ப. 1958; இ, ப, 1959; ரூ. 1-75 


பாத்திரங்கள்‌ 135 


போர்‌ முழக்கம்‌, தாரை தடுத்தல்‌, இராமனின்‌ பெருமை, 
வாலியின்‌ வலிமை, சாபம்‌ பெற்றது, வாலி-சுக்கிரீவர்‌ தகராறு, 
வாலி வலியிழத்தல்‌, வாய்மை பேசல்‌ என உள்‌ தலைப்புகள்‌ 
இட்டுச்‌ தன்‌ கட்டுரையை அமைக்கிறார்‌. வாலியின்‌ கூற்றில்‌ 
வியப்பும்‌ இகைப்பும்‌, வெகுளியும்‌ வீரமும்‌, இன்னலும்‌ இழிவும்‌, 
நீதியம்‌ நேர்மையும்‌ எதிரொலித்தன. உயர்‌ பிறப்பாயின்‌ மறைம்‌ 
இருந்‌.து ஏன்‌ அம்பெய்ய வேண்டும்‌ என்ற வாலியின்‌ கேள்விக்கு 
இராமன்‌ தன்‌ செயல்‌ எண்ணி விடை கூறாதிருக்கக்‌ கம்பன்‌ 
இலக்குவனைக்‌ கொண்டு பதிலுரைக்க வைத்திருக்கும்‌ திறன்‌ 
வியத்தற்குரியத(76). வாலியின்‌ செயல்கள்‌ வாலி சிறந்த அறி 
வுடையவன்‌, ஓழுக்கமுடையவன்‌, உயர்‌ வகுப்பினன்‌ என்பன 
போன்ற இயல்பினைப்‌ புலப்படுத்‌,தகின்‌ றன. குடிப்பிறப்பினால்‌ 
அவன்‌ செய்த இரு குற்றங்களையும்‌ உணர்ந்து இராமனிடம்‌ 
மன்னிப்புக்‌ கேட்டுறுன்‌. (சுக்கிரீவன்‌ குற்றமற்றவன்‌ என்பதை 
உணராதது; அவன்‌ இல்லாளை இழிவு படுத்தியது) இது சிறந்த 
வீரனின்‌ இயல்பாகும்‌. 
334. வாலிவதை (5-8) 
தமிழ்ப்‌ பொழில்‌: த. இராமநாத பிள்ளை, பி. ஏ., (லண்டன்‌); 

ஏப்‌-மே 1963 

இராமன்‌ வாலியை அஞ்சி மறைந்து நின்று அம்பெய்தான்‌ 
அல்லன்‌. சுக்ரெிவனே வாலியை ஒறுத்தற்கு உரியவனாகலின்‌, 
அவனை வாலியோடு பொரவிட்டுப்‌ பார்த்து கின்றான்‌. சுக்ரி 
வனுக்கு ஆபத்து நேர்க்ததருணத்தில்‌ துணை புரிந்தான்‌. தன்‌ 
அம்பு இலக்குத்‌ தவறாதென அறிந்த வில்‌ வீரன்‌ அறைகூவி அம்‌ 
பெய்யின்‌ தன்‌ வல்லமையைப்‌ புகழ்ம்து பேசுதலாகுமன்றோ? 
அதில்‌ வீரமுமில்லை. ஆயுதமில்லாத வாலியை அறைகூவி ௮ம்‌ 
பெய்தல்‌ வீரத்தின்‌ பாற்படாது. இவ்வண்ணம்‌ போர்‌ தியை 
ஆராய்வோமானால்‌ வீல்வீரன்‌ தன்‌ வில்லை எறிந்து குரங்குபோலப்‌ 
புடைத்துக்‌ கடித்தல்லவோ பொருதல்‌ வேண்டும்‌. இத்தகைய 
நியாயத்தின்‌ வழிநின்றால்‌ குரங்கோடு மனிதன்‌ போர்‌ புரியாத 
ருத்தலே நன்னெ றியாகும்‌. அரசிளங்குமரன்‌ வாலியோடு பொருது 
கன்‌ போர்‌ வல்லமையைக்‌ காட்ட வந்தவன்‌ அல்லன்‌ என்பதும்‌ 
வாலியை ஒறுத்தற்சே அம்பெய்தான்‌ என்பதும்‌ தெளிவாகும்‌(7). 
வலிமையுடையவனுக்கே எது சரி, எது பிழை என்பதைத்‌ 
தீர்க்கும்‌ உரிமை உண்டென்னும்‌ கொள்கை பொருந்காதென்பது 
வாலியின்‌ வகையில்‌ இனிது காட்டப்படுகிற து(8), 
335. வாலி ஒறுக்கப்பட்ட முறை சரியா? (103-107) 
தமிழ்ப்‌ பொழில்‌ : வித்துவான்‌ கா. இராமசாமி: சூன்‌--சூலை 

1963 


136 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


த. இராமநாத பிள்ளையின்‌ *வாலிவதை' பற்றி ஆய்வு 
செய்தற்‌ பொருட்டு இக்கட்டுரை எழுந்துள்ளது. 

இராமனும்‌ சதையும்‌ உறங்குகையில்‌ “வில்லையூன்றிய கை 
யோடும்‌ வெய்‌ துயீர்ப்‌ போடும்‌” நின்‌ ற இலக்குவன்‌ *தம்பியரின்‌ றி 
மாண்டு மடெப்பனோ தமையன்‌ மண்மேல்‌” என்ற கும்பகர்ணன்‌ 
ஆஒயோரது சகோதர அன்புடன்‌ ஒப்பிட்டு கோக்குழி, 
சுக்ரீவன்‌ அண்ணன்‌ மீது பற்றுக்கொண்டிலன்‌ என்பது புலனா 
கும்‌. திப்புக முனைந்து நாடேற்க மறுக்கும்‌ பரதன்‌, சதீருக்கன 
னுடன்‌ ஒப்பிடும்பொழுது, காடு அரசின்மையால்‌ அல்லலுறும்‌ 
ஏன்று அமைச்சர்கள்‌ வற்புறுத்தியதாலேயே தான்‌ ஆட்சியை 
எற்றதாகச்‌ கூறும்‌ சுக்கரிவன்‌ கூற்றுகள்‌ ஓவ்வாது(104), 
சுக்கிரீவன்‌ அரசபோகத்தையும்‌, இன்ப நுகர்ச்சியையும்‌ விரும்பு 
பவன்‌ செல்வத்தால்‌ செருக்கடைபவன்‌, செய்க்கன்‌. மி கொல்‌ 
பவன்‌, உண்மையில்லாதவன்‌ எனச்‌ சான்றுகளுடன்‌ கூறுகருர்‌. 
சுக்கிரீவன்‌ தன்‌ அண்ணன்மாட்டுப்‌ பற்றிலனென்றும்‌, அவனது 
வலிமைக்கஞ்சியே அடங்கியீருந்து பின்‌ சமயம்‌ கிடைத்ததும்‌ 
மன்னனானான்‌ என்றும்‌ அறின்றோமாதலின்‌ அத்தகைய தம்பியை 
அடித்து துரத்தியகற்காக வாலியைக்‌ குற்றவாளியாக்கல்‌ தக 
வுடைத்தன்‌று(105). 

இராமன்‌ வாலியின்‌ தன்மையைத்‌ தூது வாயிலாகவோ 
அன்றி சேரிலோ அறிக்து அவன்‌ இணங்காவிடில்‌ தண்டித்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. இராமனோ அப்படிச்‌ செய்தானல்லன்‌. 
வாலியைக்‌ கொன்றமைக்கு இராமன்‌ கூறும்‌ காரணங்களை 
நோக்கின்‌ “வல்லவன்‌ வகுத்ததே வாய்க்கால்‌ என்ற இராமனின்‌ 
கோட்பாடு புலப்படும்‌(106). இராமன்‌ இலக்குவனுக்கடையே 
உள்ள உரையாடலைச்‌ சுட்டி, சுக்கிரீவன்‌ துணையால்‌ சதையைப்‌ 
பெறுதலாதிய பயனை இராமன்‌ கருதனானே அன்‌ றி அறத்தினை 
நிலைகாட்டும்‌ எண்ணம்‌ அந்கிலையில்‌ அவனுக்குத்‌ தோன்ற 
வில்லை(107) என்றொர்‌. வாலி தவறு செய்தான்‌, அதனை உணர்ம்‌ 
தான்‌, அதற்காக வருந்தினான்‌. ஆனால்‌ இல்லறக்‌ துறந்த ஈம்பி 
தான்‌ வில்லறந்‌ தறந்ததனை உணர்ந்ததாகத்‌ தெரியவில்லை(107) 
என முடிக்கிறார்‌. . 
336, வாலி ஒறுக்கப்பட்ட முறை சரியா? (171-172) 
தமிழ்ப்‌ பொழில்‌; த. இராமகாதப்பிள்ளை பி. ஏ; ஆக செப்‌ 1963 

வித்துவான்‌ கா. இராமசாமி அவர்களின்‌ “வாலி ஒறுக்‌ 
கப்பட்ட முறை சரியா?” எனும்‌ சட்டுரைக்குப்‌ பதிலாகும்‌ 
இக்‌ கட்டுரை, வேண்டியவற்றைச்‌ செய்யக்‌ காலந்தாழ்த்‌ 
தினானொழிய செய்ந்நன்றி மறந்தான்‌ அல்லன்‌ சுக்ரீவன்‌, வாலி 
மீது அன்புடையவன்‌. அரசபதவியைச்‌ கவர விரும்பவில்லை 


பாத்திரங்கள்‌ 137 


(பிலம்புக்காய்‌ நெடுநாள்‌ பெயராய்‌; வானமாளவென்‌ தன்முனை 
வைத்தான்‌) சரண்புகுந்தத்‌ தம்பியைக்‌ கொல்ல முயன்றது 
குற்றமே. பரதன்‌ போல்‌ அல்லாவிடினும்‌ ஓரளவு தமையன்‌ 
மீது அன்புடையவன்‌. வல்லவன்‌ வகுத்த வாய்க்சாலே சரி என்‌ 
னும்‌ கொள்கையுடையவன்‌ இராமன்‌ என்‌ றதனை மறுக்கிறார்‌. 
337. வாலி வாதம்‌ (115-127) 
இலக்கிய நினைவுகள்‌ : டாக்டர்‌ ௪. வே. சுப்பிரமணியன்‌ 
வாலியைக்‌ கொன்றது தகுதியாகுமா? அதுவும்‌ அறத்தின்‌ 
செம்மல்‌ இவ்வாறு ஆற்றியது முறையா? இதை வாலியின்‌ 
வாதம்‌ அலசுகிறது. வாதிட்ட வாலி பணிந்துவிடுகிறான்‌. இந்த 
வியத்தகு மாற்றத்தை ஆற்றியது கம்பனின்‌ காப்பியப்பாங்கு? 
அதில்‌ கவிஞன்‌ கருத்திற்‌ கொண்ட ஒருமைப்பாடு. கம்பகாடன்‌ 
வாலியின்‌ வாதத்தை உற்று நேரக்‌, உறுஇகாண விழைந்த 
வரையும்‌, அவன்‌ உரையில்‌ உண்மை தெளியப்‌ புகுக்தோரையும்‌ 
கைவிட்டுச்‌ செல்கின்றான்‌. 
338. கம்பன்‌ காட்டும்‌ வாலி (31--35) 
வள்ளுவன்‌ மூதல்‌ பாரதிதாசன்‌ வரை : ச, தில்லைநாதன்‌ எம்‌. ஏ. 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; மு. ப. செப்‌. 1967; ரூ. 2-50. 
நமக்குக்‌ கம்பன்‌ காட்டும்‌ வாலியின்‌ முணப்பண்பு தெளி 
வின்றிச்‌ சிக்கலாகத்‌ தோன்றுகிறது, 'பித்தாய விலங்கின்‌ ஓழுக்‌ 
கனைப்‌ பேசலாமோ? ஏன்று இராமன்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ 
வானரர்‌ தலைவன்‌ வாலி அறிவு குறைந்தவனென எண்ணீடத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌ அம்பெய்த இராமன்‌ மூன்‌ அவன்‌ பேசுவதத்‌ 
தனையும்‌ அறிவு பொதிந்த வார்த்தைகள்‌(32). வான்மீகி, 
வாலிவதைக்குக்‌ கூறும்‌ சமாதானங்களைக்‌ கூறி, பலவிடத்து 
வாலியைக்‌ கம்பன்‌ காட்டும்‌ விதம்‌ இராமன்‌ கூறும்‌ சமாதானங்‌ 
களை வெறும்‌ சாட்டுகளாகவே அஆக்கிவிடுகிற ௮(33) என்றொர்‌. 


339. வாலிவதை (சொர்ணம்மாள்‌ சொற்பொழிவுகள்‌) 
கோ. சுப்பிரமணியபிள்‌ ளை 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; அண்ணாமலை நகர்‌; 1969; 76 

ஆசிரியர்‌ தம்‌ கருத்துகளைப்‌ பலத்‌ துணை த்‌ தலைப்புகளின்‌ ழ்‌ 
கூறிச்‌ செல்கின்றார்‌. 

இராமனை ஓர்‌ அரசிளங்குமரனாகவே, மனிதனாகவே வைத்‌ 
தப்‌ பார்க்கவேண்டும்‌: அப்பொழுது அவன்‌ வையத்துள்‌ வாழ்‌ 
வாங்கு வாழ்ந்த ஓர்‌ உத்தமனாய்‌, அமரனாய்‌, வானுறையும்‌ தெய்வ 
மாக மதிக்கப்பட்டு விடுவான்‌. இராமன்‌ வாலியைக்‌ கொன்றது 
சரியா, தவறா என்ற வினா வாலியைக்‌ கொல்லு முன்னரே 
ஏழுந்து விட்டது. இலக்குவன்தான்‌ எழுப்பினான்‌ அவ்வினாவை. 
விதி, கவந்தன்‌ வாயிலாகக்‌ காலன்‌ ஒருவனை வாலிக்குத்‌ தேடித்‌ 


138 கம்பன்‌' ஆய்வடங்கல்‌ 


தந்தது: வாலி ஈல்லவன்தான்‌. ஆனால்‌ அதைப்பற்றி இராம 
னுக்கு அக்கறை இல்லை, வாலி சுக்கிரீவனுக்கு வேண்டாதவன்‌. 
அதனால்‌ தனக்கும்‌ வேண்டாதவன்‌ என்றாகிவிட்ட து. சுக்ரவன்‌ 
மனைவியைப்‌ பற்றி, வாலி விரும்பினான்‌ என்று யாரும்‌ எ .துவும்‌ 
பேசினது கிடையாது. சுக்கிரீவன்‌ அவளை கினைத்ததாகவோ, 
நினைத்துத்‌ தேடியதாகவோ தேடி வருந்தின தாகவோ யாதொரு 
சான்றும்‌ டையாத. ருமை தன்‌ கணவனைத்‌ தேடிய தாகவும்‌ 
யாதொரு குறிப்பும்‌ இடையாது. வாலி ருமையைப்‌ பற்றிய 
தாகவோ, அவளுக்குக்‌ கொடுமை செய்ததாகவோ, தகாதபடி 
நடந்து கொண்டதாகவோ எதவும்‌ கூறப்படவில்லை. சுக்கிரீவன்‌ 
மனைவியை மீட்க முயன்றதாகவோ எதுவும்‌ ஈடந்தசாகவோ 
'தோன்றவில்லை. 

ஆயினும்‌ அனுமன்‌ தாரம்‌ விரும்பினான்‌ என்று வாலிமேற்‌ 
குற்றம்‌ சாட்டினான்‌. இராமன்‌ கேட்ட பிறகுதான்‌ அனுமனுக்கே 
அதைச்‌ சொல்லத்‌ தோன்றியது. ஊரிலே விட்டு வரப்பட்டாள்‌ 
என்று சொல்லாது “அவன்‌ விரும்பினான்‌” என்று சொன்னான்‌. 
சுக்கிரீவன்‌ ஓடியவுடனே அவன்‌ மனைவியையும்‌ வாலி அவனிடம்‌ 
அனுப்பியிருக்க வேண்டும்‌. அதைச்‌ செய்யத்‌ தவறியதால்‌ 
அவன்‌ விரும்பினான்‌ என்று சொல்ல இடம்‌ உண்டாயிற்று. இது 
வாலி அரச தர்மத்தில்‌ வழுவிய தன்‌ பயன்‌. உண்மையிலே வாலி 
ஒழுக்கத்தில்‌ தவறி நடர்திராப்பின்‌, அதை வேறு யார்‌ பொறுத்‌ 
தாலும்‌ அவன்‌ மனைவி பொறுக்க மாட்டாள்‌. வாலி ருமையோடு 
நாட்கள்‌ கித்‌ திருப்பானாகில்‌ தாரை துன்பமே அறியாது இரும்‌ 
திருப்பாளா? “இதுவரையில்‌ எப்பொழுதும்‌ என்னோடு மாறு 
படாத குணத்தை யுடையவனே” என்றும்‌ கூறுறொள்‌. நான்கு 
வேதங்களையும்‌ வேலியாகக்‌ கொண்டு வாலி கிட்டுந்தை மலையில்‌ 
வாழ்ந்து வந்தான்‌. அந்தணரே வேதங்கள்‌ கற்றற்கு உரிய 
ராகலின்‌, கற்றோர்கள்‌ ஓதவும்தான்‌ செவியாற்‌ கேட்டு உணர்ந்‌ 
தவன்‌ வாலி என்று நாம்‌ கொள்ளலாம்‌. வழிபடுவதற்குத்தான்‌ 
அவன்‌ ஆற்றல்‌ பயன்பட்டது என்று அனுமன்‌ இராமனுக்குச்‌ 
சொல்கிறான்‌. 

வாலியும்‌ இராவணனனும்‌ நட்புக்‌ கொண்டபடியால்‌ இராவ 
ணனுக்கு உதவியாக வாலி வரக்கூடும்‌ என்று நினைக்கும்‌ விதத்‌ 
தில்‌ பேசினான்‌. வாலியை ஓழித்தால்தான்‌ பூமிக்குப்‌ பாரம்‌ 
குறையும்‌, ஆதிசேடனுக்கும்‌ தலைச்சுமை முறையும்‌ என்ற ஒரு 
குறிப்பினையும்‌ காட்டுகிறான்‌. தம்பிமார்‌ என்பவர்களிடத்தில்‌ 
இராமன்‌ அன்பு செய்பவன்‌ என்பது உண்மை. அதனால்‌ சுக்ர 
வனுச்காக அம்பிடைத்‌ தொடுக்க மாட்டான்‌ என்றது தப்பு. 
சுக்கிரீவன்‌ தம்பி, தம்பியைத்‌ தாங்குவது தானே இராமன்‌ 
இயல்பு. அவன்‌ தம்பிக்குப்‌ பரிவான்‌. தமையனைப்‌ பகைப்பான்‌ . 


பாத்திரங்கள்‌ 139 


சுக்கிரீவன்‌ தம்பி என்பதை நினைக்க வாலி மறந்து விட்டான்‌. 
கம்பர்‌ இலக்குவனை அன்புடைத்‌ தம்பி என்பதால்‌ சுக்கரீவனு 
டைய அன்பில்லாமையைக்‌ குறிப்பால்‌ புலப்படுத்துகிறார்‌. 
இராமனை இலக்குவன்‌ “வீர£ என்று அவன்‌ செய்வது வீரச்‌ 
செயலன்று என்று சுட்டிக்காட்ட விளிக்றொன்‌. 

வாலியைக்‌ கொல்ல இராமனும்‌ மறைந்து நிற்கலாமா? 
என்று நாம்‌ சிர்தனையை இலக்குவனோடு சேர்ந்துக்‌ குழப்பிக்‌ 
கொண்டு, உத்தமனுக்கும்‌ ஒரு மறு வந்துவிட்டதே என்று 
நினைக்கும்போது. “ஆம்‌ மறுவில்லாத உத்தமன்‌ இந்த உலகத்தில்‌ 
ஏது? இருச்கவே முடியாது” என்‌ ற உண்மையை இராமன்‌ வாயி 
லாசவே சொல்லும்படிச்‌ செய்கிறார்‌ கம்பர்‌. சுகிகிரீவனுக்கு ஆதி 
மூதலே இராமன்‌ வலிமையில்‌ ஐயப்பாடு உண்டு. அதற்காகவே 
மராமரம்‌ துந்துபி போன்ற சோதனைகளை வைத்து இராமன்‌ 
பலத்தை எடைபோட்டுப்‌ பார்த்தான்‌. அதற்காகவே அவளைச்‌ 
சற்று வருந்தும்படி விட்டு வேடிக்கை பார்த்தான்‌ இராமன்‌ 
என்று இங்கே ஒரு கருத்தைப்‌ பெரியோர்கள்‌ கூறுவ 
அண்டு. 

போரில்‌ வில்லற நெறிப்படி இராமன்‌ அம்பு தொடுக்காத 
தால்‌ வாலியின்‌ மார்பிற்குள்‌ புகுந்து தளை போட்டுக்‌ கொண்டு 
நின்றுவிட்டது, கழன்று வெளிச்‌ செல்ல வேண்டிய அம்பு. 
இராமனைக்‌ கண்ட வாலி ஏசுவதாகக்‌ கூறப்பட்ட பாடல்கள்‌ 
அனைத்தும்‌ இராமன்‌ செய்த தவறைப்‌ புலப்படுத்‌ தவனவே 
யன்‌ றித்‌ தான்‌ உயிர்‌ துறப்பதற்கு வருந்தியதாக ஒன்றும்‌ காணப்‌ 
படவில்லை. சிதை அருகில்‌ இருந்தாளாகில்‌ இவ்வாறு வில்லறம்‌ 
அறந்து வாலியைக்‌ கொன்‌ நிறாக்க மாட்டான்‌ (சான்‌ று காகாசரன்‌) 
கேள்விச்‌ செல்வனான வாலியும்‌ கோபம்‌ ஆறி, இராமன்‌ தவறு 
செய்யமாட்டான்‌ என எண்ணினான்‌. “பல நன்மைகளைச்‌ செய்‌ 
அள்ள பரதனின்‌ தமையன்‌ ஏதோ பிழைப்பட்ட எண்ணத்தில்‌ 
தடிந்ததற்காக அவனைப்‌ பகைக்கலாமா? தன்‌ உயிர்‌ ஒரு று 
பொருள்‌. அதைப்‌ பார்க்கக்‌ கூடாது. அப்பெரியவனைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று கருதி வணங்கிய வாலி சிறியன இந்தியாதான்‌ 
அன்றோ? தம்பிக்காக இராமனிடம்‌ இரங்கும்‌ வாலியின்‌ விரிந்த 
மனப்பான்மையை எண்‌ ணுந்தொறும்‌ மெய்ப்பொருள்‌ நாயனாரின்‌ 
வரலாறும்‌ ஈம்‌ மனக்கண்‌ முன்‌ நிற்கின்றது, வாலியை அறுபத்து 
நாலாவது நாயன்மாராகக்‌ கொள்ளலாம்‌. 

இராமனும்‌ ஏதோ முன்பின்‌ எண்ணாது சுகீஇரிவனுக்கு 
வாக்குக்‌ கொடுத்ததன்‌ விளைவாலும்‌, சொல்லின்‌ செல்வனின்‌ 
சொல்‌ வன்மையாலும்‌, சூழ்ச்சியாலும்‌, செல்வாக்காலும்‌ வாவி 
மேல்‌ அம்பைப்‌ போட நேர்ந்ததே தவிர விரும்பவில்லை. தான்‌ 
கூறியபடி கார்காலம்‌ முழுவதும்‌ இட்கர்தை மலைச்‌ சாரலில்‌, 


140 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மறைந்து நின்று வாலியைக்‌ கொன்ற பாவங்கள்‌ தொலையும்‌ 
பொருட்டு தவம்‌ செய்தான்‌. இந்த ஒரு குற்றம்‌ செய்த 
தாலேயே இராமன்‌ மனிதனா ஈம்மால்‌ புரிர்து கொள்ளக்கூடிய 
நம்பியாகறான்‌. இல்லாவிட்டால்‌ அவன்‌ தெய்வமாகி ஈம்மால்‌ 
தொடவும்‌ தொடரவும்‌ முடியாத தொலைக்குப்‌ போயிருப்பான்‌. 

வாலி இராமனைக்‌ குற்றம்‌ சாட்டுவது மட்டுமே கூறி இராம 
னின்‌ பதிலுரைகளை முற்றிலுமாக விலக்கு ஆசிரியர்‌ இந்நூலை 
யாத்திருப்பது அவர்‌ கருத்தை வலியற்றதாக்கி, தூலினையும்‌ 
நிறைவடையாத தாக்குகின்‌ றது. 
340. கம்பராமாயணத்தில்‌ வாலி* 

நல்லதம்பி 

முதுகலை பொருட்கட்டுரை: 1972; காலிகட்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
341. வாலிவதை (20 - 25) 
ஐந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை; நா. ஆறுமுகம்‌; 

சென்னை மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு வெளி 

யீடு; 1973; ரூ. 22. 

வாலிவதை ஏன்‌ வாலியின்‌ வினா, இராமனின்‌ பதில்‌, இராம 
னின்‌ உள்ளப்போக்கு, இராம பாணம்‌ என்னும்‌ சிறு தலைப்பு 
சளக்‌ கொண்டது இக்கட்டுரை, இராமன்‌, சுக்கிரீவன்‌, 
அனுமன்‌, வாலி; இலக்குவன்‌ ஆயெவரின்‌ உரையாடல்களைக்‌ 
கொடுத்து இறுதியில்‌ “சுக்கரிவனுக்கு அரசாட்டி தரவே வாலி 
வதை நிகழ்த்தப்பட்டது அதற்கு இராமனும்‌ இலக்குவனும்‌ 
சொன்ன காரணங்களைவீடத்‌ தலைமையோடு தாரமும்‌ தருவேன்‌ 
என்று சற்றும்‌ ஆராயாமல்‌ இராமன்‌ சொன்ன சொல்லும்‌, 
அதற்குத்‌ தூபம்‌ போட்ட அனுமன்‌ சொல்வன்மையும்‌ சூழ்ச்சியும்‌ 
உண்மையான காரணங்கள்‌,” என்கிறார்‌. 


342, வாலி (திறனாய்வு) 
புலவர்‌. கு. திருமேனி எம்‌. ஏஃ பி. ஓ. எல்‌. 

இலக்கிய நிலையம்‌ : 14, வீரேச்சிரம்‌, இருச்சிராப்பள்ளி-6; மு. ப. 

மார்ச்‌ 1974; 44-136; ரூ. 4-50 

இந்நூல்‌ தி. சே. பாலசுப்பிரமணியம்‌ அவர்களின்‌ அணிந்‌ 
தரையுடன்‌ கூடியது. 53 துணைச்‌ தலைப்புகளின்‌ 8ழ்‌ தன்‌ கருத்து 
களை ஈவில்கின்றார்‌. 

சபரியும்‌ கவந்தனும்‌, சுக்ரீவனுக்கு வாலியினின்‌ றும்‌ 
விடுதலை கிடைப்பதுதான்‌ இராமன்‌ வீரம்‌ பெற்றதன்‌ பயனும்‌, 
காட்டிற்கு வந்ததன்‌ பயனும்‌ ஆகுமென்று கருதுகின்‌ றனர்‌(8), 
(வாலிவதை 111), வாலியோடு வலிதில்‌ யாராவது சண்டைக்கு வம்‌ 
தால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பலத்தில்‌ பாதி தரவேண்டு3மயல்லாது 


பாத்திரங்கள்‌ 144 


இவன்‌ அவர்களிடம்‌ போருக்குப்‌ புகுந்தால்‌ இடைக்காது(10), வாலி 
இராவணனைக்‌ கொல்லாது விடுத்ததன்‌ காரணம்‌ மனிதர்களைத்‌ 
தவிர அவனுக்கு வேறு யாராலும்‌ இறப்பில்லை என்று வரம்‌ 
உள்ள தால்‌ ஆகும்‌(11), சுக்கிரீவன்‌ மனம்‌ தூயவன்‌ ஆதலால்‌ 
அவனிடம்‌ ஆற்றுப்‌ படுத்‌ துன்‌ றனர்‌(27). ஈரம்‌ நீங்கிய சிற்றவை 
சொற்றனள்‌” எனும்‌ பாடலை எடுத்துக்காட்டி, கம்பர்‌ வாலி 
வதையை அறம்‌, மறம்‌, கெறியுடன்‌, காப்பியத்‌ தலைமகன்‌ பண்பு 
முரணாது அமைத்துள்ளார்‌(38). “குரங்கின்‌ எள்ளற்குறு போர்‌” 
என்று இலக்குவன்‌ கூறுவது குரங்குத்தனமான இழிந்த போர்‌ 
செய்யச்‌ சுக்கிரீவன்‌ துணிந்ததாகப்‌ பொருள்‌ கொள்ள 
வேண்டும்‌(41). 

இப்பித்தாய விலங்கின்‌ ஓழுக்கனெப்‌ பேசலாமோ? என்ற 
இராமன்‌ கூற்றுக்கு *சுக்ரிவன்‌ தன்‌ அண்ணன்‌ வாலியைக்‌ 
கொல்ல ஒரு காரணம்‌ உடையவன்‌. நீ அவ்வாறு எத்தகைய 
காரணமும்‌ இல்லாது தந்தை. தாய்‌, உடன்‌ பிறந்தான்‌ அத்துணை 
யோரையும்‌ அறனழி செயல்‌ செய்ததாகக்‌ கருதி அதற்கு எவ்‌ 
வகையிலும்‌ காரணமாகாத பரதனைக்‌ காரணமானவன்‌ என்று 
கொண்டு இழித்துப்‌ பேசிக்‌ கொல்ல முனைந்த பித்தாய விலங்கு 
ஓழுக்கமுடைய சீ, பிறர்‌ பழிபற்றிப்‌ பேசுகின்றாயோ பேச 
லாமோ?2(46) என்பதே பொருள்‌. அப்பொழுதுதான்‌ இராமன்‌ 
வாலியை வீலங்கன்று என்று கூறியமை பொருந்தும்‌ என்கிறார்‌. 
வாலிமீ து ஆரம்பத்திலேயே இராமன்‌ வாளி விடுக்காதது எளிய 
வர்க்கு உதவும்‌ காலம்‌ கருதிக்‌ காலம்‌ தாழ்தத்தானே யன்றி 
தடுமாறியன்‌ ற(51). 

வாலி இராமன்‌ மீது கூறிய குற்றங்களை, ஆசிரியர்‌ வாவி 
மீதே இருப்புகின்றார்‌. அஞ்சி ஓடினார்‌ பாலும்‌ அடைக்கலம்‌ புகும்‌ 
தார்‌ பாலும்‌ இரங்கியோ அன்‌ றி உடன்பிறந்த பாசம்‌ கொண்டோ, 
பரிந்து கண்ணோடி உய்தி தருதற்கு வேறாகத்‌ தன்‌ வீரத்தை 
அலமரச்‌ செய்துள்ளான்‌ (37). சீதை தன்‌ அணிகலன்களைக்‌ மே 
இட்டும்‌ ஆண்டு வாலி தன்வலி காட்டி அவளை மீட்க ஒருப்பட்‌ 
டானல்லன்‌. காரணம்‌ வாலியின்‌ சிந்தை பிறன்‌ மனை ஈயத்‌ 
தலால்‌ இகைத்திருந்தது(58). இராவணன்‌ புரிந்த அதே 
குற்றத்தை வாலி புரிந்ததால்‌ இராமன்‌ மனுநெறிப்படி 
கொன்றான்‌(66), அந்துபி, மாயாவி, சக்கிரிவனிடம்‌ எவ்வித 
இரக்கமும்‌ காட்டவில்லை(61). 

வரத்தால்‌ பெரியவனாகய வாலியே தன்னை எதிர்த்தவர்களைக்‌ 
கொன்றும்‌, கொல்லக்‌ கருவு கொண்டிருப்பதும்‌ பாவமாகும்‌(63). 
வீரம்‌ பெற்று அதன்வழிச்‌ செருக்குற்றகால்‌ வாலி வழி கலி 
புகுந்துள்ள த(63). வரச்‌ சூழ்ச்சயடைய வாலியை மறைந்து 
நின்று கோறலே ஆண்மையாகுமேயன்‌ றி ரேர்‌ நின்று பொருதல்‌ 


142 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ ' 


ஆண்மை ஆகாது பேதமையாகும்‌(69). வாலி வீரன்‌, வலியன்‌ என்‌ 
முல்‌ தன்னோடு எதிர்ப்போர்‌ வலியில்‌ பாதி கொள்ளாப்போதே 
வெல்ல வேண்டும்‌(71). இரலை மலை புகுந்த சுக்கரீவனிடம்‌ தனக்‌ 
குள்ள சாபம்‌ கருதி அங்குப்‌ புகாது புறங்கொடுத்தவன்‌ வாலி(72). 
வாலியின்‌ உயிர்க்‌ கொலையால்‌ எத்தனையோ உயிர்க்‌ கொலைகள்‌ 
தவீர்க்கப்பெற்றன. அறக்கொலைகள்‌ தவிர்க்கப்பட்டன. மேலும்‌ 
நெல்‌ -செய்யப்‌ புல்‌ தேய்ந்தது கொலை ஆகாது போல்‌ இதுவும்‌ 
அகாத(76). பண்பில்லாத இராவணனுடன்‌ நட்புக்‌ கொண்டது 
அவன்‌ பண்பழிவிற்குச்‌ சான்‌.று(77). 

இராமனுக்கு ஐயம்‌ திரிபு எதுவுமின்றி வாலி செய்தது 
கொலைக்‌ குற்றமென்று உணர்ந்த பிறகு நடுவணனாக இருந்து 
கோடல்‌ எற்றிற்கு?(78). வாலி பிறருடன்‌ பொருதபோது மற்‌ 
போரும்‌, குத்துப்போரும்‌, கடித்தல்‌ போருமே புரி்தள்ளமை 
யால்‌ நீராயுதபாணீ அகமாட்டான்‌ (86). சிறியன சிந்தியாதான்‌ 
என்பதற்கு வாலி தான்‌ இதுகாறும்‌ செய்த சிறியனவற்றைச்‌ 
சிந்தியா இருந்‌ அப்பின்‌ தெளிந்த அறிவில்‌ அவற்றைச்‌ சிந்தித்துத்‌ 
கான்‌ செய்த கொடுமைகளைப்‌ பொறுக்குமாறு வேண்டு 
கிறான்‌ (104) என்கிறார்‌. யாராலும்‌ அறுக்கவொண்ணாத பிறப்புத்‌ 
தையை அறுத்து வீடுபேறு காட்டியதை மெய்யறிவு தலைப்பட்ட 
தால்‌ உணர்கிறான்‌ வாலி(108). 

.... இந்தையாலும்‌ செய்கையாலும்‌ யாருக்கும்‌ எந்தக்‌ கேடும்‌ 
புரிக்ததில்லை', என்று கூறி அங்கதன்‌ புலம்புவது இறந்த 
தந்தையை மகன்‌ பரிந்து பேசுகின்ற இவ்விடத்தில்‌ ஆழ்பொருள்‌ 
இருத்தற்கில்லை(115), பொய்‌ உரையாத புண்ணியா என்று 
தாரை உரைப்பதால்‌ உருமைபால்‌ கொண்ட தொடர்பினைத்‌ 
சாரையிடம்‌ மறைத்தான்‌ அல்லன்‌ என நினைக்க வேண்டி வரு 
கிறத(118), வலியார்‌, வஞ்சகர்‌ என்ற இவர்வழமி கொடுமைக்‌ 
குள்ளாக்கப்‌ பெற்ற மகளிர்‌ கெஞ்சினில்‌ பிழைப்பில்லா தவராயின்‌ 
கொள்ளுதற்குரியரேயன்‌றித்‌ தள்ளுதற்‌ குரியரல்லர்‌ என்பது 
இராமன்‌ கொள்கை(120). வாலியைக்‌ கொன்றதால்‌ பழி 
ஏற்பட்டதாக இராமன்‌ கூறுவதாகக்‌ கூறுவோர்க்கு “எங்களில்‌ ' 
காண்டி” என்று இலக்குவனையும்‌ உட்படுத்திக்‌ கூறுவதால்‌ 
பொருந்தா து என்‌ஒருர்‌(121). 

இராமன்‌ மணங்‌ கொண்டும்‌ இல்லறம்‌ புரியாது வாழ்ந்தது, 
அறவுக்‌ கோலம்‌ பூண்டும்‌ துறவுநெறி கடைப்பிடிச்சாத.து, வில்‌ 
லேந்தியும்‌ அதற்குரிய தொழில்‌ புரியாத து ஆயெ இவற்றால்‌ வரும்‌ 
சிறுமை நீங்கவும்‌ தனக்குச்‌ சுக்சரிவன்‌ வருகைக்‌ காரணமாகக்‌ 
கிடைக்கும்‌ கால எல்லையில்‌ தான்‌ இவ்வாறு அன்புறுமாறு செய்த 
பழவினை கெடுமாறு கோன்பு மேற்கொள்ளப்‌ போவதாகக்‌ கூறு 
கன்றான்‌(123). அங்கதன்‌ இருமணம்‌ ஆகாதவன்‌, இருமண்ம்‌' 


பாத்திரங்கள்‌ 143 


கொண்டோரே அரியாசனத்து அமர்தற்கு அருகராவர்‌ என்பது 
இறைகெறி (பெருங்கதை, இலாவண காண்டம்‌ 4:24). வாலி 
யாகப்‌ பிறந்த இந்திரன்‌, இராவணனுடன்‌ நட்புக்‌ கொள்ளவே 
திருமால்‌ முதலிய தேவர்களின்‌ அவதாரம்‌ பயனற்றுப்‌ போவ 
தைக்‌ கண்டு, கவந்தனும்‌ சபரியும்‌, சக்கிரிவனைக்‌ நட்புக்‌ கொண்டு, 
வாலியைக்‌ கொல்ல ஆவன புரிகின்‌ றனர்‌. 

புதிய பொருள்களைச்‌ சில இடங்களில்‌ கூறிய போதிலும்‌ 
வாலியே தவறுடையவன்‌ என்ற கருத்தினை முதலிலிருந்து 
கொண்டு நூல்‌ முழுமையும்‌ அதனை வலியுறுத்திச்‌ செல்கின்றார்‌. 
345, வாலி வதம்‌ சரியா? ்‌ 

முரு. பழ. இரத்தினம்‌ செட்டியார்‌ 

மீனாட்சிப்‌ பதிப்பகம்‌; ழே இராச வீடி, புதுக்கோட்டை; மு. ப. 

சூன்‌ 1975; 24-92; ரூ. 3 

இராமனிடம்‌ சுக்கிரீவன்‌ சரணாகதியே அடைகின்றான்‌. 
இதனாலேயே இராமன்‌ அவன்‌ இன்ப துன்பங்களில்‌ பங்கு கொள்‌ 
கிறேன்‌ எனக்கூற நேரிட்ட து(5). வரச்‌ சூழ்ச்சிக்காக இராமனும்‌ 
ஒரு சூழ்ச்சியைக்‌ கையாண்டு கொல்கிறான்‌ எனச்‌ சொல்வது 
இராமனை மிகவும்‌ கழோன நிலைக்குசு கொண்டு போய்விடும்‌(11). 
கட்டுவார்‌ பொரக்‌ இடைக்கின்‌' என்பதில்‌ கட்டுவார்‌ என்பது. 
வாலியோடு மற்போர்‌ செய்வோரைக்‌ குறிக்குமேயன்றி எட்டி 
யிருந்து விற்போர்‌ செய்பவரைக்‌ குறிக்காது. விற்போர்‌ செய்பவ 
ரிடத்தும்‌ வாலி பாதிப்பலம்‌ பெற வேண்டுமானால்‌ அவர்மீது. 
பாய்ந்து பிடித்துத்‌ தன்‌ பிடிக்குள்‌ அகப்படுத்த வேண்டும்‌ 
என்பது இதனால்‌ பெறப்படும்‌(15), பேருலகெலாம்‌ நெருக்கி நேரி 
னும்‌ வென்றி வெஞ்சிலை யலாற்‌ பிறிது வேண்டுமோ இராம 
னுக்கு” எனும்‌ வாலியின்‌ கூற்றால்‌ இராமனை அவன்‌ வெல்ல 
முடியாது என்பதே பொருள்‌ (20). 

இராவணன்‌ சீதையைச்‌ சிறை வைத்திருந்தாலும்‌, களங்கப்‌ 
படுத்தாமல்‌ வைத்திருந்ததால்‌ அங்கீதனைத்‌ தூது அனுப்பினான்‌. , 
வாலியோ உருமையைக்‌ களங்கப்படுத்திவிட்டதால்‌ இவ்வித சமா 
தான முயற்சிகளுக்கும்‌ அறவே இடமில்லாமல்‌ போகிற த(33). 
குற்றத்திற்குரிய தண்டனையை அளிக்காமல்‌ வாலிக்குச்‌ சரணாகதி 
அளிப்பது அவன்‌ ஈடேற்றத்தைக்‌ கெடுக்கும்‌ என்பது இராமன்‌ 
கருத்து, ஆதலால்‌ வாலியை அழைத்துப்‌ பேச விரும்பவில்லை. 
வாலி ஆட்சி காலத்திலேயே சுகீகரீவனுக்கு இளவரசுப்பட்டம்‌ 
கட்டி விட்டமையால்‌ வாலிக்குப்பின்‌ அவனே அரசன்‌ ஆக. 
உரிமையுடையவன்‌ (35). 

*இப்பித்தாய விலங்கு” என இராமன்‌ சுக்கரீவனைப்‌ பேச 
கிறான்‌. இலக்குவனை எனக்‌ குறிப்பது பொருத்தம்‌ இல்லை(52), 


144 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வாவி விரும்பினால்தான்‌ எதிரியின்‌ பாது பலம்‌ அவனுக்கு 
வரும்‌(56). மாயாவி குலப்பகைவனாதலாலும்‌, இராவணன்‌ சிவ 
பூஜைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாலும்‌ வரபலத்தைப்‌ பயன்‌ 
படுத்துகிறான்‌. பிற இடங்களில்‌ இயற்கை பலத்தினாலேயே 
போரிட்டான்‌. இதனாலேயே துந்துபீயோடு போர்‌ ஓராண்டு நீடிக்‌ 
இறது. சுக்கிரீவன்‌ ஒத்துப்‌ போரிட முடிறெது; எனவே வாலி 
சுத்த வீரன்‌(56). இருவரும்‌ ஒத்துப்‌ போர்‌ புரிந்தமையால்‌ 
உண்மையில்‌ அடையாளம்‌ தெரியாமல்தான்‌ தாமதித்திருக்‌ 
இன்றான்‌. சுக்ரவன்‌ வாலியால்‌ வீழ்த்தப்படப்‌ போகின்ற சமயத்‌ 
இல்‌ அடையாளம்‌ கண்டு அம்பெய்‌ திருக்கலாம்‌, ஆனால்‌ அதற்குள்‌ 
அவசரப்பட்டு சுக்ரீவன்‌ ஓடி வந்துவிட்டான்‌ (59). இராமபாணம்‌ 
முழுதும்‌ பாய்ந்து வெளியேறி விட்டால்‌ அந்தக்‌ கணமே வாலி 
உயிரிழந்து விடுவான்‌. இராம தரிசனம்‌ பெற்று வீடுபேறு பெற 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. வாலி செய்த சிவ பூஜையின்‌ 
ஆற்றல்‌ இவ்விடத்தே துணையாக நின்று அவன்‌ பாணத்தைப்‌ 
பிடுங்கிப்‌ பார்க்க வாய்ப்பளித்தது என்பதே பொருத்‌ தமாகும்‌(60). 


வில்‌ காணொலி கேட்டுத்தான்‌ காரை தன்‌ ஆட்கள்‌ மூலம்‌ 
இராமன்‌ வந்த செய்தியை அறிந்திருக்க வேண்டும்‌(23). போரில்‌ 
மறைந்து கின்று அம்பெய்தது பேரறத்தை மீறிய செயல்‌. குற்ற 
மானாலும்‌ பேரறத்தைக்‌ காப்பாற்ற நிகழ்ந்ததால்‌ குற்றமற்றதே 
யாகும்‌(75). முன்னால்‌ இராமன்‌ மறைந்திருந்து அம்பெய்ததனை த்‌ 
தியனவாக எண்ணிய வாலி, இராமன்‌ சிலை அறிந்ததும்‌ அவை 
எண்ணுதற்கும்‌ தகுதியற்ற சிறியனவாகத்‌ தோன்றுகிறது 
அதனைச்‌ சிந்திக்காமல்‌ விட்டு, தான்‌ இதுவரை தீமை என, 
உணராதிருந்த செயல்களைத்‌ தமை என உணர்ந்து அவற்றைப்‌ 
பொறுச்குமாறு வேண்டுகிறான்‌ இராமனிடத்து என்பதே *£இயன 
பொறுத்து என்றான்‌ சிறியன இந்தியாதான்‌” என்பதன்‌ 
பொருள்‌ (78). 

வாலியிடத்து நடந்த போரில்‌ தான்‌ வீல்லறம்‌ துறந்ததையே 
*போரின்‌ வில்லதந்‌ துறந்து வாழ்வோர்க்கு' என இராமன்‌ குறிப்‌ 
பிடுன்றான்‌(83). போர்‌ அறவிதிகளை மீறியது: சரியே என 
எண்ணினும்‌, அது இமையே எனக்‌ கருதியே கோன்பு நோற்‌ 
கின்றான்‌. இங்கு இராமன்‌ வருந்துவது கழிவிரக்கத்தின்‌ பாற்‌ 
படுமேயன்றி பிழையுணர்ச்சியின்‌ பாற்படாத(85). இராமன்‌ 
பதினான்கு ஆண்டுகள்‌ வானப்பிரஸ்தம்‌ போன்‌ ற ஒரு தவரிலையை 
மேற்கொண்டான்‌ எனலாமேயன்றி உண்மையில்‌ அது வானப்‌ 
பிரஸ்தமன்று. மேலும்‌ பரதன்‌ இராமனிடம்‌ அரசாட்சியை ஓப்‌ 
படைத்துவிட்டான்‌. எனவே அவன்‌ அரச கடமையை மேற்‌ 
கொண்டதில்‌ தவ றில்லை(86-87). 


பாத்திரங்கள்‌ $45 
பிறனில்‌ விழைந்தவன்‌ அரசனாகத்‌ தகுதியில்லை. எனவே 
வாலியை அரசனாக நடத்தவில்லை. இந்திரன்‌ ஏற்கனவே பிறனில்‌ 
விழைந்தவன்‌, இந்திரன்‌ அம்சமான வாலி தான்‌ அடைய 
வேண்டிய பேற்றை அடையாமல்‌ மீண்டும்‌ பிறனில்‌ விழைந்து 
தடையுண்டு நிற்கருன்‌. ஆகவே மறுபடியும்‌ மன்னிப்பளித்தால்‌ 
அவன்‌ ஈடேற்றம்‌ அடையமாட்டான்‌. அவனுக்கு மரண தண்ட 
னையே சரி எனப்‌ பிற வாய்ப்புகளின்‌ றி அவனைக்‌ கொல்கிறான்‌. 
வாலிவதம்‌ சரியே என்பது ஆசிரியர்‌ முடிபு. தன்‌ வாதங்‌ 
களைப்‌ பொருத்தமுற விளக்கியுள்ளார்‌. 
விசுவாமித்திரர்‌ 
344, அரச மாதவன்‌ (124-160) 
ம. க. ஜயராம்‌ நாயுடு; பாரதி கழகம்‌; பெரிய மட்‌, சென்னை; ஏப்‌. 
1929 
இராம லட்சுமணரை யடைதல்‌ (124-131), தாடகையின்‌ 
வதம்‌ (132-142), வேள்வியை முடித்தல்‌ (143- 51), சீதையின்‌ 
திருமணம்‌ (152-160) ஆதிய தலைப்புகளின்‌ 8 கெளசிக 
முனிவரின்‌ கதை கூறுகிறார்‌. 
விபீடணன்‌ 
345. விபீஷண சரணாகதி விசேஷங்கள்‌ (3. 171--3. 174) 
ஸ்ரீ. கோபாலக்கிருஷ்ண மாச்சார்யர்‌ அறுபதாம்‌ ஆண்டு நிறைவு 
விழா மலர்‌ மாலை: அண்ணங்கராச்சார்யர்‌; அக்‌. 1942 
விபீடணன்‌ நேரடியாக இராமனின்‌ திருவடி யில்‌ வீழாமைக்‌ 
குக்‌ காரணம்‌ நேரடி யாகப்‌ பெருமாள்‌ திருவடியில்‌ புதுவது முறை 
யன்று, பாகவர்களை முன்னிட்டுக்‌ கொண்டே பகவான து திருவடி 
களில்‌ புக வேண்டும்‌ என்பதாகும்‌(3. 172). விபீடணனை அடைக்‌ 
கலமாகக்‌ கொள்ள வேண்டாம்‌ என்று வானரப்‌ படை உரைப்‌ 
பதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ இராமன்பால்‌ வைத்த காதலால்‌ 
தான்‌ (3. 172). விபீடணன்‌ குற்றமற்றவன்‌ எனவே ஏற்கலாம்‌ 
என்று கூறிய திருவடியை ஆட்சேபித்ததற்குச்‌ காரணம்‌ “குற்ற 
வாளரை அங்கேரிப்பதே நலம்‌” என்பது பெருமாள்‌ திருவுள்ளம்‌ 
(3. 174) என்று கூறுறொர்‌. கம்பனையும்‌ வால்மீகியையும்‌ இணைத்‌ 
அக்‌ கட்டுரை எழுதியுள்ளார்‌. 
346, வீடணன்‌ 
ப. அருணாசலம்‌ 
மனோன்மணி விலாச புத்தக சாலை; 52, பத்‌ துரோடு கோலாலம்பூர்‌; 
மு.ப. சன, 1967; 14-104; ரூ. 1-50 
கோலாலம்பூரில்‌ நிகழ்ந்த அந்தர்‌ யோகத்தில்‌ நிகழ்த்திய 
உரையின்‌ விரிவு. இரு பிரிவுகளாக 26 உட்‌ தலைப்புகளின்‌ ழ்‌ 
இந்நூலை அமைத்துள்ளார்‌. முடிவுரையில்‌ தன்‌ கருத்துகளைத்‌ 
தொகுத்துரைத்துள்ளார்‌. 
10 


146 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


அரக்கர்கள்‌ ஈடுவே தருமம்‌ தன்னை வெளிப்படுத்தி வாழ்தல்‌ 
முடியாதெனக்‌ கருதி மறைந்து வாழ்தற்காகவே இவ்வரக்கன்‌ 
(வீடணன்‌) உரு2கொண்டு அங்கு வாழகிறது எனச்‌ கருதுகிறார்‌ 
கம்பர்‌(2). தமையனுக்கு வீடணன்‌ அறிவுரை கூறும்பொழுது 
அரசமநீதி உணர்க்த அறிஞனாக வீடணனை. காட்டு ரர்‌ கம்பர்‌(7), 
இராவணன்‌ அபழவைத்‌ தரவல்ல சாபங்‌ ளைப்‌ பற்றி எண்ணும்‌ 
வீடணன்‌ சிந்தனயில உடல்‌ வலிமையினும்‌ படைப்‌ பெருமை 
யினும்‌ ஆற்றல்‌ மிக்கது அற ஆம்றலே என்ற எண்ணம்‌ நிலைத்‌ 
திருககிறது(13), தன்னை இதுகாள்‌ வரைப்‌ பேணய தன்‌ தமைய 
னிடம்‌ கொண்ட அன்பால இனிமேல்‌ தான்‌ அவலுக்குத்‌ துணை 
நிற்க மாட்டா.மயை எண்ணியே பிழை பொறுக்க வேண்டு 
கிறான்‌. தான்‌ அன்பு செலுத்தும்‌ ஒருவனைத்‌ துழந்து சென்றான்‌ 
என்றால்‌ அவலை விடவும்‌ அறததைப்‌ பெரிதாக எண்ணினான்‌ 
என்பதுதானே பொருள்‌ (24), 

வீடணன்‌ அடைககலப்படல 102 ஆம்‌ பாடலில்‌ கம்பர்‌ 
இராவணனுக்குக்‌ கேடு நெருங்கி விட்டதாகக்‌ கருதி இராமன்‌ 
பக்கம்‌ வந்தடைந்தனத மாருதி வாயிலாகப்‌ டாராட்டினாலும்‌ 
உற்று நோக்குமிடத்து வீடணனின்‌ மனப்பக்குவசதையே இது 
காட்டி நி.ற்கிறது(24). இராவணனும்‌ தன்‌ தவறை உணர்ந்து 
சரண்‌ புகுந்திரு௩்தால அவனையும்‌ இராமன்‌ மன்னித்திருப்பான்‌. 
அதனால்‌ அரககர குலமும்‌ பிழைத்‌ திருக்கும்‌ என்றும்‌ எணணுகன்‌ 
முன்‌. இத்தகைய எண்ணம்‌ வீடணலுக்குத்‌ தன்‌ தமையனிட 
முள்ள அன்பினைக்‌ காட்டுமேயன்றி இலங்கையரசைக்‌ கைப்‌ 
பற்றக்‌ கருதியீருந்தான என்பதை உணாத்தாத(38). “இராம 
னுடன்‌ உடன்பாடு காண விரும்பிலும்‌ உன்‌ தம்பி அதனைத்‌ 
தடுத்து விடுவான்‌? என்று சேனைக்‌ காவலன்‌ கூறுவதும்‌, 
இராவணன்‌ பசாம்பேறி எனறு கூறுவதும்‌ பொதுவாக 
வீடணனைப்‌ பற்‌றி அவர்கள்‌ கொண்டிருந்த வெறுப்பினைப்‌ புலப்‌ 
படுத்துமேயன்‌ ம! அவன்‌ பண்புகளைப்‌ பற்றிய சஈதத்‌துகளாகக்‌ 
கொள்ள முடியவில்லை(50), 

கன்‌ தமையன்‌ செயலுக்குத்‌ தன்னையும்‌ பொறுப்பாக்கிக்‌ 
கொள்ளும்‌ உள்ளத்தைக கும்ப கர்ணனிடம்‌ காண்கிறோம்‌(55). 
கும்பகர்ணனை இராமனுககுத தணைவனாக மாற்றும்‌ முயற்சியில்‌ 
தோல்வீமண்ட வீடணன்‌ குலத்து மானம்‌ தீர்குதிலன்‌ சிறிதும்‌” 
என்றே இராமனிடம்‌ கூறுகிறான்‌. இஃ தொன்றே கும்பகருண 
னிடம்‌ கம்பர்‌ காணும்‌ குறைபாட(59). வீடணன்‌ உள்ளத்தில்‌ 
தான்‌ அறவழி ஒழுகுவதாகத்‌ தெளிவான எண்ணமிருக்கிற து. 
வரையறை உடைய உணர்வினைக்‌ கடந்து எல்லாவுலகிலும்‌' 
ஊடுருவி நிற்கும்‌ இறையுணாவு பெற்ற ஞானம்‌ அவனுக்‌ 
குண்ட(77). 'என்னதோ இறந்தளான்‌ மேல்‌ அயிர்த்தல்‌! என 


பாத்திரங்கள்‌ 147 
இராமன்‌ கூறுவது இராவணன்‌ இறந்து பட்ட பின்னரும்‌: 
வீடணன்‌ நெஞ்சில்‌ காழ்ப்பு இருந்தது என்பதற்குக்‌ காட்டாகக்‌ 
கொள்ளல்‌ பொருந்தா து. 

தன்‌ தவறை உணர்ந்து அவனிடம்‌ இறுதிக்கடன்‌ செய்யக்‌ 
கூறுகிறான்‌ இராமன்‌ என்று பொருள்‌ கூறுவ?த சிறப்பாக 
உள்ள .த(34). இராவணன்‌ நெறியில்லா நெறியிற்‌ சென்று வீட்‌ 
டான்‌ என்ற வேதனையைப்‌ புலப்படுத்தி வீடணன்‌ அழுகின்ற 
போதும்‌ உலக அன்னையாகிய சானகிக்கு இழைத்த இங்கினைச்‌ 
குறிப்பிடுகன்றானே ஒழிய பிறவகையில்‌ குற்றமுள்ளவனாகக்‌ 
காட்டவீல்லை(85). வீடணன்‌ சகோதர கேயமற்றவனல்லன்‌. தன்‌ 
குலப்‌ பெருமையை அவன்‌ உணர்ந்திருக்தான்‌. தன்‌ குலப்‌ பெரு 
மையை அஹியவிடக்‌ கூடாது என்ற எண்ணமும்‌ இருந்தது. 
ஆகையால்‌ இராவணனை விட்டு அகன்றது, அவன்‌ செய்யத்‌ 
தகாதனவற்றைச்‌ செய்துவிட்டான்‌ என்ற எண்ணத்தாலும்‌, 
அவன்‌ செயலால்‌ தான்‌ பிறந்தகுலம்‌ பெருமை இழக்து அழிந்து 
வீடும்‌ என்பதாலுமே(87). 

வீடணன்‌ இரண்டு இனத்தவர்கள்‌ தம்முள்‌ போர்‌ விளைத்துக்‌ 
கொள்ளும்போது தான்‌ பிறந்த இனத்துக்குக்‌ கேடு சூ றந்தவன்‌, 
பகை இனத்தோடு சேர்ம்‌துகொண்டவன்‌ என்ற நிலையில்‌ கம்பர்‌ 
நமக்குக்‌ காட்டவில்லை(92) அறஉணர்வை உறவு என்ற எண்ணம்‌ 
தோன்றி அழித்‌ துவிடவில்லை. அறவோனாக வீறு பெற்று உயர்ந்த 
நிலையில்‌ தன்குலம்‌, பிறன்குலம்‌ என்ற உணர்வு வெஃலப்பட்ட 
நிலையில்‌ உலகத்‌ தலைவனாக விளங்கினான்‌(93), இராமன்‌ பேரருட்‌ 
டி.றத்தைப்‌ புலப்படுத்திப்‌ பயில்கின்றவர்கள்‌ உளம்‌ கொளச்‌ 
செய்தற்கும்‌ வீடணன்‌ வாழ்வைப்‌ பெரிதும்‌ பயன்படுத்தி 
யுள்ளரா என்றுதான்‌ கூறவேண்டும்‌(104). 
347. விபீஷணன்‌ 

கா. சிவசுப்பிரமணியன்‌ 

ஜெயகுமாரி ஸ்டோர்ஸ்‌; கோர்ட்ரோட்‌, நாகர்கோவில; முப. 

ஆசு. 1975; 14-44; ரூ. 2 ்‌ 

அனுமன்‌ தூதனாக வராமலே, தாூதனின்‌ செயலுக்கு 
அப்பாற்பட்டு அக்ககுமாரனை, அரக்கர்களை அழிக்கிறான்‌. தன்‌ 
நாட்டுக்குள்‌ அரசாணை, அனுமதி பெறாமல்‌ நுழைந்துவிட்டு, 
அறியாயமான செயல்களைச்‌ செய்து இராவணனால்‌ கொல்ல ஏவப்‌ 
படும்பொழுது, இளை தாக முள்மரம்‌ களையக்‌ கூடிய கடமை 
யினின்று இராவணனைத்‌ தடுத்த குற்றத்தை உடையவன்‌ 
விபீஷணன்‌ (3). மந்திராலோசனையில்‌ நீண்ட முகமனு_ன்‌ பேல 
எதிரியின்பால்‌ கெஞ்சை வைத்து அண்ணன்பால்‌ கஞ்சைக்‌ 
கொண்டவன்‌ என்பதனை வெளிப்படுத்‌ துகிறுன்‌, தம்‌ கருத்தைத்‌ . 
தயங்காது கூறலாம்‌ என மன்னவனே ஆணையிட. பேரிய இந்திர 


+ ட்‌ 1 
148 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


ஜித்தைத்‌ தடுத்ததன்‌ மூலம்‌ மன்னவன்‌ ஆணைக்குப்‌ புறம்பாக 
கடந்தவன்‌, பேச்சுரிமையைக்‌ கேலியாக்யெவன்‌ ஆூருன்‌(4). அற 
மற்ற செயலை நீ செய்வதால்‌ உன்னைப்‌ பிரிகிறேன்‌ என்றால்‌ வேத 
வதியை ரெருங்யெது, தேவர்களை, தேவமாதர்களை அடிமை 
யாக்கயேது, வாலியிடம்‌ போர்‌ செய்தது, நந்தியிடம்‌ இராவணன்‌ 
செயல்கள்‌ எல்லாம்‌ அறத்தோடு கூடிய செயல்களாக விபீஷணன்‌ 
கினைக்கின்றானா 7(5) 

சீதைடைக்‌ கவர்ந்தான்‌ இராவணன்‌ என்றால்‌ அயோத்‌ 
இக்கோ, காட்டில்‌ தை வாழ்ந்த இடக்‌ நிற்கோ தாளே வலியச 
சென்று எடுக்கவில்லையெ£ மேலும்‌ கரனாதியர்களைப்‌ போரில்‌ 
வென்ற இராமனைப்‌ போரீல்‌ சந்திக்கும்‌ போர்முறை எனவும்‌ 
சொல்லலாம்‌.  சூர்ப்ப பகை இழைத்த தீவினையால்‌ தான்‌ 
இராவணன்‌ மதிமயங்கு றது. எனவே அக்குற்றமும்‌ அவனிடம்‌ 
இல்லை(7). அறமூடையவன்‌ பக்கமே அவன்‌ நெஞ்சு என்றால்‌ 
இராமன்‌ தவறே புரியாதவனா எனக்கேட்டு 1. முடி சூட்டிக்‌ 
கொள்க என்று தயரதன்‌ சொன்ன பொழுது சிற்றன்னைக்குத்‌ 
தந்தை கொடுத்த வாக்கனை நினைவுபடுத்‌; தாமல்‌ இருக்கிறான்‌. 2. 
இலக்குவன்‌ தடுத்தும்‌ தை கேட்க மான்‌ பின்‌ செல்கிறான்‌. 2. 
வாலி வதையில்‌ இராமன்‌ ஈடந்து கொண்டது அறத்தின்‌ வழிப்‌ 
பட்டதோ என்பது ஐயப்பாடு(8). 4. காமவேதனையால்‌ கட்டுடல்‌ 
அழியும்‌ சூர்ப்பனகையிடம்‌ விளையாடியது என்ன அறமோ(9). 
என வீனவுகிறோர்‌. இரிசடை எதற்காக, ஏன்‌, எப்படிச்‌ சதை 
யின்‌ அருகில்‌ வந்தாள்‌ என்பது சந்தேகத்திற்குரியத(11). கும்ப 
கர்ணனையும்‌, இந்திரஜித்தையும்‌ இராவணன்‌ எஏசியதைப்‌ 
போலவே விபீஷணனையும்‌ ஏசும்‌ பொழுது ஏன்‌ இவன்‌ மட்டும்‌ 
இராமனிடம்‌ செல்லவேண்டும்‌?(18) பிறவியை ஈனும்‌ வீத்தாயெ 
அவாவினை நீக்கத்தானே இராமனை அடைகின்றான்‌. ஏன்‌ 
இராமன்‌ முடி சூட்டியதை எந்தத்‌ தடங்கலும்‌ இல்லாமல்‌ ஏற்றுப்‌ 
புனைகறுன்‌? பிறவி கோய்‌ நீங்கவா? (ப) இலங்கையின்‌, ராணுவ 
ரகசியங்களை இராமனுக்கு உரைக்கிறான்‌. அண்ணனுக்காகத்‌ 
தன்‌ உயிரைக்‌ கொடுக்கும்‌ கும்பகர்ணனின்‌ சகோதரப்‌ பாசம்‌ 
வீபீஷணனிடத்து இஉலை(19). இராமன்‌ வானர வீரர்களை 
உயிர்ப்பித்தபோது ஏன்‌ கும்பகர்ணனையும்‌ அறவோனாகிய 
அதிகாயனையும்‌ மீட்டுத்தரம்‌ கேட்கவில்லை 2(20) 

நிகும்பலை யாகத்தில்‌ என்ன குற்றம்‌ செய்ததற்காக இந்திர 
ஜித்தைக்‌ காட்டிக்‌ கொடுத்தான்‌ 7(26) அறத்தின்‌ பக்கம்‌ வெற்றி 
தானே வந்துசேரும்‌ என்று விபீஷணன்‌ பேசாமல்‌ இருந்தால்‌ 
என்ன 2(27) இராவணன்‌ அழவேண்டும்‌ அதனைப்‌ பார்க்க, 
வேண்டும்‌ என்ற ஆசையை இலக்குவன்‌ மூலம்‌ (இந்திரசித்‌ 
வதை) விபீஷணன்‌ - நிறைவேற்றிக்‌ கொண்டான்‌ (28), 


பாத்திரங்கள்‌ 149 


இராவணன்‌ எடிரியினுடைய பெருமையை உணராமல்‌ இரந்த 
தற்கு விபீஷணனே முக்யெமான காரணம்‌ என்று சொல்ல 
லாம்‌(29). இலங்கையின்‌ வலிமையைப்‌ பற்றிச்‌ சொல்‌ என்ற 
வுடன்‌ இராமனிடம்‌, இவ்வளவு வலிமையுடைய இராவணனை 
வெல்ல முடியுமா என இராகவன்‌ நினைத்துவிடக்‌ கூடாத; 
அதைரியம்‌ கொள்ளக்‌ கூடாது என்று குறிப்பிடத்தான்‌ 
இலங்கைக்‌ கேள்விப்‌ படலத்தில்‌ அனுமனைப்‌ புகழ்கிறொோன்‌(32). 
இறந்து டெக்கும்‌ அண்ணன்‌ தன்‌ சொல்லை இப்பொழுதாவது 
உணரவேண்டுமென்‌ று எள்ளலாகவும்‌ குத்தலாகவும்‌ பேசுகிறான்‌. 
சூர்ப்பககையின்‌ சூழ்ச்சியை விபீஷணன்‌ அறிந்திருக்கிறான்‌ 
ஆனால்‌ இராவணனிடம்‌ மறைத்து விட்டான்‌(35). சீதையின்‌ 
மீட்சியைத்‌ தெரிவிக்க்வரும்‌ அனுமன்‌ மற்ற அரக்யெரைக்‌ கொல்ல 
விரும்பும்‌ பொழுது தை தடுக்கிறாள்‌. ஆனால்‌ அர்காட்டின்‌ 
அரசன்‌ விபீஷணன்‌ தன்‌ நாட்டு மக்களைப்‌ பிறர்‌ துன்புறுத்தும்‌ 
பொழுது ஒன்றுமே பேசாமல்‌ இருப்பதும்‌ ஏனோ? தன்‌ மக்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ கடமையினின்று தவறியவன்‌ ஆகிவிட்டான்‌ (37). 
சதையை இராமன்‌ சுடு சொற்களால்‌ சட, அவள்‌ தீயுட்‌ புகுந்து 
தன்‌ கற்பினை நிலைகிறுத்துமாறு செய்த இராமனை அப்பொழுது 
விபீஷணன்‌ தடுக்காதது என்‌? தன்‌ மனத்தேயது நிறைவேறி 
விட்டதால்‌ தான்‌ (40). 
பாரதிதாசன்‌, புலவர்‌ குழந்தை, வழக்குச்சொல்‌ (விபீஷண 
வேலை) ஆகியோரின்‌ கூற்றினையும்‌ சுட்டி, விபீடணன்‌ தன்‌ இன 
அரசரீடமிருந்‌ து நீங்கிய தும்‌, தன்‌ இன அரசரைப்‌ பற்றி உளவு 
சொல்லியதும்‌ விபீஷணப்‌ பாத்திரத்தை இழுக்குறவே செய்‌ 
கின்றன(44) என முடிக்றொர்‌. 
ஒன்றுக்கு மேற்பட்ட பாத்திரங்கள்‌ இணைந்து நிற்பவை 
348. தசரதன்‌ குறையும்‌ கைகேயி நிறையும்‌ 
ச. சோமசுந்தர பாரதியார்‌ 
நாவலர்‌ புத்தக நிலையம்‌; 59, ஏ, மேலாவணி மூலவீதி; மதுரை-1; 
மு.ப. 1926; இ.ப, ஏப்‌. 1970; மூடப்‌, நவ, 1971; நா. ப. 
ஆக, 1972; 129; ரூ. 3-50 
முன்னுரை 22-24, கம்பர்‌ கவிக்கருத்து 2:-45, வால்மீகர்‌ 
சுல்க வரலாறு 46-54, தசரதன்‌ தவறு 66-83, கோசலை மனக்‌ 
கோள்‌ மன்னவன்‌ முயற்சி 88-91, கொற்றவன்‌ உளக்கிடையும்‌ 
கேகயர்‌ கோமகள்‌ அறத்துறையும்‌ 92-98, கைகேயி இராமனைக்‌ 
காடு கடத்தச்‌ கருதக்‌ காரணம்‌ 99-111, குரிசலர்‌ நாட்டில்‌ கொடை 
யுரிமை கோடல்‌ வரன்முறை வந்த வழக்கறமாகும்‌ 112-122, சில 
வினாவிடைகள்‌ 128-129, இறுதியில்‌ பாரதியாரின்‌ வாழ்க்கைக்‌ 
குறிப்பும்‌ உள்ளது. 


150 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


பட்டத்திற்குரிய சூத்த புதல்வனுக்கு மட்டும்‌ கொடுக்க 
வேண்டிய மரியாதை, குறைவில்லாமல்‌ பரதனுக்கும்‌ கொடுக்கப்‌ 
பட்டத(033) கூனி தான்‌ கூறியவையெல்லாம்‌ பயனிலவாகவே, 
“ஒல்லும்‌ வாயெலாம்‌ ஓவாதறவினை செல்லும்‌ வாயெல்லாஞ்‌ 
செயக்‌” காமுறும்‌ கைகேயிக்கு ௮ றத்தாசையைக்‌ காட்டி, அதற்கு 
இராமன்‌ முடி சூடலிடையூறுமெனகீ கூறினாள்‌. இஃதும்‌ 
கைகேயி மனதினை மாற்றாதிருக்கவே *கெடுத்‌ தொழிந்தனை 
உனச்கரும்‌ புதல்வனை” எனும்‌ பாடலில்‌ கன்யா சுல்கச்‌ செய்தியை 
நினைவுபடுக்தி பரதன்‌ அரசெய்தத்‌ தேவியை ஒரப்படுக்‌ துகிருள்‌. 
இப்பாடலுக்கு உனக்குக்‌ கன்யா சுல்கமாக க்‌ கொடுத்த பேரரசு 
உன்‌ மைந்தனுக்கும்‌ அடுத்தத்‌ சம்பிச்கும்‌ தான்‌ உரிமை என்று 
பொருள்‌ கூறுகிறார்‌. இக்கருத்தை வலியுறுத்தும்படி இராமன்‌ 
கூற்றான்‌ “வரனிலுர்தை . சொல்‌ மரபினாலுடைத்‌ சரணி நின 
தென்று... என்னும்‌ பாடலிலும்‌ சுல்கச்‌ செய்தியை அறிந்து 
இராமன்‌ இவ்வாறு கூறுவதாகக்‌ கூறுறோர்‌. தன்‌ காதற்‌ இழவன்‌ 
பழியொடு பாவமெய்தி அறங்கொன்‌ றழிவதைத்‌ தடுக்கவே 
கைசேயி வினையாற்றினாள்‌. அவனைப்‌ பழியினின்று காத்து புகழ்‌ 
பெறத்‌ தான்‌ பழிசூட வரம்கேட்டாள்‌. உண்மையைத்‌ தசரத 
க்கு மட்டும்‌ சொன்னால்‌ அவன்‌ செயலும்‌ பின்‌ விளைவும்‌ 
என்னாமே (62). இதனைத்‌ தெய்வீகக்‌ கற்பினள்‌ ஆழ்ந்து 
சூழ்ந்து கெளிக்து துணிந்த அறவினை கூறும்‌ பகுதி என்பதனைத்‌ 
தலைப்‌ பெயராலேயே ஈம்‌ கவியரசர்‌ ஈன்கு அறிவித்துப்‌ போம்‌ 
'தார்‌(63). 
பரதனே பட்டமெய்தி இராமனுக்கு அரசியல்லா திருப்ப து 
ஒன்றே அவள்‌ விருப்பமன்று என்பதற்கு, பரதன்‌ இல்லாதபோது 
தான்‌ தரத்‌ துணியாதவள்‌ பிறகு இராமனுக்குப்‌ பரதன்‌ தரு 
வதைத்‌ தடுக்காமையே தக்க சான்றாகும்‌(64), தானும்‌ அவனுடன்‌ 
இராமனையழைக்கச்‌ சென்றதே அவள்‌ மாசற்ற மனத்தூய்மை 
யையும்‌ இராமனாக்கத்தில்‌ அவளுண்மை யார்வத்தையும்‌ இனிது 
வீளக்குவதாகும்‌(65). பரசனையும்‌ சத்துருக்கனையும்‌ கேகய 
காட்டுக்கு அனுப்பியது, இராமனிடம்‌ பிறமக்களை விட அதிக 
அன்பு கொண்டிருந்தது. இராமன்‌ குடிகள்‌, அரசியலதிகாரி 
களின்‌ அபிமானத்தையடையும்‌ வரை அவனுக்கு அரசு தருவதற்‌ 
குள்ள தன்‌ ஆசையைத்‌ தசரதன்‌ மறைத்து வைத்தான்‌. அனை 
வருக்கும்‌ அழைப்பு விடுத்தவன்‌ கேகயனுக்கு அறிவிக்கவில்லை. 
கைகேயிக்கு உணர்த்தாதது, தசரதனும்‌ கோசலையும்‌ இடையூறு 
உள்ளதாகக்‌ கருதுவது முதலியவற்றால்‌ தசரதனைக்‌ குறை 
யுடையவனுக்குறோர்‌. சுல்கச்‌ செய்தி கோசலைக்கும்‌ தெரிக்திருக்க 
வேண்டும்‌ என்கிறோர்‌. தசரதன்‌ இராமனுக்குத்‌ தன்‌ தவறு 
தெரியுமுன்‌ அபிடேகத்தையும்‌ முடிக்க நினைக்கிறான்‌. 


பாத்திரங்கள்‌ 181 


தசரதன்‌ சானறியாமல்‌, சசரதனாணை செல்லுமிடத்‌ ௪ எங்கு 
இராமன்‌ இருப்‌ பினும்‌ தனயனைக்‌ த௱விக்கவும்‌ த நமஸ்‌ கருதாமல்‌ 
அவனை அயோத்திக்கு அரசனாக்கவும்‌ வினைபல விழைக்து சூழ்‌ 
வான்‌. இராபன்‌ காடு சென்றால்‌ தசரகனுர்‌ சபலம்‌ நீன்‌, அறத்‌ 
அறையில்‌ மனம்‌ நிலைப்பான்‌. அவே காட்டுக்கு அனுப்‌ 
பினாள்‌ (202). சூடிகள்‌ இராமன்‌ ஈகரில்‌ இ நப்பின்‌ அவன்‌ பாலுள்ள 
அன்பால்‌ கலாம்‌ செய்வர்‌. 14 ஆண்டுகள்‌ அக்டருர்கால்‌ பரத 
ஞூட்சியில்‌ அவர்கள்‌ மனம்‌ மாறி அவனை நேரிர்கத்‌ தொடங்கி 
விடுவர்‌. எளவே அவன்‌ திரும்பி வந்தாலும்‌ குழப்பம்‌ இராது. 
எனவே 14 ஆண்டுகள்‌ எனக்‌ காலம்‌ குறிப்பிடுறோள்‌. தசரதன்‌ 
கைகேயிச்குக்‌ என்யா சல்கமாக நாட்டை வழங்கிய து வழக்கறும்‌ 
என்பதற்குச்‌ சான்றுகள்‌ தருறோர்‌. வான்மீரி இராமாயணக்‌ 
கதையைக்‌ பொண்டு கம்பராமாயணப்‌ பாத்திரங்களை ஆராய்ர்‌. 
தெழுதியுள்ளா!. 
349. வீணைக்கொடியோன்‌ வீரத்தம்பியர்‌ (24-28) 
ஆனந்தபோதினி: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; 
சூலை, 1932 2 1 
கும்பகர்னன்‌ அண்ணனிடம்‌ மந்திரப்படலச்தில்‌ வீரவுரை 
பகர்தல்‌, விபீடணன்‌ அறவுரை பகர்தல்‌ இவற்றைச்‌ சட்டுகிறோர்‌. 
350. இராமாயணத்தில்‌ தொண்டு (70-103) 
இலக்கிய ஒளி: ஆ. செபரத்தினம்‌ எம்‌. ஏ. 
ஆ. செபரத்தினம்‌; பெருமாள்புரம்‌ திருகெல்வேளீ-7, 1962: ரூ.2 
கம்பன்‌ நடை, எழிலும்‌ கருத்‌ கயர்வும்‌ தமிழ்ச்‌ சோழரது 
கல்லாட்சியில்‌ தமிழ்‌ இனம்‌ வாழ்ந்த பெருவாழ்வின்‌ சாயலே 
யாகும்‌(73). இலக்குவன்‌, அனுமன்‌, ஆகிய இருகரின்‌ தொண்டு 
பற்றிப்‌ பேசுறார்‌. இலக்குவன்‌ இராமன்பால்‌ கொண்டிருந்த 
அளவிலாப்‌ பற்றும்‌ தொண்டின்‌ சிறப்பும்‌ இராமனுக்குத்‌ துன்பங்‌ 
கள்‌ வந்த பின்னரே ஒளி பெறுகின்றன: இராவணவதத்தால்‌ 
தான்‌ அவன்‌ தொண்டு சிறந்து விளங்கியது. அனுமன்‌ இல்லை 
யேல்‌ சீதையை உயிருடன்‌ மீட்கமுடியாததால்‌ இராமாயணத்தை 
அழியாமல்‌ காத்த உயிர்நிலைப்‌ பாத்திரம்‌ அனுமன்‌(83), இந்திர 
சித்‌ தினோடு இலக்குவன்‌ போர்புரிந்து அவனை வெள்றான்‌ என்னும்‌ 
ஒரு நிகழ்ச்சிரய அனுமப்‌ பேரொளியில்‌ இலக்குவச்சுடர்‌ 
முற்றிலும்‌ மறைந்தவிடாதபடி அவனைக்‌ காப்பாற்றுகிறது. 
இராமனைக்‌ கண்டளவீல்‌ கொண்ட அனுமன்‌ அன்பு, சாதி 
முதலிய வரம்புகளைக்‌ கடந்த பேரன்பு. ஆற்றல்‌ தன்‌ உடலாக 
வும்‌, அன்பின்‌ கொண்டு தன்‌ உயிராகவும்‌ வாழ்ந்த அனுமன்‌ 
சொன்னலமும்‌ சிறந்த சமர்த்தன்‌. 


152 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


351. இந்திரசித்தும்‌ இலக்குவனும்‌ (19-31) 
இலக்கய நினைவுகள்‌ : டாக்டர்‌. ௪. வே. சுப்பிரமணியன்‌ 

இராமனிடம்‌ இலக்குவன்‌ பேசும்போதும்‌, பழகும்போதும்‌ 
தன்னை அடிமையாகவே இலக்குவன்‌ கருதினான்‌. சீதைக்கும்‌ 
அடிமையரகவே வாழ்கிறான்‌. இராமனைப்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்‌ 
பையும்‌ எடுத்துக்‌ கொள்கிறான்‌. அஞ்சாமையும்‌, வீரமும்‌ 
உடையவன்‌ எதிரி இந்‌இரடுத்‌த, மான உணர்விலும்‌ இலங்கை 
யின்‌ புகழிலும்‌ இராவணனின்‌ சிறப்பிலும்‌ மிகும்த அக்கறை 
கொண்டவன்‌, வீரச்‌சறெப்போடு சூழ்ச்சியிலும்‌, மாயையிலும்‌ 
வல்லோன்‌, இருவரிடமுள்ள பொதுப்பண்பு வீரம்‌--இந்திர 
சித்தன்‌ வீரத்தோடு மாயை சேர்ந்தது. வீரத்தை வீரம்‌ வெல்ல 
வில்லை. சூழ்ச்சி மாயையை வென்றது. எடும்துச்காட்டுகள்‌ 
தரப்பட்டுள்ளன. 
352, சொல்லின்‌ செல்வன்‌ (காடகம்‌) (5-57; 78-164) 
பேராசிரியர்‌. டாக்டர்‌. ரா. சீனிவாசன்‌ 
அணியகம்‌; 22, செல்லம்மாள்‌ தெரு: சென்னை 30; மூ. ப, மார்ச்‌ 

1968; இ. ப. 1973; மூ. ப. மே 1974; 

சொல்லின்‌ செல்வன்‌ (5-57), வாய்ச்சொற்கள்‌ (59-70, 
கேசயன்‌ மகள்‌ அல்லது உறுதிகொண்ட நெஞ்ரினாள்‌ (78-164) 
எனும்‌ மூன்று நாடகங்கள்‌ இந்நூலுள்‌ அடங்கியுள்ள போதிலும்‌ 
முதலும்‌, இறுதியுமே கம்பராமாயணத்தைத்‌ தழுவியவை, 
ஓவ்வொரு காடகத்துற்கும்‌ ஆரியர்‌ தனித்தனியாக முன்னுரை 
வழங்கியுள்ளார்‌. ம. வரதராசனாரின்‌ அணிந்துரையுடன்‌ 
கூடியது இந்நூல்‌. 

சொல்லின்‌ செல்வன்‌: இந்காடகம்‌ 15 காட்சிகள்‌ கொண்டது. 
இட்கந்தாகாண்டம்‌, சுந்தரகாண்டம்‌ ஆயெ காண்டங்களில்‌ 
உள்ள அனுமனின்‌ நெப்பு நிலையை இங்குக்‌ காட்டுறோர்‌. இந்‌ 
நாடகத்தில்‌ பெரும்பாலும்‌ முழுமையரகக்‌ கம்பனைப்‌ பின்பற்றி 
யுள்ளார்‌, றிய வேறுபாடுகளே உள. இங்கு இராமனைக்‌ 
கண்டுவரும்‌ அனுமன்‌, *தயரதன்‌ தந்த ஆட்சியைத்‌ தாயின்‌ ஆணை 
யால்‌ இளையவர்க்கு உதவி அவர்‌ இங்கு வந்துள்ளார்‌” என்ற 
உடனேயே சுக்கிரீவன்‌ அச்‌ சம்‌ நீங்கி அவன்‌ வாயிலாக அரசைப்‌ 
பெற விரைகீறான்‌. உருமையைக்‌ கவர்ந்த வாலி தாரையிடம்‌, 
“அவள்‌ இன்பத்திற்குரியவள்‌, நீ என்‌ அன்பிற்குரியவள்‌. ..அவள்‌ 
எனக்கு ஒரு பொழு.துபோக்கு, ஆனால்‌ நீ என்‌ வாழ்வுக்குத்‌ 
துணை(16). என்று கூறுகிறான்‌ அனுமன்‌ தானே முன்வந்து 
கடலைக்‌ கடப்பதாக உள்ளத(3). அனுமன்‌ ஒதையிடம்‌, 
*அன்னை அவர்‌ சொல்லின்‌ செல்வன்‌ என்ற அழைப்பர்‌, அவர்‌ 


பாத்திரங்கள்‌ 153 


சொலின்‌ நான்‌ எங்கும்‌ செல்வேன்‌'(41) என்று கூறுவது 
ஆசிரியரின்‌ சொல்லாட்ரிக்‌ இறனைக்‌ காட்டுறது. அனுமன்‌ 
சொல்லின்‌ ஈயத்தால்‌ நிறைவேற்றிய செயல்களைக்‌ குறிப்பிட்டு 
அவன்‌ சொல்லின்‌ செல்வன்‌ என்பதை அசிரியர்‌ இந்காடகத்‌ தள்‌ 
நிலைகிறுத்குஇருர்‌. 

கேகயன்‌ மகள்‌: 27 காட்சிகளைச்‌ கொண்டமையும்‌ இந்‌ 
காடகம்‌ ஏறுபான்மையே கம்பனைப்‌ பின்பற்றுகிறது. “கேகயன்‌ 
மகளின்‌ தூய்மை உணர்வும்‌ உறுதியும்‌ காவியத்தின்‌ அயிர்‌ 
என்பதைப்‌ புலப்படுத்தகின்றது. இது முழுமையும்‌ கம்பனைப்‌ 
பின்பற்றியது அன்று; பாத்‌இரப்படைப்பின்‌ இயக்கத்தை ஒட்டி 
அமைந்த து(71) என்று ஆரியர்‌ தன்‌ முன்னுரையில்‌ குறிப்‌ 
பட்டுள்ளார்‌. 

பலரைச்‌ இயாக வாழ்வில்‌ புகுத்திய கைகேதயால்‌ இராமன்‌ 
பலதாரமணம்‌ தடைப்பட்டது, இலக்குவன்‌ சீற்றம்‌ நீங்க 
அடக்கம்‌ அறியமுடிந்தது என்பது ஆசிரியர்‌ கருத்து. இறுதியில்‌ 
கைகேயி “உன்‌ மகனுக்குத்‌ தான்‌ ஆட்சி என்று சொல்லித்தான்‌ 
என்னைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டார்‌. அதனை நினைவு 
படுத்தத்தான்‌ வரங்கள்‌ கேட்டேன்‌(162), இருவரும்‌ சரிசமமாக 
ஆளும்‌ உரிமை பெறவேண்டும்‌ என்பதுதான்‌ என்‌ வரத்தின்‌ 
அடிப்படை (162). வரத்தால்‌ பெற்ற அரசைத்‌ தன்‌ திறத்தால்‌ 
பரதன்‌ மிறுவிவிட்டான்‌ இராமனிடம்‌ அரசைக்‌ கொடுத்துவிட்டு 
மீண்டும்‌ முறைப்படி அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டான்‌; 
மரபையும்‌ தன்‌ பக்கம்‌ இழுத்துக்‌ கொண்டான்‌(163) என்று கூறு 
கிறாள்‌. 

கைகேயிமீது குற்றம்‌ உள்ளதுபோலவும்‌, இல்லாதது 
போலவும்‌ காடகத்தை நடத்திச்‌ செல்லும்‌ ஆசிரியர்‌ இக்நரடகத்‌ 
தனை, முன்னுக்குப்பின்‌ முரணாகவும்‌, குழப்பமாகவும்‌ அமைத்‌ 
துள்ளார்‌. 
353. பண்புயர்‌ தம்பி பரதனா? இலக்குவனா? (27-31) 
Aditanar College of Arts & Science Magazine; Vol. 7: 

ஆ. ஐசக்‌; 1972 


பிரிவென்னும்‌ துயரமே தன்‌ வாழ்க்கையாக அமைந்தவன்‌ 
பரதன்‌. பிரிவில்‌ அவன்நிலை, இராம - இலக்குவரிடத்துக்குக்‌ 
கொண்ட அன்பு, உயிர்விடத்‌ தணிந்தது. இராமன்‌ கோசலை, 
குகன்‌, வாலி, ஆகியோர்‌ புகழ்ந்தது ஆகியவற்றை விளக்கிச்‌ 
சிறந்தவன்‌ பரதன்‌ என முடிவு செய்ரோர்‌. தன்னைப்பற்றித்‌ 
தாழ்த்தியே பேசுகிறான்‌ ஆகவே அவனைப்‌ பண்பிற்‌ சிறந்தவனாக்கு 
கறத என்றோர்‌, இலக்குவன்‌ பற்றிய ஆராய்ச்சி இல்லை, 


154 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


354, மனமாற்றம்‌ (19-31) 
கட்டுரைக்‌ கனிகள்‌ : இ. வா. ஐகர்காசன்‌ 

படிப்படியாக மனம்‌ மாறிவரும்‌ போக்கை அட்பமாசக்‌ 
கம்பன்‌ காட்டுகிறான்‌. இராமன்‌ தன்‌ மகன்‌, பரகன்‌ சோசலை 
மகன்‌ என எண்ணும்‌ கைசேயியீன்‌ உள்ளம்‌ முதலில்‌ கூனியின்‌ 
பேச்சால்‌ மாறாது அவளை வெருள்‌றது. ஆனல்‌ பரகனைத்‌ தன்‌ 
ம்கன்‌ என்று கூறும்‌ சிறிய மனமாற்றம்‌ அவள றியாமல்‌ நிகழ்ந்த 
மாற்றம்‌. இதனை ஈன்கு பயன்படுத்திய கூனி மேலும்‌ பல பேசி 
கைகேயி இராமனைக்‌ காட்டுக்கனுப்பு மளவிற்கு மாற்றிவிட 
கிறாள்‌. முதலில்‌ இராமனைக்‌ காணவரும்‌ குகன்‌ சேணம்‌ மீனம்‌ 
கொணர்வ கும்‌, பீன்‌ இராமன்‌ அதனை நுகாமாட்டான்‌ என்பதனை 
அவனுடன்‌ ஓர்‌ இரவு பழிய பழக்கச்தால்‌ தெனிவு பெற்று, மறு 
காள்‌ புறப்பட்டுச்‌ செல்கையில்‌, *கேனும்‌ இனையும்‌ உண்டு”, 
என்பதும்‌ பின்‌ சன்னைக்‌ கூட்டிச்‌ சென்றால்‌ *ஈறியன களிசாயும்‌ 
கறவிவை தர வல்லேன்‌” என்பதும்‌ அவன்‌ மனமாற்றத்தைப்‌ 
புலப்படுத்துறெது என்று தன்‌ கூற்றுக்குச்‌ சான்றுகள்‌ காட்டு 
கிறார்‌. ்‌ 
355, இலங்கைநாட்டு இருசகோதரர்கள்‌ (15-18) 
கம்பன்‌ மலர்‌: ரா. ஸ்ரீ, கேசிகன்‌ 

விபீடணனின்‌ தூயதோற்றமர்‌, குழ்பசர்ணனின்‌ தாயுள்ள 
மூம்‌ ஈம்மைக்‌ கவர்கிறது. விபீடணன்‌ உயர்வான வீதியில்‌ ஒரு 
பெரும்‌ தர்மகெறியில்‌ போய்க்கொண்டிருக்சிறான்‌. கும்‌. 
அர்ணனோ ஈம்மவரில்‌ ஓவன்‌. இருவரும்‌ போர்க்களத்தில்‌ 
சந்தித்‌ து உரையாடும்‌ நிகழ்ச்சியை இங்குத்‌ தருகிறார்‌. 


356. கம்பன்கலை (தம்பியர்‌ இருவர்‌) 
அ. ௪. ஞான்சம்பர்தன்‌ 

மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி; கோயமூத்‌ தூர்‌-1; 147; ரூ. 3 

நாவாய்‌ வேட்டுவன்‌ (1-26) குகன்‌ எனப்‌ பெயரிய கூற்றின்‌ 
ஆற்றலான்‌ (27-53), பரதன்‌ எனும்‌ பெயரான்‌ (34-89), நேர்மை 
யின்‌ ஆணி (90-147) என 4 தலைப்பின்‌ ழ்‌ அமைவது இந்நூல்‌, 
சிறு தலைப்புகள்‌ சிலவற்றையும்‌ கொண்ட த. 

ஒருவகையான முரண்‌ அணியுடன்‌ கவிஞன்‌ குகனை 
அறிமுகம்‌ செய்கிறான்‌. அன்பு ஒன்‌ றின்‌ காரணமாக இராமனைப்‌ 
பார்க்க வருன்றான்‌. குகனுடைய பேச்சில்‌ அவன்‌ அன்பின்‌ 
ஆழமும்‌ வஞ்சகமற்ற மனப்பாங்கும்‌ ஈன்கு வெளியாகன்‌ றன. 
தன்பால்‌ தோன்றும்‌ உணர்ச்சிகளை மறைத்‌ துக்‌ கொண்டு வாழும்‌ 
நாகரிகத்தில்‌ பழயெவன்‌ அல்லன்‌ குகன்‌-குகன்‌ கண்ணீர்‌ 
பெருக்குதல்‌, இராமனைத்‌ தன்னைப்போன்ற மனிதனாகவே மதித்து 


பாத்திரங்கள்‌ 155 


எவ்வித பயனையும்‌ எதிர்பாராமல்‌ அவனிடம்‌ அன்பு பாராட்‌ 
டியதே ஈகனிடம்‌ நாம்‌ காணும்‌ சிறப்பு. பரசனின்‌ படைகண்டு 
கூறும்‌ சொற்களில்‌ அவனுடைய ஈன்றியணர்ச்சி நட்பின்‌ ஆமம்‌ 
முதலியவை அனைத்தம்‌ வெளியாகின்றன. குகன்‌ பரசுனின்‌ 
உண்மை நிலைகண்டு இராமனும்‌ பெறமுடியாக பெருமையைப்‌ 
பரதனுச்குத்‌ தந்து ம௫ழ்றொன்‌. கைகேயி இன்றை என்று 
அறிந்தும்‌ வணங்குவதை நோக்கப்‌ பரதனுடை! பண்பாட்டிலும்‌ 
ஒருபடி. மேற்சென்று வீடுறொன்‌. வீருப்பு வெறுப்பற்ற முனிவ 
னாலும்‌ அறக்கடல்‌ எனப்‌ புசழப்படுபவன்‌- பரதன்‌. இவன்‌ 
இராமனிடம்‌ கொண்ட அன்பு பெரிய ஆற்றில்‌ ஓடும்‌ நீர்‌ 
போன்ற.த. ஆரவாரமோ, சந்தடி யோ இல்லை. 

தன்‌ இனையவர்களை முதலிற்‌ குறிப்பிட்டுவிட்டுப்‌ பிறகே 
தன்னைக்‌ குறிப்பிடும்‌ பரதன்‌ பண்பாட்டின்‌ கெரமாய்‌ விளங்கு 
கிறான்‌ (குகப்‌. 66). தான்‌ சொல்லிய சொல்லைக்‌ காக்கும்‌ 
பொருட்டுத்‌ இயில்‌ வீழ்ந்‌ து உயிரைவிடத்‌ அரிகரன்‌. பரதனும்‌ 
இராமனும்‌ உரையாடும்பொழுது பரதனின்‌ பெருங்காதலும்‌, 
அடக்கமும்‌, பணிவும்‌, கற்றறிவுடைமையும்‌ புலனாகின்றன. 
இராமன்‌ இரண்டொரு சிறு பிறைகளாவது செய்ய, பரதன்‌ 
பிழை என்று கூறக்‌ கூடியது ஒன்றையும்‌ கனவிலும்‌ கருதாத 
வனாய்‌ வளர்ந்‌ துவிட்டான்‌. இராமன்‌ செயல்கள்‌ அனைத்தையும்‌ 
தாயின்‌ செயல்களாகக்‌ கருதும்‌ பரதன ௫ பண்பாட்டை அளவீட 
முடியாத. சான்றோர்களுள்‌ ஒரு சான்றோனாகப்‌ படைக்கப்பட 
டுள்ளான்‌. தான்‌ என்ற பொருளை முற்றிலும்‌ அழித்‌ துக்கொண்டு, 
தொண்டு, குறிக்கோள்‌ என்பவற்றிற்கே வாழ்பவன்‌, மனிசனாகப்‌ 
பிறந்தாலும்‌ தேவன்‌ ஆநிறான்‌. இவ்வுண்மையை உலடற்குக்‌ 
காட்டவே பரதன்‌ படைக்கப்பட்டுள்ளான்‌. 

இரு பாத்திரங்கள்‌ பற்றிய இணைப்பு நூல்‌ இது. தம்பியர்‌ 
அறுவரினும்‌ குகனும்‌, பரதனும்‌ ஓற்‌.றுமையுடையவராய்‌, இராம 
னிடத்து ஆரவாரமற்ற முறையில்‌ ஆற்ந்க அன்பினைச்‌ செலுத்து 
பவர்களாய்‌ அமைவதால்‌ இந்நூலில்‌ இவ்விருவர்‌ பற்‌ றி ஆராய்‌ 
கருர்‌. 
357. கம்பன்‌ கலை - அரசியர்‌ மூவர்‌ 

௮. ௪. ஞானசம்பந்தன்‌ 

பாரிகிலையம்‌; மு. ப. 1954; இ, ப. 1956; 234-133; ரூ. 1-50 

சூழ்ர்த இவினை (1--14), கேகயன்‌ மடந்தை (15-56), முதல்‌ 
தேவி (57-108), இ&யமென்கொடி, (109-133) 

எடுத்த எடுப்பிலேயே கூனி மீது வெறுப்பு வரவேண்டு 
மென்பதாலே இயற்பெயர்கொண்டு அறிமுகப்படுத்தாது, அடை 
யெடுத்தக்‌ காரணட்பெயரால்‌ அவளை நமக்கு அறிமுகஞ்‌ செய்து 
வைக்கிறார்‌(0. கூனி முதலாவதாகக்‌ கைகேயியின்‌ தாய்மைக்கு 


156 சும்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


முறையீடுறோள்‌ (9). பீன்‌ சக்களத்தியாகிய கோசலை பெறப்‌ 
போதும்‌ வாழ்வைப்‌ பெரிதுபடுத்திக்‌ காட்டினாள்‌. இறுதியாகப்‌ 
பிறந்த வீட்டைக்‌ காட்டித்‌ தஇிரித்‌துவிட்டாள்‌. கவிஞன்‌ கூனியின்‌ 
கொடுமையைக்‌ கைகேயியின்‌ நன்மையின்‌ எதிரே நிறுத்தி, இரண்‌ 
டுக்கும்‌ இடையே , உள்ள வேறுபாட்டைக்‌ காட்டுகிறோன்‌(12). 
கூனிக்குப்‌ பரதனும்‌ ஒன்றுதான்‌. இராமனும்‌ ஒன்றுதான்‌ 
கைகேயியின்‌ தோழி என்பதற்காக ஒருவேளை கோசலையாவ து! 
கனியை இழித்துப்‌ பேசியிருக்கலாம்‌. ஆனால்‌ இராமன்‌ மறந்‌ தம்‌ 
கூனிக்குத்‌ தவறிழைக்‌தாதவன்‌(14). சந்தர்ப்பம்‌ அல்லது சூழ்நிலை 
காரணமாகத்‌ தவறிழைப்பவர்களைச்‌ சார்ந்தவள்‌ கைகேயீ(17). 

கூனி கைகேயியின்‌ மனதினை மாற்றும்போது மீண்டும்‌ 
மீண்டும்‌ இராமன்‌ பெயரைக்‌ கூறிக்கொண்டு அவனால்‌ இடர்‌ 
விளையும்‌ என்று கூற விரும்பவில்லை. எவ்வளவு தூரம்‌ கைகேயி 
மனம்‌ மாறினாள்‌ என்பதைச்‌ செவ்வையாக அறிந்து கொள்ளு 
முன்னர்க்‌ கனி இதனைச்‌ செய்ய விரும்பவில்லை. ஆதலின்‌ 
இராமனை விட்டுவிட்டுச்‌ சற்றி உள்ளவர்களால்‌ விளையும்‌ இங்கு 
பற்றியே பேசுகிறாள்‌ (52). அவளுடைய தாய்மை, பிறந்த வீட்டுப்‌ 
பற்று, எதிர்காலத்தைப்‌ பற்றிய ஏக்கம்‌, சக்களத்தியின்‌ செல்‌ 
வாக்கில்‌ ஏற்பட்ட காழ்ப்பு, கணவன்‌ அன்பில்‌ கொண்ட ஐயம்‌ 
என்ற இத்தனையுஞ்‌ சேர்ந்து அவள்‌ தூய சிந்தையையும்‌ திரித்து 
விட்டன(36). கேவலம்‌ கூனியின்‌ மொழியால்‌ கைகேயி மனம்‌ 
மாறினாள்‌ என்பது கைகேயிக்கு மிகத்‌ தாழ்வு எனக்‌ கருதியே 
கம்பன்‌ பிற காரணங்களையும்‌ கூறுகிறான்‌ (38). 

மனைவி கணவனிடம்‌ கேட்கும்‌ அனைத்தையும்‌ தந்து இர 
வேண்டும்‌ என்ற இன்‌ நியமையாமை இல்லை. எனவே கைகேயி 
கணவனிடம்‌ மனைவி கேட்கும்‌ நிலையில்‌ பேச விரும்பவில்லை, 
இதனை மன்ன என்ற சொல்‌ தெனிவாக்குறெத(43). தான்‌ 
விளைத்த செயலின்‌ எதிர்பார்த்ததம்‌, எதிர்பாராத தமான பயன்‌ 
களைச்‌ கண்டு அவளே நடுங்கிவீட்டாள்‌. இந்‌ நடுக்கத்தால்‌ ஓரளவு 
உணர்ச்சியைக்கூட அவள்‌ இழந்துவிட்டாள்‌ என்றே எண்ண 
வேண்டியுள்ளது(52). இராமன்‌ முடிசூடப்‌ போகிறான்‌ என்ப 
தறிந்த கோசலை, சுமித்திரையுடன்‌ திருமால்‌ கோயில்‌ செல்வ து 
ஐயத்திற்கு இடமளிக்கிறது. கைகேயிக்குத்‌ தசரதன்‌ கூறியிருப்‌ 
பான்‌ என்பதாலா அன்றி அவள்‌ அவ்வளவு மூழ்ச்யெடைய 
மாட்டாள்‌ என்பதாலா அவளுக்குத்‌ தெரிவிச்க விக்‌ லை[64). 

கோயிலில்‌ வழிபடுவது ஐபத்தை மிகுவிக்கிறத. ஏதேனும்‌ 
இடர்‌ வருமென அவள்‌ மனதில்‌ ஐயம்‌ இருந்து வந்தத(65). 
மூடிபுனைவதற்கு இடையூறண்டோ என்பதில்‌ தசரதனைச்‌ 
சந்தேடக்கவில்லை(78). இராமன்‌ கூறிய உடனேயே இவ்வாறு 
பரதனுக்கு முடியைப்‌ பெறக்கூடியவர்‌ யார்‌ என்பதைக்‌ கோசலை 


பாத்திரங்கள்‌ [57 
ஊத்‌ துவிட்டாள்‌. எனவேதான்‌ தசரதன்‌ ஆணை இடாவீடினும்‌ 
என்று கூற கிறாள்‌ (82). தாயாகிய கோசலை கூட இராமனை மூற்றி 
௮ம்‌ உணரவில்லை(92). பன்னெைடு நாட்களாகவே தசரதன்‌ 
கைகேயியிடத்‌ துக்‌ கழிபெருங்‌ காதல்‌ சொண்டு அவளிடமே தங்கி 
விட்டாலும்‌ கோசலைர்கு அவன்‌ மாட்டு இருந்த காதல்‌ சற்றுங்‌ 
குறையவில்லை(94). கைகேயியிடம்‌ ஒரு வார்த்தை வேண்டவில்லை. 
சொல்லி வாய்‌ இழப்பதைக்‌ காட்டிலும்‌ சொல்லாமலே தன்‌ 
மானத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்கிறாள்‌ அப்பெண்ணரச(90). . 
ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக எல்லையற்ற துன்பங்கள்‌ வந்து 
மோதினவுடன்‌ அம்மங்கை நல்லாள்‌ ஈடுவுகிலையுடன்‌ ஒன்றை 
ஆராயும்‌ இயல்பை இழந்துவிட்டான்‌ போலும்‌. அன்றேல்‌ பரத 
னும்‌, இராமன்‌ சாடு செல்லக்‌ காரணமோ எறன்‌ எண்ணங்‌ 
கொள்ளக்‌ காரணம்‌ இல்லை(103). எல்லை மீறிய தாயன்பே 
இதற்குச்‌ காரணம்‌. கோசலையும்‌, சுமித்திரையும்‌ தசரதனால்‌ அதிக 
மாகக்‌ கவனிக்கப்‌ படாததாலேயே இருவரும்‌ இணைந்து நெருங்கிய 
அன்புகொண்டு நிற்கின்றனர்‌. 'அரசனை யான்‌ பொய்யனாக்க 
வீரும்பவில்லை'(120) எனும்‌ இராமன்‌ கூற்றால்‌ நிகழ்ந்ததை 
ஊகித்துவிட்டாள்‌ சுமிததிரை. சுமித்திரையைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இராமனே மன்னவன்‌. அவன்‌ காடு சென்றாலும்‌ கவலை 
யில்லை. பிறரைப்பற்றி ஒரு வார்த்தைகூடக்‌ குறையாகவோ, பழி 
யாகவோ கூறாமல்‌ தன்‌ மனக்‌ கருத்தைச்‌ சந்தர்ப்பம்‌ வந்தபோது 
அழுத்தமாகக; கூறும்‌ இம்மாதரரியின்‌ வன்மை சிந்திக்கத்‌ 
தக்கத(128). இலக்குவனுக்குக்‌ கூறும்‌ உரையால்‌ அவள்‌ கோசலை 

யினும்‌ மேம்பட்டவளாகத்‌ தோன்‌ றுறொள்‌ . 

_வான்மீகியுடன்‌ வேறுபடுமிடங்கள்‌ சிலவற்றையும்‌ சுட்டியுள்‌: 
ளார்‌. 

358, இராமகாதையின்‌ திருப்பு முனைக்கு உதவும்‌ கொடிய பாத்திரங்‌ 
களில்‌ தலையானவர்‌ யார்‌? (கூனியா? கைகேயியா? சூர்ப்ப 
ணகையா?) (67-75) 

பட்டி, மண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ மு. ப. 
1966 
திருப்புமுனைகளாக அமைந்துள்ள அவர்களின்‌. கொடுமை 

நிலைகளை முதலில்‌ வடித்துப்‌ பின்‌ , சூர்ப்பணகை இராவண 
வதத்தை முடித்து வைப்பது கொடிய செயலல்ல. கெட்டவன்‌ 
ஒருவன்‌ அழிவ தனால்‌ துன்பியல்‌ முடிவு ஏற்படுவதில்லை. நல்லவன்‌ 
ஒருவன்‌ அயர்‌ அடைவதனாலேயேதான்‌ ஏற்படுகிறது. கைகேயி 
யைத்‌ தூண்டுவதோடு கூனியின்‌ கொடுமையும்‌ நின்றுவிடுகிறது. 
கைகேயியோ கணவன்‌ உயிருக்கே உலை செய்த பின்னும்‌ இட 
சதியா முகத்தளாக வாழ்கிறாள்‌. எனவே கைகேயியே கொடிய 
வள்‌ என்று இறுதியுரைக்கருர்‌. 


135 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


359, இராம சேவையில்‌ தலைரின்றவர்‌ யார்‌? 

(இலக்குவனா? அனுமனா? விபீஷணனா?) (3343) 
பட்டி மண்டபம்‌; தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌. 

முதற்கண்‌ மூவரின்‌ சேவைகளையும்‌ எடுத்தியம்பி, 
விபீடணன்‌ நீதியால்‌ வந்த நெடுந்தரும நெறியில்‌ நிற்பவனாகை 
யால்‌ இராமன்‌ ஒருகால்‌ ஏதாவ து தவறு செய்துவிட்டால்‌ அவனை 
யும்‌ வீட்டு ஓடத்‌ தயாராக இருப்பவன்‌. இராமனுக்குச்‌ சேவை 
செய்வதன்‌ மூலம்‌ வீட்டரசு கடைக்கும்‌ எளற எண்ணம்‌ 
உடையவன்‌, அனுமன்‌ இராமசேவை செய்கிறவன்‌ என்பதி 
லேயே பெருமை கொள்பவனாக வாழ்கிறான்‌. ஆயின்‌ இலக்குவன்‌ 
தன்‌ சேவையை விளம்பரப்படுத்‌ தவில்லை, வைணவர்சன்‌ கைங்‌ 
கர்ய லட்சணம்‌ இதுவே. ஆகவே இவனே சிறந்தவன்‌ என்று 
முடிவு செய்கிறார்‌. ப்‌ 
360, உடன்‌ பிறவாத்‌ தம்பியரில்‌ உயர்ந்த தம்பி யார்‌? (குகனா£? 

சுக்கீரிவனா? வீடணனா?) (20-32) 
பட்டிமண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 

குகன்‌, சுக்ரீவன்‌, விபீடணன்‌ ஆூயோர்‌ தம்பியான 
வரலாறு முதலில்‌ கூறுகிறார்‌. பின்‌ சுக்கிரீவன்‌ காரியவாதி. 
காரியம்‌ முடிந்தவுடன்‌ நன்றி மறந்தவன்‌. விபீடணனுக்கு நீதிக்‌ 
குப்‌ பீன்தான்‌ பாசம்‌. எனவே இருவரும்‌ உயர்ந்த தம்பியாக 
முடியாது, குகன்‌ உளங்கலர்த அன்புடையவன்‌. பரதன்‌, சதை 
கோசலை ஆகியோரும்‌ இவ்வுறவைப்‌ புலப்படுத்‌ துன்‌ றனர்‌. 
ஆகவே குகனே நந்த தம்பி என்கிறார்‌. 
361. தம்பியரிற்‌ சிறந்தவன்‌ யார்‌? (இராமன்‌ தம்பி பரதனா? வாலி 

* தம்பி சுக்கிரீவனா? இராவணன்‌ தம்பி விபீஷணனா?) (10--19) 

பட்டி மண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 

முதலில்‌ பரதனின்‌ சிறந்த பண்புகள்‌, சுக்கிரீவன்‌ வரலாறு, 
சாதியால்‌ வந்த சிறு நெறியை உடன்‌ பிறப்பால்‌ ஏற்படும்‌ 
பாசத்தை எல்லாம்‌ உதறத்‌ தெரிந்து நீதியால்‌ வந்த நெடுந்தரும 
நெறியில்‌ நிற்க முனைந்த விபீடணன்‌ நிலை ஆகியவற்றைச்‌ சுருங்கக்‌ 
கூறி, சுக்ரீவன்‌ அண்ணனைக்‌ கொல்விக்க வழிதேடியதால்‌ 
சிறந்த தம்பியாக முடியாத. நன்றி மறந்து காமச்‌ களியாட்டத்‌ 
தில்‌ ஈடுபட்டதால்‌ சிறந்த பண்பில்லை. விபீடணன்‌ தானே “எப்‌ 
போது அண்ணன்‌ வழி தவறிச்‌ சென்று வீட்டானோ அதன்பின்‌ 
கான்‌ அவன்‌ தம்பி அல்ல”, என்று கூறியதால்‌ தம்பி அல்ல என்று 
கூறி, எத்தாயர்‌ வயிற்றில்‌ பின்‌ பிறந்தார்கள்‌ எல்லாம்‌ ஒத்தால்‌ 
பரதன்போல்‌ பெரிதும்‌ உத்தமன்‌ ஆவ துண்டோ என இராமன்‌ 
வினவுவதையும்‌, வ்ரதுங்கன்‌ மனைவி பாட்டையும்‌ கூறி, பரதனே 
சிறந்தவன்‌ என்ற முடிவிற்கு வருகிருர்‌. 


பாத்திரங்கள்‌ £5௦ 


362, தாயன்பில்‌ தலை 9 றவர்‌ யார்‌? (கோசலையா? கைகேயியா? 

சுமத்திரையா? ) (44-54) 
பட்டி மண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 

மூவரின்‌ அன்பு நிலைகளையும்‌ “கூறி உண்மையிலேயே இப்‌ 
படித்‌ தன்‌ மகன்‌, மாற்றாள்‌ மகன்‌ என்‌ ற வேற்றுமையே இல்லாத 
அன்பு காட்டுகிற தாயர்‌ மூவரை உருவாக்கிய பெருமை கம்ப 
னுக்குத்தான்‌ உண்டி(51), கைகேயி தன மகனுக்குத்‌ தீராத பழி 
தரும்‌ காரியத்தைச்‌ செய்கிறாள்‌, கணவன்‌ உயிரைக்‌ குடிக்கும்‌ 
காலனாகிறுள்‌. சுமத்திரையை உயர்ந்த பண்பும்‌ தியாக புத்தியும்‌ 
உடையவள்‌ எனப்‌ பாராட்டலாம்‌ ஆனால்‌ சிறந்த தாயாக முடி 
யாது. கோசலை அறிவோடு கலந்த அனபுடையவளாதலால்‌ தன 
மகன்‌ மாற்றாள்‌ மகன்‌ என்ற வேறுபாடுணர்ந்தும்‌ அதனை மாற்றி 
அன்பில்‌ நிலைத்து கின்றாள்‌. கைகேயி உணராத தால்‌ சூழ்ச்சியால்‌ 
தடுமாறுகிறோள்‌. கோசலை பரதனிடம்‌ 'கேகயர்‌ கோமகள்‌ 
இழைத்த கைதவம்‌ ஐய/ நீ அறிநதிலை போலும்‌” என்று கேட்ட 
தல்‌ பரதனையும்‌ ஐயுறுகிறாள்‌ என ஊகிக்கலாமே தவிர அப்படித்‌ 
தான்‌ ஏன்று உறுதி கூற முடியாது. ஏதோ தகவல்‌ அறியக்‌ 
கேட்ட கேள்வியாகவும்‌ இருககலாம்‌. எனமீவ இவள்‌ அன்பே 
இறுதிவரை சிலைத்து கின்ற தாயன்பு என்று கூறுகறார்‌. 

363. Kambaramayanam (Portrayals and Hiranya Vadai 

FPadaiam) 

V. 5. Mudaliyar 
First ed. May, 1968; 67; Rs. 2 

Sita 1—19, Rama 20—41, Lakshmana 42—51, Hiranya 
Vadal Fadalan: 52—67 (Translations of selected Poems) 

The most siriking thing about Sita, apart from her Karpu 
(chastisy) 38 her unique Beauty which defies comparison and 
even description(:), The forest has no terrors for her 80 long 
as she [8 in Rama’s company, In fact she thinks that all this 
life of exile 15 going to be 80 much fun(S). Asking of the 
false deer 8 an irony of fal.(6). in depending her chastity 
Sita rises 10 supreme heights of daring and courage(8). She 
forgets all that Rama had said 80 unjustly about her in the 
last. ‘lhere is nota irace of displeasure, not to speak of ill 
feeling owards him. Rama remains as ever her hero(9). By 
describing the events of Rama’s and other’s actions when he 
went t0 the forest and his request to his father after the wars, 
the authet says that none but a Purushothaman can show such 
poise and equanimity such composure and serenity in the” 
face unparalled misfortune and such for bearance and onsi- 


160. கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


derateness {owards the person who robbed him to his crown 
and sent him into exile(30). He also explains how Guha, 
Sugriva and Vibhishana were becomes Rama’s brothers. 
Lakshmana is not only Rama’s ever present companion, guard 
and servant he is also the scont who scents dangers ahead, 
sees through ruses and gives timely warnings(44). Next to 
Rama the greatest warrior that one comes across in the 
Ramayana is beyond question Lakshmana(47). 


364, கம்ப இராமாயணத்தில்‌ தாயர்‌ மூவர்‌ 
பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, பக்‌, 59 

கம்பரின்‌ பெருமை-கோசலை - கைகேயி-சுமத்திரை முடிவுரை. 

கோசலை குணமெனும்‌ குன்றேறி கின்றவள்‌ என்ற காரணத்‌ 
தினால்‌ அவளுடைய புகழ்‌ வைணவப்‌ பிரபந்தங்களில்‌ சிறப்‌ 
பித்தப்‌ பேசப்படுகிற து. யசோதை கண்ணனால்‌ பெருமையடைய 
கோசலை தன்‌ பெருமையை இராமனுக்கு அனிக்கிறுள்‌. இராமனது 
அடக்கம்‌ தாயினிடமிறாந்து பெற்ற மூலதனம்‌. , கோசலை பதிவ்‌ 
சதை என்றால்‌ கைகேயியைப்‌ பதுப்ரியை எனலாம்‌. கோசலை 
அவல நிலையின்‌ முதல்‌ நிலை தன்‌ கணவனின்‌ உள்ள அமைப்பைப்‌ 
பற்றியதென்றால்‌ மற்றொன்று தான்‌ நீண்ட காலம்‌ புத்திரப்‌ 
பேறின்றி வாடியீருந்ச நிலை பற்றியதாகும்‌. ஆனால்‌ கோசலையின்‌ 
அவலகிலை நன்கு வெளிப்படுவது இராமன்‌ கானகம்‌ செல்ல 
வேண்டிய நில்‌' வந்தபோது தான்‌. இதனால்‌ இதுவரை 
மேலோர்ூ நின்‌ ஓ பத்தினிப்‌ பண்பு, தாய்ப்பாசத்‌ தினால்‌ அழுத்தப்‌ 
படும்‌ நிலையை அடை ருள்‌. 

இராமன்‌ கற்பினை வலியுறுத்தி அவளை மீண்டும்‌ கற்பின்‌ 
சிறப்பில்‌ ஒளிவிடச்‌ செய்கிறான்‌. நீண்டகாலம்‌ பிரிந்திருந்த தயரத 
னும்‌ கோசலையும்‌, தயரதன்‌ இறப்பதற்கு முன்னர்‌ ஒருமனப்‌ 
பட்டு ஒன்று சேருகின்றனர்‌. மைந்தர்‌ என்று குகனையும்‌ சேர்த்து 
அழைத்தது தாய்மையின்‌ முதிர்ச்சியையே காட்டுகின்றது. 
இங்கே இராமனின்‌ தாய்‌ உலகின்‌ தாய்‌ ஆகிவிட்டாள்‌. கைகேயி 
யின்‌ திருமணத்தின்போது கோசல காட்டைச்‌ தயரத மன்னனுக்‌ 
குக்‌ கேகய மன்னன்‌ மனம்‌ உவந்து சீதனமாக அளித்தான்‌. 
கைகேயி பரதனைப்‌ பெற்றதால்‌ அவளுடைய தாய்மைக்கு மிக்கச்‌ 
சிறப்பு ஏற்படுகிற து. தாயின்‌ தவறை உடனே திருத்திக்‌ கைகேயி 
யின்‌ தாய்மையைத்‌ தூய்மை கெடாமல்‌ காத்தான்‌. கைகேயியின்‌ 
திடீர்‌ மனமாற்றம்‌ மான உணர்வாலும்‌ அச்சத்தினா, ஓம்‌ 
ஏற்பட்டது. அவளை ஆட்டி வைத்தவன்‌ கூனி, கைகேயி தன்‌ 
இயல்பு மாறிச்‌ செய்தது விதியின்‌ விகாயாட்டேயன்றி அவ 
ளுடைய குறையன்‌ று. கூனியிட்ட கஞ்சிற்குப்‌ பரதனுரை மாற்று 


பாத்திர ங்கள்‌: த (| 


மீருந்தாக அமைர்தது. இராமாவதாரத்தின்‌ குறிக்கோள்‌ நிறை 
வேற்றத்தை ஏற்றது அவளுடைய சீர்மையாகும்‌. 

சுமித்திரை என்ற பெயருக்கு வடமொழியில்‌ *ஈல்ல தோழ 
மைப்‌ பண்பு கொண்டவள்‌” என்பது பொருள்‌. அவள்‌ வயிற்றில்‌ 
தோன்றிய இரு புதல்வர்களும்‌ சேவையின்‌ உருவாகத்‌ திகழ்ந்‌ 
தார்கள்‌. சமித்திரையும்‌ கோசலையும்‌ சத்துவ குணத்தின்‌ இல்க்‌ 
கணம்‌ இராமன்‌ பிரிவால்‌ வருந்தும்‌ சயரதன்‌, கோசலையை ஆற்று 
விக்கச்‌ கூடியவளாடிய சுமித்திரையே இராம அவதாரத்தின்‌ 
சிறப்பை உணர்க்திருந்தாள்‌. இலக்குவனை இராமனுடன்‌ அனுப்பி 
மற்றொரு வகையில்‌ விதியின்‌ போக்கிற்கு உதவுறொள்‌. சுமித்‌ 
இரையை ஒரு வேதாந்தியாகவே கம்பன்‌ படைத்‌ இருக்கின்றான்‌. 
வான்மீடி தாயர்‌ மூவரையும்‌ இத்‌.தணைத்‌ தெளிவாய்ப்‌ படைக்க 
வில்லை. கம்பனில்‌ காணும்பொழுது தமிழ்காட்டுத்‌ தாயர்‌ நினைவி 
லெழுகின்‌ றனர்‌. 
365. கம்பர்‌ கண்ட கற்பரசியர்‌ மூவர்‌ 
பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, பக்‌. 58 

தோற்றுவாய்‌ - கவிஞர்‌ பாத்திரப்‌ படைப்பின்‌ நோக்கம்‌ - 
ஒதை - மண்டோதரி - தாரை “ முப்பெரும்‌ பெண்டிர்‌ - ஓர்‌ ஒப்பு 
கோச்குச்‌ கண்ணோட்டம்‌ - கம்பர்‌ கால மகளிர்‌ நிலை - முடிவுரை. 

மூன்று வேறுபட்ட இனத்தில்‌, சூழலில்‌ வாழும்‌ சீதை, 
மண்டோதரி, தாரை ஆயெவர்களிடம்‌ கம்பர்‌ கிலைகாட்ட விரும்பு 
வது பெண்மையை, மாசற்ற கற்பையே ஆகும்‌. கம்பர்‌ சீதையின்‌ 
புறஅழகைப்‌ போற்றிப்‌ பல்லாண்டு பாடுவதும்‌ அக அழகின்‌ 
மேன்மையைக்‌ காட்டுவதற்கே என்றாநறெது. அவள்‌ தன்‌ 
மூத்தோர்க்குச்‌ கொடுக்கும்‌ மதிப்பும்‌ பெருமையும்‌ அவளது பணி 
வின்‌ மேன்மையைத்‌ தெளிவாக்குஜன்‌ றன. அயலான்‌ அகத்துச்‌ 
சதை காட்டியது பொறுமை. பெண்களைப்‌ பற்றியே அறியாத 
அனுமனையும்‌ தலைவணங்கச்‌ செய்தது இவளது கற்பின்‌ 
வலிமையே. சதையின்‌ கற்பு இறைமைச்‌ கற்பாறெது. 

தயரதன்‌ இறந்தவுடன்‌ அவன்‌ மனைவீமார்‌ யாரையும்‌ உடன்‌ 
இறந்ததாகக்‌ காட்டாத கம்பர்‌ அரக்கர்‌ குலப்‌ பெண்ணிற்கு அவ்‌ 
வுயரிய பேற்றை நல்‌, எல்லோரினும்‌ அவளை உயர்த்துகிருர்‌. 
ஒப்பற்ற மனைவியின்‌ புலம்பலை இராவணன்‌ இறந்ததும்‌ விளக்கு 
கிறார்‌. கொண்டவன்‌ சொல்லுக்கு எதிர்ச்சொல்‌ சொல்லாத 
மண்டோதரி சாதல்‌ அஞ்சாத ஆனால்‌ “இறப்பின்‌, பிறப்பின்‌ பிறி 
தாகத்தன்‌ காதலன்‌ மறப்பானே என்‌ பதற்கஞ்சும்‌', சங்க காலப்‌ 
பெண்ணின்‌ வழிவந்த ஈங்கையாக, கணவனைக்‌ காமுகனாக 
இறக்க விடாமல்‌ வீரவுணர்வெழச்‌ செய்த வீரப்‌ பெண்ணாக ராமா 
யணத்தில்‌ ஒரு இருப்பு மையத்தைத்‌ தோற்றுவித்த பெருமை 
மிக்க பெண்ணாகத்‌ திகழ்றொள்‌, 

௪11 அவ 


1௦ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


எந்த உலகைப்‌ படைப்பினும்‌ அங்கு மானிட உணர்வின்‌ 
போராட்டங்களே இடம்பெறுமாறு செய்வ து கம்பரின்‌ கவினார்‌ 
திறம்‌. காமம்‌ கருதி, இடனறிந்து ஏற்றதுரைக்கும்‌ அமைச்சனாய்‌, 
அன்பு, அறிவு; ஆராய்ந்த சொல்வன்மையுடன்‌ பேசுகிறாள்‌ தாரை. 
மகனுக்காகக்‌ கைம்மைக்‌ கோலம்‌ பூண்டு, லெம்பின்‌ மாதவியை 
கினைவூட்டுகிறாள்‌. தன்‌ கணவன்‌ சவறு கண்டு விட்டானோ எனச்‌ 
கவலும்‌ தாரையிடம்‌ சிறந்த மனைவியின்‌ மனப்பாங்கைக்‌ காண 
மூடிகறது. மனம்‌ செல்லும்‌ வழியெல்லாம்‌ செல்லும்‌ குரக்‌ 
இனத்தில்‌ கூடச்‌ சிதையாமனமும்‌, சிறக்கும்‌ சிந்தையும்கொண்டு 
வாழலாம்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டாய்‌ விளங்குகின்றாள்‌. 

வடமொழியில்‌ திருமணக்‌ காலங்களில்‌ ஓதப்படும்‌ மந்திரங்‌ 
களுள்‌ ஒன்றில்‌ தை, தாரை, அகலிகை, இரெளபதி, 
மண்டோதரி ஆகிய ஐந்து பெண்களும்‌ கற்பில்‌ சிறந்த உத்தமியர்‌ 
என்று மினைவூட்டப்படுகன்‌ றனர்‌. சிலப்பதிகாரம்‌ பெண்மையைப்‌ 
பெரிதும்‌ எடுத்துப்‌ பேசும்‌ பேரிலக்கியமாக விளங்யெதென்றால்‌ 
கம்பருடைய சாப்பியமோ பெண்மை நோற்று உயர்ந்து பேரருள்‌ 
விளக்கம்பெறச்‌ சதையெனும்‌ தவப்பெருந்தையலைப்‌ படைத்துக்‌ 
காட்டி, வழிவழி பெண்ணின்‌ நல்லாள்‌ பெருமை போற்றும்‌ சமூ 
தாயமே மண்ணின்‌ ஈல்லவண்ணம்‌ வாழும்‌ மாபெரும்‌ சிறப்பிற்‌ 
குரியது என்பதனை நிலைநாட்டுவகாக அமைகிறது. கற்புடைய 
ராய்‌ ஈற்பாலொழுக்கம்‌ உடையவராய்‌ மிறைபெற்று, விருந்து 
புறந்தந்து சுற்றம்‌ ஓம்பிக்‌ காத்த அம்மகளிரிடம்‌ பண்புகள்‌ 
எல்லாம்‌ அடைக்கலம்‌ அடைந்தன, பாலைவனமாய்ப்‌ பயனற்றுப்‌ 
போகாமல்‌ சோலைவனமாகும்‌ சூற்கிலையைத்‌ தந்தமைக்கும்‌ 
பெண்டிர்‌ நிறைந்த நாடு கம்பர்‌ கண்ட. நாடு, 
366. கம்பனில்‌ தம்பியர்‌ மூவர்‌ 

௬. இராமசுப்பு 

பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. பக்‌, 70 

முன்னுரை - குகன்‌ - சுக்கிரீவன்‌ - விபீடணன்‌ - தம்பியர்‌ 
மூவர்‌ - முடிவுரை. 

மிக்க அடக்கத்தோடும்‌ வினயத்தோடும்‌ பேசும்‌ குகன்‌ 
பண்பின்‌ சிகரமேறிக்‌ குணக்குன்றாகச்‌ திகழ்கின்றான்‌. சாட்டில்‌ 
வாழும்‌ வேடனுக்குரிய பரிவு, பெற்றதந்தைக்கு இல்லாது 
போயிற்றே என வருந்தி, அன்புகாட்டும்‌ ஆண்பாலாகிய குகனைத்‌ 
“தந்த போன்றவன்‌” எனக்‌ கூறத்தயங்கி, “தாயினும்‌ ஈல்லான்‌” 
என இலக்குவன்‌ கூறுகின்றான்‌. குகனது உள்ளத்‌ தூய்மையும்‌ 
அளவற்ற அன்பும்‌ தன்னை மெய்மறக்கச்‌ செய்கின்றமையால்‌ 
அவனது மனமரிலைகொண்டு கோக்கத்தான்‌ அக்காணிக்கையை 
ஏற்றுக்கொண்டதாகவே குகன்‌ கொள்ளலாம்‌ என்று இராமன்‌ 


பாத்திரங்கள்‌ 163 


கூறுவது அன்பு என்ற சொல்லுக்கே இலக்கணம்‌ வகுத்தது 
போன்றுள்ள து. 

வைணவப்‌ பெரியோர்‌ சிலர்‌ இலக்குவன்‌ மேல்‌ நம்பிக்கை 
யின்மையால்‌ குகனும்‌, குகன்மேல்‌ ஈம்பிக்கையின்மையால்‌ அவன்‌ 
சுற்றமும்‌ காத்து நின்‌ றனர்‌ என்றதோர்‌ கருத்தைக்‌ கொண்டனர்‌. 
ஆனால்‌ அவ்விதம்‌ கொள்வதற்கு எந்தவிதமான ஆதாரமுமில்லை. 
இராமன்பால்‌ மட்டற்ற அன்பு செலுத்தும்‌ அனைவரும்‌ அந்த 
அன்பின்‌ காரணமாகவே, தங்கள்‌ தங்கள்‌ கடமையை ஆற்றுமுக 
மாகவே காவல்‌ தொழிலை மேற்கொள்கின்‌ றனர்‌ எனக்‌ கோடலே 
சிறப்புடையதாகும்‌, தந்தையின்‌ மீதும்‌ கைகேயியின்‌ மீதும்‌ 
அதன்‌ காரணமாகப்‌ பரதன்‌. மேலும்‌ அளவற்ற கோபம்‌ கொண்‌ 
டுள்ள இளையவனிடம்‌, பரதனைப்‌ பற்றிய ஈற்சான்றிதழ்‌ பெறு 
வது குகனால்‌ இயலாததொன்றேயாம்‌. எனவே முன்பின்‌ யோசரிக்‌ 
காமல்‌ பரதன்மேல்‌ தவறான எண்ணம்‌ கொண்டுவிட்டான்‌ குகன்‌. 
கைகேயியையும்‌ தாயென உள்ளம்‌ நெகிழ்ந்து வணங்கும்‌ குகன்‌ 
மனிதப்‌ பண்போடு பெருமை மிக்கத்‌ தோன்றலாகக்‌ காட்சியளிக்‌ 
கின்றான்‌. 

வைணவப்‌ பெரியோர்கள்‌ “குகப்‌ பெருமாள்‌” என்று கூறும்‌ 
உயர்‌ பதவிக்குத்‌ தன்‌ அன்பாலும்‌ பண்பாலும்‌ உயர்ந்து ிற்கறொன்‌ 
குகன்‌. பிரதிபலன்‌ எதிர்பாராது அன்பு பாராட்டி அருந்தவ நிலை 
யைக்‌ குகன்‌ கொண்டான்‌. ஆனால்‌ சுக்கிரீவன்‌ இராமனை வந்த 
டைந்தது சாதாரண உலக வழக்கிற்கு உட்பட்ட தன்மைத்தாக 
உள்ளது. “தீயரேயாயினும்‌ உன்‌ ஈண்பர்கள்‌ என்‌ ஈண்பர்கள்‌* 
என்று இராமன்‌ பகர்வது அவர்கள்‌ நட்பின்‌ வலியைப்‌ புலப்‌ 
படுத்துகிறது. சுக்கிரீவன்‌ களங்கமற்ற உள்ளத்தனாகையால்‌ 
இராமனால்‌ வாலீயை வீழ்த்த முடியுமா? எனும்‌ தன்‌ ஐயத்தை 
வெளியீடுகின்றான்‌. தன்‌ துயர்‌ பெரிதென வெண்ணாது பிறர்‌ 
அயர்‌ துடைக்க முற்படும்‌ பெருங்குணத்தைச்‌ சுக்ரீவனிடம்‌ 
காண்கிறோம்‌. 


இராவணனுக்கு உள்ளபடி கூறும்‌ உயரிய ஈண்பனாக 
விபீடணன்‌ செயல்படுகிறான்‌. அதனால்‌ அறிஞர்க்கெல்லாம்‌ 
அறிஞர்‌ என்ற ஏற்றம்‌ பெறுகிருன்‌. தன்‌ தமையனிடம்‌ ஆதரவு 
அற்ற நிலையில்‌ இராகவன்பால்‌ அடைக்கலம்‌ அடைவதைத்‌ தவிர 
அவனுக்கு வேறு வழியில்லை. எதிரியின்‌ பாசறையிலிருந்து வந்த 
வன்‌ எனக்கருதித்தான்போலும்‌ கருணை வள்ளலாகிய இராமனும்‌ 
உடனே அபயம்‌ அளிக்கத்‌ தயங்குகிறான்‌. மந்திராலோசனை செய்‌ த 
பின்பே முடிவு செய்யவேண்டிய அரயெல்‌ காரியமாகுமிது, 
அனுமன்‌ கூறுவதுபோன்று இலங்கையரசை நாடி விபீடணன்‌ 
வரவில்லை, வீடுபேறுதான்‌ இராமனிடம்‌ வேண்டினான்‌, இதனால்‌ 


164 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வீடணனையும்‌ ஆழ்வாருள்‌ ஒருவராக அமைத்து வழிபடுறெது 
வைணவ உலகம்‌. . 


367. வீரமாரகர்‌ 
ரா. பி. சேதுப்பிள்ளை 
எஸ்‌, ஆர்‌. சுப்பிரமணிய பிள்ள, பப்ளிஷர்ஸ்‌, திருநெல்வேலி, 
மூ. ப, 1932; இ. ப, 1949; ரூ. ப. 1950; கா. ப. 1951; ஐ. ப. 
1952; ஆ, ப. 1957: ஏ. ப. 1964; 54112; ரூ. 1-50 


வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌ முகவுரை வழங்கியுள்ளார்‌. 
வீரமா௩கர்‌, வீணைக்கொடியோன்‌, அரக்கர்‌ பேராண்மை, 
இலங்கை வேந்தனும்‌ கழுகின்‌ வேந்தனும்‌, அரக்கரும்‌ அமரரும்‌, 
இருவகை அமைச்சு, வாரணம்‌ பொருத மார்பன்‌, மானவீரன்‌, 
வில்லின்‌ செல்வன்‌, இலங்கை அறிஞன்‌, தென்னிலங்கைத்‌ 
தெய்வம்‌, இலங்கை அணங்கு, அரக்கர்கோன்‌ தங்கை, சிறை 
மீருக்த செல்வி, அறமும்‌ மறமும்‌ முதலிய பதினைந்து கட்டுரை 
கள்‌ கொண்டது இட்‌ நூல்‌. 


முதல்‌ கட்டுரையில்‌ இராவணன்‌ பெருமையையும்‌, அவன்‌ 
சிவனை வழிபட்டதை ஈாயன்மார்கள்‌ போற்றியுன்ளமையையும்‌ 
கூறுறொர்‌. இவ்வேர்தனுக்கு இராவணன்‌ என்னும்‌ பெயர்‌ 
இறைவனால்‌ அருளப்பெற்ற து என்பதற்கு, கும்பகர்ணன்‌ வதைப்‌ 
படலத்தில்‌ உள்ள ஓர்‌ பாடலில்‌ *பண்டைத்தன்‌ நாமத்தின்‌ 
காரணத்தைப்‌ பாரித்தான்‌' என்னும்‌ அடியைச்‌ சான்றாக்கு 
ஒறார்‌(3).  இசைக்கலையில்‌ அளவிறந்த ஆர்வமுற்று இசைக்‌ 
கொடியில்‌ இசைக்கருவியை எழுதியமைத்த பெருமை அவ்வீர 
னுக்கே உரியதாகும்‌(10) என்று அடுத்த கட்டுரையில்‌ கூறுகிறார்‌. 
அரக்கர்‌ வீரத்தன்மையை “அரக்கர்‌ பேராண்மையில்‌' புகழ்ந்து 
சடாயுவின்‌ ஆற்றலை “இலங்கை வேந்தனும்‌ கழுகின்‌ வேந்தனும்‌ 
என்னும்‌ கட்டுரையில்‌ வியக்கிறார்‌. 

அரக்கர்‌ அழிவின்‌ போது தேவர்‌ அரசர்‌ முன்‌ போலிக்‌ 
கண்ணீர்‌ வடித்ததை, நெஞ்சகத்‌து அன்பு நிறைந்த அவர்‌ அயர 
மும்‌, வஞ்சமனத்தவர்‌ போலித்‌ ஆயரமும்‌ புறத்து ஒன்றாகவே 
தோன்றும்‌, என்பதற்கு அமரர்‌ செய்கையே அமைந்த சான்‌ 
றாகும்‌(30) என்று மொழி£றார்‌. - இருவகை அமைச்சில்‌ 
இராவணன்‌, தசரதன்‌ ஆகியோரின்‌ அமைச்சைக்‌ குறிப்பிடுகருர்‌. 
இராவணன்‌ வாரணம்‌ பொருததனைப்‌ பல இடங்களில்‌ கம்பன்‌ 
சுட்டியுள்ளதைக்‌ காட்டி அத்தகையவன்‌ முதல்நாள்‌ போரில்‌ 
அனுமனிடமும்‌ எளிமையெய்திப்‌ பெருமை குன்றி நின்றதை 
“வாரணம்‌ பொருத மார்பனில்‌ குறிக்கிறார்‌. கும்பகர்ணனின்‌ சிறப்‌ 
பியல்புகளை 'மானவீரனில்‌ ஒ.துகருர்‌, மேகநாதனின்‌ வீரத்தையும்‌ 


பாத்திரங்கள்‌. 165 


அவனது போர்ச்‌ செயல்களையும்‌ “வில்லின்‌ செல்வன்‌" எனும்‌' 
கட்டுரையாக்குகிருர்‌, ட்‌ 

இலங்கை அறிஞனில்‌ இராவணன்‌, கும்பகர்ணன்‌, அனுமன்‌, 
இராமன்‌, மேகநாதன்‌ ஆகியோர்‌ எண்ணம்போல்‌ விபீடணன்‌ 
இராமனிடம்‌ அரசுக்காகச்‌ செல்லவில்லை. அறத்திற்காகத்தான்‌' 
சென்றான்‌. கும்பகர்ணனுக்கு அரசை ஈலகுவதும்‌, இராமனிடம்‌ 
உள்ள கனிவும்‌ சான்றாகும்‌ என்கிறோர்‌. மண்டோதரியின்‌ கற்புத்‌ 
தன்மையை, பெருமையைத்‌ தென்னிலங்கைத்‌ தெய்வத்தில்‌ பேசு 
கருர்‌. சீதைக்குச்‌ சிறந்த துணையாக திரிசடை. விளங்யெமையால்‌ 
இலங்கை அணங்கானமையை இலங்கை அணக்கில்‌ காட்டுகிறார்‌. 
அரக்கர்கோன்‌ தங்கையில்‌ சூர்ப்பணகை தன்‌ கணவன்‌ இறக்க 
அரற்றிய சொற்களில்‌ பழிவாங்கும்‌ தன்மை உள்ளது. 
இராவணனைக்‌ கொல்வித்த பணியும்‌ அவளுக்கே உறித்தாயிற்று, 
இதனை இராவணன்‌ வீழ்ந்தவுடன்‌ அரற்றும்‌ விபீடணன்‌, 
மண்டோதரியின்‌ (இராவணன்‌ வதைப்படலம்‌ 223, 230) கூற்று 
கள்‌ உறுதிப்படுத்‌ துன்‌ றன என உரைக்கறோர்‌. 

இராவணன்‌ மனச்சிறையில்‌ சீதை இடம்‌ பெற்றிருந்த 
மையைக்‌ கூறுகிறார்‌. அகச்சிறையிலிரார்‌ து அம்பினை ஏவியும்‌, புறச்‌. 
சிறையிலிருந்து அனுமனை எவியும்‌ இராமன்‌ மீட்டான்‌. 
மண்டோதரி அரற்றலிருந்து இராவணன்‌ மனச்சிறையிலிருக்து 
சீதை மீண்டாள்‌ என்பது உறுஇப்படுத்தப்படுறது, முதலிய 
கருத்துகள்‌ கொண்டது சிறையிருந்த செல்வி எனும்‌ கட்டுரை. 
இறுதிக்‌ கட்டுரையில்‌ இலங்கையின்‌ வளம்‌ கூறி அங்கு அறம்‌ 
இல்லை என்று கம்பன்‌ கூறியிருப்‌ து சிறப்பு, அறநெறி இறம்பி 
யதால்‌ அது அழிந்தது. எப்பகையினும்‌ அறப்பகை கொடிது 
என்பது அரக்கர்‌ அழிவுற்ற கதையால்‌ இனிதறியப்படும்‌ ட்ட 
கூறி முடிக்கிறார்‌. 

எளிமையும்‌, தெளிவும்‌ கொண்ட நடையில்‌ கட்டுரைகள்‌ 
அமைந்துள்ளன. 


368, கம்பன்கலை நிலை 
ஜெகவீரபாண்டியனார்‌ 
இந்நூல்‌ 15 பகுதினைக்‌ கொண்டது, முதல்‌ பகுதியில்‌. பொது 
நிலையில்‌ கவிகளின்‌ பெருமை, நிலை, தேவை இவ மற்றைக்‌ கூறிப்‌ 
பின்‌ கம்பரின்‌ சரித்திரம்‌ கூறுறோர்‌. பெருமான்‌ வீரவர்மன்‌ 
என்னும்‌ குறுசில மன்னனுடைய மமன்‌ என்றும்‌ தாய்‌ அம்பிகா 
என்றும்‌ கூறுகிறார்‌. கம்பா பிறந்தவுடன்‌ அவர்‌ தாய்‌ இலஃகவே 
உவச்சன்‌ எடுத்து அவரை வளர்‌ததான்‌. காளியின்‌ அருள்‌ 
பெற்றுக்‌ கவிஞரானார்‌. மனைவியபர்‌ தருமவலலி ஆவர்‌ என்றும்‌ 
கம்பர்‌ வாழந்தகாலம்‌ இ. பி. 830-930 எனறு உ இரடமியணதை 


166 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


அரங்கேற்றியது இ. பி. 883இல்‌ என்றும்‌ நவில்கிறார்‌. கம்பர்‌ 
கவியின்‌ பெருமையுரைகளையும்‌ தந்துள்ளார்‌. 
.. பாலகாண்டம்‌ முதலாக யுத்தகாண்டம்‌ வரையிலான கதைக்‌ 
குறிப்புகளைத்‌ தந்துள்ளார்‌ இதற்குப்பின்‌ கம்பன்‌ கலைகிலையை 
விவரிக்கிறார்‌. இதில்‌ ஒவ்வொரு பாத்திரத்திற்கும்‌ நூலிலிருந்து 
தொகுத்த பாடல்களைக்‌ கொடுத்து:விரிந்தவுரை கூறுறோர்‌. ஓவ்‌ 
வொரு அதிகாரமும்‌ முடிந்தபின்‌ அவ்வதிகாரத்தில்‌ கூறப்‌ 
பட்டுள்ள குறிப்புகளைத்‌ தொகுத்து சுருக்கமாகத்‌ தருகறோர்‌. 
தொகுக்கப்பட்டுள்ள பாடல்களுக்குத்‌ தலைப்பு, மேற்கோள்‌ 
முதலியன காட்டுகிறார்‌. இந்நூலுக்கு, ஸ்ரீ பொன்னம்பலசிவம்‌, 
கா. கிருஷ்ணசாமி நாயுடு, மீ. சொக்கலிங்கம்‌ பிள்ளை. ஏ. ஆர்‌. 
சுப்பையா, வெ. செ: சொக்கலிங்கம்‌ பிள்ளை ஆகியோர்‌ சிறப்புப்‌ 
பாயிரம்‌ வழங்கியுள்ளனர்‌. இந்தூலின்‌ பகுதிகள்‌ தனித்தனியே 
முறையே 1957. (இ-ப), 1943, 1943, 1945, 1946, 1948, 1949, 
1950, 1951, 1152, 1954, 1955, 1957, 1858 ஆய ஆண்டுகளில்‌ 
பதிப்பிக்கப்பட்டுள்ளன. 
369. கம்பர்‌ காட்டும்‌ பெண்கள்‌ (91-99) 
உரைநடை விருந்து: கா. பொ, இரத்தினம்‌; வடஇலங்கைத்‌ 

தமிழ்‌ நூற்‌ பதிப்பகம்‌; சுன்னாகம்‌; நா. ப, 1955; ரூ. 2-25 

சீதையை இலட்சியப்‌ பெண்ணாகக்‌ காட்டுகஇிறார்‌(92). காட்டுக்‌ 
குடன்‌ வருவதாக இராமனிடம்‌ பிடிவாதம்‌ செய்தது, மாயமான்‌ 
குரல்கேட்டு இலக்குவனை ஏசி அனுப்பியது ஆகியவற்றைப்‌ 
பெண்களுக்குரிய இயல்பான குணமாகக்‌ காட்டுகிறார்‌. கோசலை, 
கைகேயி, கூனி, சூர்ப்பணகை, தாடகை, திரிசடை, மண்டோதரி 
ஆகியோரையும்‌ அறிமுகப்படுத்துகிறார்‌. 
370, காவிய அரங்கில்‌ 

அ. சிமிவாசராகவன்‌ 

பழனியப்பா பிரதர்ஸ்‌; சேப்பாக்கம்‌; சென்னை; மு. ப, 1956) 

225; ரூ. 340 

இந்நூல்‌ ஈம்மைப்பற்றிய கவலை (1-8), அன்புவிளக்கு (9-26), 
கூனி தோன்றினான்‌ (27-37), பேசாத தம்பீ(38-46), அதிசயக்‌ 
கழுகு (47-69, துனியுறு முனிவன்‌ (70-81) வேதாந்தப்‌ போர்வை 
(62-94), அபூதபயங்கரம்‌ (95-108), பிரிவு எனும்‌ வேதனை 
(109-155) இரத்‌. இனப்பரீட்சை (156-166), கரும்பாம்பு (167-192), 
கடல்‌ கடைந்த கை (193-225) என்னும்‌ 12 தலைப்புகளால்‌ அமைக்‌ 
துள்ளது. துணைத்தலைப்புகளையும்‌ கொண்டது. 

உள்ளத்தை உணர்ச்சி களஞ்சியமாகச்‌ செய்துகொள்வது 
தான்‌ பூரணமாக வாழ்வதற்கு வழி, பெறுவதற்குரிய வழி, 


பாத்திரங்கள்‌ 167 


காவியப்பயிற்சி, காவிய உலகத்திலே சாவதானமாக மனிதத்துவத்‌ 
தைக்‌ காணச்‌ சந்தர்ப்பம்‌ இடைசீகிறது. கம்பருடைய காவியத்தில்‌ 
அணையாத அன்பு விளக்கு குகன்‌. கூனி பொறுமையும்‌ வஞ்சமும்‌ 
நிறைந்தவள்‌. நொண்டிக்காரணம்‌ கற்பிக்கிறுள்‌--செகப்பிரியரின்‌ 
இயாகோ. கொடுமை மட்டுமன்று, பிறர்‌ மன இயல்பை அறிந்து 
அதன்‌ பலவீனத்தைத்‌ தாக்கி எப்படியும்‌ மாற்றக்‌ கூடிய சக்தி 
யும்‌ இருக்கிறது, இறுதியில்‌ சத்துருக்கனின்‌ பேச்சினின்‌ றும்‌ 
இதுவரை பேசாமல்‌ இருந்ததும்‌ தன்னைக்‌ காட்டிக்கொள்ளாமல்‌ 
அடக்கத்தோடு பரதனுக்குப்‌ பின்னேயே நின்றதும்‌ அவனுடைய 
அளவிலாத அன்பின்இறம்‌ என்பதை உணர்கிறோம்‌. தியாகத்‌ 
,திலோ, அன்பிலோ பேசாத தம்பி பேசுகின்ற தம்பியருக்குத்‌ 
தாழ்க்துவிடவில்லை. 

கதைப்போக்கின்‌ சுவையை மாற்றிக்‌ காவியத்திற்கு உயிரும்‌ 
ஓட்டமும்‌ தரும்‌ கருவியாக கிற்பவன்‌ ஜடாயு, அழகுணர்ச்சி, 
தன்னைப்‌ பற்றியே எண்ணாத நட்பின்‌ கனிவு, அன்பே கடமை 
யாகக்‌ கொண்ட தருமகாட்டம்‌, இதைக்‌ காப்பாற்ற உயிரையும்‌ 
வீட முனையும்‌ இரம்‌- இவையெல்லாம்‌ சேர்ந்து அவனுடைய 
வாழ்க்கையை ஞானி ஒருவனுக்கு அமையும்‌ தெய்வ வாழ்க்கை 
யாகச்‌ செய்துவிடுகின்றன. மனித உள்ளத்தின்‌ ஆழத்தையும்‌, 
அதனுடைய விசித்திரமான கோணல்களையும்‌ அறிந்தவன்‌ 
விசுவாமித்திரன்‌, பிரும்மரிஷிதான்‌ என்றாலும்‌ கோமளமான 
மனித உறவுகள்‌, அவன்‌ மனத்திலிருந்து பூரணமாக விலகவில்லை. 

மாரீசனுடைய கடை மூச்சில்‌ கூடப்‌ பொய்யும்‌ வஞ்சகமும்‌ 
வெளிப்படுகின்றன. செத்தும்‌ கெடுக்கும்‌ பெருமை திமைக்குத்‌ 
தான்‌ உண்டு, தன்‌ ஈஞ்சையே விழுங்கிச்‌ சாகும்‌ பாம்பைப்போல, 
இராவணன்‌ என்ற இமை மாரிசன்‌ மூலமாகத்தான்‌ அறிவைத்‌ 
தேடிக்கொண்டது. கவந்தனும்‌ விராதனும்‌ அபூதப்‌ பயங்கரங்கள்‌. 
ஆனால்‌ கவந்தன்‌ வீராதனைவிட ஒருபடி மேல்‌. இவர்கள்‌ மனிதர்‌ 
களுடைய பாதகத்திலிரும்து தான்‌ தோன்றினார்கள்‌. கயவர்‌ 
களுடைய நெஞ்சிலே ப தம்‌, வெளிக்குத்‌ தெரியாமல்‌ திருவிளை 
யாடல்‌ புரியும்‌ பாதகத்திலே, தமது கற்பனை ஒளியை வீசினார்‌ 
வால்மீகி, கயவர்களின்‌ மனிதவடிவம்‌ மறைந்தது. அவர்‌ 
களுடைய பாதகம்‌ தனக்கேற்ற விகார வடிவத்தைப்‌ பெற்றது. 
வால்மீகியைத்‌ தொடர்ந்து கம்பர்‌ பேசினார்‌. பரதனோ பிரிவைத்‌ 
தவிர வேறொன்றையும்‌ அறியவில்லை. பிரிவு என்னும்‌ பீழையின்‌ 
ஆதிக்கத்தில்‌ முதலில்‌ இருந்து கடைவெரையில்‌ இருந்தவன்‌ 
பரதன்‌. 

கவிஞன்‌ ஒவ்வொரு மனிதனையும்‌ கையிலெடுத்து மதிப்புப்‌ 
போடுகிறான்‌. வைர வியாபாரி போன்றவன்‌ கம்பன்‌. தானமாலை, 
மண்டோதரி இருவரும்‌ இராவணன்‌ மனைவியர்தாம்‌, ஒரேமாதிரி 


168 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


புத்திரசோகம்‌, ஒரே காற்றில்‌ சவுக்கமரம்‌ சலசலப்பதையும்‌, 
மூங்கில்‌ உடம்பைத்‌ திருக்கொண்டு முனகுவதையும்‌ போல்‌ 
சோகப்புயலில்‌ இருவரும்‌ வெவ்வேறு வகை. தானமாலை 
இராவணனை ஏச, மண்டோதரிக்கு இராவணன்‌ இறந்த பின்பும்‌ 
அவனையும்‌ அரக்கரையும்‌ சுட்டெரித்த அவன்‌ காமத்தியைப் பற்றி 
*இராவணனார்‌ காதல்‌' என்றுதான்‌ பேசமுடிறெது. சூர்ப்பண 
கையிடம்‌ அடக்கம்‌ இல்லை. இச்சையை நிறைவேற்றித்‌ தடித்துப்‌ 
போன மிருகத்தன்மை காணப்படுகிறது. பேச்சுச்‌ சாதுரியம்‌ 
உடையவள்‌. மானப்பங்கப்பட்டுத்‌ தவிக்கும்‌ கிலையிலும்‌ இருக்‌ 
கிறது. இராவணன்‌ ஒருவனை க்‌ தவிர வேறு எந்தச்‌ காவியப்‌ 
பாத்திரத்‌ இற்கும்‌ வாலிக்குத்‌ தருவதைப்போல்‌ அவ்வளவு நீண்ட 
அறிமுகத்தைத்‌ தரவில்லை கம்பர்‌. தனக்குத்‌ தெரிக்ததைத்‌ தன்‌ 
வாழ்க்கையோடு ஓட்டிப்பார்த்துத்‌ தன்‌ குற்றத்தை உணர்ந்து 
கொள்ளும்‌ கி. தானமும்‌ அடக்கமும்‌ வாலியிடம்‌ இல்லை. முடி வடை 
யும்‌ தருணத்தில்‌ தான்‌ வாலியின்‌ வாழ்க்கை வீரமாகப்‌ பொலி 
கிறது. 
371. கம்பர்‌ காட்டும்‌ மகளிர்‌ 
எம்‌. ராதாகருஷ்ணபிள்‌ கா பி. ஏ. பி.எல்‌. 

அல்லயன்ஸ்‌ கம்பெனி; தபால்‌ பெட்டி நெ. 617; மயிலாப்பூர்‌; 

சென்னை-4; மு. ப, மே 1958; 24-115; ரூ. 1-50, 

கம்பரும்‌ பெண்டிரும்‌, கோசலை, கைகேயி, சமத்திரை, தவத்‌ 
தையல்‌, அரக்கர்‌ குலக்கொடி. தாரை, அகலிகை, மந்தரை, சபரி, 
மன்டோதரி, தாடகை, இலங்கணி முதலிய கட்டுரைகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 

கம்பர்‌ 10ஆம்‌ நாற்றாண்டினர்‌. வான்மீகருக்குக்‌ குறைந்த 
பட்சம்‌ 3000 ஆண்டுகள்‌ பிற்பட்டவர்‌ என்று முகவுரையில்‌ கூறு 
கிறார்‌. பெண்களை உயர்த்தும்‌ சாடு உயரும்‌ என்பது கம்பர்‌ 
கொள்கை என்னும்‌ , ஆசிரியர்‌ முதல்‌ கட்டுரையில்‌ கோசல 
காட்டுப்‌ பெண்டிர்‌ பற்றியும்‌, குறிப்பிடத்தக்க பெண்பாத்தி 
ரங்கள்‌ பற்றியும்‌ ஒர்‌ சிறு குறிப்புத்‌ சருறோர்‌. கான்கு பிள்ளை 
களையும்‌ ஒன்றாய்‌ மதுத்தவள்‌ கோசலை. இதற்கு மாறானவள்‌ 
கைகேயீ(7). முதலில்‌ அயோத்தி அரசைப்‌ பரதன்‌ கவர்ந்து 
கொண்டான்‌ என்று எண்ணி மனம்‌ வருந்தியவள்‌, அவன்‌ 
உண்மை நிலையை அறிந்ததும்‌ அவனை முடி மன்னர்க்கெல்லாம்‌ 
மேலான மன்னனாக்குகிறாள்‌. இராமன்‌ தாயான கால்‌ மகனை 
ஏற்றுக்கொண்டாள்‌. சாதிமத பேதம்‌ பாராட்டவிலலை(12). தன்‌ 
துன்பத்திற்குக்‌. காரணமாயிருந்தவர்களையும்‌ அவள்‌ நொந்து 
, கொள்ளவில்லை. கடமையே பெரிதென்று வாழ்ந்தவள்‌ என்று 
கோசலை பற்றி உரைக்கருர்‌. ்‌ 


பாத்திரங்கள்‌ 169 


சந்தர்ப்ப சூழ்கிலயே கைகேயியை மாற்றியது. கற்பென்‌ 
னும்‌ திண்மையில்லை(20), பொறாமையும்‌ தன்னல மம்‌ அவளைப்‌ 
பரதன்‌ ஏசும்படியான கதிக்கு ஆளாக்கின. இவை சாதாரண 
மனிதரிடம்‌ காணப்படும்‌ குணங்கள்‌ தாமே என்று எண்ணும்‌ 
போது அவளிடம்‌ ஈம்‌ அனுதாபம்‌ அதிகரிக்கின்றது. இராமா 
யணக்‌ கதைக்கு மூலவித்தாய்‌ அமைந்தவள்‌ கைகேயி என்பதை 
அறிந்ததும்‌ அவளை மன்னித்து விடுகிறோம்‌ எனக்‌ கைகேயி பற்றி 
கவில்கிறார்‌. இனைய தாரத்தின்‌ மீதுள்ள மோகத்தால்‌ இராமனைக்‌ 
காட்டிற்கு அனுப்பினான்‌ என்ற வசைச்‌ சொல்‌ தசரதனுக்கு 
ஏற்படச்‌ கூடாது. சொன்ன சொல்லைக்‌ காப்பாற்றவே அனுப்பி 
னான்‌ என்ற கிலை ஏற்படக்‌ கம்பன்‌ சுமத்திரையை மூன்றும்‌ 
மனைவீயாக்கினுன்‌. 

இலக்குவனுக்குக்‌ கூறும்‌ உபசேத்தால்‌ தியாக சிகரத்தின்‌ 
உச்சியில்‌ விளங்‌, கோசலையையும்‌ மிஞ்சி விடுகிறாள்‌. பெருங்‌ 
குற்றவாளிகளுக்கும்‌ தேவியருகில்‌ இருந்தபொழுது ரட்சணம்‌ 
கிடைத்தது. தனியனாய்‌ இருந்து கரதூஷ்ணாஇயரை வதைத்‌ 
தான்‌. ஆனால்‌ தணையிரும்‌. துய அரும்பாடுபட்டே இசாவணவதம்‌ 
நிகழ்த்தினான்‌. தஞ்சம்‌ இன்னதென்று அறியாரையும்‌, குற்றம்‌ 
இழைத்தவர்களையும்‌ ரட்சித்தாள்‌ சீதை. கிருபாதிசயம்‌, பாரதம்‌ 
தரியம்‌, அந்‌ கயார்ஹ சேஷத்வழ்‌ இவற்றை ராமனைப்‌ பிரிந்திருக்‌ 
கையில்‌ கடைப்பிடி. த்தாள்‌ என அடுத்த கட்டுரையில்‌ பேசுகிறார்‌. 
சூர்ப்பணகையின்‌ காட்சிகளை விளக்கக்‌ கம்பர்‌ சூர்ப்பணகையின்‌ 
சூழ்ச்சியால்‌ இராவணன்‌ இறந்து விட்டதாக விபீடணன்‌ வாமி 
லாகக்‌ கூறுவதைச்‌ சுட்டுகிறார்‌. தாரை பற்றிக்‌ கூறும்‌ பொழுது, 
அமைச்சர்க்கேற்ற மதிநுட்பமும்‌, கற்புடை ஈங்கைக்கேற்ற பண்பு 
களும்‌ அவளை மாதர்குல மாணிக்கம்‌ ஆக்குன்றன என்கிறார்‌. 

வாலிக்கும்‌ தாரைக்கும்‌ இடையில்‌ ஈடக்கும்‌ தர்க்கத்தின்‌ 
மூலமாக இராமனுடைய சகோதர அன்பு வெளியாகிறது, என 
நவில்கிறார்‌.  “பிழையில்லாதவளாகவே கம்பர்‌ காட்டுகிறார்‌. 
உலகோர்‌ உண்மை உணராது சூட்டிய பழியைப்‌ பொறுமை 
யாகத்‌ தாங்கி நின்றாள்‌”. இவையே அகலிகை பற்றிய ஆசிரியர்‌ 
கூற்றாகும்‌. அறிவுக்கடல்‌, நட்புக்கு எடுத்துக்‌ காட்டு, ஒரு 
அறவிக்கு வேண்டிய ஞான வைராக்கியம்‌ கொண்டவள்‌, எனத்‌ 
திரிசடையைக்‌ காட்டுகிறார்‌. மந்தரை, பெண்கள்‌ உள்ளத்தை 
ஈன்கு புரிந்தவள்‌. மனோதத்துவம்‌ அறிந்தவன்‌ இராமனது 
அருங்குணம்‌, பரதன்‌, இலக்குவன்‌ ஆகியோரது சகோதர வாஞ்‌ 
சையும்‌, சீதையின்‌ கற்பும்‌, அரக்கர்‌ வீரமும்‌ மந்தரையின்‌ சூழச்சி 
யின்‌ காரணமாக வெளிப்படுகிறது என உணர்த்துகிரறுர்‌. சபரி 
பற்றிய கட்டுரையில்‌ சுயம்பிரபை பற்றியும்‌ பேசுர. மண்‌ 
டோதரி கற்புக்கனலி என மொழிகதிறர்‌. இல இயல காசை நல்‌ 


170 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


லெண்ணக்காரி ஆதலால்‌ அவளுக்குத்‌ துன்பம்‌ இல்லாமல்‌ அனு 
மன்‌ வெளிவருறொன்‌. அங்காரதாரை அரக்கியாதலினால்‌ வயிற்‌ 
றைக்‌ கிழித்து வெளியேறி சூழ்ச்சியைச்‌ சூழ்ச்சொல்‌ வெல்‌ 
கிறான்‌(115) என்று கூறுகிறோர்‌. 

372. கம்பன்‌ கண்ட அமைச்சர்கள்‌ 

இலக்கிய அமைச்சர்கள்‌ : ௮. க. நவநீத கிருட்டிணன்‌ 
கழகம்‌; மு. ப. 1959; மறுபஇப்புகள்‌ மே 1960; சூன்‌ 1960; சூன்‌ 

1962;சூலை 1963; மே 1965; மே 1966; மே 1967; ரூ. 1-50, 

கம்பன்‌ அமைச்சர்‌ பற்றிக்‌ கூறியுள்ள கருத்துகளை, தயர 
தன்‌ அமைச்சர்‌, அறிவும்‌ திறமும்‌, மதியும்‌ மானமும்‌, அறமும்‌ 
அறிவும்‌, உறுதியும்‌ உரமும்‌, மதியமைச்சரும்‌ மருத்‌ தவரும்‌, 
தயரதன்‌ மந்திரப்‌ பேரவை, அரசன்‌ கருத்தை அறிவித்தல்‌, 
அமைச்சர்‌ இசைவு, சுமந்திரன்‌ மறுமொழி ஆகியவற்றின்‌ கீழ்த்‌ 
தொகுத்துரைத்துள்ளார்‌, 

373. அழியா அழகு 
கி. வா. ஜகந்நாதன்‌ 
கலைமகள்‌ காரியாலயம்‌; மயிலாப்பூர்‌; சென்னை.ஃ4; மு, ப, 1959; 

64243; ரூ. 3. 

இந்நூல்‌, வடிவு கண்டார்‌ (1-15), உவகையின்‌ உருவம்‌ 
(16-27), இருமுகச்‌ செவ்வி (28-42), அழியா அழகு (43-58), 
மனமாற்றம்‌ (59-71), ஈரவாய்‌ வேட்டுவன்‌ (72-80), இராக்‌ 
காதலன்‌ (81-90), விடை. கொண்ட குகன்‌ (91-111), குகன்‌ 
சிற்றம்‌ (112-130), குகன்‌ மனமாற்றம்‌ (131-137), வியப்பும்‌ 
உருக்கமும்‌ (138-146), குகன்‌ பண்பு (147-168), பரதனும்‌ 
குகனும்‌ (166-180), வீதியின்‌ பிழை (181-198), ஓரே நினைப்பு 
(199-212), காந்தமாமணி (213-225), கண்டதும்‌ காணாததும்‌ 
(226-243), என்னும்‌ 17 தலைப்புகளைக்‌ கொண்டது. 

“தோள்‌ கண்டார்‌ தோளை கண்டார்‌” என்னும்‌ பாடலின்‌ ஈயம்‌ 
விளக்கப்‌ படுறது. கீலமாலையின்‌ வரவு கதையில்‌ ஒரு சிறிய 
இருப்பத்தைக்‌ காட்டுகிறது. கம்பன்‌ படைக்கும்‌ சிறிய பாத்திர 
மும்‌ உயிருடையதாக, உணர்வுடையதாக, அற்புதச்‌ சித்திரமாக, 
ஒவியனையும்‌ ஏமாற்றும்‌ இயல்புள்ளதாக அமைந்து விடுறது, 
நீலமாலை. “இப்பொழுது எம்மனோரால்‌ இயம்புதற்கு எளிதோ” 
என்னும்‌ பாட்டிற்கு விளக்கம்‌. இராமனுடைய முசக்சமலத்தின்‌ 
பொலிவுக்கு மூலம்‌ அவன்‌ சமநிலைப்பண்பு. *வெய்யோனொளி 
தன்மேனியின்‌ வீரிசோியின்‌ மறை “என்னும்‌ பாட்டின்‌ விளக்க 
மும்‌ விரிவாகத்‌ தரப்படுகிறது. --உவமையினால்‌ அளவிட முடி 
யாத இராமனது பேரழகை உணர்ச்சிச்‌ சித்திரமாகக்‌ காட்டிவிட்‌ 
டான்‌ கம்பன்‌. ஒரு நிலையில்‌ இருந்த மனம்‌ அதற்கு கேர்‌ எதிரான 


பாத்திரங்கள்‌ 171 


நிலைக்கு மாறுவதென்றால்‌ படிப்படியாகவே நிகழும்‌. கம்பன்‌ 
இதனை நுட்பமாகக்‌ காட்டும்‌ பாங்கு கைகேயி, குகன்‌ வாயிலாக 
விளக்கப்படுகிற.து. 


குகன்‌ செய்த உதவி சிறியதாயினும்‌ கைம்மாறு கருதாத 
உதவியாக இருக்றெது. இராமனுடைய நட்பு ஒன்றையே 
பெறற்கரும்‌ பேறாக எண்ணி இன்புற்றேன்‌. இராமன்பால்‌ குக 
னுக்குள்ள அன்பைக்‌ கம்பன்‌ பக்தி என்ற சொல்லால்‌ குறிக்‌ 
கிறான்‌. பக்தியின்‌ உயிர்‌ ஈயும்‌ பரிவீனன்‌'. சிந்தையிலும்‌ இலக்‌ 
குவனோடு ஓத்த தம்பியாகும்‌ தகுதியுடையவன்‌. கம்பராமாய 
ணத்தில்‌ வரும்‌ குகன்‌ உணர்ச்சி உருவாக இருக்கிறான்‌. குகப்பட 
லத்தில்‌ குகனுடைய உணர்ச்சி இருவேறு திசையில்‌ ஓங்கி பிற்‌ 
இறதுஅ முதலில்‌ கோபக்கனல்‌, பின்னர்‌ அளவற்ற மதிப்பு, 
இராமனிடம்‌ இருந்த பேராண்மை குகனிடமும்‌ இருந்தது. 
“அல்லை ஆண்டு அமைந்த மேனி? இதில்‌ இராமன்‌ அவனைத்‌ 
தம்பியாக ஏற்றுக்‌ கொண்டதன்‌ பொருத்தம்‌ தெரிறெது. குகன்‌ 
உய்த்துணரும்‌ அறிவுடையவன்‌, “சுற்றத்தார்‌ தேவரொடும்‌ 
தொழ ின்ற...” கம்பன்‌ குகனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ இடங்களில்‌ 
அவனுடைய உருவத்தை வருணிக்கறான்‌. அவன்‌ இயல்பு முத 
லிய பெருமையைச்‌ சொல்லும்‌ இடங்களில்‌ “உள்ளம்‌ தூயவன்‌ 
தாயின்‌ நல்லான்‌” என்று கூறுகிறான்‌. “வந்தெதிரே தொழுதானை* 
என்னும்‌ பாடல்‌ விளக்கம்‌ தருரறோர்‌. 


கம்பன்‌ தன்‌ இராமாயணத்தில்‌ விதியைப்‌ பல இடங்களில்‌ 
நினைப்பூட்டிக்கொண்டே போகிறான்‌. -- கவிக்கூற்றாகவும்‌ பாத்‌ 
திரங்களின்‌ கூற்றாகவும்‌ இராமன்‌, மண்டோதரி. இராமனு 
டைய பண்பு அவனுடைய நினைப்பிலும்‌ பேச்சிலும்‌ மலர்வதோடு 
அவனுடைய சார்புடையவர்களிடத்திலும்‌ புலனாகிறது. எல்லோ 
ரும்‌ ஒரே நினைவுடையவர்கள்‌. -- இராமன்‌ குகனைத்‌ தம்பி 
என்பது போல்‌, பரதன்‌, கோசலை, அனுமன்‌, சீதை, சிதை 
இராமன்‌ வில்லிற்கு மாசென்று கருதல்‌. *விரிமழைக்குலம்‌ 
கிழித்து” என்னும்‌ பாடல்‌ விளக்கம்‌. மார்பில்‌ புதைந்த வேலைக்‌ 
காந்தமணி கொண்டு எடுக்கும்‌ வழக்கம்‌ நன்றாகத்‌ தெரிக்திருக்‌ 
கிறது. 2 இடங்களில்‌ வைத்திருக்கிறான்‌. - காட்டுப்‌ படலத்தில்‌ 
கவிஞன்‌ கூற்று, மீட்சிப்‌ படலத்தில்‌ தசரதன்‌ கூற்று. மதனன்‌ 
வெறும்‌ அவயவப்‌ பிழம்பாகிய வடிவைக்‌ கண்டு சதையை எழுத 
மாட்டாமல்‌ இகைத்தான்‌. இராமன்‌ வடிவழகனையும்‌ பண்பழூ 
னையும்‌ கண்டு இன்புற்றாுன்‌. அனுமன்‌ பண்பழகைக்‌ கண்டு 
, வணங்கினான்‌. வடிவைக்‌ காணாவிட்டா லும்‌ பண்‌ புகளால்‌ கண்டு 
கொள்ளலாம்‌ என்பதனை அகக்கண்ணைப்‌ பெற்ற அனுமன்‌ 
உணர்த்தி விட்டான்‌. 


172 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இந்நூலில்‌ பாடல்‌ விளக்கங்கள்‌ பெரும்பான்மையாக இடம்‌ 
பெற்றுள்ளன. 
374. கம்பன்‌ கதா பாத்திரங்கள்‌ A ம 

கி. லஷ்மணன்‌ எம்‌.எ., 

பழனியப்பா பிரதர்ஸ்‌: மு. ப. 1959; இ. ப. 1963; 65; ரூ, 1 

இந்நரல்‌ தசரதன்‌ (1-16), கோசலையும்‌ கைகேசியும்‌ (17-31), 
இராமனும்‌ இலக்குவனும்‌ (32-45), பரதனும்‌ குகனும்‌ (46-58), 
ஒதை (59-65) என்னும்‌ ஜக்கு கட்டுரைகளைக்‌ கொண்டு திகழ்‌ 
இன்ற து. பல தணைத்‌ தலைப்புகளையும்‌ உடையது. 

தசரதனின்‌ ஆட்சியை வள்ளுவர்‌ கூறும்‌ அரசியல்‌ இலக்‌ 
கணத்துக்குச்‌ சிறந்த ஒர்‌ இலக்கியமாகக்‌ கொள்ளலாமெனத்‌ 
தோன்றுகிறது. தசரதனுக்கு இராமனிடமுள்ள பாசத்‌ இனைப்‌ 
பல எடுத்துக்காட்டுகள்‌ காட்டி விளக்குகின்றார்‌. சத்இயம்‌, புத்திர 
வாஞ்சை ஆகிய இரண்டின்‌ பொருட்டு எழுந்த மனப்போராட்‌ 
டத்தில்‌ சத்தியத்தையே கிலைசாட்டி உயிர்‌ நீத்த பெருமை 
யுடையவன்‌. தசரதன்‌ இறந்தது தனது வஞ்சனையினாலேதான்‌ 
என்போரின்‌ கருத்தினைக்‌ கடுமையாக எதிர்க்கிறோர்‌. கோசலை 
தெய்வ கம்பிக்கையும்‌ ஆரவாரமற்ற அறவாழ்வு முடையவள்‌. 
இராமனது பீரிவால்‌ தாங்கொணாக்‌ துயருற்ற தசரதனைக்‌ கோசலை 
பலபடியாகத்‌ தேற்றும்‌ விதமும்‌, அதே சமயம்‌ கணவன்‌ வாய்மை 
யைக்‌ காக்க அவள்‌ துடிப்பதும்‌ உத்தம பதீதினியாக்குகன்றன. 
ஒரு குலமகளுக்குரிய இலக்கணங்கள்‌ சொல்லிலும்‌ செயலிலும்‌ 
அமைக்திருக்கின்றன. இவள்‌ தாய்மை குறுகிய நோக்கத்தோடு 
கூடியதன்று. பரம்த கோக்கும்‌ தயாள குணத்தோடும்‌ கூடியது. 

இராமாயணத்திலே மிக விரித்திரமான பாத்திரம்‌ கைகே9, 
இவளது குணஈலன்களைப்‌ பற்றித்‌ தொடக்கத்தில்‌ கூறப்பட்டது 
உண்மையாயின்‌ கூனியின்‌ எத்தகைய பேச்சும்‌ அவள்‌ மனதைத்‌ 
இருப்பா. இப்பொருந்தாமையை உணர்ந்தே கம்பர்‌ உலதியலுக்‌ 
குப்‌ புறத்தே காரணத்தைத்‌ தேடுகிறார்‌. கொடுமையிலே இறுதி 
வரை அழுத்தமாக உரைத்து கின்றமையே வீயப்பு. தசரதனை 
வாய்மையுடையவனாக்கவே கைகேயி இவ்வளவுஞ்‌ செய்தாள்‌. 
எனவே அவள்‌ நிறைவுடையவள்‌ என்று சிலர்‌ கூறுவது ஈகைப்‌ 
பையே தருகின்றது. இதற்குப்‌ பல காரணங்களும்‌ தரப்படு 
கின்றன. 

கைகேயி தன்‌ கொடுமையின்‌ பாரதூரமான விளைவுகளைக்‌ 
கண்ட பின்பாவது மனம்மாறித்‌ தன்‌ பிழையை உணர்ந்து வருந்தி 
னாலாவது அவளே மன்னிககலாம்‌. ஆயின்‌ இத்தகையவளை 
மன்னிக்க நீதியுண்டா? இராமபக்தியே பரதனையும்‌ குகனையும்‌ 
ஒருவரோடொருவர்‌ உறவு கொள்ளச்‌ செய்த து, இருவரது இராம 
பக இியும்‌ ஒரு கோபகிலை மூலமும்‌ ஒரு சோஃகிஷை மூல 5ம்‌ வெளிப்‌ 


பாத்திரங்கள்‌ 172 


படுகின்றது. இராமன்‌ பொருட்டு இருவரும்‌ பல சமயங்களில்‌ 
தம்மையே கொந்து கொள்கன்‌ றனர்‌. யாருடைய அன்பு சிறந்தது 
என்று வினவினால்‌ விடை கூறுவது எளிதன்று. குகனுடைய 
அன்பு எவ்வித உறவோ, தொடர்போ இல்லாது எழுந்த அன்பு-- 
கண்ணப்பனை ஒத்தவன்‌. சிலர்‌ பரதனை இராமனிலும்‌ மேம்பட்ட, 
வன்‌ என்பர்‌. இரு காண்டங்களில்‌ மட்டும்‌ தோன்றும்‌ பரதனை 
ஆனு காண்டங்களி லும்‌ ஈடுவிடம்‌ வகிக்கும்‌ இராமனோடு ஓப்பிட்டு 
மதிப்பிடுவது ஏற்றதன்‌.று. இறுதிப்‌ பகுதியில்‌ சதை அனுமன்‌ 
தோளில்‌ ஏற மறுத்ததன்‌ காரணம்‌ பயிர்ப்பெனும்‌ பண்பால்‌ 
என்று காரணம்‌ காட்டி நிறுவப்படுகிறது. 
375, A Study of the Minor Characters in Kambaramayanam 
A. R. Indira 
Thesis Submitted for the Degree of M. Litt of the University 

of Madras: Jan, 1963; 288 

Introduction 1-9, PartI—Pivots of the polt 10. 68, 
Character lights 69.115, Atmosphere, significance and suspense 
116-154, philosophic symbols 155-180, Part 11 Characterisa- 
tion Aspects and methods 1, 181-223, 11, 224-288. 

On the hole there are 52 minor characters in the epic and 
the Thesis has 10, 

Mantharai’s presense in Ayodhya, Surpanaka’s intrusion 
into panchavati and Maricha being ready to hand to be used 
as an insirument by Ravana are all accidental(l1l), Maricha 
plays an important role in making the abduction of Sita 
possibe(l2).  Montharai is a figure of unalloyed evil and She 
has really no motive other than that of doing evil for its 
ownsake. Kamban has provided us witha character that 
lights up Mandodari by contrast. He has given us Tana= 
mali(115). Jadayu Tarai and Mandodari are taken as 
typifying characters used by the poet to create atmosphere 
and suspense in the long story of Ramayana(117). Jatayu dies 
before he could convey to Rama full information regarding 
Ravana, Suspense is secured and the story moves on with our 
interest firmly fastned on it(132). Would Vali listen to Tarai? 
This is the kind of suspense that Tarai’s coming is made to 
create by Kamban('36). Kamban uses a few characters for 
the purpose of lending significance and Mandodari is one of 
them to wards the end of the epic(154). Viradha is a symbol 
to kamban at the same time of the deadening influence of 


194 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


Kama and the revivifying and freeing power of divine grace, 
This is the voice through which the poet breathes his 
faith(173). Surabhanga is to Kamban a symbol of unceasing 
human eifort that reaches out to the obsolute by gods grace, 
finds it at its our door(180). He gives a statement of the more 
important variations from Valimiki and points out the master- 
piece of Kamban. The description of the appearance, nature 
and mood, actions and gestures, poet's comments, their words 
and deeds, creating a suitable background, the dramatic 
element (Dialogue, solilogquey) what other characters say, 
Individualisation, consistency and other devices of the 
characters are given separately. 


376. கம்பன்‌ கண்ட அயோத்தி (பாத்திரப்‌ படைப்பு) 
பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1970; 92 

மூகவுரை--வீரகாவியம்‌ -- மூத்தவன்‌ இராமன்‌-- இளையவர்‌ 
நால்வர்‌-அரசியர்‌ மூவர்‌--ஏந்தல்‌ தயரதன்‌--பாத்திரப்‌ படைப்‌ 
பில்‌ பிறர்‌--கம்பன்‌ படைப்புத்‌ இறம்‌--முடிவுரை. 

குணகலத்தால்‌ மட்டுமின்‌ றிக்‌ கொள்கையாலும்‌ ஆற்றலா 
அம்‌ வீரத்தாலும்‌ இராமன்‌ சிறந்து விளங்குகின்றான்‌. வழிபடு 
வதற்குரிய ஒரு தலைவன்‌ காவியம்‌ தலைவனாய்‌ அமைவது ஒரு 
காவியத்திலும்‌ காணாத புதுக்காட்சி. குகனது அன்பு கைமாறு 
கருதாத அன்பு. பரதனின்‌ சூளுரைகள்‌ அவன்‌ அறமாண்புகளை 
கன்குணர்ந்தவன்‌ என்பதனை எடுத்‌துக்காட்டா நின்றன. இராம 
னிடத்‌.துக்‌ கொண்ட அன்புக்கு மாறாகப்‌ பரதன்‌ நாடாள இசை 
யான்‌ என்று யாரும்‌ தணியாத நிலை இருந்தது. தனது துணிந்த 
நிலையைப்‌ பரதன்‌ தானே உணர்த்தினான்‌. இராமனிடத்துச்‌ 
கொண்ட அன்பினால்‌ இராமனுக்குத்‌ துன்பம்‌ ரேர்வதாகச்‌ கருது 
மிடத்து இலக்குவன்‌ வெஞ்சினம்‌ கொண்டானேயல்லாமல்‌, மற்ற 
கேரத்திய அவனது நிறைந்த உள்ளம்‌ போழ்றிப்‌ புகழத்‌ தக்கது. 

சத்துருக்கனன்‌ பரதனுடன்‌ இராமன்‌ சென்ற கானகத்தை 
அடைந்தபோது பரதன்‌ வேறு, தான்‌ வேறு என்பது இல்லையாத 
லால்‌ இவனது கூற்றுகள்‌ தனியாக அமையவில்லை. கோசலை 
தாய்மை யுணர்வால்‌ உந்தப்‌ பெற்றவளாய்‌ இராமனைப்‌ பிரிய 
நேர்ந்தது கினைந்து வருந்‌ தவ தும்‌, பரதனை வெறுப்பதும்‌ இயல்பே 
யன்றி, அவளிடம்‌ குற்றங்‌ காணுதல்‌ இயலாது. ஒரு கணவனுக்கு 
இரு மனைவீயராயின்‌, மாற்றான்‌ மகனைத்‌ தன்‌ மகன்போல்‌ 
நேசித்தல்‌ இல்லையாம்‌ என்னும்‌ உலயெல்‌ பொய்க்கும்படி வாழ்ந்த 
கைகேயி தீய மந்தரை சொல்‌ கேட்டு இவையே உலகியல்‌ 
என்னும்படி. வாழ்ந்தாள்‌. பதினான்கு வருடங்கள்‌ கழித்தும்‌ 


பாத்திரங்கள்‌ 195 


இராமன்‌ வராதபோது கைகேயி தயரமுற்றதாகக்‌ காட்டவில்லை 
கம்பன்‌. காட்டினால்‌ கொடிய மனம்‌ படைத்த கைகேயியிடம்‌ 
இரக்கம்‌ காட்டி விடுவார்கள்‌ என்று அஞ்சியா? இலக்குவன்‌ பணி 
உயர்ந்து நின்றமைக்கு அன்புப்‌ பண்பு மட்டுமின்றித்‌ தாயின்‌ 
அறிவுரையும்‌ காரணம்‌ ஆகலாம்‌. கைகேயின்‌ மதியின்‌ மீதும்‌ 
செயலின்‌ மீதும்‌ தவறு காண இடமுண்டு. 

தயரதன்‌ தன்னிடம்‌ அன்புகொண்ட கோசலைபால்‌ பற்று 
வையாது, கைகேயியிடம்‌ பற்று வைத்து இறுதியில்‌ தன்‌ வாய்‌ 
மைக்காக அவளிடம்‌ தோற்றது, அரசர்‌ போற்றும்‌ பெருமித 
வாழ்வும்‌, வல்லமையும்‌ இருந்தும்‌ ஒன்றுமில்லாத வெறுமையே 
அவன்‌ வாழ்வில்‌ படர்க்துவிட்டது என்பதனைக்‌ காட்டுறது. 
கூனி செய்யும்‌ கொடுமையைக்‌ காரணமில்லாக்‌ கொடுமையாகக்‌ 
கருதலாம்‌. பரதன்‌ அயோத்தியிலேயே இருந்திருந்தால்‌ இருவேளை 
இராமனுக்கும்‌ தசரதனுக்கும்‌ நன்மை புரிந்திருக்கலாம்‌. கம்பர்‌ 
காவியப்‌ படைப்புகளின்மேல்‌ பல்வகைச்‌ சுவைகளையும்‌ பல்வேறு 
காலங்களில்‌ கற்றவர்‌ மனத்தில்‌ தோற்றுவிக்கும்‌ ஆற்றல்‌ பெற்‌ 
றவர்‌. இராமனுக்கு வீரவழிபாட்டை இராவணனும்‌ மறைமுக 
மாகச்‌ செய்கிறான்‌. மக்களின்‌ லெ குறைபாடுகளே பெருஞ்சிக்கல்‌ 
களை உண்டாக்குன்றபோது அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ அவலம்‌ 
தோன்றுகிறது. 
377. கம்பர்‌ காட்டும்‌ சினம்‌ 

எஸ்‌. சங்கரபாண்டியன்‌ பிள்ளை 

பொருட்கட்டுரை; மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1971; 66 

தோற்றுவாய்‌--சனம்‌ என்றால்‌ என்ன?--மனமும்‌ சினமும்‌-- 
இலக்கியவாழ்வு-கதை மாக்தர்‌--உறுப்புகள்‌. 

இராமன்‌ உள்ளத்தில்‌ தோன்றும்‌ சினம்‌ பல்வேறு இடங்‌ 
களிலும்‌ நியாயத்தின்‌ அடிப்படையில்‌ எழுறெது. இ தனால்‌ 
இராமன்‌ கொள்ளும்‌ சினத்தைப்‌ புனித வெஞ்சினம்‌ என்றே 
கொள்ளலாம்‌. தன்‌ உணர்ச்சிகளை எல்லையற்ற மன உறுதியோடு 
அடக்கிக்‌ கொள்கிறான்‌. கடமையை மதியாததால்‌ வருணன்மீ து 
சினங்கொண்டான்‌. ஒரே ஒரு இடத்தில்‌ சனத்தை அடக்கத்‌ 
தீவறினான்‌. அதற்குத்‌ தண்டனையாகப்‌ பழிச்சொல்‌ ஏற்றான்‌. 
சினத்தால்‌ ஆராயாது முடிவெடுப்பவன்‌ இலக்குவன்‌. தன்னைப்‌ 
போல்‌ இராமனிடம்‌ அன்பு செய்வோர்‌ எவருமிலர்‌ என்று கருதிய 
தால்‌ பரதன்‌ செயலில்‌ ஐயம்‌ கொள்கிறான்‌. ஆரவாரம்‌ காட்டி 
அன்பின்‌ பெருக்கை அறிவிப்பதில்‌ இலக்குவன்‌ ஒருவகை மன 
நிறைவு கொள்கிறான்‌. அனால்‌ அமைதியான அன்பு விளம்பரம்‌ 
செய்யப்படாத அன்பு பரதன்‌ உள்ளத்தில்‌ குடியிருப்பதை அவன்‌ 
சினம்கொண்டு £றுகையில்‌ அறிகிறோம்‌. 


196 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌* 


சிதைக்குச்‌ சினம்‌ ஏ ற்பட்ட போதும்‌ செம்மை மாறவில்லை 
கோபத்தில்‌ குகன்‌ கூறும்‌ சொற்கள்‌ அவனது குழந்தை 
உள்ளத்தை நமக்குக்‌ காட்டுகன்‌ றன. இடைபூறு நேர்ந்துள்ள து 
என்‌ ற அளவிலேயே இராவணனிடம்‌ சினம்‌ முளைக்கும்‌. தனத 
சனத்தின்‌ வீளைவாகத்‌. தனக்கு இனியவர்களைக்‌ காவு. கொடுக்கும்‌ 
அவலத்தை இவனிடம்‌ காணலாம்‌. காமம்‌ இராவணனை 
அழித்தது என்பதினும்‌ சினம்‌ அழித்தது என்பதே பொரும்‌ அம்‌. 
பழிக்கு அஞ்சாத வெஞ்சினம்‌ வாலியை ஆட்டிவைத்த இ. ' 
மரணத்தின்‌ வாயிலில்‌ நிற்கும்போதும்‌ சீற்றமும்‌ வீரமும்‌ 
குறையவில்லை. கும்பகர்ணன்‌ முன்‌ பிறந்தவன்‌ செயலை முனி 
கின்றான்‌. 

இராமன்மீது பக்தி அரும்பாத வகையில்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 
சினம்‌ என்னும்‌ இரையைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொள்கிறான்‌. 
எண்ணியதையடையச்‌ சனத்தை ஒரு கருவியாகக்‌ கொள்‌ 
கின்றான்‌. பெருஇவரும்‌ பெருஞ்சீற்றத்‌ தால்‌ பெற விரும்பியதைப்‌ 
பெறுஒறுன்‌. எவரும்‌ தடுக்கக்‌ துணியாத இலங்கைக்கோன்‌ 
சினத்திற்கு வீபீடணனே அணையிட முயல்கிறான்‌. மதிக்கண்‌ 
மறுப்போல சீதையின்‌ சனம்‌, அவள்‌ இலக்குவனைப்‌ பழிக்கும்‌ 
போது ஏற்படுகிறது. நியாயமான சினம்‌ எழுகின்ற காட்செளையும்‌ 
கம்பர்‌ காட்டுகழுர்‌. தன்னைத்‌ தன்புறுத்திய அரக்கியர்மீது 
சதை னெம்கொள்ளவில்லை பெருந்தன்மையுடன்‌ அவர்கள்மீது 
தவறில்லை என எண்ணுகின்றாள்‌. மந்தரையின்‌ னெம்‌ காவியம்‌ 
இன்‌ போக்கையே நிருணயிக்கிறது. இவள்‌ சினம்‌ உள்ளத்தில்‌ 
நிலைத்து நிற்பது. மாதர்‌ சினத்தில்‌ கம்பர்‌ முதலில்‌ காட்டுவது 
தாடகையின்‌ சினத்தையே, அரக்கனின்‌ சினமும்‌ அண்ணலின்‌ 
வெகுளியும்‌ அவர்கள்‌ வளர்ந்த சமுதாயத்தின்‌ இயல்பைக்‌ காட்டு 
இன்றன. 
378. கம்பராமாயணத்தில்‌ மகளிர்‌ 

நா. சின்னராசு 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, எம்‌. லிட்‌ பொருட்சுட்டுறை சூலை 

1973; 162 

முன்னுரை, இராமாயணம்‌ ஓர்‌ அறிமுகம்‌ 1-24, கோசலை 
25-47, கைகேயி 48-69, சுமித்திரை 70-78, ஒதை 79-115; 
மண்டோதரி. 116-122, தாரை 1234131, மந்தரை 132-142, 
சூர்ப்பணகை 143-153, திரிசடை 154-159, முடிவுரை 160-162, 
ஆய்வுக்குப்‌ பயன்பட்ட நூல்கள்‌. பல்‌ 

கம்பர்‌ 12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌. : இராமன்‌ மடி 
குடப்போவ த அறிந்த கோசலை சுமத்திரையை சாடிச்செல்வ.து 
அவளுக்கும்‌ கைகேயிக்கும்‌ இடையே ஒன்றுபட்ட உளகிலை 


பாத்திரங்கள்‌ 197 


இருந்திருக்க முடியாது என்பதைக்‌ காட்டுறெ, அ. தெய்வம்‌ 
தொழாஅள்‌ ...என்றும்‌ தமிழர்‌ கருத்துச்குப்‌ புறம்பாகக்‌ கம்பர்‌, 
கோசலை தெய்வம்‌ தொழுத.காகக்‌ காட்டியிருப்ப து வான்‌ மீகம்‌ 
கூறும்‌ வடவாரியர்‌ வழக்கு(36), இராமனால்‌ பரதன்‌ ஆட்சிக்கு 
இடையூறு வரும்‌ என்று எண்ணும்‌ போதுதான்‌ கைகேயி தான்‌ 
வளர்த்த இராமனைக்‌ காட்டிற்கு அனுப்பவேண்டும்‌. இதனை 
எண்ணக்‌ கூடியவன்‌, வேண்டியவன்‌ பரதனாகவே இரக்க 
வேண்டும்‌. ஆகவே பரதனும்‌ சூழ்ச்சிக்கு உடைந்தையாய்‌ இருக்‌ 
இருக்கவேண்டும்‌ என்ற முடிவுக்கு வருகிறாள்‌ கோசலை(43). மனு 
முறைப்படி ஆண்டதாகக்‌ கூறப்படும்‌ அந்தகாளில்‌ 14 ஆண்டு 
கட்குப்‌ பின்னர்‌ மீண்டு வந்தால்‌ முன்னைய உரிமை இருக்க 
முடியுமா? இருந்தாலும்‌ கேட்கத்தான்‌ முடியுமா? எனவேதான்‌ 
14 ஆண்டுகள்‌ எனக்காலவரையறை கொடுக்கப்பட்ட த(49). ஒரு 
வேளை பரதன்‌ கைகேயியைக்‌ கொன்‌ றிருந்தாலும்‌ அவள்‌ துன்பத்‌ 
இற்கு ஒர்‌ அமைதி கட்டியிருக்கும்‌, ஆனால்‌ இருந்து பெரிய மன 
வேதனையை அடைவான்‌ வேண்டிப்போலும்‌ அவனும்‌ அவளை 
விட்டுவிட்டான்‌,(64). விஇ, குழ்நிலை, தன்னலம்‌ காரணமாகக்‌ 
கைகேயி மாறினாள்‌ (66). சுமித்திரையைத்‌ தெய்வப்‌ பிறவியாகக்‌ 
கொள்ளலாம்‌ அப்பொழுது அவள்‌ பண்பால்‌ கோசலையையும்‌ 
விஞ்சி நிற்கிறுள்‌(78). பொதுரிலையில்‌ பாத்திரங்களை விளக்கிச்‌ 
செல்றோர்‌. 


379. Mothers - treated by Kambar (64—71) 


The Journal of the dept. of Tamil Vol IV; ந, Ruthjoy; 
University of Ketala; Trivandrum, March 1973 


Kambar mentions about twenty two mothers in Ramayana. 
Though the term ‘mother’ itself can include five classes in the 
broad sense, it signifies only two categories Hke tho mother 
that gave birth and the mother breeds, Koocalai and Kaikeeyi 
are the two typical examples for these two categories. Kambar 
projects the three queens of Tacaratan in three States, 
Koocalai considers all the four as her own children, She is 
ready to sacrifice her own child for the welfare of hunter 
‘Kukan. It is no gain saying that Iraaman inherited his great 
virtues from his magnanimous mother. It fits to Cumiltirai’s 
sons also. Mother of giants Mantootari and Taaniamaalini, 
Their motherly affection is understood from their wailings and 
lamentations at the time of the deaths of their sons, Apo. 

௧12 


148 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


mother - Taarai, She becomes a mother that averts tho danger 
befallen on her tribe. 


As mother is an abode of sublime devotion, Kambar sees 
those who kept the highest form of love on others as mothers, 
eg. Ciitai, Iraaman, Tiricatai, Cavari etc. A. great truth is 
manifest that simply because a woman gives birth 1௦ she does 
not become a mother, unless motherly virtues are imbued in 
her nature, 


380. கம்பன்‌ கண்ட மகளிர்‌ (101-109) 


இளவேனில்‌-3: லி. ரூசஜாய்‌ (சிறப்பாசிரியர்‌) டாக்டர்‌. ௪. வே, 
சுப்பிரமணியன்‌ (பதிப்பாசிரியர்‌) பி. ஜெயா, குமரேசன்‌, 
இளங்கோ மன்ற வெளியீடு; 1974; ரூ, 10 
பாத்திரங்களஃலாத பிறமகளிர்‌ பற்றிய கட்டுரை. உயர்‌ 
குடிப்‌ பிறப்பிற்கேற்ற இயல்பு, கற்பெனும்‌ கலங்காநிலை, 
கணவனையே தெய்வமென்‌ றெண்ணல்‌, புகழ்‌, பொய்யொழுக்க 
மின்மை முதலிய பண்புகள்‌. குலமகளிர்க்குரிய இன்‌ றியமையாத 
பண்புகள்‌. முதற்கற்பே சிறப்புடைய த(104), கற்புடைய 
மகளிர்‌ தம்‌ பெருமை பேசார்‌, தங்கள்‌ துன்பத்தினைக்‌ கணவ 
னுக்குக்‌ காட்டார்‌, கணவன்‌ ஒழுக்கத திற்டையூறாக வாழவிரும்‌ 
பார்‌, நினைப்பது மறப்பதுமிலரத நெஞ்சினராய்த்‌ இகழ்வார்‌. 
பிறர்‌ நெஞ்சில்‌ புகுவதையும்‌ பிறர்‌ கூறும்‌ காமக்குறிப்புடைய 
சொற்களையும்‌ கேட்க விரும்பார்‌, கணவனைப்‌ பிரிந்து வாழ 
விரும்பார்‌(105). கல்வியறிவுடைப பெண்கள்‌ விழைவன்‌ சகை 
யும்‌ விரும்‌ தமாயெ புண்ணியங்களேயாகும்‌. விரும்தோம்புதல்‌, 
செல்வம்‌ முதலியவற்றிற்கும்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ பெண்களின்‌ 
கற்பண்புகள்‌(108). கற்புடை மகளிரை மதித்துப்‌ போற்றாத 
நாடு அழியும்‌ என்பது கம்பரின்‌ அசையாத நம்பிக்கை(09), 
அசிரியர்‌ தன்‌ கூற்றுக்குச்‌ சான்றுகள்‌ தந்து நிறுவுறோர்‌. 


381. Wives - treated by Kambar (76—83) 


Research Papers Vol. V; 1, Ruthjoy; Dept, of. Tamil, 
University of Kerala; Trivandrum; 1974 


Wives are two types - low and high. High types - Ciitai, 
Koocalai, Cumittirai, Taarai and Mantootari, They are famous 
in different qualities. But Ciitai is the most prominent among 
them. Taaniyamaalini and Kaikeeyi are the examples of low 
types. These are all proved by examples. 


பாத்திரங்கள்‌ 129 


182, A critical study of women characters in Kambaramaya- 


pam, 
Grace Alexander 


Madras Univérsity : Ph. D. Thesis. AP, 1974. 219. 

Preface, The story of Kamparamayanam an outline. 
Part 1 (General Aspects) 1, Principles of characterisation in 
epics (1-10), place of women in society as revealed in Kam 
paramayanam (il ~32), Kamban’s views on womanhood 
(23-61). Part II (character sketches). ‘The Heroine (62—98). 
The three queens to Kscalam (99—130), The wives (131—171), 
Villanous Women characters in the epic(172—194), Minor 
Women characters (195-217) conclusions (218—219) Bublio- 
graphy and index, 

Kampan is strongly in favour of monogamy 80 88 10 enable 
women to enjoy almost equal rights with men in domestic life, 
In the social ser up describsd in Kamparamayanam polygamy 
was commonly accepted as a cusiom, but there was ceep root 
dissatisfaction in the mind of the affected wives. Kampan 
has given more credit to the beauty of character in woman 
than 10 mere physical beauty, In the character- develop 
ment of women, there are three distinct siages of atiainment 
Viz, ordinary woman, chaste woman and worshipful women, 
The poet desires that the entire humanity should strive to 
aitain the highest Jevel of glory and honour 80 as {o becoma- 
worshipful, He reveals this by illustrating such glorious 
examples among the three different socisties described by 
him. The poet wants to give equal rights to men and women 
in choosing their life partners. The qucens were alloved to 
occupy their seats in the Kings court on certain occasions. 
Kampan does not favour the idea of prolubiting the entry of 
women 10 the King’s court. He accords the due place for the 
queens by the side of King on all occasions, There was a 
spiritual awakening in Kocalai due to the fourteen years of 
separation from her son, A strong sense of attachment yielded 
place toa sense of detachment, Kaikeyi’s degradation of 
character. was mainly possible because of the polygamous 
atmosphere of the society. Cumittirai was an outstanding 
personality among the other women, She was noted for her 
spiritual supermacy and administrative capacity. curppana-. 
kai’s role in epic is not completely depicted. In Kampan’s 


180 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


view ihe term arakka’ does not merely denote the arakka race 
but also implies a degraded level of human behaviour. Women 
were not debarred from taking to ascetic life. There was a 
notable change of character for better or worse in women 
when they lost their husbands, Chaste woman had the rare 
capacity of foretelling the future. Immorality among women 
was a punishable offence in the Ilankai society. . Widows were 
mosily confined to their houses in the Ilankai society. 

Mantotari was the woman character in Kamparamayanam 
who referred to the divinity Iraman, citai remained calm and 
quiet in spite of the frustrations she faced. She was not fault 
finding. Kocalai lacked spiritual equanimity and as a result 
she got greatly perturbed at the time of the banishment of 
Iraman. There is a change of character in Tatakai and Tara) 
at the death of their husbands. Akalikai stands for failing 
humanity and her example depicts the possibility of 
redemption, 

Kampan has introduced three desirable and significant 
sociological changes based on the equality of men and women 
and with a view to promote the status of women (choose their 
life pariners, upholds the principles of monogamy and right 
to sit on the throne on all occasions along with her husband.i 


383. கம்பன்‌ கண்ட கவிக்குலம்‌ 
௮, சுடலைக்கண்ணு 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழக முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதியாகத்‌ 
தமிழ்த்‌ துறை வாயிலாகப்‌ படைக்கப்பட்ட ஆய்வுக்‌ கட்டுரை; 
1974; 84+ 135+1. 
கம்பர்‌ (9-11), காவியம்‌ (12-16), காட்டிய குலங்கள்‌ 
(17-25), பிறப்பியல்‌ (26-37), கவிக்குலத்தவரின்‌ வாழ்வியல்‌ 
(38-52), கவிக்குலத்தவரின்‌ அறிவியல்‌ (33-93), கவிக்குலத்த 
வரின்‌ சிறப்பியல்‌ (94-138), இராம இலக்குமணரோடும்‌, பிற 
குலத்தாரோடும்‌ கவிக்குலத்தார்க்குள்ள உறவு (139-140), கவிக்‌ 
குலத்தவரின்‌ இன்‌ றியமையாமை (141-142) என்னும்‌? தலைப்பு 
களோடு பல துணைத்‌ தலைப்புகளையும்‌ கொண்டு அமைவது இது. 
முன்னுரை முடிவுரையோடு, பயன்பட்ட நூல்கள்‌ 23- தரப்படு 
கின்றன. அடிக்குறிப்புகள்‌ அமையாத கட்டுரைகளும்‌ உண்டு 
(இறுதி இரண்டும்‌). அடிக்குறிப்புகளும்‌ சரிவர அமையவில்லை. 
தொல்காப்பியர்‌ உயிரினங்களை ஆறுபிரிவில்‌ பாகுபடுத்‌ துவர்‌. 
ஈன்னூலாரும்‌ இதனை வகைப்படுத்தி விரித்துக்‌ கூறியுள்ளார்‌. 


பாத்திரங்கள்‌ 181 


இம்முறைப்படி இவ்வுயிரினங்கள்‌ யாவற்றையும்‌ பாத்திரங்க 
ளாக அமைத்த காவியமே இராமாயணம்‌, மனிதருக்கும்‌ பிற 
உயிரினங்களுக்கும்‌ உள்ள தொடர்பு அற்புதமாகச்‌ சித்தரிக்கப்‌ 
பட்டுள்ளது. கிஷ்கிந்தை நாட்டின்‌ கொடி குரங்குக்‌ கொடியா 
தல்‌ வேண்டும்‌. எனவேதான்‌ இவர்களைக்‌ கவிக்குல மன்னர்‌ 
என்றனர்‌ போலும்‌. இவ்வாறே கரடியைக்‌ கொடியாக உடைய 
சாம்பவனை எண்கின்‌ குலவேந்தனென்றும்‌, கழுகுக்‌ கொடியு 
டைய சடாயுவையும்‌, சம்பாதியையும்‌ புட்குல வேந்தரென்று 
புகன்றது போலும்‌, தேவர்களே வானவர்களாகப்‌ பிறந்தார்கள்‌ 
தற்போதைய குரங்குகளுக்கும்‌ அவர்களுக்கும்‌ ஒருவிதம்‌ தொடர்‌ 
பும்‌ இல்லை-—அகச்சான்‌ களும்‌ காட்டப்‌ படுகின்‌ றன. அனுமன்‌ 
பற்றிய செய்திகள்‌ வாலி, சுக்பிரிவன்‌, தாரை, உருமை, அங்க 
தன்‌ முதலியோர்‌ அறிமுகங்கள்‌ தரப்படுகின்றன. அனுமன்‌ வாழ்‌ 
வாங்கு வாழ்ந்தமையால்‌ வானுறை தெய்வமாக மட்டுமின்றிப்‌ 
பூவுலகத்தோர்‌ தொழுதேற்றும்‌ தெய்வமாகத்‌ தனிக்கோயில்‌ 
பெற்று வழிபடும்‌ சிறப்புடையவனாக விளங்குகிறான்‌. அனுமன்‌, 
சுக்கிரிவனின்‌ பொது அறிவு, அரசிலயலறிவு, வாலியின்‌ அரயெற்‌ 
பிழைப்பு, அங்கதனின்‌ அரசியல்‌ நேர்மை அனுமன்‌, வாலி 
யின்‌ நீதித்திறன்‌ ஆகியன விளக்கப்படுகன்‌ றன. கவிக்குலத்த 
வரின்‌ தொண்டு, அன்பு, பண்பு, போர்‌ பற்றியவையும்‌ அனுமன்‌, 
சுக்கிரீவன்‌, வாலி, அங்கதன்‌, ஏனைய வானரர்‌ வாயிலாக விளக்‌ 
கப்படுகின்‌ றன. தாசபக்தி என்பது ஆண்டான்‌ - அடிமை 
உறவு. --அனுமனது தொண்டு. அனுமனது தொண்டுகளில்‌ 
தலைசிறந்தது, சிறையிருந்த தா தேவியைத்‌ தேடிச்‌ செல்லுத 
லேயாம்‌. சுக்கிரிவன்‌ தனது எழுபது வெள்ளம்‌ வானரப்‌ படை 
களையும்‌ இராமபிரான்‌ நன்மைக்காகவே உபயோடத்த தொண்டு 
சாலச்‌ சிறந்தது. தன்‌ அடியவர்களை இராமனின்‌ தொண்டிற்‌ 
காகக்‌ குறிப்பிடுதல்‌ வாலியின்‌ தொண்டு. அரக்கர்களை அழிப்‌ 
பதற்கே வானரர்‌ படைக்கப்பட்டனர்‌. சதையைத்‌ தேடுவதிலும்‌, 
போருக்கு முன்பு தூதாகச்‌ செல்லுதலிலும்‌, போரிலும்‌, அணை 
கட்டுதலிலும்‌ உஙீர்காத்தலிலும்‌ கவிக்குலத்தார்‌ பெரும்பணி 
செய்‌ தள்‌ எனமை-- இன்‌ நியமையாமையைப்‌ புலப்படுத்தும்‌. 


இதில்‌ பெரும்பான்மையும்‌ அனுமன்‌ பற்றிய செய்திகளே 
மிகுதி. 


384, கம்பனில்‌ தொண்டு* 
கே. நீலகுமாரி 


முதுகலை பொருட்‌ கட்டுரை; கேரளப்‌ பல்கலைச்‌ கழகம்‌; 1975; 
1499-2 


182 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


1. முன்னுரை 2. கற்றோர்‌ ஏத்தும்‌ கவிக்‌ கம்பன்‌ 3. தொண்டு 
4. தம்பியர்‌ தொண்டு 5. உடன்‌ பி.க்த தம்பியர்‌ தம்‌ உன்னதத்‌ 
தொண்டு 6. கவிக்குலச்‌ செம்மல்‌ தன்கவின்மிகு தொண்டு 7. வீட 
ணன்‌ தன்‌ வியத்தகு தொண்டு 8, இராகவன்‌ தன அ பிற அன்பர்‌ 
கள்‌ ஆற்றிய அளப்பரும்‌ தொண்டு 9, இறுவாய்‌, பயன்பட்ட 
நூல்கள்‌. ்‌ 


385, Female Characters in Kambaramayanam* 
L. Ruthjoy 
Ph. D. Thesis, Kerala University; 241-855 +86 


Introduction. 2. The four traditional qualities of women. 
3. Main charcters. 4, Turning point characters. 5. Minor 
characters. 6. Characters in relative terms. 7. Description 
of Ladies. 8. The place of female characters in Kamparama- 
yanam, 9, Conclusion, Appendix: Bibliography, Charts 1 to 4 
External description of Ladies charts 5106 Ladies and their 
places. 


386, இருளில்‌ ஒனி (145-155) 
இலக்கிய மலர்கள்‌: ௮, சகிவாசராகவன்‌ 
மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி; மு. ப.; ரூ. 2-50 

இராமன்‌, சிதை, இலக்குவன்‌ ஆதியோரைக்‌ காட்டில்‌ விடச்‌ 
சென்ற சுமந்திரன்‌ இருளில்‌ அயோத்தி திரும்புகிறான்‌. அந்த 
இருளில்‌, கம்பரின்‌ கவிதை ஒளியில்‌, காப்பிய பாத்திரங்களில்‌ 
கால்வர்‌ உள்ளங்கள்‌ ஒரே சுருதயில்‌ எப்படி வெவ்வேறாகத்‌ அடிக்‌ 
கின்றன என்பதைக்‌ காட்டுகிறார்‌. ச சந்திரனுடைய அன்பு 
துயரத்தில்‌ தோய்றெது. சீதையின்‌ அன்பு களங்கமற்ற மதலை 
யின்‌ தன்மையாக வடி வெடுக்றெ து. லஷ்மணனுடைய அன்பு சன 
மாகப்‌ பொங்குகிறது. இராமனுடைய அன்போ, எல்லா உயிர்‌ 
களையும்‌ அணைத்துக்‌ கொள்ளும்‌ சலியாத தரும நீதியாக மலர்‌ 
இறத(154), 


பண்புகள்‌ 

பாத்‌ இரங்களின்‌ வாயிலாகக்‌ கதைப்‌ போக்கில்‌ கம்பன்‌ 

உணர்த்தும்‌ பண்புகள்‌ இடம்‌ பெறுகின்றன. அன்பின்‌ காரண 

மாகத்‌ தோன்றும்‌ உடன்பிறப்பு, பாசம்‌, காதல்‌, நட்பு, அடைக்‌ 

கலம்‌, செய்க்ஈன்றியறிதல்‌ என்று நிலையில்‌ இத்தொடர்‌ தொடர்‌ 

கிறது. பெண்ணின்‌ இயல்பும்‌, ஆணின்‌ இயல்பும்‌, பிறவும்‌ இவற்‌ 
றைச்‌ ஜொடர்கின்றன. 


பண்புகள்‌ 183 


387. கம்பரும்‌ சகோதர வாஞ்சையும்‌ (239-242) 
ஆனந்த? பாதினி: நா. சிவபாத சுந்கரம்‌, அக்‌. 1940 

இராமன்‌ காடு செல்லவேண்டும்‌ என்பதறிம்‌ து இலக்குவன்‌ 
கொள்ளும்‌ சீற்றம்‌, காடு சென்ற து அறிந்த பரதன்‌ சிற்றம்‌, காடு 
திரும்பியவுடன்‌ பரதன்‌ கொள்ளும்‌ மூழ்ச்சி, பரதன்‌ சத்துருக்‌ 
கனை அரசாள அணையிடும்போது சத்துருக்கனன்‌ கூற்று ஆய 
வற்றைக்‌ கூறி அவற்றைச்‌ சகோதர வாஞ்சையாகக்‌ காட்டுறோர்‌. 


388. கம்பநாடரும்‌ உடன்பிறப்பு நோக்கத்தின்‌ உண்மையும்‌ 
(327330) 

செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 18, எஸ்‌. ஆறுமுக முதலியார்‌; 

1940-1941, ரூ 12 

உடன்பிறப்பு நோக்கம்‌ பாவிகப்‌ பண்பாக அமைந்துள்ள து. 
இந்கோக்கம்‌ இராமன்‌ வீட்டில்‌ தொடங்கி, பல்கிப்‌ பெரு, பரந்த 
நோக்கமும்‌, விரிந்த பார்வையும்‌ பெற்று மொழி, திறம்‌, குலம்‌, 
முதலிய வேற்றுமைகளை வென்று செல்லுவதாகக்‌ கம்பர்‌ அமைத்‌ 
துள்ள வகை ஈன்றாகக்‌ காணப்படுகிறது. 


389. கம்பர்‌ கண்ட தம்பியர்‌ (103--132) 
இலக்கிய ஓவியங்கள்‌: ௪. ஆறுமுக முதலியார்‌, எம்‌ ஏ; பி.ஓ.எல்‌., 
எல்‌.டி., 

பழனியப்பா பிரதர்ஸ்‌; சென்னை - 5; திருச்சி- 2; மு. ப, 1958; 

இ.ப. 1961, ரூ. 2-50 

இராமனுடன்‌ பிறந்த தம்பியருள்‌ பரதனே இராமனுக்குத்‌ 
தொண்டு செய்தலில்‌ தலைமை வடக்கின்றான்‌. குகன்‌, சுக்ரீவன்‌, 
விபீடணன்‌ ஆகியோரை இராமன்‌ தம்பியராக ஏற்றுச்‌ கொண்‌ 
டிருப்பதை அவன்‌ சுற்றமும்‌ ஏற்றுக்கொண்டுள்ளது. இராமன்‌ 
தனது கருணை மிகுதியில்‌, உடன்‌ பிறப்பு நோக்கத்தை 
உலகுக்கு அறிவுறுத்த வேண்டியும்‌, குலம்‌ முதலியவற்றால்‌ 
வேறாகித்‌ தாழ்ந்தவர்கள்‌ எனச்கரதக்‌ கூடியவர்களையும்‌ உடன்‌ 
பிறந்தவர்களாக ஏற்றுக்கொண்டு ஒத்த உரிமை நல்குகின்‌ 
ரூன்‌(128). கதை நிகழ்ச்சிகளையும்‌ கூறியுள்ளார்‌. 
390. ஜீவகவி இயற்றிய கவியரசர்‌ (121-126) 
இலக்கியம்‌ என்றால்‌ என்ன? சாமி. சிதம்பரனார்‌ 
இலக்கிய நிலையம்‌, சென்னை - 24, மு. ப. :963; ரூ. 3-50 

எந்தக்‌ காலத்து மக்களுக்கும்‌ ஏற்கும்படியான கருத்‌ துகளை 
அமைத்துக்‌ கவிபாடுகின்ற புலவனே ஜீவகவி, சிரஞ்சிவி, கவி 
யரசன்‌. இத்தன்மை கம்பனுச்கு உண்டு, கம்பன்‌ புகழ்‌ மொழி 
களை முதலில்‌ கூறுகிருர்‌. பின்‌ மணிதர்களி ல குகனைப்போல்‌ 
உள்ளத்‌ திலே குற்றமில்லாமல்‌ கண்டபடி அலைபவர்கள்‌, சுக்ர 


184 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வனைப்போல்‌ அசல்‌ மிருகத்‌ தன்மையுடனே வாழ்பவர்கள்‌, 
அரச்கர்களைப்போல்‌ அறிந்தும்‌ அச்ரெமம்‌ செய்பவர்‌ என 
மூவகையினர்‌ உண்டு. இவர்களை அன்பினால்‌, சகோதரத்தவத்‌ 
தனால்‌ சீர்திருத்தலாம்‌, இங்கு சாதி, சமய பேதத்திற்கு இட 
மில்லை. இந்தக்‌ கதையையே இராமனுடைய சகோதரத்‌ .துவத்‌ 
தைக்‌ கூறுவதன்‌ மூலம்‌ கம்பன்‌ காட்டுகிறான்‌(125) என்கிறோர்‌. 


391. கம்பனில்‌ மேலோங்கி நிற்கும்‌ பண்பு 
(புத்திர வாஞ்சையா? சகோதர பர்சமா? பதிபக்தியா?) (55-66) 
பட்டி மண்டபம்‌: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
தசரதன்‌, கோசலை, இராவணன்‌, மண்டோதரி ஆகியோரின்‌ 
புத்திரவாஞ்சையும்‌, இராமன்‌ சகோதரர்‌ அறுவர்‌ சிறப்பும்‌, பதி 
பக்திக்கு அடிப்படையான கற்பு நெறியைக்‌ கம்பர்‌ சிறப்பாகக்‌ 
காட்டியுள்ளமையையும்‌ முதலில்‌ சுட்டிப்‌ புத்திரவாஞ்சை 
இயல்பு; அதனைக்‌ கம்பர்‌ சிறப்பாகச்‌ செய்துள்ளார்‌. பதிபக்தி 
பழந்தமிழர்‌ மரபு. கம்பர்‌ வழுவாதனை அமைத்துள்ளார்‌. ஒருமைப்‌ 
பாட்டைக்‌ கம்பன்‌ சகோதர பாசத்தின்‌ மூலம்‌ விளக்கிக்‌ காட்டி 
யிருப்பதால்‌ சகோதர பாசமே மேலோங்கி நிற்கிறது என்று 
முடிவு செய்கிறார்‌. 
392. கம்பரின்‌ ஆசை 
சான்காவது கருத்தரங்கு மலர்‌; இரா. சின்னத்தம்பி; கேரளப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு வெளியீடு; 1972; 
ரூ.20 
தான்‌ படைத்த காப்பியத்தின்‌ வாயிலாக உடன்‌ பிறப்பின்‌ 
பாசத்தை உலகுக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்ற ஆசையைக்‌ கும்ப 
கருணன்‌ வாயிலாக நிறைவேற்றிக்‌ கொள்கிறார்‌ கம்பர்‌ என்று 
குறிப்பிடுரொர்‌ ஆசிரியர்‌. 
393. கம்பன்‌ காதல்‌ வர்ணனைகள்‌ 
புலவர்‌ செந்துறைமுத்‌ து : 
அருணோதயம்‌. இராயப்பேட்டை; சென்னை - 14; மு. ப. அக்‌. 
1959; 128: ரூ. 2 


கம்பர்‌ திறனும்‌, காதலும்‌ இராமகதையில்‌ எந்த அளவிற்கு 
வீளங்குகன்‌, றன என்பதை ஆராய்ந்து விளக்குவதே இச்சிறு 
நூல்‌. காதல்விளக்கம்‌, கம்பரும்‌ காதலும்‌, காவியத்‌ தலைவனே 
காதல்‌ தலைவன்‌, இராமர்‌ சிதையின்‌ இரட்டைக்‌ குழந்தைகள்‌, 
சந்தை கவர்‌ ஓவியங்கள்‌, மகளிர்‌ மதுவும்‌ காதலும்‌, கண்டதைக்‌ 
கேட்டான்‌, ஒருதலைக்காதல்‌, பிரிந்தவர்‌ கூடினர்‌ எனும்‌ அ 
களில்‌ தன்‌ கருத்துகளைச்‌ கூறுவர்‌, 


பண்புகள்‌ 185 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காதல்நிலை கையாளப்பட்டுள்ளதை 
முதற்‌ பகுதியில்‌ விளக்கியுள்ளார்‌. கம்பரும்‌ உமர்கய்யாமைப்‌ 
போன்று ஓரளவு வாழ்ந்துள்ளார்‌. மதுவும்‌ மங்கையும்‌ கம்பரை 
யும்‌ கவர்ந்துள்ளன என்று கம்பரும்‌ காதலும்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 
காவியத்‌ தலைவனே காதல்‌ தலைவன்‌ என்னும்‌ கட்டுரையில்‌ 
இராமன்‌, எதை ஆகியோரின்‌ காதல்‌ திருமணம்‌ பற்றிக்‌ கூறுபவர்‌, 
அடுத்த பகுதியில்‌ கம்பன்‌ கவியரசானதற்குரிய காரணங்களில்‌ 
அவரது உவமைச்‌ சிறப்பு ஓன்று(50) என்றும்‌ இணைந்திருந்த 
பொழுது பெற்ற இன்பத்தையும்‌ பிரிந்நருந்தபொழுது அடைந்த 
துன்பத்தையும்‌ அவர்களின்‌ இரட்டைக்‌ குழந்தைகளாகக்‌ காட்டு 
கிறார்‌. அடுத்த பகுதியில்‌ லே காதல்‌ காட்சிகளையும்‌ காட்டுகிறார்‌. 

கம்பர்‌ காவியத்தில்‌ மது உண்ணும்‌ தொழில்‌ மகளிர்க்கே 
சிறப்பாக வழங்கப்பட்டுள்ள த(70) என்று கூறிச்‌ சான்றாகச்‌ லெ 
நிகழ்ச்சிகளையும்‌ சட்டுகிருர்‌. கண்டதைக்‌ கேட்டான்‌ என்னும்‌ 
தலைப்பில்‌ காதல்‌ மிகுந்த நிலையில்‌ தலைவனின்‌ செயல்களை வடித்‌ 
துள்ளார்‌. ஒருதலை காமத்தில்‌, குர்ப்பணகை இராவணன்‌ ஆகி 
யோரின்‌ ஒருதலை காமத்தினை வர்ணித்துள்ளார்‌. அவரவர்‌ மனம்‌ 
திருந்தனாலல்லாமல்‌ எதுவும்‌ இன்பம்‌ கொடுக்காது. காலம்‌ 
ம்ரறுதல்‌ காமமுற்றோர்ச்குப்‌ பரிகாரமாக மாட்டாது, அவர்‌ மனம்‌ 
இருந்தவேண்டும்‌ என்ற கருத்துடனே கம்பர்‌, *வன்பணை மரமும்‌ 
இய மலைகளுங்குளிர” எனும்‌ பாடலைப்‌ பாடியுள்ளார்‌ என்றோர்‌. 
இறுதிக்‌ கட்டுரையில்‌ இராமனும்‌ சிதையும்‌ கூடியது பற்றிக்‌ 
குதிப்பிடுறொர்‌. 
394, சிர்தையாலும்‌ தொடேன்‌ (41-43) 
கலைமகள்‌ தீபாவளி மலர்‌: இ. லஷ்மணன்‌, 1965; ரூ. 4 

பிறவற்றைவீட “இராமனின்‌ ஏகபத்தினி வீரதத்தின்‌ மக 
மையை வற்புறுத்துவதே இராமாயணத்தின்‌ தலைமையான 
இறப்பு. தசரதனின்‌ சோக முடிவுக்குப்‌ பலதாரமணமே 
கரரணம்‌(41). இதனைப்‌ பிற இலக்கியங்களில்‌ (பெரியபுராணம்‌ 
இருகீலகண்டர்‌, புறம்‌ 71, புறம்‌ 73) சுட்டித்‌ தமிழர்‌ பண்பாடாகக்‌ 
காட்டுகிரூர்‌. ம்‌ 
395, கம்பனில்‌ நட்பு 

ரஸ்மின்‌ ஆசிர்‌ 

ப. 1970; 1474-7 & 3 

இக்நூல்‌ தோற்றுவாய்‌ (1-9), சங்க கால நட்பு (10-29), 
அற்நூல்களில்‌ நட்பு, (30-42), காப்பியத்தில்‌ ஈட்பு (43-59), 
கம்பன்‌ பெருமை (60-65), யாரினும்‌ இனிய ஈண்பன்‌ (65-78), 
இரவிகுலச்‌ செம்மலும்‌ சவிக்குலச்‌ செம்மலும்‌ (79-93), சேம்‌ 
கிலே யிறர்த செர் தாமரை (94106), நிறை குணத்தவனும்‌ தாயி 


186 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


னும்‌ ஈல்லானும்‌ (107-111), தந்தைக்கு ஈண்பன்‌ (112-119), . 
தாயினும்‌ இனியான்‌ (120-133), வாலி--இராவணன்‌ நட்பு 
(134-138), இறுவாய்‌ (139-147) என்னும்‌ 13 தலைப்புகளைக்‌ 
. கொண்டு நிறைவு பெறுகிறது. பயன்பட்ட நூல்களும்‌ அடிச்‌ 
குறிப்புகளும்‌ தரப்பட்டுள்ளன. 


அன்பின்‌ அடிப்படையாகவே ஈ௩ட்பு உருவாசன்றது. குகன்‌ 
இராமனிடம்‌ காட்டும்‌ அன்பு, கண்ணப்பகாயனார்‌ காளத்தி காத 
னிடம்‌ கொண்ட நட்பினை கினைவூட்டுகின்ற து. இராமன்‌--சுக்கிரி . 
வன்‌ நட்பு அரசியல்‌ ஈட்பு. இருவரது பேச்சிலும்‌ ஈட்புணர்வும்‌, 
தன்னலம்‌ கருதாச்‌ சால்பும்‌ வெளிப்படுகின்றன. மனிதனும்‌ விலங்‌ 
இனமும்‌ ஈட்புக்கொள்ள இயலும்‌, *குலத்தளவே யாகுமாம்‌ 
குணம்‌” என்னும்‌ மூ. தரையைச்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ பொய்த்துக்‌ 
காட்டியவன்‌ வீடணன்‌. முன்னர்‌ பெற்ற ஈண்பர்களை உடன்‌ 
பிறந்தவர்களாக ஏற்றுக்‌ கொண்ட இராமன்‌ வீடணனையும்‌ தம்பி 
முறையாகக்‌ கொண்டான்‌. தனது உயீர்‌ ஈண்பனான இராமனின்‌ 
தம்பி பரதன்‌ என்பதால்‌ குகன்‌ அவன்பால்‌ நட்புக்‌ கொள்‌ நோன்‌. 
குகன்‌ தனது தமையனான இராமனுக்கு உதவியவன்‌ என்ற 
காரணத்தால்‌ அவனிடம்‌ நட்புக்‌ கொள்றொன்‌ பரதன்‌. கம்பர்‌ 
தனது காவியத்தில்‌ புள்ளினத்தையும்‌, குரங்னெத்தையும்‌ மனித 
இனத்தோடு ஓப்ப வைத்துப்‌ பாச்திரங்களாகப்‌ படைத்துக்‌ 
காவியத்தக்குப்‌ புத்துயிர்‌ கட்டியிருப்பது பாராட்டுதற்குரிய து. 
தன்‌ நண்பன்‌ (தசரதன்‌) பிரிவால்‌ பலவாறு வருந்தி உயிர்விடத்‌ 
துடிக்கிறான்‌ சடாயு. தன்‌ ஈண்பன்‌ மக்களைக்‌ காப்பதில்‌ சடாயு 
காட்டும்‌ ஆர்வமும்‌ மகிழ்ச்சியும்‌ கபிலர்‌, பாரி மகளிருக்கு நட்புக்‌ 
கடன்‌ ஆற்றிய செய்தியோடு ஒப்பிடுதற்குரியது. 


கம்பர து காவியத்தின்‌ நட்பு நெறியில்‌ இராமனுக்கு விலங்கு 
களும்‌ பறவைகளும்‌ உதவுகின்றன. இப்பாத்திரத்தால்‌ காட்டிய 
நட்புக்கு மனித உள்ளம்‌ மட்டுமே தேவை, மக்கட்‌ பிறப்பன்று 
என்பதை நன்கு எடுத்துக்காட்டுசின்றார்‌ கம்பர்‌. காப்பியத்‌ திரை 
யில்‌ மறையாது ஒளிவீசும்‌ வண்ணம்‌ திரிசடை சீதை நட்பு 
படைக்கப்பட்டுள்ள து. சீதையின்‌ உயிரைச்‌ காத்த பெருமை அற 
நெறி வழுவா உத்தமி இரிசடையையே சாரும்‌. அறத்தி3ல 
பிறந்து, அறத்திலே வளர்ந்து, அறத்தையே சார்பாகக்‌ கொண்ட 
மகளிர்‌ இருவரும்‌ அறச்சூழ்கிலையில்‌ ஒன்‌ றி ஈட்பும்‌ கொண்டனர்‌. 
அச்சத்தின்‌ அடிப்படையில்‌ உருவரனது இராவணன்‌ வாலி 
நட்பு. ஆனல்‌ இவர்களின்‌ நட்பு இருவருக்குமே உதவவில்லை. 
இருவரும்‌ அழிந்தனர்‌. மாறுபட்ட நட்பில்‌ அறத்தின்‌ நட்பு வளர்‌ 
வதையும்‌, மறத்தின்‌ ஈட்பு மாய்வதைபும்‌ காண்கிறோம்‌. குகன்‌ 
இராமனின்‌ நட்பு தலையாய நட்பு என்றும்‌ உயிரின்‌ ஒருமைப்‌ 


பண்புகள்‌ 187 


பாட்டை இராமன்‌ சடாயு ஈட்பினின்றும்‌ அரசியல்‌ நட்பினை 
இராம சுக்கிரீவர்‌ நட்பினின்றும்‌ காட்டுகின்றார்‌ என்றும்‌ 
ஆசிரியர்‌ முடிவாகக்‌ கூறுகிறார்‌. 
பண்பீன்‌ அடிப்படையில்‌ எழுந்த ஆய்வு நூல்‌ இத. 
396. கம்பராமாயணக்‌ கருத்தோவியம்‌ (2. சரணாகதி) 
சாந்தமூர்த்தி 
இராம மந்திரம்‌; சென்னை; மு. ப. நவ 1970; 2452 ரூ. 1-50. 
அணிந்‌ துரை மே. வீ. வேணுகோபாலப்பிள்ளை; நூல்‌ தோற்‌ 
அவாய்‌, கதை விளக்கம்‌ என இரு பிரிவாக உள்ள து. ட 
கோற்றுவாயில்‌ சரணாகதித்‌ சத்‌ தவம்‌ எங்கெல்லாம்‌ பேசப்‌ 
பட்டுள்ளதோ அவற்றையெல்லாம்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. 
அவற்றின்‌ கதை நிகழ்ச்சி, பாடல்‌, பொருள்‌ கொடுத்‌ ௪த்‌ தெளி 
வாக்கியுள்ளார்‌. சரணாகதித்‌ தன்மையின்‌ பெருமையினை நன்கு 
விளக்கும்‌ கட்டம்‌ விபீடணன்‌ அடைக்கலப்படலம்‌ என்பதே 
என்று கூறி அதனைக்‌ கம்பர்‌ காட்டும்‌ அழகைக்‌ காட்டுவதே இர்‌ 
நரல்‌ என்று கூறுகிறோர்‌. கதைவிீளச்கத்‌ இல்‌, இராமன்‌ இலங்கை 
யின்‌ தெற்குக்‌ கடற்கரையில்‌ வந்திறங்கிய த, இராவணன்‌ தன்‌ 
கூட்டத்தினருடன்‌ மந்திராலோசனை செய்தது; விபீடணன்‌ 
இராவணனுக்கு அறிவுரை கூறுகல்‌, இராவணன்‌ கோபம்‌, 
இரணியன்‌ கதை, இராவணன்‌ விரட்டுதல்‌, வீபீடணன்‌ அறி 
வுரை கூறி இராமனிடம்‌ அடைக்கலமாகல்‌ ஆகியவை கூறுஇருர்‌. 
இரணியன்‌ கதை கூறுமிடத்து அதனை நாடக அமைப்பில்‌ உரை 
சடையில்‌ கூறுகிறார்‌. விபீடணன்‌ அடைக்கலப்‌ படலம்‌ முழுக்‌ 
கதையும்‌ இடையே லெ பாடல்களுடன்‌ கொடுக்கப்பட்டுள்ள த. 
இறுதியாக இப்படி இராமபிரானால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
விபீடணன்‌ ஜன்‌ மாந்திர புண்ணிய விசேடத்தால்‌ அரக்கனென் ற 
இழிபு நீங்கு அமரர்கட்கும்‌ எட்டாத பெரம்பதமடைந்து இருப்‌ 
பாரானார்‌ என்று கூறி நூற்பயன்‌ உரைத்து இராமனை, கையை 
வாழ்த்து நாலை முடிச்றோர்‌. ராமாயணம்‌ சரணாகதவேதம்‌ என்‌ 
அம்‌ திருமாலின்‌ அவதாரங்கள்‌ யாவுமே அடைக்கலம்‌ புகும்‌ 
கோரைக்‌ காப்பதே பொருளாகக்‌ கொண்டது என்றும்‌ கூறு 
கிறார்‌. கடவுளைக்‌ காணும்‌ வேட்கையுடையோர்‌ கொள்ளும்‌ 
உபரயங்களில்‌ கருமம்‌, பக்தி, ஞானம்‌, பிரபத்தி என்னும்‌ நான்‌ 
கனுள்‌ பிரபத்தி என்னும்‌ சரணாகதி ஒன்றுதான்‌ மிக எளியதாக 
வும்‌, யாவர்க்கும்‌ அனுட்டான சாத்தியமான தமாக இருக்றெ 
தென்பது தெளிவு என்பது ஆசிரியர்‌ கூற்று. 
இந்நூலுள்‌ ராமாயணம்‌ சரணாகத வேதம்‌ என்பதனைத்‌ 
தெளிவாக வெளிக்‌ காட்டியுள்ளார்‌. 


188 கம்பன்‌ -ஆய்வடங்கல்‌. 


397. கம்பனின்‌ அடைக்கலக்‌ கோட்பாடு (569-574) 
ஆறாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; ௮. விசுவகாதன்‌; பாண்‌ 
டிச்சேரி தாகூர்‌ அரசினர்‌ கலைக்கல்லூரிச்‌ தமிழ்த்‌ துறைச்‌ 
சார்பு வெளியீடு; 1974. 
கம்பனிலுள்ள அடைக்கலங்கள்‌ கொடுப்பார்‌ - பொருள்‌ 
பெறுவார்‌ என்ற நிலையில்‌ முறையான அடைக்கலமாகின்‌ 
றது. சுக்கிரிவன்‌, அங்கதன்‌, விபீடணன்‌ ஆூயோர்‌ இராம 
னிடம்‌ வாலி, கும்பகருணன்‌ ஆகியோர்‌ கொடுக்க அடைக்‌ 
கலமாயினர்‌. ஒருவ்ரிடத்து மூவர்‌ அடைக்கலப்‌ படுத்தப்படுதல்‌ 
சிறப்பிற்குரிய தொன்றாம்‌. அடைக்கல நிகழ்ச்சியைக்‌ காப்பியங்‌ 
களில்‌ இளை நிகழ்ச்சியாகக்‌ கொண்டு தோற்றுவாய்‌ செய்தவர்‌ 
இளங்கோவடிகள்‌. இவ்வடைக்கலக்‌ கோட்பாடு காப்பியக்‌ 
கோட்பாட்டுக்கு ஏற்றது எனக்கொண்டு வளர்ச்சி கண்டவர்‌ 
கம்பர்‌. 
398, செய்ந்நன்றி யறிதலும்‌ கம்பரும்‌ (241-258, 283-292, 345-352) 
செந்தமிழ்‌ : தொகுதி 40 ஜெ. நாராயண சுந்தர மையங்கார்‌ 1941. 
1942, 


(21-3-1943 அன்று கம்பர்‌ இருநாள்‌ கூட்டத்தின்போது 
நிகழ்த்திய சொற்பொழிவு.) 

கம்பராமாயணத்துள்‌ செய்ந்ஈன்‌ றீ யறிதல்‌ பற்றி வந்துள்ள 
செயயுட்கள்‌, கம்பர்‌ சடையப்பருக்குத்‌ தன்‌ ஈன்றியைக்‌ காட்டி 
யுள்ள இடங்கள்‌, இராமனை இறைவனாகக்‌ கம்பர்‌ படைத்துள்‌ 
ளமை, ஆழ்வார்களிடத்துள்ள ஈடுபாடு, இராமனைத்‌ தந்தவன்‌ 
தயரதனாதலால்‌ அவனைப்‌ பலபடச்‌ சிறப்பிச்துள்ளமை, இராம 
னிடத்துள்ள ஈடுபாடு முதலியவற்றை இக்கட்டுரையில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. 
399, கம்பனும்‌ பெண்மையும்‌ (4, 9) 
குமரன்‌; நீலாவதி ராமசுப்பிரமணியம்‌; எப்‌. 1941 

பெருந்தடங்கட்‌ பிறை நுதலார்க்கெல்லாம்‌, இருந்து முகங்‌ 
இருத்தி முதலிய பாடல்களைச்‌ சுட்டிப்‌ பெண்மையை மேன்மைப்‌ 
படுத்தியுள்‌ ளமையைக்‌ காட்டுகிறார்‌. 
400. கம்பனில்‌ நாணம்‌ (80-83) 
தமிழ்ப்பொழில்‌ : லி. ரூத்ஜாய்‌; சூன்‌--சூலை; 1972 

கம்பர்‌ சிறந்த பாத்திரங்களை காணுடன்‌ படைத்‌ இருத்தல்‌, 
அரக்கியர்‌ ராணிலாதவர்‌, காணே கற்பிற்கு அடிப்படை, சீதை 
யின்‌ நாண்விடால்‌ தன்மைக்கு எடுத்‌ தம்காட்டு, காணின்‌ இன்றி 
யமையாமை முதலியனவும்‌, ஒருவரின்‌ புகழிற்கும்‌, பழிப்பிற்கும்‌, 


பண்புகள்‌ 1.1] 


வாழ்விற்கும்‌, தாழ்விற்கும்‌ நாணே என்பதும்‌ பாத்‌ இரங்களின்‌ 
வாயிலாக எடுத்‌ துக்காட்டப்பட்டுள்ள து. 


401, Modesty in Kampar (17—26) 
Journal of the department of Tamil Vol. IIT; ர, Ruth Joy, 

University of Kerala, Trivandrum. March 1972 

Any woman destitute of the sayings of Tolkaappiyar’s 
indispensable virtues for the females, though jin appearance 
she may look like a woman cannot be claled a woman. It is 
proved by the characters TaaTakai and Kaikeeyi. Out of 
three virtues, modesty plays a predominant role. Kampar 
mentions modesty asa natural embellishment. Modesty is 
the foundation for chastity. Modesty is the basis for one’s 
honour and dishonour, rise and fall. eg, Ciitai and Kaikeeyi. 
It is crys tal clear that modesty is the foundation for recti- 
tude, that has been praised by Valluvar and Tolkaappiyar. 

All the lines about modesty in Kamparamaynam are 
given in the footnote No. 2. 


402, கம்பனில்‌ மடன்‌ (334-335) 
ஏழாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை (தொகுதி-1) லி. 
ரூத்ஜாய்‌; காகர்கோவில்‌ தென்‌ திருவிதாங்கூர்‌ இந்துக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு 1975; ரூ. 18 
மடன்‌ என்னும்‌ சொல்லின்‌ பல்பொருள்‌, தொல்‌, புறம்‌, 
அகம்‌, குறள்‌ ஆகியவற்றில்‌ இச்சொல்‌ வழங்கப்பெறு தல்‌ 
கம்பனில்‌ இச்சொல்லிற்குரிய பொருள்‌ ஆகியன முற்பகுதியில்‌ 
இடம்பெறுகின்றன. பிற்பகுதியில்‌ “பெண்டிரின்‌ கற்பெனும்‌ 
பொற்பிற்கு அடிப்படையாக மடன்‌ அமைகிறது” என்பது இரு 
வேறு பாத்திரங்களான சீதை, கைகேயி மூலம்‌ காட்டுகள்‌ தந்து 
நிறுவப்படுகின்றது. 
403. கம்பர்‌ கண்டவீரம்‌ 10--48) 
உரிமையும்‌ கடமையும்‌: ம. ராதாகிருஷ்ண பிள்ளை பி, ஏ,, பி. 
எல்‌. அல்லயன்ஸ்‌ கம்பெனி; இ, ப. 1947; ரூ. 2-50 
கற்றிருந்த வில்‌ வித்தையினை கல்லொடித்து இராமன்‌ 
காட்டியது கல்விபற்றிய வீரமாகும்‌. தாடகையைக்‌ கொன்றது 
சரியே எனும்‌ ஆசரியர்‌ அஞ்சத்‌ தக்கன கண்டவிடத்து அஞ்சாமல்‌ 
காட்டுவதாகய தறுகண்மை பற்றிய வீரம்‌ தாடகை வதத்தில்‌ 
வெளிப்படுகிறது என்றோர்‌. பரதன்‌ வேண்டியும்‌ நாடாள மறுத்த 
தனை பழியொடுவரும்‌ செயலை எக்காரணம்‌ கொண்டும்‌ புரியாமல்‌ 
புகமுடை செயலைப்‌ புரிந்ததனை இசைபற்றிவந்த வீரமாகக்‌ காட்டு 


150 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கிறார்‌. விபீடணனுக்கு இலங்கையரசை அளித்தல்‌ கொடைபற்றிய 
வீரமாகும்‌ என்று தொல்காப்பியர்‌ வழியில்‌ இந்கான்‌ னையும்‌ 
காட்டுகிறார்‌. இராமன்‌ வாக்கினை நிறைவேற்றுப்புரிர்த வாலிவதம்‌ 
நியாயமானதே. இராமன்‌ யுத்தகாண்டத்தில்‌ காட்டும்‌ வீரங்களை 
யும்‌ அவனை கும்பகர்ணன்‌, இராவணன்‌ போன்றோர்புகழ்வதனை 
யும்‌ சுட்டுகிறார்‌. ஹோமரைவிடச்‌ சிறப்பாகப்‌ போரைப்‌ பாடி 
யுள்ளர்ர்‌ எனும்‌ ஆரியர்‌ இலக்குவன்‌, இராவணன்‌, இந்திரசித்து 
கும்பகர்ணன்‌ ஆகியோர்‌ வீரங்களையும்‌ காட்டுகிறார்‌. ழிராவணன்‌ 
இறுதிவரைத்‌ துணிவுடன்‌ போராடுவதும்‌, அடுததடுத்து வரும்‌ 
தோல்விகண்டு தன்‌ வீரத்தினை கொந்து கொள்வதும்‌ சிறப்பு 
எனக்காட்டுகறோர்‌. 
404. புதிய இலங்கையில்‌ பழைய வீரர்கள்‌ (17-33) 
உலக இதயலலி : ல. சண்முகசுந்தரம்‌; 1974 

இலங்கை எரியுண்டபின்‌ இராவணன்‌ அதனைப்‌ புதுக்இயது, 
மந்திராலோசனை செய்தது இவற்றைத்‌ தொகுத்துரைத்து வீர 
தத்துவத்தின்‌ நவசவமான சாயல்சளையெல்லாம்‌ கையில்‌ 
எடுத்துக்‌ காட்டுவது போலக்‌ காட்டுகின்றன கம்பகுடைய 
“கவிகள்‌ (33) என்கிறார்‌. i 
405. ஆண்மையும்‌ அருளும்‌ (1-6) 
பன்னிரு கட்டுரைகள்‌ ; 

போர்‌ தொடங்குமுன்‌ வீரரைத்‌ தூதனுப்புவது கோழைத்‌ 
தனத்தாலன்று, ' 'அவ்வாறாவது நேர்மை கிடைக்குமாயின்‌ 
போரைத்‌ தவிர்க்கலாமே என என்னும்‌ ஆண்மையும்‌ அருளுமே 
யாம்‌ என்று கூறிக்‌ கம்பனிலிருகது அங்கதன்‌ தூதினையும்‌, 
பாரதத்திலிருட்‌ து கண்ணன்‌ தூதினையும்‌ கூறுகிறார்‌. 
406. கம்பன்‌ கண்ட புலனடக்கம்‌ (160--187) 
புதியகோணம்‌ (இலக்கீயக்கட்டுரைகள்‌); ௮. ௪. ஞானசம்பந்தன்‌, 

புலனடக்கமே இக்கரப்பியத்தின்‌ அடிப்படை. 'புலனடக்கத்‌ 
தால்‌ இராமன்‌ மனிதனாகப்‌ பிறந்தது தேவனாக உயர்கின்றான்‌. 
இராவணன்‌ புலனடக்கம்‌ இன்மையால்‌ புலத்தியன்‌ மரபில்‌ 
தேவனாகப்‌ பிறந்தும்‌ 8ீ்ழ சென்றுவிடுகிறான்‌. புலனடக்கம்‌ 
செய்தவருள்‌ அனுமனுக்கே முதலிடம்‌ தரவேண்டும்‌(174). 
அமரருள்‌ வைக்கும்‌ அடக்கம்‌ அனுமனிடம்‌ உள்‌ ளகாரணத் தினால்‌ 
தான்‌ அடக்கத்தின்‌ பின்ன வருகின்ற அனைத்துப்‌ பண்புகளை 
யும்‌ பெற்றுவீடுகன்றான்‌ அனுபன்‌ என்பதனைக்‌ குறிப்பால்‌ 
குறிப்புணர்பவனாயெ இராமனால்‌ காணமுடிறெது. ஒன்றும்‌ 
கிடைக்காத காட்டில்‌ வாழ்ந்த இலக்குவனுடைய புலனடக்‌ 
கத்தைக்‌ சாட்டிலும்‌ அனைத்தையும்‌ எதிரே வைத்துக்கொண்டு 
தொடமாட்டேன்‌ என்று வாழ்கின்ற அந்தப்‌ பரதனுடைய 


பண்புகள்‌ 191 


புலனடக்கத்தை நினைக்கும்பொழுது கம்பனுடைய சொல்கயம்‌ 
தெரிறது(181), கொள்கை அழிந்தபோது பரதன்‌ ஈறி 
எழுகிறுன்‌. கைகேயி அவன்‌ தாய்‌ என்ற உரிமை அப்பொழுது 
அற்றுவிடுகறது. ஆகவே புலனடக்கம்‌ பேசிக்கொண்டு 
கொள்கையை விட்டுவிடுதல்‌ புலனடக்கம்‌ இல்லை. ' அந்தப்‌ புலன்‌ 
களை. வைத்துக்கொண்டு ஆள்கின்றது தான்‌ புலனடக்கம்‌ 
என்பதைப்‌ பரதன்‌ வாழ்வில்‌ காண்௰ிரரம்‌(185), 
40, கம்பன்‌ கண்ட அறம்‌ (154-160) 
புதியகோணம்‌ (இலக்கய கட்டுரைகள்‌): ௮. ச. ஞானசம்பந்தன்‌ 
தீனிப்பட்டவன்‌ அறங்கள்‌, சமுதாய அறங்கள்‌ என்ற 
இரண்டையுமே கம்பகாடன்‌ தன்னுடைய பெருங்காவியத்‌ தில்‌ 
பரக்கப்‌ பேசுகிறான்‌. அரசகுமாரனாகய பரதன்‌, மன்னன்‌ 
இல்லாமல்‌ தனககாகக்‌ காத்திருக்கும்‌ நாட்டை ஆள மறுப்பது 
அரச அறத்திற்கு மாறுபட்ட திதான்‌ எனினும்‌ அந்த அறத்தைப்‌ 
புறக்கணிகதுத்‌ தன்னுடைய தனி அறத்தை நிலைகாட்டு 
கிறுன்‌(158). பிறன்‌ மனைவியை விரும்பிய காரணத்தால்‌ 
இராவணன்‌ உயிரையே இழந்தான்‌. ஆனால்‌ அதே பிறையைச்‌ 
செய்த சு :ரீவன்‌ உயிரை இழக்காததுடன்‌ அந்த இராமனுடன்‌ 
தம்பி முறையுங்‌ கொண்டாடினான்‌ என்பது எவ்வளவு முரண்‌ 
பட்டது. எனவே கம்பகாடான்‌ தான்காட்டும்‌ சமுதாய அறத்தில்‌ 
இத்தகை ஒரு முரண்பாடு தோன்றுவதை விரும்பவில்லை(159). 
கம்பகாடானுடைய தாரை விதவைக்‌ கோலம்‌ பூண்டு வாழ்கிறாள்‌. 
கம்பனுடைய அறங்கள்‌ யாவருக்கும்‌ ஒப்பவே பேசப்படுகின்‌ றன. 
408. கம்பன்‌ கண்ட அறநெறி (9-13) (கவிதை) 
கம்பன்‌ கண்ட அறகெறி: அரு, சோமசுந்தரன்‌, பொன்முடி 
பதிப்பகம்‌; காரைக்குடி; மு. ப. சூன்‌ 1971 ரூ.2 
போதையிலே இராவண௫3னா காத்திருக்க, பொழுதொல்லாம்‌ 
இராமனையே பார்த்திருக்க சதையினைக்‌ காத்தது யார்‌? தருமம்‌ 
தானே. சிதையவள்‌ அறத்திற்‌2க தலைவி அன்றோ(11). சதை 
தீப்புகுந்து எழுந்தது அறத்தின்‌ வெற்றி, இராமன்‌ அறத்தின்‌ 
உரு. அறம்‌ வெல்லும்‌ பாவம்‌ தோற்கும்‌(13) எனக்‌ கம்பன்‌ 
கண்ட அறநெறி கூறுகிறார்‌, ்‌ 
£09, கம்பன்‌ அறம்‌ வெல்லும்‌ (68--127) 
அறம்வெள்லும்‌: சு. சிவகாமசுந்தரி; அன்புவடிவு வெளியீட்டகம்‌; 
598, இராணி வாய்க்கால்‌ சந்து, தஞ்சாவூர்‌; ரூ. 3 
கதையின்‌ சிறப்பாலோ, காவிய ஓட்டத்தின்‌ பெருமையாலோ, 
கம்பனுக்குப்‌ புகழ்‌ வந்துவிடவில்லை. இந்தக்‌ கதைக்கும்‌, ஈடைக்‌ 
கும்‌, புகழுக்கும்‌ மையமாக “அமையும்‌ கருத்தான அறத்தின்‌ 
வெற்றியே என்று துணிந்து கூறலாம்‌(92), இங்கு இராமனும்‌ 


ios கம்பன்‌ ஆம்வடங்கல்‌ 


சீதையும்‌ சாடேயெ நிகழ்ச்சியைச்‌ சுட்டுகிறார்‌. அறம்‌ வெல்லும்‌ 
என்பதற்கான கருத்தை மையப்படுத்துகன்றது ஆரணிய 
காண்டம்‌(98). வாலிவதையை இராமன்‌ நிகழ்த்திய காரணம்‌ 
அறம்‌ வெல்லும்‌ என்ற கருத்தை நினைவுபடுத்தத்தான்‌ (109), 
இராமனுக்குத்‌ தசரதன்‌ வரமளித்தல்‌, சூர்ப்பணகை அங்கம்‌ 
பங்கப்படல்‌, இராவணன்‌ சீதையிடம்‌ இரத்தல்‌, அனுமன்‌ எதை 
யீன்‌ கற்பை வியத்தல்‌, கும்பகர்ணன்‌ அண்ணனுக்கு அறன்‌ 
உரைத்தல்‌, இராவணன்‌ அழிதல்‌ முதலிய நிகழ்ச்செளைச்‌ சுட்டி 
சீதையின்‌ மீட்பு, தருமத்தம்பியின்‌ தியாகம்‌ கிறைந்தவாழ்வு, 
இராமன்‌ திருமுடி. சூட்டிச்கொள்ளல்‌ இவை அறத்தின்‌ வெற்றி 
யாகவே அமைந்துள்ளன (126) என்கின்றார்‌. 


410, கம்பன்‌ வடித்த பண்புகள்‌ (கடமை) 79-89 (கவிதை) 
கவியரங்கக்‌ கவிதைகள்‌ : ரகுராதன்‌; என்சிபிஎச்‌; 1963 

வாய்மைகாத்த தசரதன்‌ அரசியல்‌ கடமை, அரச உரிமை 
ஏற்காத பரதன்‌ கடமையாகியவற்றைப்‌ பாடுகறோர்‌. 


411, இராமாவதாரத்தில்‌ பாவிகப்‌ பண்பு 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 42; கா. சி, தனக்கோடி; ரூ. 10 
நரல்‌ முழுவதும்‌ காணப்படும்‌ ஒருமைப்பாடான 'நாகரிகத்‌ 
தின்‌ பெயரால்‌ தம்‌ சீரிய ஒழுக்கத்தினின்றும்‌ மாறலாகாது” 
என்ற கருத்தைக்‌ கம்பர்‌ காவியத்தில்‌ எவ்வாறு காட்டிச்‌ செல்‌ 
கிறார்‌ என்பதனைச்‌ சுட்டிச்‌ செல்கிறார்‌. 
(முற்றுப்‌ பெறவில்லை) 
412, காப்பியமும்‌ செந்நெறியும்‌ 
Dr. 5, 2, Sethupillai Silver jubilee commemoration volume 
ர. இராமாநுஜாச்சாரியார்‌ : 1961 ஒPalaniappa Bros. 
Madras-5, Trichy-1 


இராமாயணத்துள்‌ இராமன்‌ குகனுடன்‌ நட்புக்கொண்டது, 
பரதனும்‌ குகனை அன்புடன்‌ ஏற்றுககொண்டது, கோசலை அவர்‌ 
களை வாழ்த்துவது, இராமன்‌ விபீடணனை ஏற்கும்போது, 
இராவணன்‌ வந்து அடைக்கலம்‌ கேட்டாலும்‌ ஏற்பேன்‌ என்பது, 
சீதை இராவணன்‌ ராமனிடம்‌ சரணடைந்தால்‌ ஏற்றுக்கொள்‌ 
வான்‌ என்று கூறியது முதலிய நிகழ்ச்செளைச்‌ சுட்டி, “ஒரு பெரு 
மகன்‌ தாழ்ந்தவனாயினும்‌ அன்புடையார்‌ பாலொழுக வேண்டிய 
நெறி, உடன்பிறந்தோர்‌, கணவன்‌-மணைவியர்‌, தாயர்‌“புகல்வர்‌ 
முதலியோர்‌ தம்முள்‌ கருத்து. மாறுபாடின்‌ நி ஓத்த மனப்பான்மை 
உடையராய்‌ மழெர்து வாழ்தல்‌ வேண்டுமென்‌ ஐ உலகியல்‌ 
முனையை, காப்பியச்‌ செக்நெறியைச்‌ காட்டுகள்‌... 


மெய்ப்பாடு 193 
மெய்ப்பாடு 
காப்பியக்களனில்‌ பாத்திரங்கள்‌ வாயிலாகக்‌ கவிஞன்‌ 
காட்டும்‌ மெய்ப்பாடுகள்‌ இவண்‌ இடம்பெறுகின்றன. நகைச்‌ 
சுவை, அவலம்‌, வெகுளி, பொது என்ற வரிசையில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. கு, கோதண்டபாணி கம்பரின்‌ மெய்ப்பாடுகளை 
உணர்த்துவதில்‌ ஓரளவு வெற்றி பெற்றுள்ளார்‌ (கம்பரும்‌ மெய்ப்‌ 
பாட்டியலும்‌). 


413, கம்பன்‌ நகைச்சுவை 
-ஆனந்த போதினி; தொ. மு, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ டிச. 
1932 
“போக்கினீர்‌ என்னாட போய்த்‌ தென்னீர்‌', “ஆலமும்‌ வெளி 
தெனும்‌ மிறத்தர்‌', 'கறங்குகால்‌ புகா”, “அளியாலிவவூர்‌ காணும்‌”, 
அனுமனிடம்‌ தோற்றோடும்‌ அரக்கர்‌ நிலை, “அஞ்சலை அரக்க 
“இந்திரன்‌ செம்மல்‌”, *வில்லாளர்‌ ஆனார்க்கெல்லாம்‌' முதலிய 
பாடல்களில்‌ உள்ள ஈகைச்சுவையைக்‌ காட்டுறொர்‌. 
414, கம்பராமாயணத்தில்‌ நகைச்சுவை (27-41) 
காவேரி: ராய. சொ; அழகுப்பஇப்பகம்‌; காரைக்குடி; மூ. ப. 
மார்ச்‌ 1967; ரூ. 1-25 
கம்பர்‌ தமது காவியத்தில்‌ ஆங்காங்கு நகைச்சுவையை 
அமைத்‌ இருக்கின்றார்‌ என்றாலும்‌, ஈகைச்சுவையில்‌ அவர்‌ முழு 
வதும்‌ இழுத்த இடம்‌, காட்டில்‌ வாழ்ந்த இராமனைச்‌ சூர்ப்ப 
ணசை சந்தித்த கட்டம்‌. இக்காட்ியை அப்படியே உரைநடையில்‌ 
மிக அழகாக இடையிடையே லெ பாடல்கள்‌ கொடுத்து வர்ணித்‌ 
துள்ளார்‌. 
415, கம்பரும்‌ காப்பியச்‌ சுவையும்‌ (60-67) 
கல்விக்‌ கழகக்‌ கட்டுரை. (புதுவைக்‌ கல்விக்‌ கழகத்தின்‌ வெள்ளி 
விழா மலர்‌) ஈ. எஸ்‌. வரதராஜ ஐயங்கார்‌, கல்விக்‌ கழகம்‌, 
புதுச்சேரி, 1951, ரூ. 5-50 
பேதமை காரணமாக நகை (ிருதர்‌ தமருளும்‌ பெற்றேன்‌), 
பெருமித ஈகை (வாலி வலியன்‌ கொல்‌) எள்ளல்‌ ஈகை (அதற்குக்‌ 
கூறும்‌ அனுமன்‌ விடை), வெகுளி ஈகை (அங்கதன்‌, தனக்கு 
இராவணன்‌ முடிசூட்டுவதாக அறிவித்தபொழுது ஈகைத்தல்‌), 
அவலச்சுவை (இறந்த வாலிகண்டு சுக்ரீவன்‌ அழுதல்‌, வீழ்ந்து 
கிடக்கும்‌ இராம இலக்குவர்‌ கண்டு தை அழுதல்‌...) போன்ற 
வற்றைக்‌ காட்டுகிறார்‌. 
416. கம்பன்‌ காட்டும்‌ அவலம்‌ (41- 53 பக்‌) 
அவலச்சுவை: 7. மங்கையர்க்கரசி 
பொருட்கட்டுரை. மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971 
௧-13 


194 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


'சதையின்‌ அவலத்திற்கு, சுற்றமனைத்‌தும்‌ இழர்த இழவே 
நிலைக்களனாகன்‌ றது. இதனைக்‌ கம்பன்‌ உளவியலறிந்து பாடு 
கிறான்‌. ஆதரவற்ற நிலையிலும்‌ கணவன்மேல்‌ கொள்ளும்‌ நம்பீக்‌ 
கைதான்‌ பெண்மையைக்‌ காக்க ஆண்மைக்கு ஊட்டப்படும்‌ 
வீரம்‌. மறமழிந்து அறம்‌ நிலைக்கச்‌ செய்யும்‌ புனித சேவைக்குத்‌ 
தெய்வநீதி தேர்ந்தெடுக்கும்‌ கருவி அவலமுற வேண்டியதுதான்‌ 
என்பதுவே அசோகவனத்தின்‌ மர்மம்‌. அஞ்சனவண்ணன்‌ அடவி 
அடைவது உறுதியாகிவிடுமோ என்று அவலிக்கும்‌ அயோத்தி 
வேந்தன்‌ புலம்பல்‌ முழுவதும்‌ அவலத்திற்கு முழுச்சான்றாக 
உள்ளது. இராவணன்‌ அவலம்‌ தானே தேடிக்கொண்டது; 
இராவணனுக்காக இலங்கை அழிந்தது. விதியில்‌ நிகழும்‌ அவலத்‌ 
தைவீட தலைவனது செய்கையால்‌ நேரும்‌ வீழ்ச்சியின்‌ அவல3ம 
சிறந்தது. அவலத்திற்குக்‌ காரணம்‌ ஊழ்‌ என்பதனைக்‌ கம்பரும்‌ 
ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. 

417, அயோத்தியா காண்டத்தில்‌ அவலம்‌ 
பொருட்கட்டுரை. மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 1972 

முன்னுரை - கலையின்‌ கண்ணீர்‌-விளிவில்‌ கொள்கை அழுகை 
(தொல்காப்பியர்‌ நெறி) - கறந்த பாத்திரங்களின்‌ சில தவறுகள்‌ 
விளைக்கும்‌ அவலம்‌ - போராட்டம்‌ விளைக்கும்‌ அவலம்‌ (ஹெரலின்‌ 
கொள்கை) - மாசு கழுவும்‌ அவலம்‌ (அரிஸ்டாட்டில்‌ நோக்கு) - 
அவலத்தைக்‌ காட்ட கம்பர்‌ கையாளும்‌ உத்திகள்‌ (பாத்திரங்‌ 
களின்‌ அவலம்‌, இயற்கையின்‌ அவலம்‌, முரண்பாடான பின்புலம்‌) 
அவலத்தில்‌ ஏற்படும்‌ மெய்ப்பாடுகள்‌ - முடிவுரை. 

சிலம்பின்‌ அரங்கேற்றுக்காதை எங்ஙனம்‌ திருப்பு மையமாக 
அமைந்து கதையோட்டத்திற்கு உயிரோட்டம்‌ அளிக்கிள்‌ நதோ, 
அதைப்போன்று அயோத்தியா காண்டம்‌ கதையைத்‌ இசை 
திருப்பி உயிரோட்டமுடையதாய்‌ அமைகின்றது. கதையின்‌ 
இறுதியில்‌ நிகழும்‌ பிற அவலங்களுக்குக்‌ காரணமாய்‌ அமைவது 
அயோத்தியா காண்டத்தின்‌ அவலம்‌. அவலச்சுவைக்கு அயோத்‌ 
தியா காண்டம்‌ என்று கூறுமளவிற்கு அவலம்‌,பிறசுவைகளை விட 
அதிகம்‌ இடம்‌ பெறுகின்றது. அவலச்சுவையை உயர்த்திக்‌ காட்டு 
வதற்காகவே பிறசவைககளைக்‌ கையாளுகிறார்‌. அவலத்தினை . 
உயர்த்திக்‌ காட்டுவதற்காகவே பாத்திரங்களின்‌ உயர்ந்த தன்மை 
கள்‌ கூறப்படுகின்றன. பாத்திரங்களின்‌ உள்ளுணர்வுகளையும்‌ 
உரையாடல்களையும்‌ கூறி அவலத்தினைக்‌ காட்டுகிறார்‌. பாத்திரங்‌ 
களின்‌ஒவ்வொருசெயல்களும்‌ அவலமுடி வினை அடைவதற்காகவே 
அமைக்கப்பட்டிருக்கின்‌ றன. கம்பர்‌ தம்‌ உள்ள உணர்வுக்கேற்ற 
வாறு சுற்றமும்‌ சூழலும்‌ செயல்படுவதைக்‌ காண்கிறார்‌. எனவே 
தான்‌ பாத்திரங்களின்‌ அவலம்‌ இயற்கைப்‌ பொருள்களிடத்தும்‌ 
பிரதிபலிப்பதனைக்‌ காட்டுகின்றார்‌. 


மெய்ப்பாடு 195 


கம்பர்‌ தம்‌ காப்பியத்தில்‌ மண்டிக்‌ கடக்கும்‌. துன்பத்தின்‌ 
ஆழத்தினையும்‌ பரப்பையும்‌ உணர்த்த அதன்‌ முன்னர்‌. இன்பத்‌ 
தையும்‌ மழெச்யையும்‌ தரும்‌ சித்திரங்களை த்‌ தட்டுகிறார்‌. கம்பர்‌ 
தம்‌ காப்பியத்தின்‌ வாயிலாக வாழ்வியல்‌ தத்துவங்களையும்‌ க ற்பிக்‌ 
கின்றார்‌. இன்பம்‌ தனக்குப்‌ பின்னால்‌ துன்பத்தை இழும்‌.து வரும்‌ 
என்னும்‌ தத்துவத்தைக்‌ கூறி மக்களைச்‌ செம்மை வழியில்‌ செம்‌ 
மாந்து நடக்க அழைக்கின்றார்‌. உள்ளத்தை உற்று நோக்கும்‌ 
கம்பர து கண்கள்‌, உடலில்‌ காணும்‌ வேறுபாடுகளையும்‌ நோக்‌ 
அழகுறக்‌ காட்டும்‌ தன்மையுடையன. கம்பர்‌ வீழ்தல்‌, விம்மல்‌, 
வெய்துயீர்த்தல்‌ முதலிய பல அவல மெய்ப்பாடுகளைக்‌ கூறு 
கின்றார்‌. உள்ள உணர்ச்சிகளையும்‌ உடல்‌ மாற்றங்களையும்‌ சித்திர 
மாகத்‌ திட்டிய உளவியல்‌ உடலியல்‌ கலை வல்லுனராம்‌ கம்பர்‌ 
திறன்‌ போற்றற்குமியது. 
418 காவியச்சுவையும்‌ கவியரசும்‌ (9-21) 
இலக்யெ ஆய்வு நினைவுகள்‌. வி. சீனிவாசன்‌, பாரிகிலையம்‌, மு.ப. 

1974; ரூ. 3-75 
தந்தையின்‌ பிரிவாற்றாுது தனயன்‌ (அங்கதன்‌) அழுதான்‌ 
ஆயினும்‌ அதனாற்‌ புலப்பட்டது வாலியின்‌ பெருமிதமாம்‌(11). 
*செருவார்‌ தோள நின்‌ சிந்தை எனும்‌ பாடலின்‌ மூலம்‌ தாரை, 
வாலி உறவில்‌, தாரையின்‌ ஒட்டிய உறவிற்காக ஏங்கிய ஏக்கத்‌ 
தையும்‌ ஒட்டாத உறவிற்காக இரங்கிய மன இரக்கத்தையும்‌ 
காண முடிறெத(15). 
419. எண்சுவைக்‌ கம்பன்‌ (வெகுளி) (65-74) (கவிதை) 
கவியரங்கக்‌ கவிதைகள்‌: ரகுகாதன்‌, என்‌. சி. பி.எச்‌, 6. நல்ல 

தம்பிச்‌ செட்டித்‌ தெரு, சென்னை, மு. ப 1963; ரூ. 3 

இராமன்‌ காடேகவேண்டும்‌ என்பது கேட்ட இலக்குவன்‌ 
சினம்‌, கங்கைக்‌ கரையில்‌ பரதனைக்‌ கண்ட குகனின்‌ சனம்‌ 
இவற்றைக்‌ காட்டுகிறார்‌. 
420, கம்பரும்‌ மெய்ப்பாட்டியலும்‌ ன்‌ 

கு. கோதண்டபாணி பிள்ளை 

பனு அன்த பல்கலைக்‌ கழகம்‌; அண்ணாமலை நகர்‌; 1971; 2-4. 

05; ரூ.3. ட 

மெய்ப்பாட்டியல்‌ 5-30, சங்கப்பாக்களில்‌ மெய்ப்பாடுகள்‌ 
37-64, கம்பரும்‌ மெய்ப்பாடுகளும்‌ 6௬105. 

சங்க இலக்கியத்தில்‌ காணாத ஒரு புதிமுறையைக்‌ கம்பர்‌ 
கையாளுகிறார்‌. இரங்காத அரக்கரும்‌ தளர்ந்து அழுடன்‌ றனர்‌. 
பெற்றதாயும்‌ அழுகின்றாள்‌. பிறரும்‌ அழுன்றார்‌. இவ்வாறு 
காண்போர்‌ மனத்தை நெடுழ்க்கும்‌ நிலை ஒன்றை ஏற்படுத்‌ திய 
பின்‌ சதையின்‌ துயரை விரிக்கன்றார்‌. சதை பெற்ற கொடிய 


196 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தயரை நாம்‌ நேரே காணுமாறு கம்பர்‌ மெய்பட மூடித்து காட்டு 
கிறார்‌. (களங்காண்‌: 7, 8, 9) பெண்மையின்‌ மென்மை உள்‌ 
ளத்தை ஆண்‌ மக்களுக்குப்‌ 'போதியதாகும்‌ என உணர்த்தவே 
இங்குத்‌ துடி.த்தவர்‌ யாவரையும்‌ கம்பர்‌ பெண்டீர்‌ ஆக்கனோர்‌ 
.போலும்‌(69). அரசியலில்‌ மெய்ப்பாடுகள்‌ பயன்பட்டதைக்‌ காட்‌ 
டும்‌ இலக்யேமே இலதாயிற்று. இக்குறைப்பாட்டை நீக்கிய 
பெருமை அதிலும்‌ வெற்றி பெற்ற பெருமை கம்பருக்கே 
உரிய த(73). 
அனுமன்‌ இராம இலக்குவரை இன்னார்‌ என்று உணரு 
வதைச்‌ சுட்டி உலகியலை, வாழ்வியலை எவ்வளவு அறிந்திருக்‌ 
்‌ ஒறான்‌; இவ்வறிவெல்லாம்‌ செறிந்து திண்மை பெற்ற அனுமன்‌ 
உணர்வு, மெய்ப்பாடுகளைக்‌ கொண்டு உணர்ச்‌ சிகளை அறியும்‌ வழி 
யைக்‌ காட்டிய து. “தேர்வது எக்கிமமையொடு?' என ஒரு கேள்வி 
யோடு இப்பாடலை முடித்ததன்‌ நோக்கம்‌ கற்போர்‌ சிந்தனையைத்‌ 
தூண்டி, மெய்ப்பாடு கொண்டு உள்ளத்‌ துணர்ச்சியைத்‌ தேடும்‌ 
வழியை உணர்த்தவே யாகும்‌(76). தொல்காப்பியர்‌ கற்பு 
என்பதை ஒர்‌ ஒழுக்க முறையாகக்‌: கொண்டாரே யன்றி ஓர்‌ 
உணர்ச்சியாகக்‌ காட்டினார்‌ இலர்‌(78). சதைகற்புடையாள்‌ எனக்‌ 
கண்டதும்‌ அனுமன்‌ உய்த்துணர்க்ததேயாகும்‌, *கற்பெனும்‌ 
பெயர தொன்று களிடம்‌ புரியக்‌ கண்டேன்‌”, 'கண்ணினும்‌ 
உன 7, தையல்‌ கருத்தினும்‌ உளை நீ, வாயின்‌ எண்ணினும்‌ உளை 
நீ, என்றும்‌, தவம்‌ செய்த தவமாம்‌ தையல்‌' என்றும்‌ தான்‌ 
கண்ட மெய்ப்பாடுகளைக்‌ கூறிக்‌ கற்பைக்‌ கண்டேன்‌ கண்களால்‌ 
என்று உறுதி செய்றான்‌ (80) 
சங்கப்பாக்களிற்‌ போலக்‌ கண்ணின்‌ மெய்ப்பாடுகளைக்‌ 
கொண்டே இராமனுக்கும்‌ சீதைக்கும்‌ காதல்‌ மூண்டது. விக்லை 
வளைத்தால்‌ தான்‌ பெறுங்‌ கன்னி தான்‌ கண்ட கன்னிய 
ஆவளோ? அன்றி பிறிதொருத்தி யாவளோ? என ஐயம்‌ 
இராமன்‌ மனத்தில்‌ நிகழ்ந்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இராமன்‌ கன்னி 
மாடத்து இருந்த சதையைக்‌ கண்டிருத்தல்‌ வேண்டும்‌. காதல்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌ என, மேனகையிடம்‌ காதற்கலையில்‌ 
பழகிய கெளசிகன்‌ உய்த்கணர்க்தான்‌ போலும்‌. இராமன்‌ 
ஐயத்தைப்‌ போக்குவது அவன்‌ கடமையாயிற்ற (82). இவ்வாறு 
மெய்ப்பாடுகளைக்‌ கொண்டு உள்ளத்து மிகழும்‌ மாற்றங்களை 
அறியும்‌ ஆற்றல்‌ கெளசிக முனிக்கு இருந்தத(32). உலக அறிவு 
செறிந்து இண்ணுணர்வு பெற்றவனாதலால்‌ அம்முகத்தின்‌ 
மெய்ப்பாடு கொண்டு, இவள்‌ பெண்ணெனக்‌ கருதி3ய அம்பைத்‌ 
தொடுக்கத்‌ தயங்குகிறான்‌ இராமன்‌ எனக்‌ கண்டான்‌ கெளசி 
கன்‌(33). வில்லுங்‌ காண்பர்‌ என்பதில்‌ இராமனுக்குக்‌ கெளடகென்‌ 
இடும்‌ ஆணை உள்ளடங்கி நிற்ெறது. நீ ஏன்‌ ஐயப்படல்‌ வேண்‌ 


இயற்கை 197 
டும்‌ என்று இராமன்‌ முகத்தைப்‌ பார்த்துத்‌ தன்‌ பார்வையால்‌, கீ 
கண்டு காதல்‌ கொண்டவை வில்லை வளைத்து உன்னைப்‌ பெறு 
பவள்‌ என உணர்த்தினான்‌(4). கெளசிகன்‌ மெய்ப்பாடுகளால்‌ 
உணர்த்தியும்‌ தன்‌ ஐயம்‌ முற்றிலும்‌ நீங்காது தான்‌ நேரில்‌ 
காணும்வரை நிலை பெற்றிருந்த ஐயம்‌, வில்லை வளையாத முன்‌ 
இராமனுச்குத்‌ தோன்றாது இருந்திருந்தால்‌ அவன்‌ காதல்‌ பொய்க்‌ 
காதல்‌ ஆதல்‌ வேண்டும்‌(85). எதை தன்‌ கைவளையைத்‌ திருத்து 
வாள்‌ போலக்‌ கடைக்‌ கண்ணால்‌ இராமனைச்‌ கண்ணாரக்‌ கண்டு 
ஐயம்‌ தெளிந்தாள்‌. இங்கு மெய்ப்பாடுகள்‌ சங்கப்‌ பாக்களில்‌ 
உள்ளத்தணர்ச்செனை உணர்த்தப்‌ பயன்பட்டமை போலன்றி, 
வெளிப்படுத்தாது ஒளித்து வைக்கவும்‌ அதனைக்‌ கம்பர்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. கம்பர்‌ காட்டிய மெய்ப்பாடுகளும்‌ சங்க இலக்‌ 
கிய மெய்ப்பாடு போலவே வாழ்வியல்‌ உண்மைக்கு மாறானவை 
அல்ல. இயல்‌ நெறி பிழையாகா(86). இராமனுடன்‌ இலக்கு 
வனும்‌ சீதையும்‌ செல்ல உறுதி செய்யும்போது ஏற்படும்‌ நிகழ்ச்‌ 
கைல்‌ கம்பர்‌ ஓவச்‌ செய்தியாக மெய்ப்பாடுகொண்டு விளக்கு 
கருர்‌. கம்பரைப்‌ புதிய கோணத்தில்‌ திறயைவு செய்துள்ள 
இந்நூல்‌ சிறந்த முறையீல்‌ விளக்கம்‌ அளிக்கிறது. 
இயற்கை 

இலக்கியத்திற்கு இயற்கையை இன்‌ நியமையாததொன்றாகச்‌ 
கம்பன்‌ படைத்திருப்‌ , தனை இங்கடம்‌ பெறுவன காட்டுன்றன. 
பொது நிலைரிலமைவன, தாவரங்கள்‌ பற்றியன, விலங்கெங்கள்‌ 
பற்றியன என்று அவை வகை செய்யப்பட்டுள்ளன. கம்பனில்‌ 
தாவரங்கள்‌ (இ. சோகனகுமாரி), கம்‌.ன்‌ கண்ட உயிரினங்கள்‌ 
(மே. பிளாரன்சுதாக). கம்பன்‌ காவியத்தில்‌ உயிரினங்கள்‌ (பி, 
எல்‌. சாமி) எனும்‌ நூல்கள்‌ கம்பன்‌ அறிவியலறிவை ஆய்வு 
செய்யும்‌ சிறப்புடையன. 
421. நாடென்ப நாடா வளத்தென (94-96 
ஆனந்தபோதினி: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, ஆசு. 

1931 

கோசல நாட்டின்‌ வளம்‌ கூறுறொர்‌: 


422. கம்பன்‌ கண்ட தமிழகம்‌ (169-116) 

இலக்கயச்‌ செல்வம்‌: ம. பொ. ரி ர 

இன்ப நீலையம்‌, மயிலாட்பூர்‌, சென்னை - 4; மு. ப. 1955 ரூ.2 
!ரலகாண்டத்தின்‌ முதல்‌ நான்கு டடலங்களில்‌ வால்மீடி 

இராமாயண த்ரையே மறந்து தமது கண்‌ ணால்‌ காணும்‌ தமிழகத்‌ 

இன்‌ ௩.ல அம்சங்களையும்‌, தாது கற்‌ பனையில்‌ உள்ள பொருளா 

தார, சமூக கொள்கைகளையும்‌ ஒன்றுபடுத்‌இ, கோசல நாட்டின்‌ 


198 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மேல்‌ வைத்து ஒரு புதிய தமிழகத்தையே சித்தரித்துக்‌ காட்டு 
கிறார்‌. இங்குத்‌ இருக்குறள்‌, புறம்‌, மேகலை, சிலம்பு முதலிய 
தமிழ்‌ நூற்களின்‌ சிறந்த கருத்துகளைக்‌ கம்பர்‌ சையாண்டிருச்‌ 
கிறார்‌(111). என்று கூறி கோசலகாட்டு வருணனையைத்‌ தருநறொோர்‌, 


423. கம்பராமாயண கருப்பொருள்‌ (571-574) 
ஆனம்தபோதினி: இராமசுப்பிரமணிய நாவலர்‌ 1959 

அயோத்தி ஈகர மதில்‌, நகர்‌, மாந்தர்‌ வருணனையைச்‌ சுருக்க 
மாகக்‌ கூறியுள்ளார்‌. 
424, கம்பன்‌ இயற்கை வருணனைகள்‌ 

புலவர்‌ செந்துறைமுத்து 

அருணோதயம்‌; இராயப்பேட்டை; சென்னை - 14; மு, ப. சூலை 

1559; 128; ரூ, 2 

கம்பர்‌ வம்பரோ (5-17), கதிரவனின்‌ கற்பனைகள்‌ (18-35), 
தீண்மதியின்‌ வண்ணக்காட்சி (36-46), மேகத்தில்‌ போகம்‌ 
(47-54), மின்னலும்‌ மழையும்‌ (55-64), இருளில்‌ கம்பர்‌ (65-72), 
கவிச்சோலையில்‌ மலர்ச்சோலை (73-80), வயல்‌ வளமும்‌ வெள்‌ 
ளோட்டமும்‌ (81-90), மலையோ கலையோ (91-100), ஆற்றங்‌ 
கரையில்‌ கவியரசர்‌ (101-111), வைகல்‌ ஈகர்‌ வருணனை (112-116), 
கற்பனை முத்தாரம்‌ (117-128). 

மருதகிலச்‌ சிறப்பு, முல்லைநிலக்‌ தன்மை, குறிஞ்சி வளம்‌, 
சோழநாட்டு வருணனை, பாண்டிய நாட்டின்‌ சிறப்பு, காவிரியின்‌ . 
இறப்பு முதலியன கம்பரின்‌ தாய்காட்டுப்‌ பற்றை விளக்கும்‌ பகுதி 
களாகும்‌(9). தமிழ்மறைக்‌ கருத்து, தாய்நாட்டு அரசியல்‌ 
கொள்கை, தன்னாட்டு மன்னவன்‌ காத்த முறை அனைத்தையும்‌ 
உள்ள்டக்கித்‌ தசரதன்மேல்‌ ஏற்றிச்‌ கூறுவதின்‌ வாயிலாகக்‌ 
கம்பர்‌ எந்த அளவிற்குத்‌ தமிழக அரசியலை மேன்மைப்படுத்து 
கின்றார்‌ என அறினெ்றோம்‌(11). கதிரவன்‌ வருணனையைக்‌ காலைக்‌ 
காட்சி, மாலைக்காட்டஎனப்பிரித்‌ து கம்பன்‌ அவற்றைச்‌ சிறப்பாகப்‌ 
பாடியுள்ளவற்றில்‌ லவற்றைத்‌ தருகிறார்‌. கம்பர்‌ தண்மதியினை 
விளக்குகையில்‌ மை விளக்கியதே யன்ன வயங்கருமுரச்சு வானங்‌ 
கைவிளக்‌ கெடுத்தென்ன வந்தது கடவுட்‌ தங்கள்‌” எனும்‌ 
அடிகள்‌ *ஏற்றினாற்‌ இருளை நீங்கக்‌ கைவிளக்‌ கேந்தி யாங்கு 
விறுமதியந்‌ தோன்ற எனச்‌ சிந்தாமணியில்‌ இருப்பதாகக்‌ காட்டு 
இருர்‌(40). 

மேகத்தை வருணித்து இன்பங்‌ கண்ட தமிழ்ப்‌ புலவர்‌ 
பெருமக்களுள்‌ கம்பராடர்‌ முதன்மை வாய்ந்தவர்‌. மற்ற புலவர்‌ 
கள்‌ வருணிப்பதைவிட, கம்பர்‌ பொருள்‌ பொதிந்த - நிறைந்த 
நிலையில்‌ வருணித்‌ துள்ளார்‌(48). கம்பர்‌ பெருமான்‌ விண்ணகத்‌இல்‌ 
உள்ள பகுதி ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியே விளக்கும்‌ தன்மை, 


இயற்‌ 19 


வருணிக்கும்‌ முறைமை தமிழுக்கே உன்னத நிலையை அளிக்‌ 
கும்‌(61) கம்பகாடரின்‌ பாடல்‌ கள ஓர்‌ அழகான சோலை. ஒரு 
சோலையில்‌ நாம்‌ பெறக்கூடிய அனைத்தையும்‌ கம்பர்‌ கவிகளில்‌ 
பெறலாம்‌(73). கம்பரின்‌ ஓவ்வொரு கற்பனையும்‌, தன்மையில்‌ 
சிறப்பில்‌ ஜன்‌ றினும்‌ ஒன்னு உயர்க்தே செல்கிற து. கம்பர்‌ மழைக்‌ 
காற்றை வருணிக்கும்‌ பொழுது தம்‌ சிற்றின்ப மிகுதியை வெளிப்‌ 
படுத்தி விடுகின்றார்‌. இது எங்கனம்‌ தெளிவாடகிறதென்றால்‌, பல 
இடங்களில்‌ சிற்றின்பப்‌ பகுதியையே உவமை கூறிச்‌ செல்வதன்‌ 
மூலம்‌ எனலாம்‌. சிறப்பாகக்‌ கூறினால்‌ விலமாதரை மனங்‌ 
கூசாமல்‌ உவமை காட்டுகின்றார்‌. பல இடங்களிலும்‌ இப்படிக்‌ 
காட்டிச்‌ செல்வது அவருடைய உள்ளப்பண்பை அறியக்‌ கருவி 
யாறெத(121). கற்பக மனையவக்‌ கவிஞர்‌ என்ற கம்பர்‌ தொடரை 
காம்‌ கூறும்பொழுது கற்பகம்‌ அனைய கம்பர்‌ என்பது மிகவும்‌ 
பொருந்தக்கூடிய த(!27). எளிய நடையில்‌ சுவையாகல்‌ கம்பன்‌ 
இயற்கை வருணனைகளை வடித்துள்ளார்‌. 
425. கம்பர்‌ கண்ட கோசலம்‌ (386-388) , 
இருகீகோயில்‌; கு. மதுரை முதலியார்‌; சென்னை அரசாங்க அற 
நிலையப்‌ பாதுகாப்புத்துறை வெளியீடு; மே 1970; ரூ. 1 
பெண்களுக்குச்‌ ஈறப்பும்‌, சிறப்பின்மையும்‌ வருவதற்கு 
முக்கிய காரணம்‌ அவர்களது கண்களே. சிதையின்‌ சிறப்புக்குக்‌ 
காரணம்‌ அவளுடைய கண்களே (சான்று: மண்ணிலும்‌ 
கல்லள்‌...) மழையின்‌ மாட்சிக்குச்‌ காரணம்‌ மகளிரின்‌ கற்பே 
என்பதனை “ஆசலம்புரி ஐம்பொறி வாளி, 'பொற்பால்‌ நின்றன 
பொலிவு”, எனும்‌ பாடல்கள்‌ காட்டுகின்றன. கோசலகாட்டில்‌ 
குலம்‌, பருவம்‌, வடிவு, செல்வம்‌ முதலியவற்றாலும்‌ ஓத்‌ தள்ள 
மகளிருடனே மணச்‌ சடங்கில்‌ ஆடவர்‌ பொருந்தினர்‌: 
வேளாண்மை செய்யாவழி இல்லீன்‌ கண்‌ இருத்தலும்‌, பொருள்‌ 
போற்றலும்‌ காரணமாக வரும்‌ அன்பச்‌ செய்கைகட்கெல்லாம்‌ 
பயன்‌ இலலை என்றும்‌, மனைவியோடு இல்வாழ்வதெல்லாம்‌ விருக்‌ 
தினரைப பேணி உபகாரம்‌ செய்தற்‌ பொருட்டே என்றும்‌ 
வள்ளுவர்‌ கூறியுள்ள தற்கேற்ப இலக்கியமாக கோசலகாட்டினர்‌ 
காட்சியளிக்கின்‌ றனர்‌. (சான்று: விரும்‌ இனர்‌ முகம்‌ கண்டு அன்ன 
விழா அணி விரும்புவார்‌...) நீதிகள்‌ பொய்மையில்லாத நிலைமை 
யில்‌ கின்றன. அறங்கள்‌ மாதரார்‌ அன்பில்‌ நின்றன என்று கம்பர்‌ 
சண்ட கோசலத்தைக்‌ காட்டுகிறார்‌. 


426. கம்பர்‌ கண்ட அயோத்தி (521-523) 


திருக்கோயில்‌; கு. மதுரை முதலியார்‌, சென்னை அரசாங்க அற 
நிலையப்‌ பாதுகாப்புத்‌ தறை வெளியீடு; சூலை 1970; ரூ. 1 


200 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பர்‌ அயோத்தி ஈகர வருணனையில்‌ தஃிழின்‌ தனிச்‌ 
சிறப்பை விளக்கியுள்ளது, அயோத்தி மதிலைப்‌ புகழ்ந்த பின்னர்‌ 
அகழியினைப்‌ பாடியுள்ள து முதலியவற்றைச்‌ குறிப்பிட்டு கோபுர 
வாயில்களில்‌ அமைந்துள்ள பல சித்திரங்களில்‌ ஒன்றன்‌ சிறப்‌ 
பைக்‌ காட்டி (தாவில்‌ பொற்புலத்‌ இன்‌) அதனால்‌ முற்காலத்தில்‌ 
சித்திரத்தில்‌ கைதேர்ந்த மக்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌ என்பதை 
அறியலாம்‌ என்கிறார்‌. மேலும்‌ பெண்களின்‌ பேரழகை எடுத்துக்‌ 
காட்டுவது, அயோத்தியில்‌ கலைமகளும்‌ திருமகளும்‌ ஈடனம்‌ 
புரிவது, அதன்‌ வளமை, கல்வி, கேள்‌ வி, தவம்‌, அன்பு, தருமம்‌, 
போகம்‌ இவற்றில்‌ மக்கள்‌ சிறக்துள்‌ ளமை ஆ௫யேவற்றைக்‌ கம்பர்‌ 
கூறியுள்ளமை சிறப்பாக அமைந்துள்ளது என்று குறிப்பிடு 
கிறார்‌. 
427, கம்பர்‌ (102-129) 
இயற்கை விருந்து: இரா. சாரங்கபாணி, அக்துவன்‌ பதிப்பகம்‌, 

4, கல்லூரிச்‌ சாலை; காரைக்குடி; 1974 

கதைப்போக்கோடு தொடர்புபடுத்தி இயற்கையைப்‌ பாடு 
வதே அவர்தம்‌ பெருகோக்காகக்‌ காணப்படுகிறது. அவர்தம்‌ 
புனைவுகளும்‌ உயர்வு நஈவிற்சியாகவே பெரிதும்‌ அமைந்‌ 
அள்ளன(102). கைகேயி வரம்பெற்ற ஞான்று நிகழ்வுகளை 
விடியற்‌ பொழுதுடன்‌ இயைபுபடுத்திக்‌ கூறலைக்‌ காட்டுறோர்‌. 
கானகம்‌ வந்த இராமனைக்‌ கண்டு கோதாவரி கண்ணீர்‌ வடித்‌ 
தல்‌, சீதையின்‌ துயருக்குக்‌ கோதாவரியின்‌ வெள்ளத்தைக்‌ கண்‌ 
ணீராகக்கொண்டு நகிலமகளழுதல்‌ இரண்டிற்குமிடையேயுள்ள 
கற்பனைநயம்‌ காட்டுகிறார்‌. 

சீதையின்‌ கண்களை த்‌ தன்னை வெளிப்படுத்தி இராமனுக்கு 
நினைவுறுத்தி அவனை அல்லல்பட விடக்‌ கூடாது என்னும்‌ 
மீன்கள்‌, சதையைக்‌ காட்ட முடியாத அன்னங்கள்‌ இப்புகல்‌, 
இராமனுக்குச்‌ கடல்‌ துயில்கொள்ள ஏற்பாடு செய்தல்‌, சதையை 
மீட்டுத்‌ தரும்படி தாயாகிய கடல்‌ அவன்‌ கால்களில்‌ வீழ்ந்து 
வேண்டுதல்‌ முதலிய புனைவுகளையும்‌ காட்டுகிறார்‌. கடலின்‌ ற்‌ 
றத்தைத்‌ தன்‌ கிறம்‌ கவர்ந்தவன்‌ இப்பொழுது தன்னைத்‌ தூர்‌ப்‌ 
பதற்கு வந்துள்ளமை: கருதி ஆரவாரித்தலுக்கு ஒப்பிடுதலைச்‌ 
சொல்கிறார்‌. காப்பியமாந்தர்‌ பண்பியல்‌ கருதி அதனையே உருவ 
மாக்கி இயற்கையைப்‌ புனைவ தும்‌ ஆசிரியர்‌ இயல்பாகும்‌ என்று 
சான்று காட்டி நிறுவுகிறார்‌. (தைலமாட்டு: 5, அயோமு; 36) 
இயற்கையைப்‌ புனையும்பொழுது அவ்வப்போது நிகழும்‌ கதை 
நிகழ்ச்சிகளுக்குக்‌ காரணமான மாந்தரையே தொடர்புபடுத்திப்‌ 
புனைதல்‌ ஆசிரியர்‌ நெறி (ஊர்தேடு: 46 தைலமாட்டு 3, 650, 52) 
உயர்வு ஈவிற்சிக்குச்‌ சான்றாக வரைக்காட்‌சி: 42, 43 பாடல்களைக்‌ 
காட்டுறோர்‌. i 


இயற்கை 201 

மலைவாழ்‌ உயிரினங்களை, கொடியவற்றைக்‌ கூட அவ்வ 
வற்றின்‌ செயற்றிறனுக்கு ஏற்ப அருந்தவ முனிவர்கள்‌ தொண்‌ 
டாற்ற வைத்த கம்பரின்‌ பாடல்கள்‌ தன்மை ஈவிற்சியோ உயர்வு 
நவிற்சியோ என்று ஐயுறுமாறு அமைந்துள்ளன (123). (சித்திர 
கூட: 30, 35) மயக்கஅணி படப்‌ புனைந்து நாடுகளின்‌ வளமுரைக்‌ 
கும்‌ பகுதி, (ஆறுசெல்‌: 49, 50, 43) உடன்பாடாகவும்‌ எதிர்மறை 
யாகவும்‌ கல்வியின்‌ சிறப்பினைக்‌ கம்பர்‌ காட்டியுள்ளமை ஆகிய 
வற்றைச்‌ சுட்டியுள்ளார்‌. தேரையின்‌ ஒலியைச்‌ சறெப்பாக 
உவமித்துள்ளமையையும்‌ காட்டு நீறார்‌. (பம்பை: 21, காட்டு: 13) 
428, கம்பராமாயணத்தில்‌ இயற்கை . 
எம்‌,லிட்‌ பொருட்கட்டுரை, ஏ. சண்முகம்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ 

கழகம்‌; ஏப்‌, 1974;104-245 

கம்பரும்‌ இயற்கையும்‌ 1-15, ஆறுகள்‌ 16-42, கடலும்‌ 
பொய்கை முதலிய நீர்கிலைசளும்‌ 43-68, நிலம்‌ 69-87, மலைகள்‌ 
88-113, பொழுது 114-136, வானும்‌ சுடரும்‌ 137-164, மேகம்‌, 
மழை, மின்னல்‌, இடி, காற்று, இ முதலியன 165-178, பயிரின 
மும்‌ உயிரினமும்‌ 179-203, உவமையில்‌ இயற்கை 201-218, 
நீதியும்‌ வாழ்வும்‌ 218-234, முடிவுரை 235-245, பயன்பட்ட நூல்‌ 
களின்‌ பட்டியல்‌. 

இயற்கை இடம்‌ பெறுதற்குரிய சூழ்நிலைகள்‌, கதை கிகழ்தற்‌ 
குரிய களம்‌ இயற்கையை ஒட்டி அமைந்திருப்பதால்‌ அதிகமாக 
இடம்‌ பெற்றுள்ளன(3). கதைத்‌ தொடர்ச்சியில்‌ இயற்கை பெற்‌ 
அள்ள இடத்தினைச்‌ சுட்டியுள்ளார்‌. பெரியபுராணத்தில்‌ சருக்‌ 
கத்தின்‌ கூறாகவும்‌, சிந்தாமணியில்‌ இலம்பகத்தின்‌ பகுதியாகவும்‌ 
இருந்த இயற்கை கம்பராமாயணத்தில்‌ படலமாக வளர்ந்த து(9), 
கம்‌ பர்‌ இல்‌ பொருள்‌ உவமையணியாகவும்‌ இயற்கையைப்‌ பாடி 
யுள்ளார்‌. காவியப்‌ போக்கிற்கு உயிரூட்டும்‌ வண்ணமும்‌, 
கதையின்‌ வளர்ச்சிக்குத்‌ துணையாகவும்‌, கதை மாந்தர்களின்‌ 
குணாலப்‌ பண்புகளையொட்டியும்‌ கம்‌ ரால்‌ இயற்கைக்‌ காட்ட 
கள்‌ எடுத்தாளப்படுகன்றபையால்‌ காவியத்தின்‌ சிறப்பையும்‌ 
ஒருமைப்பாட்டையும்‌ மேலும்பன்மடங்கு அவை உயர்த்தி 
வீட்டன(12). 

இன்‌ றியமையாக்‌ காவிய மாந்தர்களை இயற்கையோடு உறவு 
உடையவர்களாகவும்‌ காட்டி.யிருக்கிறார்‌(13). உணர்வுகளை வெளிப்‌ 
படுத்தவும்‌ இயற்கையை ஈன்கு பயன்படுத்திபுள்ளார்‌(14), 
இயற்கைக்‌ காட்ரிகளை எடுத்துரைக்கும்‌ வருணனைப்‌ பகு இயிலும்‌ 
கம்‌ ரின்‌ தனித்திறமை விள ங்குகறத(15). அயோத்தியா 
காண்டம்‌ நாட்டையும்‌, ஆரணிய காண்டம்‌ காட்டையும்‌, 
ிட்சந்தா காண்டம்‌ மலையினையும்‌ நினைவூட்டும்‌ வண்ணம்‌ அமைக்‌ 


202 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சள்ளன. படலங்களின்‌ பெயர்கள்‌ இயற்கையை நினைவூட்டு 
இன்றன. கம்பர்‌ மாபெரும்‌ இயற்கைக்‌ கவிஞராக இருப்பதால்‌ 
தான்‌ இந்த நூற்றாண்டின்‌ பெருங்‌ கவிஞர்களான பாரதியாரும்‌, 
பாரதிதாசனும்‌ தம்மைப்‌ பின்பற்றி இயற்கையைப்‌ பாடும்‌ அள 
விற்கு உயர்வாகப்‌ பாடியுள்ளார்‌ (245), இயற்கைப்‌ பொருள்‌ கள்‌ 
காவியத்தில்‌ பெற்றுள்ள இடத்தினை அந்தந்தத்‌ தலைப்புகளின்‌ 
கழ்‌ விளக்கிச்‌ செல்ஒருர்‌. 
429. கோசல தேசம்‌ (41-45) 
திருக்கோயில்‌ தமிழ்‌ விரகன்‌ செப்‌. 1975 

கோசலநாட்டின்‌ வருணனையைத்‌ தொகுத்து அவற்றினை 
29 எண்ணிக்கையில்‌ தருகிறார்‌. 


430 இயற்கை அரங்கு (93-96) 
கவிஞன்‌ உள்ளம்‌: ௩. சுப்பு ரெட்டியார்‌ 
கம்பர்‌ சடையப்ப வள்ளலுடன்‌ வயல்‌ வேளியைச்‌ சுற்றிப்‌ 
பார்த்து வருகையில்‌ கண்ட காட்சியே இராமாயண த்தில்‌, 
“தண்டலை மயில்களாட” என மலர்ந்துள்ளது. இயற்கையைக்‌ 
கற்பனையுடன்‌ பாடும்‌ புலவர்களுள்‌ கம்பரும்‌ ஒருவரனக்‌ காட்டு 
கிறார்‌. 
431. தேரையின்‌ தாலாட்டு (97-100) 
கவீஞன்‌ உள்ளம்‌: ந. சுப்பு ரெட்டியார்‌ 
கம்பர்‌ கண்ட காட்சியே 'சேலுண்ட வொண்கணாரிற்‌ றிரி 
கின்ற' எனும்‌ பாடலால்‌ மலர்ந்ததாகக்‌ கூறுஇருர்‌. 
432. கம்பர்‌ - இயற்கைப்புனைவு (அயோத்தியா காண்டம்‌) 
பொருட்‌ கட்டுரை; மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; பகீ. 57. 
முன்னுரை - தணைப்புனைவுகள்‌ - இயற்கையும்‌ கற்பனையும்‌- 
இயற்கையும்‌ கதைப்‌ போககும்‌ - கம்பரின்‌ புலமை - முடிவுரை. 
உணர்ச்சி அதிகமாகும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ தம்மன ஓட்டத்‌ 
தைச்‌ சற்றே இயற்கையின்பால்‌ திருப்புகின்றார்‌ கம்‌ ர்‌. இயற்கை 
வருணனையில்‌ சேக்கிழார்‌ ஆழ்ந்த நீரோட்டம்‌ என்றால்‌ கம்பரது 
வருணனை கரைபுரண்டோடும்‌ இலக்கிய இன்ப வெள்ளம்‌. 
கம்பரின்‌ காட்டு ஈகர வருணனைகளில்‌ சிந்தாமணியின்‌ கற்பனை 
கள்‌ கலந்துள்ளதைப்‌ பார்க்கலாம்‌. ஐந்திணையையும்‌ தம்‌ காவி 
யத்தில்‌ அமைத்துள்ளார்‌. இடத்துக்டெம்‌ இயைபுபடும்‌ வகை 
யில்‌ தம்‌ கற்பனைத்‌ திறனைக்‌ கம்பர்‌ ட யன்படுத்திக்‌ கரப்பியச்‌ 
சிறப்பை மிகுவி கின்றார்‌. பல பொருள்‌ நயங்களும்‌ ஒன்றில்‌ 
தோன்றக்‌ கூறுகிறர்‌. ஒன்றுக்குமேல்‌ அடுக்கிக்‌ கூறுவாராயின்‌ 
அவ்வளவும்‌ பொருள்கயம்‌ கருதியபடியாம்‌. உணர்ச்சியில்‌ 
ஊறிவந்த உவமானங்களைக்‌ கம்பரது பாடல்களில்‌ கரணலாம்‌. 


இயற்கை 203 


தம்‌ பாடல்களில்‌ இயற்கையைப்‌ பின்னணியாக?வ அமைத்‌ 
துள்ளார்‌. 

காப்பிய மாந்தர்‌ வாழ்வில்‌ காணப்படும்‌ இன்ப தன்பங்கள்‌, 
அறநெறிகள்‌, இரக்கம்‌ முதலிய உணர்வுகள்‌, கடவுளன்பு, 
இன்னோரன்னவற்றை இயற்கை உணர்த்துயதாகப்‌ பல பாடல்‌ 
கள்‌ அமைந்துள்ளன. கதைப்போக்கோடு தொடர்பு படுத்தி 
இயற்கையைப்‌ பாடுவதே அவர்தம்‌ பெரு நோக்காகக்‌ காண்கிறது. 
இயற்கைப்‌ புனைவு கவிதைகளில்‌ சொற்களை ஆளும்‌ முறை, பின்‌ 
விளைவுகளை இயற்கையில்‌ வைத்து மொழிதல்‌, குறிப்பால்‌ 
உணர்தல்‌, இயற்கையில்‌ அறமுறைத்தல்‌, நடை, ஓசை, அணி 
முதலிய சிறப்புகளாலே கம்பரின்‌ புலமை தெற்றெனப்‌ புலனை 
கிறது. அவரது கவிதையின்‌ சொல்லும்‌ பொருளும்‌ உணர்ச்சி 
யும்‌ உள்ளூறிக்‌ கடந்து கனியக்‌ கனியத்தான்‌ அறக்கருத்துகள்‌ 
புலப்படும்‌. ஒர்‌ உவமையில்‌ முழுதும்‌ அறியக்‌ கருத்துப்‌ புலப்‌ 
படாதிருக்குமானால்‌ பல உவமைகளை அடுக்கிப்‌ பொருளின்‌ 
உண்மை இயலபைச்‌ தெரிவிக்இன்றார்‌. சிறந்த பாட்டுப்பற்றி 
அவர்‌ கூறும்‌ கருத்துக்கேற்பவே இராமாயணப்‌ பாடல்கள்‌ 
அமைந்திருக்கன்றன. இயற்கையிலேயே புராணக்‌ கருத்து 
களையும்‌ கூறிப்‌ போந்தார்‌. உண்மையை உள்ளவாறு கூறு 
வதைவிட கற்பனையை உண்மை போலச்‌ செய்வதிலேதான்‌ கம்‌ 
பரின்‌ கவிதைத்‌ திறம்‌ பொலிவுறுகின்றது. இயற்கையைத்‌ தனி 
யொரு பொருளாகப்‌ பாடாது மனித வாழ்கையின்‌ பவ்வேறு 
கூறுகளையும்‌ புனைந்து தெளிவு படுத்துவதற்காகவே பயன்‌ 
படுத்தினார்‌. ' 
433. கம்பனில்‌ தாவரங்கள்‌ 

கி. மோகனகுமாரி 

கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதி 

யாகப்‌ படைக்கப்பட்ட பொருளாய்வுக்‌ கட்டுரை; 1969; பக்‌. 

18422842, 

இந்நூல்‌ பூக்கும்‌ தாவரங்கள்‌ (0181002808), பூவாத தாவ 
சங்கள்‌ (yற௦த&ா5) என்னும்‌ பெருக்‌ தலைப்புகளையும்‌ மூடு 
விதைக்‌ தாவரங்கள்‌ (Anஜi௦8றerm8 1-196) மூடரவிதைத்‌ தாவ 
ரங்கள்‌ (பyேmnosperms 197--200) பாரிகள்‌ (41026 203-205), 
காளான்‌ (111208 206--207) என்னும்‌ சிறுதலைப்புகளையும்‌ சில 
உட்பிரிவுகளையும்‌ கொண்டமைகறது. பிற்சசர்க்கையாக கம்ப 
ராமாயணத்தில்‌ தாவரங்கள்‌ பயிலும்‌ இடங்கள்‌, தமிழ்‌, ஆங்‌இ 
லம்‌, தாவரவியற்‌ பெயர்‌ அகராதி, கம்பன்‌ பயன்‌ படுதஇயுள்ள 
தாவரப்‌ பெயர்கள்‌ போன்றவைகள்‌ கொடுக்கப்‌ பட்டுள்ளன. 
இறுதியில்‌ துணைபுரிந்த நூல்களோடு நூல்‌ முற்றுின்றது. 


204 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


அடிக்குறிப்புகள்‌ அடைப்புக்‌ குறியினுள்ளே கொடுக்கப்பட்‌ 
டுள்ளன. 

மூடுவிதைத்‌ தாவரங்கள்‌ இரட்டை விதையிலைத்‌ தாவரங்‌ 
கள்‌ (Dicotyledons), ஒற்றை விதையிலைத்‌ தாவரங்கள்‌ (140004 
௦009164018) என்று பகுக்கப்பட்டுள்ளன. இரட்டை விதை 
யிலைத்‌ தாவரங்களில்‌ அகில்‌, அசோகு, அடம்பு (அடும்பு) அல்லி, 
அவரை, அனிச்சம்‌, ஆர்‌ (ஆக்‌தி), ஆலமரம்‌, இலஞ்ச (மகிழமரம்‌) 
இலவங்கம்‌, இலவு, உழிஞை, ஊர்மத்தம்‌ (ஊமத்தை), எருக்கு, 
என்‌, ஏலம்‌, (சடாமஞ்சிகை), ஏழிலம்‌ பாலை, கண்டில்‌ வெண்‌ 
ணெய்‌, கரந்தை, கருவை, கவிர்‌, கழற்சி, கள்ளி, கற்பகம்‌, 
காயா, குகம்பை, குமிழ்‌, குரவம்‌, குருந்தமரம்‌, குன்‌ றிமணி, 
கூதாளம்‌, கூவீலளை, கொவ்வை, கொள்ளு, கொன்றை, கோங்கு, 
சண்பகம்‌, சந்தனம்‌, சிஞ்சுடம்‌, சிந்து (புளி), சுரபுன்னை, செங்‌ 
கிடை, செருந்தி, தாமரை, அம்பை, துழாய்‌ (தளசி), காகளம்‌ 
தேக்கு, ஈம்‌, (ஈந்தியாவட்டை), நரந்த மரம்‌, ஈறைக்‌ கொடி, 
நாவல்‌, நெல்லி நொச்சி, பச்சலை மாம்‌, பலா, பாதிரி, பிடவம்‌, 
புன்னை, பூளை, மந்தாரம்‌, மராமரம்‌, மருதம்‌, மல்லிகை, மா, 
மானைக்‌ கொடி, மாதவி (குருக்கத்தி), முருக்கு, முல்லை, மூலம, 
வள்ளிக்‌ கொடி. வாகை, வீழி, வெள்ளிலை (வெற்றிலை), 
வேங்கை என்னும்‌ 76 வகையான தாவரங்கள்‌ பற்றி இங்குப்‌ 
பேசப்படுஅல்‌ றன. அடிற்பகை இன்பத்தின்‌ உயர்வைக்‌ காட்டவும்‌ 
துன்பத்தின்‌ உயர்வைக்‌ காட்டவும்‌ கம்பர்‌ பயன்படுத்‌ தகன்றார்‌. 
அல்லி, ஆம்பல்‌, நீலம்‌ அல்லது நீ3ிலாற்பலம்‌, கருகெய்தல்‌, கருங்‌ 
குவளை, பானள்‌, காவி எனப்‌ பல பெயர்களால்‌ அழைக்கப்படு 
தின்றது. இப்பெயர்கள்‌ அனைத்தையுமே கம்பர்‌ தம்‌ காவியத்‌ 
தில்‌ டயன்படுத்‌ துகிறார்‌. வெள்ளாம்பல்‌ அனுமன்‌ பற்களுக்கு 
உவமையாகக்‌ கூறப்பட்டிருப்பது புது உவமையாக உள்ளது. 
செவ்வாம்பல்‌ இராமனின்‌ கண்ணிற்கும்‌ உவமையாக வநகின்‌ 
றது. கோளி என்ற பெயரால்‌ கம்பர்‌ ஆலமரத்தைச்‌ சுட்டுகிறார்‌. 
ஆலமரத்தின்‌ சிறு பொருட்களை (விதை, இலை) இராமனோடு 
தொடர்பு படுத்தியும்‌, பெரும்‌ மரத்தினை இராவணஜேடு 
தொடர்பு படுத்தியும்‌ கூறுகருர்‌, & 

இராமன்‌ மெல்லிய தன து மானிட உருவில்‌ வலிய அற ஆற்‌ 
றலை உள்ளடக்கியவன்‌ என்று சுட்ட போலும்‌. கற்பக மரம்‌ 
கம்ப இராமாயணத்தில்‌ ஓர்‌ சிறந்த இடத்தைப்‌ பெற்றுள்ள து 
52 இடங்கள்‌. குராமலரைத்‌ தலையில சூடும்‌ வழக்கமிநந்தது 
சந்தனம்‌, ஆரம்‌, சந்து என்ற பெயர்களால்‌ குறிக்கப்படுகன்‌ 
ற. தாரை 50க்து மேற்பட்ட இடங்களை முற்றமிலக பட்டு 
விடுகிறது. கம்பர்‌ தாமரையின்‌ பல்வேறு கிலைகளையும்‌ அழகாக 
வேறுபடுத்திக்‌ காட்டுகிறார்‌. தெய்வங்களின்‌ உறுப்புகள்‌ பல. 


இயற்கை 305 
வற்றிற்கம்‌ உவமிக்கப்‌ பெறும்‌ சிறப்புடையது. பாதிரி பாட 
லம்‌ என்ற பெயரால்‌ வழங்கப்‌ படுகின்றது. மானைக்‌ கொடி 
என்ற பெயர்‌ தற்போது எந்தத்‌ தாவரத்தைக்‌ குறிக்கின்றது 
என்று தெரியவில்லை. தளவம்‌, புறவம்‌ என்ற பெயர்களால்‌ 
மூல்லையைக்‌ குறிக்கின்றார்‌. ஐரோப்பிய இலக்‌ யெங்களிலும்‌ 
தூய, வெண்மையான லில்லி மலர்‌ கற்பிற்கு ஒப்பிடப்பட்டிருக்‌ 
இன்றது. ஒற்றை விதைபிலைத்‌ தாவரங்களில்‌ இறுங்கு 
(சோளம்‌), ஏலம்‌, கமுகு, கரும்பு, கவலைக்‌ கிழங்கு, காந்தள்‌, 
குங்குமப்பூ, சாமை, சேம்பு, தருப்பை, தாழை, தனை, தென்னை, 
நரக்தம்புல்‌, காணல்‌, நெல்‌, பனை, மூஞ்ரிப்புல்‌, மூங்கில்‌, வஞ்சிக்‌ 
கொடி, வாழை என்னும்‌ 21 வகையான தாவரங்கள்‌ பற்றி குறிப்‌ 
பிடுகின்றார்‌. வேழம்‌, கன்னல்‌ என்ற பெயர்சளும்‌ கரும்பினைக்‌ 
குறிக்கின்றன. குங்குமப்பூச்‌ செடியை மராவம்‌ என்கின்றார்‌ 
கம்பர்‌. 

மனித உள்ளத்தில்‌ எழும்‌ ஆழ்ந்த உணர்ச்சிகளை விளக்கு 
வதற்கும்‌ செடி கொடிகள்‌ கவிஞனுக்கு உதவுகின்றன. அமை, 
கழை, காம்பு, இளை, பனை, முளை, மூங்கில்‌, வரை, வெதிர்‌, 
வேணு, வேய்‌, வேழம்‌ என்ற பெயர்களால்‌ மூங்கிலை உணர்த்து 
இன்றார்‌. வஞ்சிக்கொடி தம்போது பிரம்பு என்றழைக்கப்படு 
இறது. மூடாவிதைத்‌ தாவரங்களில்‌ தேவதாரம்‌ என்ற ஒரு 
மரத்தை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார்‌. பூவாத தாவரங்களில்‌ பாசி 
காளான்‌ பற்றிக்‌ கம்பராமாயணம்‌ _சுகன்றஅு. 

இந்நூலாசிரியர்‌ தாவரங்களின்‌ தாவரவியற்‌ பெயர்‌, ஆங்கி 
லப்‌ பெயர்‌, கூடுமான வரையில்‌ வடமொழிப்‌ பெயர்‌, மறுபெயர்‌ 
ஆயெவற்றையும்‌ தந்‌ து, அவைகள்‌ வளரும்‌ இடம்‌, தன்மை, 
அளவு பற்றியும்‌ குறிப்பிடுகன்றார்‌. இலக்கியத்தில்‌ பயன்படுவ 
தோடு வாழ்கையில்‌ பயன்படுவதையும்‌ காட்டியுள்ளார்‌. சில 
உவமைகளுக்கு உள்ளுறைப்‌ பொருளும்‌ தரமூயன்றுள்ளார்‌. 
தாவரங்கள்‌ பூக்கும்‌ காலம்‌, நேரம்‌ முதலியனவும்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. 


434, கம்பனில்‌ தாமரை 
கு. பகவதி அம்மாள்‌ 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதி 
யாகத்‌ தமிழ்த்துறை வாயிலாகப்‌ படைத்த பொருளாய்வுக்‌ 
கட்டுரை, 1974; 168 
இயற்கையும்‌ இலக்யெழும்‌ (1-10), தாமரை 11-27, வருண 
னையும்‌ தாமரையும்‌ 28-46, அணியும்‌ தாமரையும்‌ 47-14, 
புராணமும்‌ தாமரையும்‌ 73-90, பாத்திரமும்‌ தாமரையும்‌ 


206 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


91--119, சம்பனில்‌ தாமரை பயிலும்‌ இடங்கள்‌ (122-168) துணை 
நின்ற நூல்கள்‌. . ட்‌ 
காமரையினைக்‌ கம்பன்‌ 682 இடங்களில்‌ பயன்படுத்தியுள்‌ 
ளான்‌. அம்புயம்‌, அரவிந்தம்‌, அல்லி, கமலம்‌, மலர்‌; முளரி, 
புண்டரீகம்‌, பங்கயம்‌, பூ, செந்தாமரை, கஞ்சம்‌, போது, பதுமம்‌, 
நளினம்‌, அலர்‌, முண்டகம்‌, கந்தம்‌, மரை, அலர்‌, முகிழ்‌ எனும்‌ 
பல பெயர்களில்‌ பயன்படுத்தியுள்ளான்‌ (25). கம்பன்‌ தாமரையின்‌ 
பல சிறப்புகளையும்‌ அதன்‌ இயல்புகளையும்‌ அடைமூலம்‌ நன்கு 
எடுத்துக்காட்டுகிறான்‌. சுமார்‌ 95க்கும்‌ மேற்பட்ட அடைகளைத்‌ 
தாமரைக்குப்‌ பயன்படுத்தக்‌ காண்கி3றாம்‌ (45). இவ்வருணனைச்‌ 
சிறந்துள்ள மாற்றை விளக்குகிறார்‌: உவமை, உருவகம்‌, தற்‌ 
-குறிப்பேற்றணி, எதிர்கிலைஅணி முதலியவற்றைத்‌ தாமரைக்குப்‌ 
பயன்படுத்‌ திய அணிகளில்‌ சிறப்பானவைகளாகக்‌ கூறலாம்‌ (50), 
உவமையின்‌ பல பிரிவுகளுக்கும்‌ கம்பன்‌ தாமரையைப்‌ படைத்‌ 
துள்ளமையைச்‌ சான்றுகளுடன்‌ தருகறோர்‌. பிற அணிகட்கும்‌, 
வேற்றுமை நினைப்பணி, சொற்பொருட்பின்வருகிலை௮ணி, 
முறையிற்படர்ச்‌சஅணி, தொடர்நிலைச்‌ செய்யுட்பேறணி, உயர்வு 
ஈவி.ற்சிஅணி உட்பட சான்றுகள்‌ தந்து விளக்குறொர்‌. கான்‌ 
முகன்‌, திருமால்‌ (இராமன்‌ திருமாலே என்பதைத்‌ தாமரை வாயி 
லாகவும்‌ காட்டிச்‌ செல்கிறார்‌ (85).) 
.... திருமகள்‌ (பல பாடல்களில்‌ திருமகனே சிதை என்பதை 
மறைமுகமாகவும்‌ குறிப்பாகவும்‌ சொல்லிச்‌ செல்கின்றார்‌ (88).) 
இந்திரன்‌ முதலாய புராணச்‌ கடவுள்களுடன்‌ தாமரையை 
இணைத்துக்‌ கவி பாடியுள்ளமையைச்‌ சுட்டுகிறார்‌. பாத்திரங்‌ 
களின்‌ பண்பு, புறஅழகு, மெய்ப்பாடுகள்‌, செயல்கள்‌ ஆ௫யெவற்‌ 
றைத்‌ தாமரையின்‌ வழி கம்பன்‌ இயம்புவதை ஒவ்வொரு பாத்‌ 
திரமாக ஆராய்கிறார்‌. ஆண்‌, பெண்‌ பாத்திரங்களுடன்‌ தாமரைக்‌ 
குள்ளத்‌ தொடர்பைப்‌ பேசும்போது ஆணின்‌ கண்ணுக்கும்‌, 
பெண்ணின்‌ முகத்துக்கும்‌ தாமரையை அதிக இடங்களில்‌ 
இயம்புகன்றார்‌. இது மிக்கப்‌ பொருத்தமாக அமைந்துள்ள .து(93). 
பாத்திர அழகனை, பண்பினை எடுததியம்பும்‌ தன்மையில்‌ தாமரை 
யின்‌ காப்ப்யப்‌ பங்கனைத்‌ தெளிவாக உணரலாம்‌. இறுதியில்‌ 
அமைந்துள்ள “கம்பனில்‌ தாமரை பயிலும்‌ இடங்கள்‌” எனும்‌ 
தொகுப்பு பயனுள்ள ஒன்றாம்‌. 
435, கம்பன்‌ கண்ட உயிரினங்கள்‌ 
மே, பிளாரன்சு தாசு 
கேரளப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதி 
யாகக்‌ கொடுக்கப்பட்ட ஆய்வுக்கட்டுரை; மு, ப. 1968; 10+ 
194415 


இயற்சை 207 

இந்நூல்‌ முதுகெலும்பு அற்றவை (Invertebrata), 
முதுகெலும்பு உள்ளவை (Vertebrata) என்னும்‌ பெருந்தலைப்பு 
களின்‌ ழ்‌ அமையும்‌, புழுக்கள்‌ (Aறறச]iக-1-2). கணுக்காலிகள்‌ 
(Anthropoda-2-26), மெல்லுடலிகள்‌ (Mollusca-27-33), மீன்கள்‌ 
(Pisces 33-50), நிலம்‌ நீர்‌ வாழ்வன (Aphibia-50-54), ஊர்வன 
(Reptilia-55-70), பறவைகள்‌ (Aves-70-123), பாலூட்டிகள்‌ 
(Mammalia-123-194) என்னும்‌ சிறு தலைப்புகளையும்‌ கொண்டு 
நிறைவுபெறுகின்ற த. இறுதியில்‌ துணைபுரிந்த நூற்பட்டியல்‌ 
தரப்படுவதோடு. பிற்சேர்க்கையாகச்‌ சுருக்கக்‌ குறியீடுகள்‌ , தமிழ்‌ 
ஆங்கிலம்‌ விலங்கியல்‌ பெயர்‌ அகராதி, விலங்குப்‌ பெயர்‌ பயிற்சி 
யின்‌ விழுக்காடு, தொல்காப்பிய முறைப்படி விலங்குகளின்‌ பாகு 
பாடு (அட்டவணை) விலங்யெல்‌ முறைப்பாகுபாடு (அட்டவணை), 
விலங்குப்‌ பெயர்களின்‌ அகரவரிசையும்‌ கீரப்படுகன்‌ றன. 
மாலின்‌ முன்னர்‌ முன்னுரைக்கு அடுத்ததாக விலங்கியல்‌ முறைப்‌ 
படி கம்பன்‌ கண்ட உயிரினங்களின்‌ பாகுபாடு அட்டவணையும்‌ 
தரப்பட்டுள்ள து. 

கம்பன்‌ காவியத்தில்‌ முதுகெலும்பற்ற உயிரினங்கள்‌ வரிசை 
யில்‌ முதலாவது அமைவது புழு. இந்திரகோபம்‌, ஈக்கள்‌, உலங்கு, 
எறும்பு, சிலந்தி, செல்‌, தேள்‌, தேனி, ஈண்டு, மின்மினி, விட்டில்‌, 
வண்டு என்பன கணுக்காலிகள்‌ வகையில்‌ அடங்குவன. 
வண்டுக்கு அடுத்தஙிலையில்‌ வருணனையில்‌ சிறப்புறக்‌ கையாளப்‌ 
பெற்றுள்ள பூச்சியினம்‌ இந்திரகோபம்‌, கொசு உலங்கு என்று 
குறிப்பிடப்படுகிறது. எறும்பில்‌ சிற்றெறும்பு, முயிறு என்னும்‌ 
இரு இனங்களைச்‌ சுட்டுகிறார்‌. தேனி என்னும்‌ சொல்‌ ஓரிடத் தில்‌ 
மட்டும்‌ விட்டில்‌ பதங்கம்‌, பதங்கள்‌ என்றும்‌ வழங்கப்பெறும்‌. 
அரி, களி, அறுபதம்‌, ஆறுடைப்‌ பறவைகள்‌, திமிறு, சுரும்பு, 
தும்பி, தேன்‌, புள்‌, பொறி, மதுகரம்‌, மொய்‌, வண்டு என்ற 
பல பெயர்களால்‌ வண்டினழ்‌ குறிக்கப்படுகற து. கம்பன்‌ தரும்‌ 
அடைகள்‌ வண்டின்‌ 3 இனங்களை வேறுபடுத் துவதாகக்‌ கொள்ள 
லாம்‌, 

அருணனையாசவும்‌, உவமையாகவும்‌, கதையைச்‌ கோர்க்கவும்‌, 
கிகழ்ச்சியை முன்‌ உணர்த்தவும்‌ வண்டினை அமைக்‌இருர்‌, இப்பி, 
சங்கு, சலஞ்சலம்‌, த்தை, வலம்புரி-மெல்லுடலிகள்‌. சங்குக்குப்‌ 
பல பெயர்கள்‌-சங்கம்‌, சலஞ்சலம்‌, பணிலம்‌, வலம்புரி. 
சங்கின்‌ஓலி பண்பாட்டில்‌ குறியீடாக நிலைத்‌ தள்ள த. சலஞ்சலம்‌ 
உயர்ந்த சாதிச்சங்கு, வலம்புரி சிறந்த து- முத்துக்களை ஈனும்‌ 
முதுகெலும்புடைய உயிரினங்கள்‌ வரிசையில முதலாவ து அமை 
வது மீன்‌, 8 வகையான மீன்கள்‌ இறால்‌, கயல்‌, செண்டை 
சுறா, சேல்‌, பனைமீன்‌, வரால்‌, வாக ஆகியன; சுரு, இடன்‌ 
உப்புகீரில்‌ வாழ்வன, இறாலின்‌ வேகம்‌ குதிரையின்‌ வேகத்தை 


208 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


ஒத்தது. கயல்‌, கெண்டை, சேல்‌ மீன்கள்‌ ஒரே குடும்பத்தைச்‌ 
சார்ந்தவை--கம்பர்‌ கண்ணிற்கு உவமை கூறுகிறார்‌. மீன்களில்‌ 
பெரியது சுறாமீன்‌. கடலில்‌ வாழ்வது. மகரம்‌, சுறவு, சுறா 
என்னும்‌ பெயர்களில்‌ சுட்டப்படுகிறது. 

சிங்கம்‌, புலி, யானை என்னும்‌ விலங்குகளோடு போர்புரிதல்‌ 
காட்டப்படுகிறது. இதபற்றிய செய்தி மிகுதி, நன்னீர்‌ 
வாளையை மட்டுமே குறிப்பிடுகிறார்‌. நிலத்திலும்‌, நீரிலும்‌ 
வாழும்‌ உயிரினங்களாகத்‌ தவளையும்‌ தேரையு3 ௦ சுட்டப்படு 
இன்றன. அமைக்குத்‌ தள்ளி என்னும்‌ வடமொழிப்‌ பெயரும்‌ 
உண்டு, ஓந்திஒணான்‌; ஓதி வேறு. பாம்புகளை அரவு, பாந்தள்‌, 
பணி, பன்னகம்‌, மாசுணம்‌ என்பர்‌--காப்பிய பாத்திரங்களை 
மனிதநிலைக்குமேல்‌ உயர்த்திக்‌ கதைக்கு இயற்கைரிலையைக்‌ 
கடந்த மருட்கை மெருகைப்‌ பூசுகன்றன. முதலை ஃ கராம்‌, மா, 
நக்கரம்‌. பறவைகளில்‌ அன்றில்‌, அன்னம்‌, ஆழிப்புள்‌, ஆண்டலை, 
உளில்‌, உன்னம்‌, ஊர்க்குருவி, ஊறு, கருடன்‌, கவுதளி, கழுகு, 
காகம்‌, காடை, இலுக்கம்‌, கிளி, கின்னரம்‌, குயில்‌, குணாலம்‌, 
குரண்டம்‌, குருவி, குருகு, குறும்பூழ்‌, கூகை, கோழி, சக்கர 
வாகம்‌, சிரல்‌, சிவல்‌, சென்னம்‌, காகணவாய்ப்புள்‌, காரை, நீர்க்‌ 
காகம்‌, பருக்து, புதா, புரு, மகன்றில, மயில்‌ என்னும்‌ 36 வகை 
யான பறவைகள்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்படுகின்றன. சில நீர்‌ 
வாழ்வன. ஏனைய உயிரினங்களைக்‌ காட்டிலும்‌ பறவைகளே 
காவியத்தில்‌ பெரும்பங்கு பெற்றுப்‌ பெரும்பணி புரிகின்றன, 

அன்றில்‌ காதல்‌ உணர்ச்சி மிக்கபறவை. அன்னத்தின்‌ 
இறகு, மயிற்பீலி ஆகியவை விரரூடிகை என்னும்‌ ஆபரணம்‌ 
செய்யப்‌ பயன்பட்டன. காகம்‌, கழுகு ஆயெ பறவைகள்‌ தீய 
நீமித்தத்‌தினை உணர்த்‌ தின்றன. கருடன்‌, மயில்‌ நல்ல நிமித்‌ 
தங்கள்‌. காகத்திற்குப்‌ பகை கூகை. அசுணமா, அணில்‌, 
அடு, எருமை, எலி, ஒட்டகம்‌, கரடி, கவரிமான்‌, கழுதை, 
காளை, குதிரை, குரங்கு, சிங்கம்‌, திமிங்கலம்‌, திமிங்கிலம்‌, 
தருவை, நரி, கரம்‌, நீர்சாய்‌, பசு, பன்றி, புவி, பூனை, மான்‌, 
முயல்‌, யானை, வருடை, வெள்ளாடு, வேசரி என்னும்‌ 27 விலங்கு 
கள்‌ பாலூட்டிகள்‌ என்னும்‌ பிரிவில்‌ தரப்படுகின்றன, யறிவு 
கொண்டு விளங்குவது விலங்குகள்‌. காது வெளிப்படையாகத்‌ 
"தெரியும்‌ விலங்கினங்கள்‌ மட்டுமே குட்டி போடும்‌. அசுணமா 
இசையுணர்ச்சிமிக்க விலங்கு. அமைதியின்‌ சின்னமாக விளங்கும்‌ 
.வீலங்கு ஆடு. மக்கள்‌ பொழு துபோக்குகளில்‌ ஒன்‌.று எருமைப்‌ 
போர்‌. குதிரை, யானை, கரியின்குரல்‌, கரயின்குரல்‌ இயகிமித்‌ 
தங்களைக்‌ காட்டும்‌ விலங்குகள்‌. 

கம்பர்‌ காவியத்தில்‌ குரங்குகள்‌ ஆற்றும்‌ தொண்டு எல்லா 
அயிரினங்களின்‌ எல்லையினையும்‌ கடந்துவிட்டது. இராம 


ஆ. 


பர்சை 209° 


காவியத்தில்‌ சிங்கத்தின்‌ பண்பமையாத பாத்திரங்களை த்‌ 
தேடுதல்‌ அரி.து. சிங்கம்‌ இலக்கினமாகவும்‌, கொடியின்‌ இன்ன 
மாகவும்‌ பயன்பட்டன. பாலூட்டிகள்‌ வரிசையில்‌ திமிங்கலம்‌ 
மட்டுமே கடல்‌ நீரில்‌ வாழும்‌ இயல்புடைத்து. கொடிய பாத்திரங்‌ 
களும்‌ மானிற்கு ஒப்பாகுகன்‌றனர்‌ (கைகேயி). கம்பர்‌ யானை 
பற்றி மிகுதியாகக்‌ கூறினாராயினும்‌ பல இடங்களில்‌ இதன்‌ மத 
நிரைப்பற்றியே கூறுறொர்‌. விலங்கினங்களின்‌ பயன்பாடுகள்‌, 
பாத்திரங்களுக்கு உவமையாதல்‌ முதலியனவும்‌ இங்கு பேசப்‌ 
படுகின்றன. 
உயிரினங்கள்‌ வருமிடங்கள்‌ அனைத்தும்‌ எண்கள்‌ போட்டுச்‌ 
காட்டப்‌ பெற்றுள்ளன. 
436, கம்பன்‌ கண்ட கருத்தகைய குருகு (438-442) 
செந்தமிழ்ச்‌ செல்வி தொகுதி 49; பி, எல்‌. சாமி; கழகம்‌ 
1974-75 ்‌ 
கார்காலத்தில்‌ சைதை மடலில்‌ சறையொடுக்கு உடல்‌ 
பேராது குருகின்‌ பெடை இருந்ததாகக்‌ கூறியுள்ள செய்தி மிக 
அரிய இயற்கைச்‌ செய்தியாகும்‌. குருகு கரிய கிறமாயிருப்பதைத்‌ 
தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. இக்கருத்து கல்லாடத்திலும்‌ காணப்‌ 
படுகிறது. இதுபற்றி .கார்காலப்‌ படலத்தில்‌ 78ஆம்‌ பாடலில்‌ 
கூறியுள்ள செய்தியினை விளக்கி அது இயற்கையுடனும்‌, பறவை 
நரலார்‌. ஆராய்ச்சியுடனும்‌ ஒத்திருப்பதைக்‌ காட்டி, சங்க 
இலக்கியங்களில்‌ அது கூறியுள்ள மாற்றையும்‌ சுட்டுகிறார்‌. 
437. கம்பன்‌ காவியத்தில்‌ உயிரினங்கள்‌ (ஓர்‌ அறிவியல்‌ விளக்கம்‌) 
ட பி, எல்‌. சாமி 
கம்பன்‌ கழக வெளியீடு; அஞ்சல்‌ பெட்டி எண்‌ 24; புதுச்சேரி 
605001; மு. ப. 1975; 2499; ரூ.6 
கம்பன்‌ கூறுவதுபோல்‌ குருகுகள்‌ ரீண்ட அலைவ்ரிசையாக 
வும்‌ ஆங்கில எழுத்து 7 போன்ற வரிசையாகவும்‌ செல்வ 
அண்‌டு(!). பெருகாரை என்ற போதா; நீர்ப்பறவைகளில்‌ 
ஒன்றாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மரக்கால்‌ ஆட்டம்‌ என்பது இந்த 
நாரை இனத்தில்‌ காணப்படும்‌ ஓர்‌ ஆட்டத்தைக்‌ கண்டு பழந்‌ 
தமிழர்‌ பின்பற்றியதாகச்‌ கருத இடமுண்டு). கொக்கின்‌ 
நிழலைக்கண்டு மீன்கள்‌ அஞ்சுவதாகக்‌ கூறுவது இயற்‌ 
கையே(10), ஆறுசெல்‌ படலத்தில்‌ 43, 44, 48ஆம்‌ பாடல்களில்‌ 
கூறப்படும்‌ நாரைகள்‌ மூன்றும்‌ வெவ்வேறானவை என்று அவற்‌ 
றின்‌ வேறுபாட்டைச்‌ சுட்டுகிறார்‌. கேமிப்புள்‌, ஆழிப்புள்‌: 
சக்கரவாகப்புள்‌ இவை ஒரே பொருளுடைய பெயர்கள்‌ (14); 
அன்றில்‌ பனைமரத்தில்‌ தங்குவதையும்‌, கூடு கட்டுவதையும்‌, கூறி 
யுள்ளார்‌(16), ்‌ 
14 


216 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


குணாலம்‌ என்று எப்பறவையைக்‌ கம்பர்‌ குறிப்பிடுகின்றார்‌ 
என்பது தெரியவில்லை; குணாலம்‌ என்பது ஒருவகைக்‌ கூத்துக்குப்‌ 
பெயராகும்‌(23). அன்னத்தைப்‌ பற்றி உண்மைச்‌ செய்திகளை 
யும்‌, வடமொழியில்‌ காணப்பட்ட கற்பனைச்‌ செய்திகளையும்‌ 
கலந்து கம்பர்‌ பாடியுள்ளார்‌(23). ஓதிமம்‌ என்பது அரச அன்ன 
மாக இருக்கலாம்‌. மெல்ல ஈடத்தலையே ஒதுக்கும்‌ என்ற சொல்‌ 
குறிக்கும்‌. கம்பரும்‌ ஓதிமம்‌ என்ற பறவையின்‌ நடைக்கே இச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்தியிருப்பதால்‌ பிற்காலத்துப்‌ பொருளில்‌ 
அன்னம்‌ சீதையின்‌ ஈடைக்குத்‌ தோற்று விலகியதாகக்‌ கூறுவது 
சரியன்று(26). 

மீன்‌ கொத்தியை நீர்ப்பறவையாகக்‌ கம்பர்‌ கொண்டுள்ளார்‌. 
ஆனால்‌ மீன்கொத்தி முற்றிலும்‌ நீரைஈம்பி வாழும்‌: பறவை 
யன்று(47). கம்பர்‌ சடாயு இராவணன்மேல்‌ பாய்ந்ததைச்‌ 
சிச்சிலிப்‌ பறவை பாய்ந்து மீனைக்‌ கொத்துவதுடன்‌ ஒப்பிட்டே 
மேலே காட்டிய பாடலில்‌ கூறியுள்ளார்‌ என்றே கருதவேண்டும்‌. 
இதற்கு வேறுவிதமாகக்‌ ' கூறியுள்ள உரையாசிரியர்கள்‌ கூற்று 
தவறாகும்‌(7). பாம்பையே உண்டுவாமும்‌ கழுகு இயற்கையில்‌ 
இருக்கிறது. இதைப்‌ பாம்புப்பருந்து என்று தமிழில்‌ 
அழைப்பர்‌. கம்பர்‌ கூறிய கருடன்‌ இந்தப்‌ பாம்புப்‌ பருந்தாகவும்‌ 
இருக்கலாம்‌(28). கம்பரே கழுகு, பருந்து, பாறு ஆயெ பறவை 
களைத்‌ தனித்தண்யே ஒரேபாடலில்‌ கூறியிருப்பதால்‌ அவை வெவ்‌ 
வேறு பறவைகள்‌ என்பதை அறீயலாம்‌(29). 


கழுகின்‌ கண்களுக்கு வெகுதூரம்‌ பார்க்கும்‌ சக்தி உள்ளது 
என்பது இயற்கைச்‌ செய்தியாகும்‌(31), எருவை பார்க்கும்‌ சக்தி 
உள்ளது என்பது இயற்கைச்‌ செய்தியாகும்‌(31). எருவையாயெ 
சிவப்புப்‌ பிணந்தின்னிக்‌ கழுதையும்‌ கம்பர்‌ தெரிந்து கூறினார்‌ 
என்றே கொள்ளவேண்டும்‌(32). வழைத்த வான்பறவை என்ப 
தற்கு வழைத்த (மயிரை நீக்யெ தோல்‌) கழுத்தினையுடைய 
பெரிய பறவை என்று பொருள்‌ கொள்ளுதல்‌ ப 
மாகும்‌(33), 

.. கழுகுகள்‌ இரத்தக்கறை நீங்கக்‌ குளிப்பது கம்பரின்‌ நெடுங்‌ 
க.ற்பனையன்று உண்மையே(34). காகம்பற்றிக்‌ கம்பர்‌ கூறிய 
செய்திகள்‌ சில புராணச்‌ செய்திகள்‌. காகத்துக்கு இரண்டு 
கண்களுக்கு ஒருமணி இருப்பதாகக்‌ கூறியது . உண்மையான 
தன்று(37). கம்பர்‌ கூறியுள்ள பலவகைக்‌ குருவிகளுக்கும்‌ 
விளக்கம்‌ கூறுகிறார்‌. தூக்கணாங்குருவி மின்மினிப்பூச்சியைத்‌ 
தேடிப்பிடித்து கூட்டில்‌ விளக்காக வைப்பதாகக்‌ கூறியது 
கற்பனையேயாகும்‌(41). கிளியின்‌ சிவந்தவாயை. முருக்கம்‌ பூவிற்‌ 
கும்‌, முள்முருக்கம்‌ பூவிற்கும்‌ ஒப்பிட்டுச்‌ சங்க நூல்‌ மரபில்‌ பாடி 


இய நகை 11 


யுள்ளார்‌(43), நொச்சியின்‌ இலை மயீலடிப்பேரல பிரிந்து காணப்‌ 
படுவதாக உவமை கூறியது பொருத்தமானதே(45). 

இடி இடிக்கும்பொழு.து காட்டு மயில்கள்‌ பயந்து சிதறி ஓடு 
வதம்‌ கூவுவகும்‌ இயற்கையாகக்‌ காணக்கூடியதென்று கூறுவர்‌. 
ஒருமயில்பெற்ற குஞ்சுகள்‌ பலவற்றுள்‌ மூத்தகுஞ்சுக்கே கலாபம்‌ 
முளைத்துவரும்‌ என்று கம்பர்‌ கூ றியுள்ளது தவறு(40), கவுதாரி 
கள்‌ ஆண்டிற்கு ஒருமுறை கூட்டங்கூட்டமாக இடம்விட்டு இடம்‌ 
பெயர்தல்‌ வழக்கமாகும்‌(49). கம்பர்‌ 4-6-37இல்‌. கூறியுள்ள 
இயற்கைச்‌ சூழ்நிலை, யூகக்குரங்கு இயற்கையாக வாழும்‌ சூழ்நிலை 
யைக்‌ குறிப்பதாக உள்ளது. மக்தி பொதுவாகப்‌ பெண்குரங்கை 
உணர்த்தம்‌ பெயராயினும்‌ சிறப்பாக ஒருவகைச்‌ குரங்கு இனத்‌ 
தையே குறிக்கும்‌. குரங்குபல மனிதச்‌ செயல்களைச்‌ செய்வதாகக்‌ 
கம்பர்‌ கற்பித்துச்‌ ல பாடல்களில்‌ கூறியுள்ளார்‌(52). 

ஈரியைப்பற்றிய சில கற்பனைச்‌ செய்திகளைக்‌ கூறும்‌ கம்பர்‌ 
பூனை பற்றிய அறிவியற்‌ செய்தி எதையும்‌ கூறவில்லை. கரடி 
களுக்குப்‌ புற்றை உடைத்துத்‌ தள்ளுவதும்‌ தலைகீழாக்குவ தம்‌ 
இயற்கையான குணமாகும்‌(54). கம்பர்‌ ஒட்டகம்‌ பற்றிக்‌ 
கூறியவை உண்மைச்‌ செய்திகள்‌. கம்பர்‌ காலத்திலேயே 
கன்றைக்‌ கொன்று பால்‌ கறக்கும்‌ கொடுமை இருந்தது தெரிய. 
வருறைது. (2-9-105) ஆட்டைப்பற்றித்‌ தருபவை பெரும்பாலும்‌ 
கற்பனை வாய்ந்தவையே(56). 

ஆமா என்ற காட்டுப்‌ பசுவை அதன்‌ இயற்கையான சூழ்நிலை 
யில்‌ கம்பர்‌ கூறியுள்ளார்‌(58). யானைக்குச்‌ கன்னத்தில்‌ மதம்‌ 
வடியும்‌, மதத்தில்‌ முத்து உண்டாகுமென்று கூறியது 
கற்பனை(60). எழிலைப்‌ பாலையின்பூ மதநாற்றம்‌ நாறுகிறது. 
யானைக்கு விரோதமானது என்று கம்பர்‌ கூறிய செய்தி உண்மை 
யானதாகவே தெரிகிறது, ஆபத்துவருங்கால்‌ தலைமை வடிக்கும்‌ 
ஆண்‌ யானைத்‌ தன்‌ கூட்டத்தைக்‌ காக்க வரும்‌ என்ற செய்தி 
உண்மையே(62). யானை சனங்கொள்ளும்போது தும்பிக்கையை 
மேலே தூக்கிப்‌ பிளறி ஓடும்‌ என்பதும்‌ உண்மையே(63). யானை 
யைச்‌ சிற்றெறும்புகள்‌ வருத்திவதைத்‌ தெளிவாகக்‌ கூறி 
யுள்ளார்‌(64). 

சிங்கத்தைப்‌ பற்றி வரும்‌ செய்திகள்‌ பெரும்பாலும்‌ 
க.ற்பனையே(65). மேகத்தின்‌ வழியாகச்‌ சூரியனின்‌ பசுங்கஇர்கள்‌ 
பட்டுக்‌ குதிக்கின்‌ ற வருடையாடுகள்‌ மரகதஒளிபட்டுத்‌ தெரிந்தன 
என்ற: கம்பரின்‌ கற்பனையிலும்‌ வருடையைப்ப, ற்றிய செய்தி 
உண்மையான (66). மயிர்‌ கீப்பின்‌ வாழாக்‌ கவரிமான்‌ என்பது 
பனிக்கட்டி சூழந்த சூழ்நிலையில்‌ மயிர்ப்‌ போர்வையை இழந்து 
வாழாத தன்மையைக்‌ குறித்ததேயாம்‌. இதில்‌ பிற்காலத்தில்‌ 
கற்பனை மிகுவிக்கப்பட்ட த(67), புலியின்‌ இயற்கையான உணவு. 


212 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மான்‌. புள்ளிமானையே விரும்பித்‌ தின்னும்‌. எனவே இராவணன்‌ 
சிதைக்குப்‌ புலியையும்‌, புள்‌ ளிமானையும்‌ ஒப்புமைகூறியது மிகப்‌ 
பொருத்தம்‌. கண்‌ திறக்காது மயிர்‌ முளைக்காது இருந்த குட்டி 
யைக்‌ கவ்வி புலி ஓடினதாகக்‌ கூறியது அரிய இயற்கைக்‌ காட்சி 
யாகும்‌(69). தாயின்றி இருந்தபோதிலும்‌, புலிக்குட்டி கவரப்‌ 
படாது. இதனைக்‌ கம்பர்‌ அழகாக உவமித்துள்ளார்‌ (70). 


முயலை நிலவுடன்‌ சேர்த்துக்‌ கற்பனையாகப்‌ பல பாடல்களில்‌ 
கூறியுள்ளார்‌. கம்பர்‌ கூறிய நீர்க்குரங்கு கற்பனை விலங்கல்ல(71), 
கம்பர்‌ சொல்லாது விட்ட கடல்‌ விலங்கு கடற்பசு வெனப்படும்‌ 
வீலங்குதான்‌(73). நீடநாய்கள்‌ நீரில்‌ உருண்டு சறுக்கி விளையாடு 
வது உண்மையே(76). இடங்கர்‌, கராம்‌, முதலை ஆயெ பெயர்‌ 
வைத்துக்‌ கூறினும்‌ கூன்றையும்‌ ஓரே வீலங்காகவே கொண்டுள்‌ 
ளார்‌, இடங்கர்‌ நீர்ப்‌.பாய்கையைவிட்டு வெளிவந்து கரைகளில்‌ 
வாயைமடித்துத்‌ கூன்னெ என்று கூறியுள்ளார்‌. முதலைகள்‌ 
வாயைத்‌ திறந்து கடத்தலே பழக்கமாகும்‌(78). தேரைகள்‌ 
சாரைப்பாம்பிற்கு அஞ்சுவதாகக்‌ கூறியது உண்மைச்செய்‌த(79). 


பாம்புகள்‌ மூங்கிலில்‌ வாழ்வதும்‌ உண்மை(80). கஞ்சை 
உமிழ்‌ தவீசும்‌ பாம்பைப்பற்றிச்‌ செவிவழிச்‌ செய்தியாக அறிந்து 
கூறியிருப்பர்‌(82). மாசுணம்‌ இரையைப்‌ பிடிக்க பேர்‌அவாவோடு 
விரைவ தும்‌, அக்கால்‌ மூங்கில்கள்‌ வேரற்று வீழ்வதும்‌ நடக்கக்‌ 
கூடியத(83), ஆமை.ற்றிய இயற்கைச்‌ செய்திகள்‌ இல்லை(85), 
சலஞ்சலம்‌ என்ற சங்கு, வலம்புரிச்‌ சங்கு ஆயிரம்‌ சூழ்ந்தது 
என்று சொல்லப்பட்டுள்ளது. இத்தகைய சங்கு இயற்கையில்‌ 
இருப்பதாகத்‌ தெரியவில்லை(80). மண்ணில்‌ புதைந்து ஈத்தை 
உறங்குவதும்‌, சிலந்தியைல்‌ குரங்கு தின்ப தும்‌ உண்மையே(91). 
இரத்தத்தினை மொய்க்கும்‌ ஈக்கள்‌ இருப்பதும்‌(93), தும்பிகள்‌ 
மரத்தை நன்கு துளைத்து அங்கு தங்கும்‌(94) என்றதும்‌ உண்மை. 
கம்பர்‌ தனது காவியத்தில்‌ ஏறக்குறைய 46 பறவைகளையும்‌, 32 
விலங்குகளையும்‌, 14 ஊர்வனவற்றையும்‌, 29 மீன்‌, பூச்சிகள்‌ 
மூதலிய பிறவகை உயிர்களையும்‌ பாடியுள்ளார்‌(99). 


இவற்றைத்‌ தெளிவாக, கம்பர்‌ பாடியுள்ளமுறை, அவற்றில்‌ 
உண்மை, கற்பனை ,அவ்வுயிர்களின்‌ இயல்புகள்‌, ஒரே வகையைச்‌ 
சேர்ந்த பல இனங்களின்‌ வேறுபாடு முதலியவற்றுடன்‌, பிற 
இலக்கியங்களுடனும்‌ ஒப்பிட்டு, இந்‌ நூலைச்‌ சிறப்புடன்‌ அமைச்‌ 
துள்ளார்‌. இந்நூலுக்கு வை, வேங்கடகப்பா ரெட்டியார்‌ பதப்‌ 
புரை வழங்கியுள்ளார்‌. பிற்சேர்க்கையாக மேற்கொள்‌ எடுத்‌ 
தாண்ட நூல்களையும்‌, கம்பன்‌ காவியத்‌ கள்‌ வந்துள்ள உயிரினங்‌ 
களின்‌ ஆங்லெ அறிவியல்‌ பெயர்களின்‌ வரிசையையும்‌ 
தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. 


ரியல்‌ 213 
அரசியல்‌ 


கம்பனின்‌ அரசியல்‌ கொள்கைகளை ஈவிலும்‌ கட்டுரைகள்‌ 
இங்குள. எஸ்‌. இராரொஷ்ணனின்‌ “கம்பன்‌ கண்ட அரசியல்‌ 
எனும்‌ நூல்‌ குறிப்பிடற்குரித்‌ து. 
438. அயோத்தியரசு (353-360) 
தமிழ்ப்பொழில்‌: ௮. பாண்டுரங்கன்‌ எம்‌. ஏ; மார்ச்‌-எப்‌. 1961 

மக்களுக்கும்‌ மன்னனுக்கும்‌ உள்ள தொடர்பை மக்களாட்சி 
முறைக்கண்‌ கொண்டு அரசியல்‌ வகுத்தவர்‌ கம்பர்‌(356). (பால * 
4:10) வள்ளுவர்‌ கருத்துக்கேற்ப அரசனையும்‌ அமைச்சர்களையும்‌ 
அமைத்துள்ளார்‌. (குறள்‌. கொலையிற்‌ கொடியாரை, பால; 4:12: 
குறள்‌: அறிகொன்றறியான்‌ எனினும்‌, அயோ: 1:8; குறள்‌ : 
தெரிதலும்‌ தேர்ம்து செயலும்‌, அயோ: 1:51) அமைச்சர்களுடன்‌ 
இராமனுக்குப்‌ பட்டம்குட்ட அலோசிக்கும்‌ தயரதன்‌ செயல்‌ 
ஒன்றே, அவனின்‌ சிறந்த பண்பாட்டிற்கு, மக்களாட்சி முறைக்கு 
எடுத்துக்காட்டாக அமையும்‌. அரசாள வல்லமை மட்டும்‌ 
போதாது, அறனோடமைந்த ஒழுக்கமும்‌ வேண்டும்‌ என்று கம்பர்‌ 
கருதுகிறார்‌. எனவே வில்லில்வல்ல இராமனை “வீரன்‌ என்னாத, 
“நல்லவன்‌” என்று பாடுறோர்‌. கோசலகாட்டின்‌ வளத்தைக்‌ 
கூறிய ஆசிரியர்‌, இத்தகைய நலம்நிறைந்த சோசலசாட்டினின்‌ று, 
மக்களாட்சி மலர்ந்துள்ள இக்காலம்‌ கற்றறிந்து கடைப்பிடிக்க 
வேண்டிய கொள்கைகள்‌ பலஉள(360) என்றோர்‌. 
439, Political ideas in Kambaramayanam 

K. V. Dakshiyayini - 
- Madras University, M. Litt. Thesis; 1963; 5-160 

Introduction 1—5, The Colas 1—2, Forms of Govern- 
ment (23—37), Kingship 38-80, Land and people 81--103, 
Ministers 104—34, War and peace 135—145, Valluvar and 
Kamban 146~ 154, Kamban’s Utopia and Epilogue 155—160 
Bibliography. 

Kamban’s presentation of the four states of Ayodhya, 
Mithila, Kiskindha and Lanka reveal to us his Knowledge of 
different systems of Government His description of Guha 
and his followers present yet another form of an undeveloped 
state, His ideal monarchy recalls to us that of the British 
government, Jt is a paradox that England enjoys a democratic 
form of government witha king at its helm of affairs(25), 
The way in which discussions were carried on in Ayodhya 
reveals tous the utter fulflmznt of this 880300 of democracy(28), 


214 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


fhe rule of Ravana stood in striking contrast with the 
democratic monarchy of Ayodhya(27). Ravana’s kingdom 
recalls to us the days of Athens and sparta(28). Through 
the delineation of the character of Dasaratha, Kamban out- 
lines the characteristics of a perfect king. In Dasaratha one 
may recognize the model of an ideal king and his life may 
serve as a commentary on all the noble qualities which 
Shakespeare has drawn in his immortal play, ‘Macbeth’(45). 


... The message which Kamban conveys through Mandothari 
and Vibishna is indeed a message that can be handed down to 
generations a man yet unborn(56). Vasishtha’s advice to Rama 
on the eve of his coronation infact gives the quintessence of 
Kamban’s political philosophy(60), Sita’s administrative 
knowledge is very high which we can infer from her address 
to Ravana inher lone exile(57). Kamban who belongs to 
cola period must have noted all these practices which he 
describes in his epic(68), Kamban’s conception of education 
is of an all embracing nature, for it is not merely of the earth, 
earthy, but it flings open the doors of a life beyond(84). 

, Kamban is never tired describing the hearty welcome 
which the guests receiveat the hand of the hosts who are 
lavish in their. gifts and generous toa fault(93). Kamban 
describes the practice of giving paddy to the poor on thé: 
field of harvest itself(98). Kamban echoes what Valluvar 
observes about ‘ministers, While introducing the ministers, 
Kamban sings that each one is like Brihaspati adorning the 
court of Indra(109). Kamban has given us an ideal picture of 
a minister through his delineation of the character of 
Vibishana(118). Kamban describes the very type and pattern 
of ambassodors whom Valluvar has in mind(126), In the 
mouth of Vibishana, Kamban put his own reflection regarding 
ambassadors(13i): Though Kamban’s ideal is in the direction 
of peace yet he as an epic poet has to give us a detailed picture 
of the might, of arms engaged in good old times of yore(139). 


Kamban follows in the foot-steps of Valluvar whose very 
words are woven into the texture of his own song(152), What 
Valluvar applies to the individual Kamban applies to his state 
for Kamban believes in the spiritualization of politics through 
the magic touch of love(154). Kamban is vastly indebted to 


அரசியல்‌ 218 


Valluvar whose influence we feel at every stage of Kamban’s 
evolution of political thoughts(154). Kamban picture of an 
ideal monarchy is not without the touches of the modern type 
of government and common wealth as conceived by political 
writers of our Era(159). 


440, கம்பன்‌ அரசியலறிஞர்‌ (98-111) (கவிதை) 
கவியரங்கக்‌ கவிதைகள்‌: ரகுகாதன்‌; 1963 

“மன்னவனும்‌ நீயோ வளநாடும்‌ உனதோ” என்று சோழனைப்‌ 
பீரிந்த கம்பன்‌, சோழ காட்டை விட்டகன்‌ போ து மக்கள்‌ நிலை 
கண்டு வாடித்‌ தன்‌ கனவினை ஈனவாக்கக்‌ கரவியத்தில்‌ ஏற்றி 
னார்‌. கம்பர்‌ காட்டும்‌ அமைச்சர்‌, அரசர்‌ கடமைகள்‌ இவற்றால்‌ 
அரசியலறிஞராகக்‌ காட்டுறொர்‌. 


441. தசரத இராச்சியமும்‌ இராம இராச்சியமும்‌ (124-139) 
நாடகக்‌ காப்பியங்கள்‌: தெ. பொ. மீனாட்செந்தரனார்‌ 
சேகர்‌ பதிப்பகம்‌: 30, போஸ்ட்‌ ஆபிஸ்‌ தெரு; சென்னை - 1 மு. ப. 

ஏப்‌. 1966; ரூ. 3-50 

ஒரு மனிதன்‌ எவ்வாறு வாழ்ந்து உயர முடியும்‌? பிறசை 
எவ்வாறு வாழ்விக்க முடியும்‌? அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள்‌ 
என்ன? அப்படி உருவாகும்‌ இராம ராஜ்யம்‌ எப்போது யாரால்‌ 
எப்படி நிலை பெறும்‌?-—இந்த உயரிய கருத்துகளை எல்லாம்‌ 
விளக்குகின்ற காப்பியமே இராமாவதாரம்‌(124). தசரதனுடைய 
அரசில்‌ உள்ள தன்னல எண்ணத்தைக்‌ கைகேயி பரதனுக்காக 
அரசுரிமை வேண்டுவது மூலம்‌ காட்டுகிறார்‌, இராமன்‌, 
சுக்கிரிவன்‌, விபீடணனுக்குப்‌ பட்டம்‌ கட்டி இராமராஜ்யம்‌ 
வளரும்‌ என எண்ணுகின்றான்‌. எதிர்ப்பு அரசுகள்‌ உருவாகும்‌ 
என்று மினைக்கவில்லை. தசரத இராச்சியத்தில்‌ பல மனைவியரை 
மணப்பது வழக்கம்‌. இராமராச்சியத்தில்‌ ஒரு மனைவிதான்‌ ஒருவ 
னுக்கு உண்டு. 

இராமராச்சியத்தில்‌ பிறரையே கருதுன்ற அன்புக்கண்‌ 
ஒன்றே இருத்தலின்‌ தசரதனுக்கு நேர்ந்த சாபம்‌ நேர வழியில்லை. 
ஆனால்‌ தசரதனுடைய அறம்‌, வீரம்‌, அன்பு இவற்றிலிருந்து 
இராமராச்சியம்‌ உருவாகியது. இராமனும்‌ உருவாகிறான்‌. தசரதன்‌. 
தன்னலத்தை மறந்து அறத்தை வளர்த்தான்‌. (அறத்திற்காக 
உயிர்‌ கொடுத்தத) தன்னலத்தைப்‌ பிறர்‌ நலமாக்கனான்‌ (விசவா 
மித்‌ இரர்க்கு மக்களைக்‌ கொடுத்தான்‌. மெத்‌ தம்பதியர்களுக்குத்‌ 
தன்னையே கொடுத்தான்‌) இராமனுக்கு ஊன்‌ உடம்பு கெர்டுத்‌ 
தவள்‌ கோசலை. புகழ்‌ உடம்பு கொடுத்தவள்‌ கைகேயி. தசரதன்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ மோட்சமடைய எண்ணம்‌ உடையவன்‌ என்ப 
தனைக்‌ காட்டவே கம்பன்‌ அவனைப்‌ பிரமலோகத்‌்இல்‌ வைத்தான்‌. 


16 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இச்கத்‌ தசரதராச்சியத்தில்கான்‌ இராமராச்சியம்‌. தோன்ற 
முடியும்‌. 
442, கம்பன்‌ கண்ட அரசியல்‌ 
எஸ்‌. இராமூருஷ்ணன்‌ 

ஸ்டார்‌ பிரசுரம்‌: திருவல்லிக்கேணி; சென்னை - 5; மு. ப. 1969; 

4-136; ரூ. 2 g 

பாரம்பரியம்‌ (3-14), இராவணன்‌ அமைத்த ஏகாதிபத்தியம்‌ 
(18-63), இராமன்‌ ஓதிய அரசநீதி (64-93), கோசலம்‌ தழுவிய 
பொதுமை நெறி (04-140) என்னும்‌ நான்கு கட்டுரைகளை 
உள்ளடக்கிய து இந்நூல்‌. 

முன்னோர்கள து அரியல்‌ கருத்துகளைக்‌ கசடறக்‌ கற்றுத்‌ 
தெளிந்த கம்பன்‌, கொள்வன கொண்டும்‌, விடுப்பன விடுத்தும்‌, 
புதியன புனைந்தும்‌, ஆட்சிச்‌ கலையில்‌ புரட்சி செய்திருக்கருன்‌. 
அது கோசலமாக உருவெடுத்தது. அரக்கப்‌ பேரரசின்‌ தலைககரே 
ஆக்கிரமிப்புக்‌ கொள்கையின்‌ சின்னமாக விளங்குகின்றது. காம 
மும்‌ தாபமும்‌ வெகுளியும்‌ வஞ்சகமும்‌ பொய்யும்‌ பொல்லாங்கும்‌ 
அரக்க அரசியலில்‌ மேவிய ஏற்றத்தை மாரீசன்‌ வதைப்படலம்‌ 
புலப்படுத்துன்ற து. 

மனத்துக்கு இனியன பேசுவோரையே இராவணன்‌ . தழு 
வினான்‌. மாறுபட்ட அமைச்சரை மாய்ப்பத இராவண அரசியல்‌. 
தவத்தால்‌ திருவிற்றவர்‌ தருமம்‌ தவறிக்‌ கருமம்‌ புரிந்தால்‌ அழிவ து 
உறுதி என்பதே இராவண வதத்தின்‌ படிப்பினை. வாலிவதைக்‌ 
குப்‌ பின்‌ சுச்கிரிவனுக்கு இராமன்‌ அரசநீதி ஓதும்‌ வகையில்‌ சார்‌ 
பறம்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. வலிய வந்து மாறுகொண்ட 
தீயோரையும்‌ திருத்த முயல்வதும்‌, அது இல்லாத போதே 
அவரை ஒறுப்பதும்‌ இராமனது ஈடைமுறையாகும்‌. ஆயின்‌ 
இத்தகைய செவ்விய வழியில்‌ ஒழுகும்‌ இராமன்‌ “வில்‌ உண்டு, 
அம்பு உண்டு. நன்‌ றி கொன்றவனைக்‌ கொல்வேன்‌” என்கிறான்‌... 
சான்றோன்‌ சித்தம்‌ கலங்கும்போதே சார்பறம்‌ பேசுவான்‌. 

அயோத்தி மக்கள்‌ அன்பின்‌ திறமும்‌, அறிவின்‌ உரமும்‌, 
தவத்தின்‌ செம்மையும்‌, அறத்தின்‌ ஊற்றமும்‌ ஒருசேரப்‌ 
பெற்றுப்‌ போகம்‌ என்ற சனியை அடைந்து துகர்ந்தனர்‌. சிங்க 
மனைய வலிமையுடைய தயரதன்‌ மன்னுயீரெல்லாம்‌ தன்னுயிர்‌ 
போல்‌ பாதுகாத்தலால்‌ அவன்‌ எல்லா உயிரும்‌ தங்குவதாகிய 
உடலை ஓத்திருந்தான்‌ என்பது கம்பர்‌ கருத்து. தயரதன்‌ நாற்‌ 
படை பெருமையைச்‌ கம்பன்‌ விரித்துரைக்கவில்லை. கம்பன து கன 
வுலகமான முதலறம்‌ கண்ட கோசலத்தில்‌ படை அழகுக்கே 
அமைவதாயிற்று, நல்லோருக்கு ஈன்மை செய்யும்‌ ஈண்பன்‌ 
தயரதன்‌ கோசிக முனிவன்‌ இராமனை உரிமையுடன்‌ கேட்டல்‌, 


தத்துவம்‌ 217 


மாந்தர்‌ அனைவரும்‌ பொதுமை வழியில்‌ தோழமை கூடி அறம்‌ 
இயற்றி இன்பம்‌ துய்க்கும்‌ ஈவயுகத்தைக்‌ காண்பத ற்கான அரிய 
முயற்சியில்‌, ஊக்கமும்‌ ஊற்றமும்‌ அளிப்பதாகக்‌ கம்பனது 
கோசலம்‌ உயிர்த்தெழுந்து ஒளிர்‌, றது: 

இராமகாதை இத்தரிக்கும்‌ மூன்று வகையான கோன்மை 
நிலைகள்‌ பற்றியே ஆசிரியர்‌ இர்‌.நாலில்‌ ஆய்ன்றார்‌. 
443, கம்பன்‌ கண்ட கனவு (73-84) 
நீங்களும்‌ சுவையுங்கள்‌ : தெ. பொ. மீனாட்சசெர்தரனார்‌ 
தெ. பொ. மீ. வெள்ளிவிழா வெளியீடு; வசந்தம்‌ பதிப்பகம்‌; 

இருவல்லிக்கேணி; சென்னை - 5; ரூ. 3-50 

கனவெனக்‌ கூறத்தக்க முறையில்‌ முதலில்‌ பாடியவன்‌ 
கம்பனே எனலாம்‌. நாட்டுப்படலம்‌, ககரப்படலம்‌ எனப்‌ பிரித்து 
அச்கனவினை முதலில்‌ வகுத்தவன்‌ அவனே ஆவான்‌(75). பத்தாம்‌ 
ஆற்‌. பிற்பட்டது அன்று இந்நூல்‌ என்று கருத இடம்‌ 
உண்டு(75). இந்காளைய சரண்டம்‌ கொள்கையின்‌ பேரொளியாக 
இலங்கை விளங்குகிறது. உழைப்பின்‌ எழுந்த பேரொளியாக 
வீளங்குகறது, இராமஇராச்சியமாய்‌ இனி விளையப்போகும்‌ 
கோசலகாடு(77). இராமஇராச்சியம்‌ அறமே வடிவான அ, அன்பே 
உயிரான து, இன்பமே வெள்ளமிடுவ து. இராவண இராச்சியம்‌ 
மறமே வடிவானது. அறமும்‌ உட்புகாதது என்கிறான்‌ கம்பன்‌ (87). 
அயோத்தியோ உழைப்பின்‌ வீறாப்பு. அன்பின்‌ விளைவு. அருளின்‌ 
வாழ்வு, ஒற்றுமை அறிவின்‌ வீளக்கம்‌, இன்ப அவக 
இதுதான்‌ கம்பன்‌ கண்ட கனவு. 


தத்துவம்‌ 
கம்பனுணர்த்தும்‌ தத்துவக்‌ கருத்துகளை இங்டெம்‌ 
பெறுவன தருகின்றன. ப. ஸ்ரீரிவாசன்‌ (வாலிமோஷம்‌), ௩. ரா. 
முருகவேள்‌ (இராமாயண நுண்பொருள்‌) கட்டுரைகள்‌ சிறப்‌ 
பிடம்‌ பெறுன் றன, 
444, சுந்தர காண்டம்‌ 
செந்தமிழ்‌ தொகுதி; 12, 13, சேஷையங்காரவர்கள்‌ 1913-1915 
“மீட்டுமுறை வேண்டுவனவில்லை' என்னும்‌ பாடலுக்குப்‌ பத 
வுரை கூறி மேலும்‌ அனுமனாயெ ஆசாரியன்‌ ராசஸ மண்டல 
மாகிய சம்ஸாரபந்தத்தால்‌ ஈவிவடையா நின்ற சதையாயெ 
சேதனனுக்குத்‌ திருவாழியாயெ திருவஷ்டாக்ஷரத்தை வேத 
விதிப்படி பிரஸாதித்தல்‌ என்பதனையும்‌ இச்‌ செய்யுள்‌ கொண்‌ 
டுள்ளது போலும்‌(329) என்றார்‌. *இறந்தனர்‌ பிறந்த பயன்‌... ?, 
“இழந்த மணி புற்றர வெதிர்ந்த..." என்னும்‌ பாடல்களுக்கும்‌ 
பொருள் கூறி, திருவஷ்டாசரவுபதேச (பூர்வமாகச்‌ சேதனனுக்‌ 


218 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


குண்டாகும்‌ ஆத்மானந்த வைபவத்தைப்‌ பூர்வாசாரியர்களாற்‌, 
ய்லவித திருஷ்டாம்தங்களுடன்‌ விரித்தெழுதப்‌ பெற்றதம்‌ 
இணங்க இவ்விடத்திலும்‌ கூறியுள்ளனர்‌ போலும்‌ என்‌ 
இருர்‌(419). 

“வாங்னெள்‌ முலைக்‌ குவையில்‌ வைத்தனள்‌...”, “மோக்கு முலை 
வைத்துற முயங்கு...” எனும்‌ இப்பாடல்களில்‌ இருமர்இிரத்தை 
அனுபவித்ததன்‌ நிலை, நீண்ட விழி நேரிழை தன்‌...” * இருந்து 
பசியாலிட... எனும்‌ பாடல்களில்‌ திருமந்திரத்இன்‌ க 
பெருமை ஆயெவையும்‌, 'இத்தகையளாகியுயிரே...” எனும்‌ பாட 
லால்‌ கருதக்‌ கதையுடன்‌ ஆசாரியனை ஸ்தோத்திரம்‌ செய்தல்‌ 
அடங்கியுள்ள து என்கிறார்‌. “மும்மையா முலகர்‌ தந்த...” 'பாழிய 
பணைத்தோள்‌' என்னும்‌ பாடல்களில்‌ ஆசாரியனுக்குச்‌ செய்யும்‌ 
கைம்மாறு யாதொன்றுமில்லையே யென்று மனம்‌ ரொர்து 
தன்னால்‌ செய்யக்கூடிய “பல்லாண்டு பல்லாண்டு? என்று மங்களா 
சாசனம்‌ செய்கிறான்‌ என்பது பொருந்தும்‌. 

845, வாலி மோஷம்‌ (370-376), (410-416) 
ஆனந்தபோதினி: ப. ஸ்ரீநிவாசன்‌. ஈவ. டிச. [931 
வாலிவதைக்குக்‌ கூறப்படும்‌ பீற காரணங்களை மறுத்து, 
வாலிவதை இராமன்‌ மேற்கொண்டுள்ள அவதார லட்சம்‌ 
நிறைவேறுவதற்கு அவசியம்‌. அதனால்‌ வாலிவதை நிகழ்கிறது 
என்றுரைத்து". .வாலிவதையின்‌ தத்துவத்தையும்‌ கூறுஇருர்‌. 
நிராயுதபாணியான வாலி மீது மறைந்திருந்து அம்பெய்தது 
.ற்றமே என்றோர்‌. சுக்கிரீவன்‌ என்பவன்‌ அதிகாரிபுருஷன்‌, 
தரலியென்பவன்‌ தாமத குணம்‌. வாலியால்‌ சுக்கிரிவன்‌ துன்புற்று 
னென்றது, தாமத குணமாகிய மூட விருத்தியால்‌ அதிகாரி 
புருஷன்‌ அன்பற்றானென்பதாம்‌. 

வாலி சுக்கிரீவன்‌ மனைவியைக்‌ கவர்க்தானென்பது, தாமத 
குணத்தால்‌ சத்துவ குண நீக்கம்‌, சுக்கிரீவன்‌ வாலிக்குப்‌ பயந்து 
அவன்‌ செல்லக்‌ கூடாததோரிடத்தில்‌ வானரங்களோடு வத்து 
வந்தானென்ப த, அதிகாரி புருஷன்‌ தாமத குணத்தையஞ்சி அது 
அணுகா சாது சங்கத்தையடுத்து சாதுக்களோடு வசித்தல்‌. அங்கு 
இடிக்கும்‌ காலத்திலும்‌ “வாலியை யொழித்துத்‌ தன்‌ மனைவியை 
அடைவதென்றோ" என்றேக்கங்‌ கொண்டிருந்தானென்ப ௮, 
சீரதுக்களிடையே வசித்திருந்த காலத்தும்‌ தாமத குணத்தை 
யொழித்‌ அ மோட்சானு குணமான சத்துவ குணத்தை யடைவ 
தென்றோ என்றேக்கங்‌ கொண்டிருக்தானென்பதாம்‌. இராம 
பிரானைக்‌ காண்டல்‌ சத்குரு தரிசனம்‌. இராமனைச்‌ சரணாகதி 
யஓடதல்‌ சதாசாரியனைச்‌ சரணாகதி யடைதலாகும்‌, 


தத்துவம்‌ 219 : 

எழு மரா மரங்கள்‌ ஏழு அஞ்ஞான பூமிகள்‌ (பீஜ சாக்ரெம்‌, 
சாக்ரெம்‌, மகா சாக்கிரம்‌, சாக்கிர சொப்பனம்‌, சொப்பன 
சாக்கிரம்‌, சழுத்தி) அவற்றை-அவற்றுள் ளேயேதேனு மொன்றை 
யாவ து அழிக்க வல்லவரே தாமத குண வீருத்தியாகிய வாலியைக்‌ 
கொல்லவல்லவர்‌. அம்மரங்களேமும்‌ இராமனால்‌ அழிந்த 
வென்பது ௪தாசாரியனால்‌ அஞ்ஞான பூமிகளேழு மழிர்தனனிவன்‌ 
பதாம்‌. 

துந்துபியினுடலை இராமன்‌ தம்பியாயெ இலக்குமணனால்‌ 
நீக்கனானென்றது; சதாசாரியன்‌ தத்துவ விசாரத்தால்‌ தேகாபி 
மானத்தை அகற்றியதாம்‌. இராமன்‌ வாலியை மறைந்திருந்து 
கணைதொடுத்தக்‌ கொன்றானென்பது சற்குருவானவர்‌ இரகசிய 
மாக வுபதேசித்த தத்தவமசி, மகா வாக்கய உபதேசத்தால்‌ 
(இராமபாணம்‌) உண்டான ஞானத்தால்‌ சன்ன மரண சம்சாரத்‌ 
இற்கேதுவாகிய அஞ்ஞானமென்கின்‌ ற காரண சரீரம்‌ நரத்தலே 
வாலி மரணமாம்‌. பின்னர்‌ சுக்கிரீவன்‌ மனைவியையடைந்து 
மகுடாபிஷேகம்‌ செய்யப்‌ பெற்‌, மவனாய்ச்‌ சுகமா யரசாண்டிருந்தா 
னென்ப த; அதிகாரி புருஷன்‌ சத்துவ குணத்தையடைந்து சீவ 
பாவத்தை யகற்றிக்‌ கூடஸ்தப்‌ பிரமமாட சச்சிதானந்த சொரூபி 
யாய்ச்‌ சிவன்‌ முக்தனாய்த்‌ திகழ்ந்தானென்பதாம்‌. 

யார்‌ செய்தது சரி என்ற வினா எழுப்பி சர்ச்சை புரிவதை 
விட தத்துவார்த்தமாகப்‌ பொருள்‌ காண்பதால்‌ குழப்பமில்லை. 
ஆகவே தத்துவ விளக்கம்‌ கூறப்பட்டது என்று அன்பர்‌ ஒருவர்‌ 
கேட்ட கேள்விக்குத்‌ தத்துவ விளக்கம்‌ கூறியதன்‌ காரணம்‌ 
கூறுறொர்‌. 


446, கம்பரும்‌ சமய வளர்ச்சியும்‌ (325-336) 
‘Tamil Culture, Vol. 8 No, 4; ஜி. எதிராஜுலு நாயுடு; Oct. Dec. 

1959. 

சமரச நோக்கம்‌ கொண்டவர்‌. பக்தி உணர்ச்சியை ஊட்டும்‌ 
விராதன்‌ தோத்திரமும்‌, கவந்தன்‌ தோத்திரமும்‌ கம்பராமா 
யணத்தில்‌ தத்துவ ஞானப்‌ பெருரி தியெனப்‌ போற்றப்பட்டு 
வருகின்றன (328), தம்தம்‌ இஷ்ட தெய்வமென்று செய்யும்‌ வழி 
பாடுகளையெல்லாம்‌ பரம்பொருள்‌ ஒருவரே அவரவர்‌ வழிபடு 
தெய்வமாய்‌ இருக்கது ஏற்றுக்‌ கொள்றோர்‌ என்பது கம்பர்‌ 
சித்தாந்தம்‌ (328), 

பக்தன து குறிக்கோள்‌ பகவானுடன்‌ ஐக்கியமாக முய லுவதே 
என்பதைக்‌ கம்பர்‌ பரதன்‌ மூலம்‌ காட்டுகிறார்‌(329). உலகப்பற்றை 
விட்டுப்‌ பகவானைப்‌ பற்றிவ்ட்டால்‌ அவன்‌ பேரருள்‌ சித்திக்கும்‌ 
என்பதற்கு வீடணன்‌ தக்க சான்று(332). பற்றுவிட முடியாத 
கும்பகர்ணன்‌ இறைவன்‌ அருளுக்குப்‌ பததிரமாகர்மல்‌ போர்க்‌ 


520 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


களத்தில்‌ மடிர்‌.து போகின்றான்‌. எல்லா உயிர்கள்‌ மாட்டும்‌ இறை 
வனுக்கறாக்கும்‌ கருணையையும்‌, அவர்கள்‌ உய்யத்‌ தருணம்‌ 
வாய்த்தபோ து அவன்‌ பரிவு காட்டுவதையும்‌ கும்பகருணன்‌ பால்‌ 
கம்பர்‌ எடுத்தக்காட்டுரறோர்‌ (333). (வீடணனை அறநெறியின்பால்‌ 
வருமாறு கும்பகருணனை அழைக்கத்‌ தூண்டுதல்‌) பக்தன்‌ 
இறைவனை ஈண்பனைப்போல்‌ கே9த்து ஓழுக வேண்டுமென்ப 
தற்குச்‌ சுக்கிரீவன்‌ ஒரு உதாரணம்‌ (333). புலனடக்கம்‌, பகவத்‌ 
தியானம்‌, திருவடி ' பற்றல்‌ இவையெல்லாம்‌ பக்தனுக்குரிய 

முகீகய இலட்சணங்கள்‌ (334). 
பகவத்‌ தியானம்‌ இடர்களைப்‌ போக்கி வேண்டும்‌ நன்மை 

பயக்கும்‌ (சம்பாதி றகு பெறல்‌) ஐம்புலனடக்கிப்‌ பிராட்டியின்‌ 

பாலும்‌ பெருமாள்‌ திருவடிக்கும்‌ இரா அன்பு பூண்டொழுகுபவர்‌ 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்தி என்றும்‌ அழியாப்‌ பெருவாழ்வு 
அருளப்‌ பெறுவர்‌ (அனுமன்‌ ஆச பெறல்‌) கம்பர்‌ அன்பின்‌ அடிப்‌ 
படையில்‌ தமது தனிப்பெரும்‌ பக்திக்‌ காவியத்தைச்‌ சகோதர 
தர்ம சாஸ்திரமாகவும்‌, சரணாகதி நூலாகவும்‌ செய்து சமய 

வளர்ச்சியில்‌ ஈடேடுகிறார்‌ (330). 

447. பாசத்திரை (110-115) 

இலக்யெப்‌ பலகணி: பொ. கம்த்ரமூர்த்‌தி நாயனார்‌ பி.ஏ., பி.எல்‌ 

செல்வப்‌ பதிப்பகம்‌: காரைக்குடி, மு. ப. 1961; ௬. 2 
பரதன்‌ காட்டில்‌ இராமனைத்‌ தேடிவர அது கண்டு 

இலக்குவன்‌ பொங்குவதையும்‌, இராமன்‌ மாற்றுவதையும்‌ 
இலக்குவன்மேல்‌ பரதன்‌ கொண்டுள்ள ஈல்மதிப்பையும்‌ சுட்டி, 
“ஆண்டவன்‌ எனக்கே உரியவன்‌. கான்‌ ஒருவனே அவனுக்குரிய 
தொண்டன்‌ என்ற உரிமை வேட்கை உதவாது. அதனால்‌ தன்‌ 
மூனைப்புத்தான்‌ வளருமேயொழிய உண்மையை உணரமுடியாது. 
கால்‌ வேறு கூறாக மக்களிடையே தோன்றிய பரம்‌ பொருள்‌ 
வாழ்ந்து காட்டிய நன்னெறி இதுவே. ஏழை மனிதர்கள்‌ இதை 
உணர்ந்துகொண்டு விட்டால்‌ ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவ 
னும்‌ என்ற தெளிவு பிறந்துவிடும்‌ என்கிறார்‌. 

448. Kamban’s Philosophy(83—88) 

A climpse of Tamilology : Prof: T. 5, Balasubramanian. M.A. 
(Editor), V. Sp. Manickam. The Academy of Tamil 
scholars of Tamil Nadu, Thiruchirappalli-3, South India, 
1968; Rs, 10. . - 

In praising the Lord as the mother of the Universe and 

Humanity, he feels supified at the stupidity of the people ir 

not recognising Him, since it is easy for a calf {o recognise 


தத்துவம்‌ 21. 


it’s mother, Kamban considers Lord Vishnu as the supreme 
God. At the same time he is not a religious bigot (கல்லிடைப்‌ 
பிறந்து போந்து) very one considers that the god whom he 
worships is the Lord supreme and the other gods are secondary 
or no god at all. Kamban does not like this wrong attitude, 
(தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌) 70 Kamban god is the 
Ocean of Mercy. To him this aspect of god appears to be 
more prominent than His other qualifies. Indeed the epic 
Ramayana is called ‘Saranagathi Sastra’ or the epic of Surren- 
der. Kamban is infatuated with name, Rama. This Holy name 
gives one allthe pleasures bertaining to this would and also 
gives Moksha(87). Kamban beljeves in the oneness of god. 
Every individual can worship any god he chooses and by 80 
doing he will attain Moksha. 


449, இராமாயண நுண்பொருள்‌ (392-393) 
திருக்கோயில்‌: 5. ரா. முருகவேள்‌, எம்‌.ஏ., எம்‌. ஐ. எல்‌. 
சென்னை அரசாங்க அறமிலையப்‌ பாதுகாப்புத்துறை 
வெளியீடு மே, 1971; ரூ. 1 
ஆன்மாவானது இன்பமயமான விண்‌ ணுலகினின்று, 
ஆவலும்‌ காமமும்‌ நிறைந்த இம்மண்‌ ணுலகற்கு இறங்கி வரு 
கின்றது. கான்‌ என்னும்‌ அகந்தையினிடமிருக்து மனச்சான்று 
என்னும்‌ தூதுவன்‌ வருகின்றான்‌. இமைக்கும்‌ ஆன்மாவீற்கும்‌ 
இடையே பெரும்போர்‌ நிகழ்கின்றது. இறுதியில்‌ இமை தோல்வி 
யுற்றுத்‌ திருக்துகன்றது. அதன்பின்னர்‌ ஆன்மா தன்‌ தந்தையின்‌ 
இல்லமாயெ சுவர்க்கத்திற்குத்‌ இரும்பிச்‌ செல்கிறது. இத்தத்துவ 
உண்மையினையே இராமாயணக்கதை குறிப்பிடுன்ற து எனலாம்‌. 
இராமன்தான்‌ ஆன்மா, சீதைதான்‌ உயிர்க்குரிய உடம்பு. 
அயோத்து விண்ணுலகம்‌. இராமனும்‌ சீதையும்‌ உயிரையும்‌ 
உடலையும்‌ குறிக்கின்‌ அனர்‌. தணடகாரண்யம்‌ மண்ணுலகம்‌. 
சீதை அங்கு இராவணனால்‌ கவர்ந்து செல்லப்படுவது ஆன்மா, 
காமம்‌, குரோதம்‌, லோபம்‌, மோகம்‌, மதம்‌, மார்ச்சரியம்‌ முதலிய: 
தீமைகளின்‌ வயப்பட்டுத்‌ துன்புறுதலை உணர்த்துன்ற து. 
சீதை இலங்கைக்கு எடுத்துச்‌ செல்லப்படுகன்றாள்‌. ஆன்மா 
உலகியல்‌ மாயச்சேற்றில்‌ அழுந்தி வரும்துதலை இஃது உணர்த்து 
கின்றது. சதையைத்‌ தேட அனுமன்‌ முயல்வது ஆன்மாவானது 
மனச்சான்று உலகியல்‌ ஆயெ மாயச்சேற்றிலினின்‌ று தன்னை 
விடுவித்துக்‌ கொள்ளச்செய்யும்‌ முயற்சியைச்‌ சுட்டுகின்றது. 
தீமையை அடக்க வெற்றிகொள்ள ஆன்மா போராடுதலை 
இராமன்‌ இராவணன்‌ போர்‌ குறிக்கின்றது. . இராவணன்‌ கும்ப 


222 . கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கர்ணனின்‌ உதவியைப்பெறுவ த அன்மா திமையை எதிர்த்துப்‌ 
போரிடூம்போது தூக்கம்‌, சோம்பல்‌ முதலிய தீயகுணங்கள்‌ 
இடையிடையே வந்து தொல்லை விளைத்தலைக்‌ கு றிப்பிடுகன்‌ ஓது 

இக்திரரித்‌ து, அணைக்குவருவது சிலசமயங்களில்‌ நன்மை 
யீலும்‌ இமையே வலிமைபெற்று நிற்றலை உணர்த்துகின்றது. தீய 
சக்திகள்‌ அஆன்மாவி ற்கு கேடுசூழ முற்படும்போது, பூசை 
தியானம்‌, செபம்‌, தவம்‌ முதலியன அத்தகைய சக்திகளை 
அழித்து ஆன்மாவிற்கு நன்மைபுரிகன்றது என்னும்‌ உண்‌ 
மையை அனுமன்‌ சஞ்சீவி மூலிகை கொணர்தல்‌ அறிவிக்கின்ற து, 
இராவணன்‌ தலைவெட்ட வெட்ட முளைப்பது ஈல்ல ஆன்மாதான்‌ 
சடேறுவதற்கு எண்ணற்ற பல இயசந்திகளை எதிர்த்துப்‌ 
போரிட்டு வெற்றி கொள்ளவேண்டியதிருக்கிறது என்பதனைப்‌ 
புலப்படுத்‌ தன்‌ றது. ஒரு தீயகுணத்தை நாடு அரைகுறையாக 
ஒழித்தால்‌ போதாது. அது மீண்டும்‌ மீண்டும்‌ பெருகி வளர்ந்து 
வருமாயின்‌, இயபழக்க வழக்கங்களை நாம்‌ அறவே முற்றாக 
வெறுத்து விலக்கி அழித்‌ தவிடுதல்‌ வேண்டும்‌ என்பதனை 
இதனால்‌ அறியலாம்‌. 

இராமன்‌ பீரம்மாஸ்திரத்தால்‌ இராவணனை அழிப்பது ஒரு 
ஆன்மா தனது துன்பங்களைக்கடச்து வெல்லுவதற்கு இழை 
வனின்‌ இருவருளைத்‌ துணையாகக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்ப 
தனையும்‌, சதைத்‌ தீக்குளித் தல்‌, இறையருட்பேறு விரும்பும்‌ ஒரு 
துரயஆன்மா பொல்லாப்புலா.ற்‌ ற்‌ குரம்பையாயெ உடம்பின்‌ புன்மை 
யினை உணர்ந்து வெறுத்து, அதனை நீக்கிக்கொள்ள முயல்‌ 
கின்றது; அப்புன்புலால்‌ யாக்கையே இறையருளாற்‌ பின்னர்‌ 
பொன்னெடுங்‌ கோயிலாக மாறுகின்றது என்பதனையும்‌ அறிவிக்‌ 
கின்றது. பின்னர்‌ சீதை இராமன்‌ இணைந்து அயோத்தி திரும்பு 
வது, இன்பமாக வாழ்வது ஆன்மா பரமான்மாவுடன்‌ கூடி, வீடு 
பேற்றுநிலையில்‌ ஒன்‌ றிரின்று இன்புற்று நிற்றலைத்‌ தெளிவுறுத்து 
கின்றது. 
450, இரணியன்‌ வதைப்படலம்‌ (86-98) 
புரட்சிக்‌ காப்பியம்‌: சோ. ௩. கந்தசாமி; அபிராமி பதிப்பகம்‌; 

அண்ணாமலைககர்‌; மு. ப. 1972; ரூ. 3-50 

காப்பியக்‌ கவிஞன்‌ கம்பன்‌ சிறந்த தத்துவமேதை என்பதை 
எடுத்துக்காட்டுவது இப்படலம்‌. இதனைக்‌ கம்பன்‌ காவியம்‌ 
புணைவதற்கு முன்பே பாடி.யிருக்கலாம்‌. பின்னர்‌ தன்காவியத்தில்‌ 
இணைத்‌ திருக்கலாம்‌(85). ஏகாதிபத்தியமும்‌ . முடியாட்சியும்‌ 
மேலோங்கி கின்று பழைய வார்ப்படச்‌ சமுதாயத்தில்‌, மன்னர்‌ 
களையும்‌ வாய்ப்பு வசதிபடை த்தவர்களையும்‌ எச்சரிக்கை செய்வ 
திற்கு இக்கதைகள்‌. பயன்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌(89). இப்‌ 


த 


மதம்‌ . 225 


படலத்துள்‌ இறையியல்பு (107, 61, 71, 63,74) ஆசந்தத்‌ துவம்‌ 
(163-165), அமித துவம்‌ (08, 27) காணப்படுகிற ௮. 

இறைவனின்‌ ஐவகை வடிவத்தைப்‌ பரத்துவம்‌, வியூகம்‌ 
விபவம்‌, அந்தர்யாமி, அர்ச்சை எனக்‌ குறிப்பிடுவதையும்‌ கம்பன்‌ 
காட்டுகிருன்‌, (30, 67,110, 112. 1.1, 120, 123, 171) முளைப்பு 
நினைப்பு, திரிபுணர்ச்சி, எகவாதம்‌ ஆயெ வீடுபேற்றுத்‌ தடைகளை 
10, 66, 109, 62, 108, 77, 111 ஆயெ பாடல்களில்‌ இயம்பு 
கிறான்‌. பக்தி, பிரபத்தி, ஞானம்‌ என்ற வீடுபேறு எய்தற்குரிய 
வழிகளை 169, 80-84, 84-86, 87290, 91-98, 99-114, 115-116, 
118, 126, 32, 60, 69 ஆகிய பாடல்களால்‌ உணர்த்துறொன்‌. 
திருமந்திரமாக ஓம்சமோ நாராயணாய என்பதனைக்கூ றி அதற்குப்‌ 
பொருளும்‌ கூறுகிறான்‌. (பாடல்‌ எண்கள்‌ கம்பராமாயணம்‌ 
மர்ரோ பதிப்பின்படி கொடுக்கப்பட்டுள்ளன) 


451. காப்பியத்தில்‌ தத்துவ சிதறல்‌ (12-14). 


14, G.M. Magazine. ௫0. G.M. College, Pollachi) இரா. 
இராசகோபாலன்‌, 1973-74 


பிராட்டியின்‌ வழியாகச்‌ சரண்‌ அடைந்தால்‌ எத்தகைய 
பிழை புரிந்தவர்களும்‌ கடும்‌ தண்டனையிலிருந்து பிழைக்கலாம்‌ 
என்ற தத்துவக்‌ கொள்கை காகாசுரன்‌ வரலாற்றால்‌ புலப்படு 
கிறது. “கைங்கர்யமே புருஷார்த்தம்‌” என்ற வைணவமரபில்‌ 
போற்றப்படும்‌ நெறி இலக்குவன்‌. வேறுகதியற்று பாதமூலம்‌ 
பற்றும்‌ பரதனின்றிலை அநந்நிய கதித்‌ துவம்‌ ஆகும்‌. அடியவர்க்கு 
அடியவனாக இருப்பதே சிறந்தகிலை என்ற பாகவத கைங்கர்ய 
நெறியில்‌ சத்ருக்கனன்‌ நிற்றொன்‌. ஞானபத்‌தி வைராக்கயத்‌ 
துடன்‌ அடிமைசெய்யவேண்டும்‌ என்பதை இலக்குவனும்‌, நாத 
னுக்குரிய பொருள்‌ ஈமக்கென்பது அபசாரம்‌ என்பதைப்‌ பரத 
னும்‌ அறிவுறுத்துகின்‌ றனர்‌. 


மதம்‌. 
கம்பர்‌ எம்மதத்தவர்‌ என்பதனை அவர்‌ :பாடல்கள்‌ வழி 
காட்டும்‌ கட்டுரைகளும்‌, பொதுகிலையில்‌ கம்பரின்‌ கடவுட்‌ கொள்‌ 
கைகளும்‌, கம்பர்‌ அவற்றைக்‌ கூறியுள்ள முறையினையும்‌ பேசும்‌ 
கட்டுரைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. கம்பர்‌ சைவர்‌ என்பது ஒரு 
சிலரின்‌ கருத்து. (கம்பர்‌ மதம்‌, கம்பராமாயணம்‌--தனிவைணவச்‌ 
காப்பியமா?) கம்பரை வைணவராகவும்‌, சம கோக்குடையவராக 
வும்‌ பிறர்‌ சாட்டுகின்றனர்‌. ஈ. சுப்புரெட்டியார்‌ (கம்பன்‌ கண்ட 
மெய்ப்பொருள்‌) கட்டுரை சிறப்புடைத்து. 


ஒழ்‌ 


452. கம்பர்‌ மதம்‌: (450.452) 

செந்தமிழ்‌: தொகுதி 8; மு. வேங்கடசாமி நாட்டார்‌ 1909-1910 
சைவர்‌, வைணவர்‌ என்றுரைப்பவர்களின்‌ கருத்துகளைக்‌ 

கூறி இவர்‌ எம்மதத்தினரும்‌ அல்ல, இரு மதத்திலும்‌ சமகோக்‌ 

குடையவர்‌ என்று கூறுகிறார்‌. சான்று: அரனதிக னுலகளரந்த 

அரிய இகன்‌... 


bi க கட்ட. 
கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


453, கம்பர்‌ மதம்‌ (460-465) 
ஆனந்தபோ தினி: 1916 சூன்‌ 14 

கம்பர்‌ சைவர்‌. உட்சான்றாகச்‌ சிவனைப்‌ புகழ்ந்துள்ள சல வர 
களையும்‌ காட்டி, கம்பர்‌ என்பது ஏகம்பநாதரின்‌ பெயர்‌ என்றும்‌ 
தன்‌ மகனுக்கு அம்பிகாபதி என்று பெயரிட்டதனையும்‌ சுட்டி. 
இவற்றால்‌ இம்‌ முடிவுக்கு வருகிறார்‌. 


454, கம்பர்‌ கண்ட கடவுள்நிலை ((08--110) 
ஆனந்தபோதினி: இருமலை இராமாதுஜன்‌; 1935 ஆக. 17 

கம்பர்‌ வைணவர்‌. குலகலம்‌ பேணாதாட்‌ கொள்ளும்‌ குணமும்‌, 
பூனை ஒப்ப தியோரிடத்தும்‌ அருள்‌ செய்தலாயெ தன்மையும்‌ 
வைணவ மதத்தின்‌ ஜீவநாடி. இதை இராமாயணத்தில்‌ இராமன்‌ 
உணர்த்துகிறான்‌. குலநலம்‌ பேணாது ஆட்கொள்ளும்‌ தன்மையும்‌, 
தாழ்க்தோரை உயர்த்‌ இதற்‌ கெனவே இறைவன்‌ அவதாரமெடுத்த 
தன்மையும்‌ “தீர்த்தன்‌ ஈல்லருளை நோக்கிச்‌ செய்ததோ?” எனும்‌ 
பாடல்‌ தெளிவுபடுச்‌ தும்‌. 


455. கம்பர்‌ மதம்‌ (865-868) 

ஆனக்தபோதினி; தே. வீரராகவ அய்யங்கார்‌; 1936 மே. 14 
கம்பர்‌ சமகோக்குடைய வைணவர்‌, சமரச கோக்குடை. பாக்‌ 

களாகக்‌ கம்பனில்‌ உள்ளவற்றைத்‌ தொகுத்துரைத்து. இதனை 

நிறுவுறொர்‌. 

456. கம்பர்‌ காட்டும்‌ மதம்‌ (223-237) 


அசலும்‌ ஈகலும்‌: ஆ, முத்துசிவன்‌; நவயுகப்‌ பிரசுராலயம்‌; 

காரைக்குடி; சென்னை; மு. ப. சூலை 1947; ரூ. 3 

கம்பர்‌ பொது கோக்குடையவர்‌, எந்த மூர்த்தியின்‌ பாலும்‌ 
துவேஷம்‌ பாராட்டவில்லை. வெ. ப. ௬. முதலியார்‌, செல்வக்‌ 
கேசவராய முதலியார்‌, பின்னத்தூர்‌ ௮. நாராயணசாமி ஐயர்‌ 
முதலியோரின்‌ கருத்துகளைச்‌ கூறி, ஆதிப்‌ பரம்பொருள்‌ ஒருவரே. 
(இராமன்‌) அவரே திருமால்‌, சிவன்‌, பிரம்மா ஆஃிய மூர்த்‌ திகளின்‌ 
வடிவங்களை த்‌ தொழில்பற்றி ஏற்றுக்கொண்டார்‌. 


மதம்‌ 225 


457. கம்பன்‌ கண்ட சமயக்‌ கருத்து (2வதாந்த:்‌) 20-58 (கவிதை) 
கவீயரங்கக்‌ கவிதைகள்‌: ரகுநாதன்‌. 1963 

வேத்த்‌ துறுதிப்‌ பொருளைப்‌ பாடினான்‌ கம்பன்‌, சவரன்‌, 
விராசன்‌, வாலி, சம்பாதி முதலியார்‌ இராமனை வேக முதற்‌ 
பொருளாகக்‌ கூறல்‌, இரணியன்‌ கதை, கம்பன்‌ இராமனை முழு 
முகம்‌ பொருளாகக்‌ காட்டல்‌ முதலியவற்றால்‌ கம்பன்‌ கண்ட 
சமயக்‌ கருத்தாக வேதாந்தத்தைப்‌ பாடுகிறார்‌. 
4£8. மானிடம்‌ வென்றதம்மா (59-68) 
கலையும்‌ இல இயழமு/: ப. ஜீவானர்தற்‌ 
நியூசெள் சுரி புக்‌ ஹவுஸ்‌ (1) லிமிடெட்‌, 6/3) மவுண்ட்ரோடு, 
்‌... சென்னை- 2. மு.ப. மே. 961; ரூ 15:0 

இராமகாதையின்‌ ஆறு காண்டங்க விலும்‌ கம்பனின்‌ ஈடவுட்‌ 
காட்சிகள்‌ காப்பு பாடல்களில்‌ காணக்‌ இடக்‌ ன்றன கம்பன்‌ 
என்ற மானுடன்‌ தான்‌ வளர்ந்து அவ்யளர்ச்சிக்குஏற்ற வண்ணம்‌ 
கடவுட்‌ காட்சியை வளர்ச்‌ து காட்டுகிறான்‌. பால காண்டத்தில்‌ 
பிரஞ்சம்‌ முழுவதையும்‌ படைக்குக்‌ காத்து, அழிஃகும்‌ 
எண்ணற்ற விளையாட்டுகளையுடைய கடவுளை கம்பன்‌ காட்சியில்‌ 
தொட.க்கச்தில்‌ வீழுகறன்‌. அந்த பரம்‌? ரநளை வணங்கு 
கீறான்‌(:0). அயோத்தியா காண்டத்தில்‌ பரம்பொருள்‌ தியாக 
சீலமும்‌ சசயலாற்றலும்‌ மிக்க இரா எனிடத்தில்‌ ஊ $ருவி சிற்ப 
தைக்‌ கண்டு கம்பன்‌ வணங்குறோம்‌ (6 ) ஆரண்ய காணடத்தில்‌ 
பரம்பொருளை ( இராபனை) மக்கள்‌ பகதியால்‌ பார்ப்பதைக்‌ கம்பன்‌ 
காண்கிறான்‌ (6 ) கிட்கிந்தா காண்டததல்‌ மக்சளூ முக்‌ காணு 
தின்ற காட்சியஎலாம்‌ இராம3ன என்று கம்‌ ன்‌ காண்‌ 
கிறன்‌(62). சு௩தர காண்டத்தில்‌ பைவில்‌ ஏந்து இலஎு்சையில்‌ 
போரிட்ட இராம 3ன மறை ழடிவான பரம்பொருள (61) என்னும்‌ 
யூர்த காண்டத்தில்‌ நமக்கு வறு வழியில பிழைப்பிலலை. இராம 
னின்‌ மனித வாழ்வே கடவுள்‌ வாழ்வு என்று உணாமியாமாக 
என்று அறிவுறுத றோர்‌. 

அறிவால்‌ கடவுளை அறிய முடியாத. உணர்சிரிய மேய 
உணர முடியும்‌. அந்த உருவிலும்‌ சனு பவிக்கத்தக்‌ ச குணங்கள்‌ 
(மனிதப பண்புகள்‌) வேண்டும்‌ என்கிறார்‌. அதறகு இர।மனைக்‌ 
காட்டுகிறான்‌. இராமனில்‌ ஒளிவீட்டு நின்ற மனித வாழ்வைக்‌ 
காட்டுகிறாள்‌ . இந்த மனித வாழ்வு கடவுள்‌ வாழ்வையும்‌ வென்று 
விடுகிறது என்பதையும்‌ காட்டுகறான்‌. இதனைக்‌ கம்டன்‌ சுரி 
வன்‌' வாம்மொழழியாகக்‌ காட்டுகிறான்‌ (தேமினான்‌ அமரர்க்‌.மெல்‌ 
லாம்‌ தேவராம்‌ தேவர்‌ தா”). 
459, கம்பராமாயணம்‌ - சனி வைணவக்‌ காப்பியமா? 
டொழுட்கட்டுறை: யதுரைப்‌ டல்கலைக்‌ கழகம்‌, ஏப்‌, 1969 

௧-15 


226 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பர்‌ சைவர்‌. சைவ, வைணவப்‌ பேதமற்ற இரண்டிலும்‌ 
சமரசம்‌ காணும்‌ ஓர்‌ அறிஞர்‌. அக்காலச்‌ சூழ்நிலையில்‌ பலரும்‌ 
அறிந்திருந்த கதைத்‌ தலைவன்‌ இராமனே என்பதால்‌, தனித்‌ 
தமிழ்ப்‌ பண்புடன்‌ ஈம்முன்‌ படைத்துள்ளான்‌. இராமகாதை தனி 
வைணவக்‌ காதையாக சைவத்திற்குப்‌ புறம்பானதாக இல்லை. 
சிவனைப்‌ பற்றிச்‌ கவிமொழியாக 168 இடங்களில்‌ கூறுறொர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, திருமாலின்‌ அவதாரமான இராமன்‌ 
சிவ வழிபாடு உடையவன்‌. சிவன்‌ பற்றிக்‌ காப்பியப்‌ பாத்திரங்‌ 
கள்‌ ஒவ்வொருவரும்‌ கூறும்‌ இடங்களின்‌ எண்ணிக்கைகளையும்‌ 
கூற்றுகளையும்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. இவ 'ற்றால்‌ கம்பரது 
இராமாயணம்‌ தனி வைணவ நூலல்ல. இராமரைக்‌ கதைத்‌ தலைவ 
னாகக்‌ கொண்ட, சைவத்தைப்‌ போற்றுகின்ற, சிவத்தை வழிபடு 
கின்ற வைணவத்தையும்‌ கூறுன்ற பொதுநூல்‌ என்பது 
தெளிவு என்று தன்‌ எண்ணத்தை நவில்கன்றார்‌. 
460, கம்பரின்‌ கடவுட்‌ கொள்கை 

ஓ. கே. ஆத்மானந்தம்‌ 

பொருட்கட்டுரை. மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971; பக்‌. 64 

தோற்றுவாய்‌--இறைக்காட்டி-அவதாரத்தின்‌ கோக்கமும்‌ 
சிறப்பும்‌-இராமனின்‌ இருவேறு இயல்புகள்‌-—சரணாகதித்‌ தத்து 
வம்‌] கம்பரின்‌ சமயமும்‌ சமரச நோக்கமும்‌ முடிவுரை. 

கம்பர்‌ இராமனை மனிதத்‌ தன்மையோடு படை த்தபோதிலும்‌ 
பரம்பொருளாகவே காணுகன்றார்‌. வைணவ முறைப்படி பரம்‌ 
பொருளுக்குரிய ஒன்பது குணங்களையும்‌ இராமனிடத்துப்‌ படைத்‌ 
துள்ளார்‌. அவ்வொன்பது குணங்களாவன வாத்ஸல்யம்‌, 
ஸெளஸீல்யம்‌, செளலப்யம்‌, ஸர்வஜ்ஞத் துவம்‌, ஸர்வசக்தித்‌ 
அவம்‌, அவாப்தஸமஸ்த, சர்வஸ்வாமித்‌ துவம்‌, ஸ்வாமித்‌ துவம்‌, 
காமத்வம்‌, இரக்கம்‌ என்பன. இராமனாயெ இறைவன்‌ ஈற்பகைவ 
னாகப்‌ பலருக்கும்‌, சிலருக்கு மகனாகவும்‌, சீதைக்குக்‌ கணவனாக 
வும்‌, சிலருக்குச்‌ சகோதரனாகவும்‌, சிலருக்குத்‌ தலைவனாகவும்‌ 
காட்சியளிக்கறான்‌. இராமன்‌ தானே பரம்பொருள்‌ என்று 
அ.றியரதிருந்தும்‌ எதிர்கிலையாளர்களும்‌ ஏனையோரும்‌ இராமனைப்‌ 
பரம்பொருளாகவே எண்ணி வழிபடுவது இராமவதாரத்தின்‌ 
பெருமையைப்‌ புலப்படுத்தும்‌. 

கம்பராமாயணம்‌ இறைவனின்‌ எல்லா அவதாரங்களையும்‌ 
வீளக்கும்‌ சிறப்புடையது, மனிதனுக்குரிய தன்மைகளையும்‌ 
பண்புகளையும்‌ பெற்று இராமன்‌ அவதரித்ததனால்‌ மானிட 
சாதியே சிறப்புற்ற தன்மையைக்‌ கம்பர்‌ அழகுறக்‌ கூறியுள்ளார்‌. 
இராமனின்‌ தெய்வத்தன்மையையும்‌ பற்பல செயல்களால்‌ ஈமக்‌ 
குப்‌ புலப்படுத்‌ தறோர்‌. கம்பராமாயணத்தை முழுவதும்‌ ஆராயின்‌ 


மதம்‌ 227 


அவற்றிலுள்ள பாத்திரங்கள்‌ யாவும்‌ இறைவனையே சரண்‌ அடை 
கின்றன. எனவே இதனைச்‌ சரணாகஇப்‌ பெருமையை வீளக்கும்‌ 
நூலென்றும்‌, “பிரபத்தி” நாலென்றும்‌ கூறுவர்‌. சரணுற்றோரைக்‌ 
கரத்ததோடமையாது அவர்கட்கு உடன்‌ பிறப்புரிமையையும்‌ 
அளித்தது இராமனின்‌ அருளோடு அன்பும்‌ மிகுதியும்‌ காட்டு 
இன்றதெனலாம்‌. 

கம்பர்‌ இருமாலை முழு முதல்வனாகக்‌ கூறும்‌ வைணவ சமயக்‌ 
தினரே யாவர்‌. கம்பர்‌ எதிர்கிலைப்‌ பாத்திரங்கள்‌ மூலமும்‌ 
இராமனையே பரம்பொருளென வழிபடச்‌ செய்வது இராமன்‌ 
மீதுள்ள பக்தியேயாகும்‌. கம்பரின்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்‌ 
அவரின்‌ சமரச நோக்கத்தைப்‌ புலப்படுக்தும்‌. இறைவன்‌ ஒன்றே. 
மக்கள்‌ வணங்கும்‌ நெறியே பல என்று பிற சமயத்தை இகழா 
தவர்‌ கம்பர்‌. அனுமனைக்கொண்டு, பிரம்மன்‌, இருமால்‌, சிவன்‌, 
இந்திரன்‌ ஆகிய அனைவரையும்‌ வணங்கச்‌ செய்ததும்‌ கம்பரின்‌ 
சமரச கோக்கத்தைப்‌ புலப்படுத்‌ தும்‌. 
461, கம்பன்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ (41-66) 
அறிவியல்‌ தமிழ்‌: ஈ. சுப்பு ரெட்டியார்‌, செந்தில்‌ குமரன்‌ பதிப்‌ 

பகம்‌ 8, ரீடர்ஸ்‌ குவார்ட்டஸ்‌, பிரகாசம்‌ ஈகர்‌ திருப்பதி, 

மு. ப. மார்ச்‌ 1976; ரூ. 6 ச 

இராமனைத்‌ திருமாலின்‌ அவதாரமாகக்‌ கம்பன்‌ கூறும்‌ 
இடங்கள்‌, பிறப்பில்லாதவன்‌ ஆனால்‌ பல பிறவிகளை யுடையவன்‌ ' 
என்பது, ‘தோற்றம்‌ என்பதொன்று உனக்கில்லை' என்று கம்பன்‌ 
நான்முகன்‌ வாக்காக வைப்பது(47) மெய்யே பிறந்தேயும்‌ பிறந்‌ 
திலாதான்‌'(48) என்பது, திருமாலே (இராமன்‌) முழு முதற்‌ 
பொருள்‌ என்பதனைக்‌ கூறும்‌ இடங்கள்‌, திருமால்‌ அன்னமாய்‌ 
இருந்து அருமறை உரைத்தது,(52) உலகத்‌ தோற்றத்திற்கு 
முதற்‌ காரணன்‌ நாராயணன்‌;(53) என்பது போன்ற கருத்து 
களுக்கு ஆழ்வார்‌ பாசுரங்களே அடிப்படை. 

இறைவன்‌ இவ்வுலனைப்‌ படைக்கும்பொழுது யாதொரு 
விகாரமும்‌ அடைவதில்லை(54), இறைவன்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களுள்ளும்‌ இருந்து அவற்றைத்‌ தரிசிக்கச்‌ செய்து அவற்றிற்குத்‌ 
தலைவனாக நின்றுத்‌ தன்‌ விருப்பம்போல்‌ டத்‌ அகன்‌ யவன்‌ (56). 
தேவர்கள்‌ மனிதர்கள்‌ விலங்குகள்‌ தாவரங்கள்‌ என்ற நால்‌ 
வகைப்‌ பிறவீயாகத்‌ தோன்றிய பொருள்தோறும்‌ இறைவன்‌ 
மறைந்து அந்தர்யாமியாகப்‌ பரந்துள்ளான்‌(58), (சாரங்கன்‌ 
பிறப்பு நீங்கு படலம்‌. 30) இறைவன்‌ அநந்த கல்யாண குணங்‌ 
களை யுடையவன்‌. அவன்‌ பெருமைகள்‌ பே? முடியா. இவற்றை 
அடக்கிக்கொண்டு அவன்‌ ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெயர்களைத்‌ 
தாங்கி நிற்கிறான்‌ (சித்திரகூட: 1). இத்திரு நாமத்தினை எப்படிச்‌ 


223 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சொல்லினும்‌ அது கொடுக்கும்‌ பலனிலிருந்து தப்பாது. (வாலி. 
வதை 71) இம்‌ மந்திரத்தைச்‌ செபிப்பர்‌ பரம பதத்தைபடைந்து 
அப்‌ பெருமானுடைய கயரூபம்‌ முழுவதையும்‌ திரிகரணங்களாலும்‌ 
அனுபவித்தப்‌ பெருமநிழ்வடைவர்‌. சரணாகதித்வம்‌, கைங்கர்யம்‌ 
என்ற இரண்டுமே வைணவ சமயத்‌.ின்‌ முக்கியக்‌ கொள்கை, 
(வீடணன்‌ அடைக்கல: 108--120, அயோத்தி: நகர்‌ நீங்கு படலம்‌ 
152) இவற்றால்‌ கம்பன்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ திருமாலே 
என்கிறோர்‌. 


கவிநயம்‌ 


கம்பன்‌ கவியின்‌ மேன்மையினைத்‌ தனிப்‌ பாடல்கள்‌ 
கொண்டும்‌, பொதுரலையிலும்‌ வி.௦ரசஃகம்‌ கட்டுரைகள்‌ இங்கு 
இடம்‌ பெறுகின்‌ றன. இவைகள்‌ ஓரளவிற்குக்‌ கம்பன்‌ திறமை 
மனை அறுரியிறிவதில்‌ வெற்றி பெற்றுள்ளன எனலாம்‌, இக்‌ 
கவியின்‌ திறன்களைப்‌ பலர்‌ பல கோணங்களில்‌ ஆய்வு செய்‌ தள்‌ 
ளனர்‌. ஓவ்வொருவரின்‌ கருக்துச்கும்‌ ஏற்பத்‌ தன்‌ கவிதை அமை 
யும்படி கவி பாடியுள்ளான்‌ கம்பன்‌. இறந்த சான்றாக 'வர்தெநுரே 
தொழுதானை* எனும்‌ பாடலைச்‌ கூறலாம்‌. கம்பன்‌ கவிதை எனும்‌ 
சொகுப்பு நூல்‌ சிறப்பாக அமைந்துள்ளது. ௮. வரத நஞ்சைய 
பிள்ளை (கம்பன்‌ கவிச்‌ சுவையமைப்பு), ஆ. கந்தையா (கம்பன்‌ 
கவிகயம்‌), ௪. இராமானுசன்‌ (கம்பரின்‌ கலை வளம்‌) கோ. சுப்பிர 
மணிய பிள்ளை (கவி இன்பம்‌) வெ. இராமலிங்கம்‌ பிள்ள 
(இலக்க இன்பம்‌), ச. வே சுப்பிரமணியன்‌ (கம்பர்‌ காட்டும்‌ 
கண்கள்‌) போன்றோர்‌ எழுத்துகள்‌ இங்கு எடுத்துக்காட்டத்‌ 
தக்கன. 
452, ஒரு கம்ப சூத்திரம்‌ (32-327) 
செந்தமிழ்‌! தொகுதி 6 தி. செல்வக்கேசவராய முதலியார்‌; (1907ஃ 

1908) 

இராமன்‌ சதையை ஏசுவதாக உள்ள “பெண்மையும்‌ பெரு 
மையும்‌ பிறப்பும்‌... எனும்‌ பாடலில்‌ கிந்தனை மட்டுமன்று, 
“பெண்மை முதலிய குணங்கள்‌ நீயாக உருவெடுத்ததாலே 
கொடையில்‌ சனகன்‌ பெற்று புகழ்‌ அவன்‌ மனையளவாக கின்று 
வீட்ட.த. அல்லது கொடையாளனான சனகனது ஏனைய புகழ்‌ 
இ்லையாய்‌ மாய்ந்தது. உன்னைப்‌ பெற்ற புகழ்‌ சிறந்தது என்பது 
குறிப்பெச்சம்‌. இவ்வாறு துதியாகவும்‌ அமைந்துள்ளது என்‌ 
கருர்‌. 
463. Kamban and his art 
C. P. Venkatrama Aiyar 
0, Coomaraswamy Naidu & sons, Madras; 1913; 1.0 


சவிுயம்‌ 2௮9 


Introduction (T. V, Seshagiri Aiyar) 1-6, Treatment of 
Nature 7—41, Imagination 42~63, Art in Poetry 6391, Siyle 
92—)5, Motive and message 96—99, influznce .00—110, 


Kamban is a very strict follower of the nature phenomena 
and nowhere is his own interfluence or personaliLy($). He was 
sympathetic towards the Lives of the hunters and 00187 poople 
living in the foresi($). Like wise he make mention of the 
merry part of the monkeys as truly as he observed them with 
the instinct of accurate observation and 10௦41 thought charac= 
teristic of a great poet, he saw that joy and sacrifice were the 
ever abiding external principles of nature (9). 


When he has to doscribean intense satisfaction of heart, 
an ecstatic delight; he uses his powers of dsscription to the 
bast advantage wiLhout at the same time striving after effect. 
He explains ihe truth and beauty, emotions, lyric, pathos, 
despair, ecstasy, disguest, conflict of feelings and love and 
ties with examples in Ramayanam. in the next chapier des. 
eribe Kamban’s ability in making describiions, similes, sugges 
tive imagination by suitable examples, He shows some 
wonderful characters of Rama, Sita, Hanuman, Kausalya and 
Sumitra. He expresses ihe masterpiece of Kamban by showing 
his epic of art, art in description, art in 8081002018, minute= 
ness, climax, Brevily, sound and sense, thought, Vendanta, 
dramatic eflect, word painting, sympathy, wordly experiences. 
Custom and civilisation and commonsense in Ramayanam., 


. His style is neither turgid nor diifuse. His lines ‘are 
always weightly and full of meaning but at the same time they 
are quile simple(,3}. They run a8 the nectar like languages, 
His work is a Veriiable museum of all thoughts expressions 
and ideas found in ancient Tamil litoratur.(-4). The poet 
teaches great lessons and reveals the true nobilty and 80015 112 
influence of Naturc(36), Kamban held the opiimistic View 
that all human suffering was bat the merciful prcodination of 
& great god, intended for the moral elevation of man()?). He 
also gives Sms ind znis of Kaaban’s life and his fame, 


461, கம்பரது கருந்தமைதி (161-172) 
செந்தமிழ்‌, தொகுதி 12; காரயணையங்‌ கார்‌; 1913-1914 


280 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 

சகொய்தின்‌ ஜொய்ய சொன்னூற்கலுற்றேன்‌..., எனும்‌ 
பாடலில்‌ அமைந்துள்ள 'முதனூலின்‌ வரலாறு முதலிய பல 
செய்திகளை மிகவிரிவாக விரித்‌ துரைக்கின்றார்‌. 


465, கம்பராமாயண வினாவிடை (95-96) (336-329) 
ஆனந்தபோதினி : வினா கே. கருப்பசாமி கவிராஜ்‌; செப்‌. 1923 
விடை: நரஸிம்மய்யா மார்ச்‌ 1924. 

கம்பர்‌, தன்‌ இராமாயணத்துள்‌ அம்பிகாப திக்கு வைத்‌ தள்ள 
பாடல்களான, *வளநகர்‌ முனிவரன்‌ வருமுன்‌...” *வளைபயின்‌ 
மூன்கையோர்‌..., *அண்டமூலத்துக்கப்பாலழியுங்‌.....4, “அண்‌ 
டத்தளவு மினைய பகர்ந்த...” என்னும்‌ பாடல்களில்‌ உள்ள சள 
சள, களகள, கொளகொள, கிளுகீளு என்னும்‌ சொற்களுக்குத்‌ 
தெளிந்த பொருள்‌ யாது என்பது வினா? 

விடையாக, சளசளவென்று மழைத்தாரைகள்‌ விழுவது 
போல்‌ கங்கா ஜலத்தாலும்‌ பால்‌, இளநீர்‌, பக்கீர்‌, முதாலனவை 
களாலும்‌ தாரைதாரையாயபிஷேகம்‌ செய்வதும்‌, களகளவென 
நல்முத்துதிர்தல்போல்‌ புஷ்பங்களையுதிர்த்து அர்ச்சனை செய்‌ 
வதும்‌, கொளகொள பாயஸம்‌ முதலான வற்புதமான உண்டிகளை 
நைவேத்தியம்‌ செய்வதும்‌, கிளுகளுவெனப்‌ பிரகாசமாக கற்பூர 
ஹாரதியெடுப்பதமே அம்பிகாபதியை வழிபடக்கூடிய சிறந்த 
பூஜையாகும்‌. இந்கான்கையும்‌ நீ கைக்கொண்டு தினந்தோறும்‌ 
சசுவரனை யாராதித்து வந்தாயானால்‌ உனக்கு மேலான பதவி 
இடைக்குமென்று குறிக்கும்படியாக அந்கான்கு அடைமொழிகளை 
எடுத்துக்காட்டினார்‌ என்று கூறுகிறார்‌. 
466. கம்பர்‌ கவியின்பம்‌ (530--535) 
ஆனந்தபோதினி: பதுமகாபபிள்ளை; ஏப்‌. 1929 

மனிதவாழ்க்கைக்கு வேண்டப்படுவனவாய்‌ இன்‌ றியமையாத 
படிப்பினைகளனை த்தும்‌--இன்பங்கள்‌ எல்லாமும்‌ கம்பராமாயணத்‌ 
தில்‌ மலிந்து இடக்கின்றன(532). இப்பாரத மணித்‌ திருகாட்‌ 
டையே படம்பிடித்துக்‌ காட்டுகிறார்‌. இக்கட்டுரையின்‌ தொடர்ச்சி 
யிலலை. i 
467. கம்பன்‌ கவிச்சுவை யமைப்பு 
செந்தமிழ்ச்செல்வி: தொகுதி 8; ௮, வரதநஞ்சைய பிள்ளை; 

193u—1931; (203-212, 323-334, 395-599, 491-498, 552-559, 

668-673). ரூ. 9 

இயற்கை நிகழ்ச்சியைப்‌ புனைந்து கூறுதல்‌ (ஏவலின்‌ 
வன்மையை யெண்ணதேற்றலர்‌, நித்த நியமத்‌ தொழிலராய 


சவிரயம்‌ 23] 


நிறையும்‌), ஒரு நிகழ்ச்சியில்‌ பேசுபவர்‌ இத்துடன்‌ நிறுத்திக்‌ 
கொள்ளப்போகிறார்‌ என்பதனைக்‌ கற்போர்‌ உணரும்படி, _அச்‌ 
சொல்லை வெல்லுஞ்சொல்‌ வேறிலை யெனும்படி. ஒருசொல்லைக்‌ 
கூறி முடித்தல்‌ (இராமன்‌ இலக்குவன்‌ சினம்‌ தவீர்த்தது), சில 
அடைமொழிகளைக்‌ கூறுவதினின்று அப்பொருளுக்கு அமைந்த 
சிறந்த கருத்துகள்‌ உத்இவகையில்‌ உணர்க்து கொள்ளுமாறு 
குறிப்பித்துச்‌ சொல்லும்‌ இயல்பு (போரென்ன வீங்கும்‌ பொருப்‌ 
பன்ன, வாகைமண்ணுமெல்லா), ஒன்றை முற்படக்‌ கூறியபின்‌ 
அதனினுஞ்‌ சிறந்த பொருள்‌ தரும்‌ சொல்‌ இல்லையோ எனக்‌ கருதி 
விழுமிய ஒன்றை விளம்புவதனைக்‌ கம்பர்‌ தம்‌ கவிகளில்‌ பல 
இடங்களில்‌ ஆங்கரங்கு அமைத்‌ தவைத்திருக்கன்‌ றனர்‌. (வெய்‌ 
யோனொளி தன்மேனியின்‌, கல்லாமதியே கதிர்வாள்‌ நிலவே), 


அவசியமான ஓரோரிடங்களில்‌ கற்பவர்‌ நுணியெ மதியால்‌ 
விளங்கிக்‌ கொள்கவென்று உய்த்‌ துணர்வைப்பு உத்தியால்‌ விளக்‌ 
காது செல்வர்‌ (மின்னுடன்‌ பிறந்த வாட்‌ பரத வேந்தற்கு, வளை 
பயின்‌ முன்கையோர்‌) தன்மை ஈவிற்சியை இயற்கை ஒழுக்கங்‌ 
கனிழ்‌ கண்டு கருத்து அமைத்து உரிய இடங்களில்‌ பொதிந்து 
வைப்பர்‌, (தாமுறு காமத்தன்மை, அரியதன்று நின்னாற்றலுக்‌ 
கேற்றதே) சொற்கள்‌ லெவற்றால்‌ அரும்பெரும்‌ பொருட்களைத்‌ 
தருவர்‌ (அரக்கனேயாக வேறோ ராமனேயாக) பிறர்க்கு வெளி 
யிடம்‌ கூடாதென்றும்‌, வெளியிட்டால்‌ வெட்கமும்‌ அவமானமும்‌ 
கேருமென்றும்‌ மறைத்துவைத்த ரகசியங்கள்‌, அறிவு மயக்கத்‌ 
தாலோ; அத ஞாபகமான முதிர்ச்சயின லா சோர்வுற்று 
அயர்க்து வெளியிட நேர்ந்து பின்‌ அறியாது கூறினோமே 
என்றஞ்சி அதனை வேறொரு போக்குக்காட்டி மறைத்துச்‌ சமர்த்‌ 
தித்தல்‌ சில பாத்திரங்களில்‌ காணப்படுகிறது. (இராவணன்‌ : 
தோயா நின்றாய்‌ மெய்வெளுத்தாய்‌ ஆற்றாரா்றம்மை 
கொண்டடங்காரோ. சூர்ப்பணகை: செந்தாமரைக்‌ கண்ணோடும்‌) 
இராமாயண கதாபாத்திரங்களில்‌ சொல்ல மினைத்த தொன்றும்‌ 
சொல்லியதால்‌ போந்த கெடுதலை விளக்கும்‌ பொருளொன்றுமாக 
அமைந்ததென கம்பர்‌ விளக்குகிறார்‌. (இந்திரன்‌ சசியைப்‌ 
பெற்றான்‌, யாகத்‌ திலொருவன்‌ வைத்தான்‌, கிள்ளைபோற்‌ பேச்சி 
னானைப்‌ பெற்றபின்‌) எடிந்து கூறும்‌ சொற்களும்‌ உவப்பை 
உணர்த்தும்‌ ஈற்பொருள்‌ பயக்குமாறும்‌ அமைந்துள்ளன. (ஆதி 
நான்முகன்‌ வரத்தின்‌) போலிக்காரணங்களை த்‌ தம்சொல்வன்மை 
யினால்‌ மெய்யாக சிரூபித்‌ துக்‌ கேட்போரை மயக்கவல்ல கதாபாத்‌ 
திரங்களைக்‌ காட்டுகிறார்‌(மந்தரை). இவ்வாறு கம்பன்‌ கவி 
ஈயத்தை விரீவாக விளக்கமாகக்‌ காட்டுகிருர்‌. (கட்டுரை முற்றுப்‌ 


பெறவில்லை). 


22 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


453 கம்பன்‌ கண்டோர்‌ காட்சி (88-91) 
ஆனக்தபோறினி; தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, ஆக, 
1932. 
ஓரிமற்‌ ஒதுங்க கண்ட என்னும்‌ பாடலில்‌ இராமன்‌ சிறிய 
தோர்‌ முறுவல்‌ கொள்வதற்கும்‌, சதை புதியதோர்‌ முறுவல்‌ 
கொள்வதற்தம்‌ பொர்ளாக, வனவாசம்‌ பேர்க்ததற்காக வரு௩தும்‌ 
நிலைபில்‌ சிதைபின்‌ ஈடையழகைக்‌ காண்பதால்‌ சிறியமுறுவல்‌, 
தலைவனுடன்‌ செல்கிறோம்‌, பிரியவில்லை என்ற உவமைமி;க மன 
நிலையினால்‌ சீதையிடம்‌ புதிபழுறுவல்‌ என்று பொருள்‌ கூறு 
கிறு. 
469. கம்பர்‌ கண்ட உலாவியல்‌ (347-352) 
ஆனந்த போதினி: தொ. மு. பாஸ்‌்நரத் தொண்டைமான்‌ நவ, 
1732 
உலாவியல்‌ படலக்காட்சிகளை விவரிக்கின்றார்‌ 
470. சிறைக்கிளியும்‌ மடமானுற்‌ (57-339) 
ஆனந்து 3 தினி: தொ. மு. பாஸ்கரத்தொண்டைமான்‌; நவ, 
1933 ்‌ 
“பஞ்சரத்‌ தொடு பசுகிறந்கிளி வெந்து பதைப்ப” என்னும்‌ 
பாடலின்‌ கியம்‌ கூறி இப்பாடல்‌ சிறந்த நாடகக்காட்சியாக 
அமைந்துள்ளது என்கிறார்‌. 


£71. இன்கவித்திரட்டு 
செந்தமிழ்‌: வெ.ப. ௪. முதலியார்‌; 1934; (35, 36, 37, 38, 39, 

4, 41) 

ஆரணிய, கிட்டுர்தா, சுந்தர, யுத்த காண்டங்களு குத்‌ 
தந்தள்ளார்‌. இடையில்‌ 'கம்‌ .ராமாயணசாரம்‌' எனப்‌ பெயரிட்‌ 
டுள்ளார்‌ கம்பான்‌ வாக்கன்று எனினும்‌ கம்.னுடையதாக 
எண்ணிப்‌ டயிலப்படுவதால்‌ உத்‌இரமாண்டத்திற்று.௦ தந்துன்‌ 
ளார்‌. ்‌ 
472, கம்‌. சித்திரம்‌ (71-80) 

மணி, இருநாவுக்‌ ௩ரசு முதலியார்‌ 

கலைபயில்‌ கட்டுரைகள்‌: “செந்‌ தமிழச்‌ செல்வி'யிலி நந்து தொகுத்‌ 

தவை, கழகம்‌; மு.ப. 1934; இ.ப, 194); மூ. பருவ, 1955; 

நா. ப. மார்ச்‌, 1957 

இராமாயணப்‌ பாடல்கள்‌ ஓசை இன்பம்‌ நிறைந்து, 
(பஞ்ரி யாளர்‌ விஞ்சுதஸி/) உலக ியல்புக்‌ கற்ப செய்யுள்‌ 
அமைதஒள்ளார்‌. சத மிகுக்த தன்‌ மிலைபில்‌ அசோக எத்‌ 
இல இராம இலாரூவன்‌ வென்றாலும்‌ வெடலுக அன்றி இற்‌ 
தொழியினும்‌ ஒழிக ஏன்று கூறிபறும்‌ சுதன்‌ அயர்பால்‌ 


கவிுயம்‌ 23) 


வைத்த அன்பு இடைமறுத்துச்‌ தகைப்ப உடனே மற்றோ 
ரெணணம்‌ தேன்ற தாம்‌ இல்லறம்‌ வழுவிப்‌ பன்னட்காறும்‌ 
உயிர்‌ வாழ்ந்தவராதவின்‌, தம்பி அன்னாரைத்‌ தொடராது. 
அதனால்‌ த 0த மொழியால்‌ அவர்‌ தாக்கு ஏதம்‌ விளையா தெனம்‌ 
கூறியது. பாத்திரங்களுக்குச்‌ தககவாறு சொற்களையும்‌ உவமை 
களையும்‌ உணர்த்துவரா. (தகன, பரதன்‌ படையைக்‌ கண்டு 
சீறுதல) ஒரு பொருளை இயற்கை வழாது வினைத்‌ திற னாடு 
சிறட்பித்துரைத்தல்‌ ( சய காலம்‌ பிரிந்தகலத இரிந்தான்‌ ) கம்பன்‌ 
வடமொழிப்‌ பெயர்களை த்‌ தமி3ழாசைக்காகத்‌ இரிதததால்‌ இன்‌ 
னாத ஓசை விளைவித்தலை காளமேகப்‌ புலவர்‌ விச்சாதமாக இகழம்‌ 
அரைத்தலைபும்‌ குறிப்பிடுகிறார்‌. 
473, கம்பன்‌ கண்ட கவி (137-- 39) 
தன ணி வநஷ மலர்‌: இரா, இராதாடிநஷ்ணன்‌ 1937 
சேலுண்ட ஒண்கணாரின்‌ திரிகின்ற செங்கால்‌ அன்னம்‌? 

எனும்‌ பாடலை நயத்துடன்‌ விளக்கி இப்பாடலின்‌ உட்கருத்தாக 
எருமை வயல்‌ வழிய வரும்போது அதன்பால்‌ அன்னக்குஞ்சு 
களுக்கு உணவானாலும்‌, அவை இல்லம்‌ சென்ற பிறகு கன்றுக்‌ 
குமகலத்துக்குமாகும்‌, அதுபோலவே முன்ன 14 ஆண்டுகள்‌ 
இராமன்‌ அரசு துறந்தாலும்‌, பரதன்‌ தவககோலத்3தாடு இர்‌ 
தாலும்‌, பாதுக ஆண்டாலும்‌ பின்‌ ன இராமன்‌ முடிகு வான்‌, 
பர்கன்‌ இளவரசனா வெணகுடை கவித்து நிற்சான்‌(159) 
என்னும்‌ கருத்தையும்‌ இப்பாடல்‌ உள்ளடக்கிக்‌ காட்டுகிறது 
என்கிறார்‌, 
414. கம்பன்‌ காவிய நயம்‌ (31-36, 49) 
தினமணி வருஷ மலர: ௪. து. ச. யோகி 1937 

கவிதை பற்றிக்‌ கம்பர்‌ கூறுவன, (எம்‌ பெரு நாகர்‌ தம்‌ 
இருக்கை ஈது, புபிபினுக்கு அணியாட), கவிதை பற்றிய பொது 
நீதி (மின்‌ னென விளக்கென), சொல்லாட்‌ (5ல்‌ இபற்கை 
கவிஞர்‌ சாவில்‌, பெவ்விய மதுரஞ்‌ சேர்க்க ௩ற்பொருளில சீரிய 
கூரிய தீஞ்சொல்‌ வவ விய கவிஞர்‌) முதலியவற்றைத்‌ தொகுத்துக்‌ 
கம்பரின்‌ கவிதா நிணய ப்‌ பாங்கைத்‌ தெரிவாககுகிறார. 
475. இலக்கியச்‌ சோலையில்‌ கம்பன்‌ கவிதையின்‌ மாண்பு (1, 9) 
குமரன்‌; டி. கே. 9, ஏப்‌. 949 

கானகத்தில்‌ ராமனைச்‌ கண்ட முனிவர்‌ மூழ்ச்சியினை விவரித்‌ 
துள்ளார்‌. 
476 செய்யுள்‌ இன்பம்‌ 
ன்ட்‌ ஆர்‌. வேங்கடாசலம்‌ பிள்ளை பிப்‌, 1941 

"அல்லத வுலகக்‌ தெங்கும்‌”, “கழற்‌ ரூம்‌ தவத்தளாய்‌", “உன்‌ 
பெருந்தீதவி பெண்ணும்‌, மகனே இவன்‌ பின்செல்‌ “ஏகம்‌ 


234 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


முதற்‌ கல்வி முளைத்தெழுக்து”, முதலிய பாடல்களின்‌ சிறப்பைக்‌ 
காட்டுகிறார்‌. 
477. கவிதா தீபம்‌ (1, 1) 
குமரன்‌: வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌; ஏப்‌. 1941 
ஆலம்‌ உலகிற்‌ பரந்ததுவோ; விரித்த பந்தர்‌ பிரித்த தாமென 
மீனொளித்த வானமே; படுமதகரி, பரிசிந்தின; மண்‌ சுழன்றது; 
வண்ணகறுந்‌ தாமரை மலரும்‌; ஓடாநின்ற களிமயிலே முதலிய 
பாடல்களின்‌ கவி ஈயத்தைக்‌ காட்டி, சேக்ஸ்பியரின்‌ புலமையுடன்‌ 
ஒப்பிடுகிறார்‌. 
478, வந்தெதிரே தொழுதானை என்ற பாட்டின்‌ பழைய உரையும்‌ 
புதிய உரையும்‌ (569--571) 
செந்தமிழ்‌: வெ. ப, ௪. முதலியார்‌. ௮க--நவ, 1941 
“வந்ததெதிரே தொழுதானை' என்னும்‌ பாடலுக்குப்‌ பழைய 
உரையான, 'கைகூப்பித்‌ தொழுதுகொண்டு தன்னெதிரே வந்த 
குகனைப்‌ பரதன்‌ கைகூப்பித்‌ தொழுதான்‌. முகன்‌ பரதன்‌ காலில்‌ 
விழுந்து தெண்டனிட்டான்‌. பரதன்‌ குகனைத்‌ தழுவினான்‌”, என்ப 
தனை மறுத்துப்‌ புதிய உரையாக குகன்‌ தன்னெதிரே கைகூப்பித்‌ 
தொழுத பரதனைக காலில்‌ விழும்‌ து தெண்டனிட்டான்‌. பரதனும்‌ 
குகன்‌ காலில்‌ விழுந்து தெண்டனிட்டான்‌. குகன்‌ பர தனைத்‌ தழுவி 
னான்‌ ஏன்றுரைத்து விளக்கம்‌ கூறுறோர்‌. 
479, ஆராய்ச்சியின்‌ ஆராய்ச்சி (201-202) 
செந்தமிழ்‌: எஸ்‌. எஸ்‌. பாரதியார்‌; பிப்‌--மார்ச்‌ 1942 
வெ, ப. ச. முதலியாரின்‌, “வந்தெதிரே தொழுதானை” 
என்னும்‌ பாடலுக்கான புதிய உரையை மறுத்துத்‌ இன்‌ கருத்‌ 
அக்கு (பழைய உரை) மிக நீண்ட விளக்கம்‌ தந்துள்ளார்‌. இராமா 
யணத்தின்‌ பிற இடங்களிலிருந்தும்‌ சான்று தருகிறார்‌. இச்‌ 
கட்டுரைக்கு மறுப்பை வெ, ப. சு. இதன்‌ அடுத்த இதழில்‌ கூறி 
யுள்ளார்‌. 
480. வந்தெதிரே தொழுதானை வணங்கினான்‌ என்னும்‌ கம்பராமா 
யணப்‌ பாட்டின்‌ உரை (110-120, 145-147) 
தமிழ்ப்‌ பொழில்‌: மா. மா, சோமசுந்தரம்‌ பிள்ளை; தஞ்சைக்‌ 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க வெளியீடு, பிரமோதூத (ஆனி, 
ஆடி, ஆவணி) 
தொழுதல்‌, வணங்கல்‌, அடிவீழதல்‌, தழுவுதல்‌ ஆயெ நான்‌ 
இற்கும்‌ பொருள்‌ சுட்டி, அப்‌ பொருள்களுக்கு இலக்கயச்‌ சான்‌ 
அம்‌ காட்டி, இம்நான்கும்‌ கிகழததியவர்‌ யார்‌ யார£ என்ற வினா 
எழுப்புகிறார்‌. பரதனை முதலில தவறாஃ எண்ணிய காரணத்தினால்‌ 
பின்‌ உணமை நிலையறிந்து தன்போல்‌ ஒரு அரசன எனக குசன்‌ 


கவிநயம்‌ 235 


தொழுதான்‌. குகன்‌ இராமன்‌ மீது கொண்டுள்ள பற்றில்‌ தான்‌ 
தாழ்ந்தவன்‌ என்ற நினைப்பில்‌ பரதன்‌ வணங்க, பரதன்‌ உயர்‌ 
உள்ளத்தினால்தான்‌ மிகத்‌ தாழ்ந்தவன்‌ என்ற கினைவில்‌ செய்வ 
தீறியாது குகன்‌ அடிவீழ அவனைப்‌ பரதன்‌ அணைத்துக்‌ கொண்‌ 
டான்‌ என விடை கூறுகிறார்‌. தழுவிய புளினர்‌ வேந்தன்‌ என்ப 
தற்குத்‌ தழுவப்பட்ட புளினர்‌ வேந்தன்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று ௯. அறம்‌. 


481. கம்பராமாயணச்‌ சிதைவின்‌ கண்டனத்‌ தொகுதி 


(இது ஸ்ரீமாம்‌ செ. ரா. சோமசுந்தர மணியகாரர்‌ அவர்களின்‌ 
கம்பன்‌ காவியச்‌ சிதைவாற்றாமை, இரு. டி. கே. ஸி. தீமை 
கண்டனமும்‌, அதன்‌ சார்பாகப்‌ பலர்‌ வரைந்த கண்டனப்‌ பாக்‌ 
களும்‌); அமரம்‌, கரு. மெ. இராமசாமிச்‌ சேர்வை வெளியீடு, 
1942. 

முன்னுரையில்‌ சிதம்பரகாத முதலியார்‌ செருகுகவிகள்‌ 
கம்பன்‌ காவியத்தில்‌ நுழைந்ததற்குக்‌ கூறும்‌ காரணங்களையும்‌ 
அவை எப்படிப்‌ பொருந்தாது என்பதையும்‌ எடுத்துக்காட்டு 
கிறார்‌. (1) தயரதன்‌ ராஜய பரிபாலனத்தை எச்சிலுக்கு நிகராகச்‌ 
சொல்வதால்‌ செருகு கவி எனும்‌, “கச்சையங்‌ கடகரி... பாடல்‌ 
அந்‌ நாளில்‌ ஈம்‌ நாட்டு மக்கள்‌ செல்வத்தை எவ்வளவு தூரம்‌ 
வெறுத்தார்கள்‌ என்பதையே குறிக்கும்‌, அரிச்சந்திர புராணத்‌ 
இலும்‌ சான்று காட்டுகருர்‌(1). (2) “இக்காவியத்தில்‌ செருகு கவி 
களைக்‌ கண்டு பிற்காலத்தவர்‌ ஒரு கதையைக்‌ கற்பித்தார்‌” என்று 
அக்கதையைக்‌ கூறி, கம்பன்‌ காலத்திலேயே செருடு கவிகள்‌ 
புகுந்துவிட்டதாகக்‌ கூறுவதனை, கற்பித்தலையே தன்‌ கூற்றுக்குச்‌ 
சான்றாக்குவ து பொருந்தா த, கம்பன்‌ காலத்து உடனிருந்த 
புலவர்கள்‌ அவர்கள்‌ காவியத்தில்‌ செருகு கவிகள்‌ புக த்த ஒருக்‌ 
காலும்‌ துணிந்திருக்கவே முடியாது. ஏனெனில்‌ அவன்‌ காவியத்‌ 
க்குச்‌ சாற்றுக்கவி கொடுத்த ஒவ்வொரு புலவனும்‌ அவரைத்‌ 
தெய்வமாகவே கொண்டாடுகிறான்‌ என்கறார்‌(2). 

கம்பன்‌ காவியம்‌ பல்லாயிரம்‌ பாக்கள்‌ கொண்டது கதை 
சொல்லும்‌ பகுதிகளில்‌ வெறும்‌ சொல்லடுக்முகளாக இருப்பது 
இயற்கை அந்த இடங்களிலும்‌ அவன்‌ கவிப்போக்கும்‌ ஓசை 
யின்பமும்‌ அதிலுள்ள வேகமும்‌ தெவிட்டாக இன்பததைத்‌ 
தீரும்‌. அக்காவியத்தின்‌ பல இடங்களில்‌ அரக்கர்‌ பெயர்‌ முதலிய 
அமைத்துக்‌ கூறுமிடத்து கவிகள்‌ சாதாரணமாகமிவதான்‌ 
இருககும்‌. முதலியார்‌ தமது புத்த கத்தில்‌ கவிகளைச்‌ சர்‌ பிரித்தும்‌ 
மறறும்‌ நவீன முறைகளைக்‌ கையாண்டு செய்யுள்‌ வடிவங்களை ய 
சிதைத்திள்ளார்‌. 


236 \ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பன்‌ தன்‌ பாக்களில்‌ ஒரு கருத்தை வைத்து அதனைப்‌ பல 
பாடல்‌ஃளின்‌ பின்‌ விளக்குவான்‌ (4) முதலியார்‌ இவற்றின்‌ முன்‌ 
பீன்‌ சம்பந்தமுள்ள பல பாக்களைத்‌ தளளியிருக்கிறார்‌. “மன்ன 
னின்னுயிர்‌ வழிக கொண்டாலெனப்‌ பிரிந்த? னென்ற கம்பன்‌, 
. இராமன்‌ மீணடும்‌ வரும்போத, பிரிந்த உயிர்‌ மீண்‌ டெய்தியது 
போன்று இரும்பினார்கள என்று கூறுகிருர்‌. முதலியார்‌ இதில்‌ 
இரண்டாம்பாட்டைச்‌ செருகல என்று தள்ளிவிட்டார்‌. முதலி 
யார்‌ தாம்‌ வெளியிட்ட இரண்டு காண்டங்களில்‌ 204 பாக்களுக்கு 
மேல்‌ திருத்தி.பிரு கிறார்‌ கள்‌. திருததிய 3தாடு அவர்‌ திருத்தியப்‌ 
பாக்கள கம்பன்‌ பாக்களென்றும்‌ வெளியிட்டிருக்றொகள்‌. 
அதற்கு யாதொரு ஆதாரமும்‌ காட்டவீஃலை(5). 

கம்பன்‌ பாக்களை மு. கே.சி. இநழ்திபமை, விலக்கியமை 
குறித்து ஆற்றாது, தன்‌ ஆற்றா ஈயை ஆ ரிரியர்‌ பாக்களாக வடித்‌ 
துள்ளார்‌. இவரின்‌ ஆற்றுமைக்கு ஆதரவு அளித்து எஸ்‌. சோம 
சுந்தர பாரதியார்‌, ப. மாசிலாமணி பீதசிகர்‌. அரு. சிவ. ராம. நா. 
கோவிந்தன்‌ செட்டியார்‌, திருவேங்கடத்தய்யங்கார்‌, எம்‌. பைர 
வய்யர்‌, நா, வேற்சாடி.காதக்‌ கவிராஜு, வேஙகடாத்திரி ஐயங்கார்‌, 
வே. இராமநாதன்‌ செட்டியார்‌, திரு. இராமசுவாமி சேர்வை- 
முதலியார்‌ கவி பாடியுள்ளனர்‌. தொ. மு. ஐயாத்துரை பாக 
வதர்‌ ஆதரித்து மடல்‌ எழுதியுள்ளார்‌. 
482. கம்பன்‌ (39) (கவிதை) 
பைந்தமிழ்ச்‌ சோலை: சுத்தானந்த பாரதியார்‌. அன்புநிலையம்‌, 

இராமச்சந்திர புரம்‌, திருச்சி ஜிலலா. மு. ப. குலை. 1943; 

௬. 59 

கம்பன்‌ கவிதையைப்‌ பற்றி, சொற்கண்டார்‌ சொல்லை 
கண்டார்‌, சொற்கரும்‌ பொருளின்‌ செய்ப பொற்கண்டார்‌ 
பொருளே கண்டார்‌, பொருளணி சுவைத்த வாயார்‌ கற்ஃண்டுந்‌ 
டூதனும்‌ பாலுங்‌ கலந்த தெள்ளமுதுண்டின்னும்‌ எற்கொண்டு 
கம்அனின்பமிசைப்‌ போம்‌ என்பரே என்று கூறுகிறார்‌. 


433. கம்பரின்‌ ஒரு திவலை (30-32) 
இரு. வி. ௧. மணிமடல்‌: அசலாம்பிகை அம்மாள்‌, தமிழ்‌ உலக 
வெளியீடு; 2/45 முத்துமாரிச்‌ செட்டித்‌ தெரு; சென்னை 
1943; ரூ. 2 
மாண சோற்றிண்டிவள்‌ இருந்த வாஜெல்லாம்‌ காண கோற்‌ 
நிலன்‌ அவன்‌ கமலக கண்களால' எனும்‌ அலு ன்‌ கூற்றுக்கு, 
ண்கள்‌ தம்மிடத்துள்ள கருமணியைஃ காரை முடியாதவாறு 
போல மிசந்தாமல.ரயும்‌ தன்ன கத்தில்‌ இடம்‌ ற்ற திநமகளை 
எங்ஙனம்‌ காண முடியும்‌ என்ற பொருளையும்‌ தருிறா(31) 


கவிநயம்‌ 237 


சீசையின்‌ சிரப்பான தறவுகிலை இத்‌ தொடர்களால்‌ வெளிப்படு 
வதைக்‌ குறிட்பீட்டூள் ளார்‌. 
க்8ச்‌, கம்பன்‌ கவிநலம்‌ (33-46) 
மணிமலர்ச்‌ திரட்டு: பண்டிதமணி மு, கதீரேசச்‌ செட்டியார்‌ 
தமிழ்கிலையம்‌; புதுக்கோட்டை; மு. ப. 1944; மூ. ப. 1969: 
ரூ. 3-50 
16-4ஃ44இல்‌ நிகழ்ந்த சென்னை கம்பர்‌ மாகாட்டுத்‌ தலைமை 
முன்னுரை. சீவக எந்தாமணிஃ காப்பிய நடைபொெறியைமேற்‌ 
கொண்டு திருர்குறளின்‌ அரியகருத்துகளில்‌ தோய்ந்து இனிய 
ஓசைநயம்‌ தோன்றப்‌ பிற்காலத்து எழுந்த அரிய தொடர்சிலைச்‌ 
செட்யுள்‌ கம்பராமாயணம்‌ ஆகுர்‌(33). இப்பெருங்காப்பியத்தின்‌ 
செய்யுள்‌ நடை எனி), இனிஸலை, ஆழமூடைமை என்னும்‌ 
மூன்று குணங்களையும்‌ உடையது(15), இயற்கை வருணனையில்‌ 
வைத்தும்‌, உவமை முகமாகவும்‌ பொருள்வீளக்கம்‌ செய்வ இல்‌ 
கம்பர்‌ செல்லும்‌ நெறி வீயப்பையளிப்பதாகும்‌(39). காப்பிய 
மாந்தநட்‌ சிறந்த இராமபிரான. து பேச்சுவன்ஸாயால்‌ அறம்‌ 
பிறழாமல்‌ எண்ணத்தில்‌ அரும்பிய பொருள்‌ நாவில்‌ மலர்ந்து 
தேனெனப்‌ பாலென இனிக்கும்‌ செம்மையும்‌ அறிஞருஉகு 
அறிந்து இன்புறத்‌ தக்கத(42). சான்றுகளுடன்‌ இவற்றை 
கிறுவுகிறா்‌. 
483, கவியாராய்ச்சி (20-29) 
மன்னவர்‌ சிதியும்‌, மங்கையர்‌ மாண்பும்‌: கு, பாலசுந்தர முதலி 
யார்‌; எஸ்‌. வாசன்‌ கம்பெனி; மயிலாப்பூர்‌; சென்னை 54; 
மூ.ப. 1243; இ.ப, 1947; மூ. ப. 19.8; நர, ப. 1959; 
ரூ 2-10 
“எண்ணிலா வருந்தவத்‌ கோன்‌ இயம்‌ *ய சொல்‌" என்னும்‌ 
பாடலின்‌ உவமை நலத்தை ஆராய்‌ூருர்‌(22). எண்ணிலா வரு$ 
தயத்தோன்‌ என்பதற்கு. எணணிலா அருந்தவ: தோன்‌, எண்‌ 
மிலா அருந்துவத்தோன்‌ - ஒருவரது மன ஆராய்ச்சிக்கு அடங்காத 
அருமையாகய தவத்தோன்‌, எண்‌ நிலாவு அருந்தவத்தோன்‌ 5 
பெரியோரது எண்ணத்தில்‌ நிலைபெற்ற அருமையாகிய தவத்‌ 
தினை உடையவன்‌, எண்ணில ஆ வருந்‌ தவத்‌ தான்‌ - ஆராயுங்‌ 
கால்‌ ஆவால்‌ வந்த தவத்தினை உடையவன்‌ என நான்கு பொருள்‌ 
கூறுகிறார்‌(22). அவின்‌ காரணமாக பேேற்கொண்ட தவத்தைப்‌ 
பற்றிய கதை கூறிப்பின்‌--ஹவ்வொரு சொல்லுக்கும்‌ பொருள்‌ 
வழங்கி எறிவேல்‌ பாய்ந்த புண்ணிலாம்‌ பெரும்புறழை என்னும்‌ 
தொடருக்கு இராமன்பால்‌ தயரதன்‌ மிக்க அன்பினாச்‌, எதுவீளை 
யுமே என்று கொண்டிருட்‌ த கவலையைப்‌ புண்‌ எனச்‌ குறிடபிடும்‌ 
உரையை மறுத்து, தசரதன்‌ பெற்ற சாபத்தைக்‌ கூறி, அச்‌ 


238 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சாபத்தை எறிவேலுக்கு உவமையாக்குகறார்‌(28). கட்டுரை 
சிறப்பாக உள்ளது. 


486. கம்பர்‌ கவிதை (24-33) 
நான்கு கவிமணிகள்‌ : வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌; ஸ்டார்‌ பிரசுரம்‌; 
பாலக்கரை; திருச்சி; 1946; ரூ. 1-25 
கம்பர்‌ கவிதைகளில்‌ இயற்கை அழகோவியமாய்‌ இலங்குவ 
தையும்‌, உணர்ச்சிகளைப்‌ பாடலில்‌ வடித்‌ தள்ள ஆற்றலையும்‌, 
பாடல்களின்‌ இசை இன்பத்தினையும்‌ சான்றுகள்‌ மூலம்‌ தருகிறார்‌. 
சேக்ஸ்பியருடன்‌ ஒப்பிட்டு எழுதும்‌ ஆசிரியர்‌ கம்பர்‌ கோதவிரி 
எனக்‌ இடந்த காவிரி என்றோர்‌. 


487. கம்பன்‌ கவிதை (தொகுப்பு) 
நவயுகப்‌ பிரசராலயம்‌; காரைக்குடி; இ, ப. 1946; 140; ரூ. 2425 

கம்பராமாயண ரசனை 1-73 (வ, வே. ௬. ஐயர்‌), கம்பர்‌ 
இருநாள்‌ 74-94 (எஸ்‌. வீ. பி), கம்பரும்‌ தமிழரும்‌ 95-109 (டி. 
கே. 9ி.), மிதிலைக்‌ காட்சி 110-118 (ரா. பி. சே), இராமபிரானது 
மறக்கருணை 19-127. (மு. இராகவையங்கார்‌), இலக்குவன்‌ 
சீற்றம்‌ 128-137 (ரா. ஸ்ரீ. தேசிகர்‌), கம்பர்‌ கவிப்பெருமை 138. 
140 (வித்துவான்‌. சு. கிருஷ்ணசுவாமி முதலியார்‌) முதலிய 
கட்டுரைகள்‌ இடம்பெற்றுள்ளன. 

கம்பராமாயணத்தின்‌ ரசனைச்சுவையை உணராமல்‌ மற்ற 
சுகங்களை மாத்திரம்‌ உணருறெவர்கள்‌ அதன்‌ சுவையில்‌ செம்‌ 
பாதிக்குமேல்‌ இமம்‌ து விடுறொர்கள்‌(10). கங்காதேவியின்‌ 
சமுத்திர சங்கமத்தை ஒத்தவேகமும்‌, ஓட்டமும்‌, பொலிவும்‌ 
இருக்கிறது கம்பராமாயணத்தில்‌. அகத்தியப்‌ படலத்தின்‌ 
விஷயத்தைக்‌ கதையின்‌ பிற்பாகத்தில்‌ யாராவது இரண்டு நாயகர்‌ 
கள்‌ சம்பாஷிக்கும்போது உபாக்கியமாகச்‌ செய்திருந்தால்‌ இவ்‌ 
விடத்தில்‌ உள்ள ரசனையை விட உயர்ந்த ரசனையாயிருந்திருக்‌ 
கும்‌(25). ராவணனுடைய காமரோயைக்‌ கம்பன்‌ 80 பாடல்களில்‌ 
வர்ணிப்பது பன்னாட்டு இலக்கியங்ககாயும்‌ ஆராய்ந்து சுவை 
யறிவைச்‌ சேகரித்தவருக்குச்‌ சவைகொடா. ஆயின்‌ கும்பகர்ணன்‌ 
மாண்டும்‌, இந்திரசித்தின்‌ தலையிழந்‌ தும்‌, மூலபலங்கள்‌ மடிந்தும்‌ 
அவியாத காமத்துக்கு இத்துணை விளம்பமான வர்ணனை 
வேண்டும்‌ எனக்‌ கவி நினைக்கிறான்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. ஆயினும்‌ 
வேறுமாதிரி அமைக்கப்பட்டிருத்தலே முறை(31). வாலிவதை 
கம்பனது காடகச்‌ இறமையைக்‌ காட்டி உலகத்து மகாகவி 
களோடு ஒப்பவை த்தப்‌ பேசும்‌ சிறப்பைத்‌ தருகிற து. கம்பராமா 
யணத்தின்‌ பெருமையெல்லாம்‌ யுத்தகாண்டத்தில்தான்‌ காணப்‌ 
படும்‌(55). போர்‌ வருணனையில்‌ கம்பர்‌ ஹோமருக்குச்‌ சமமாக 
சில இடங்களில்‌ வென்றும்‌ இருக்கிறான்‌ (61). கும்பகருணன து 


கவிநயம்‌ 239 


போருக்கும்‌ அதிகாயன து போருக்கும்‌ இடையில்‌ வேறொரு ௬9 
யான சம்பவத்தைப்‌ புகுத்தாமற்‌ போனாற்‌ ரசனையில்‌ சுகம்‌ குறை 
யும்‌ என்று கண்டு கம்பன்‌ மாயாசன கப்‌ படலத்தை இடைப்புகுத்தி 
யிருக்கிறுன்‌. 

நிகும்பலை வரையில்‌ கம்பன்‌ சுவையைக்‌ காட்டும்‌ ஐயர்‌ அவர்‌ 
கள்‌ கட்டுரையில்‌ மீதிஇல்லை. வான்மீகியுடன்‌ ஒவ்வொரு 
காண்டத்தின்‌ சிறப்பு மிகழ்ச்கெளுடன்‌ ஒன்றவைத்துக்‌ கம்பன்‌ 
சிறப்பாகச்‌ செய்துள்ளமையையும்‌ வான்மீடுயிட மிருக்துக்‌ கடன்‌ 
வாங்கியவற்றையும்‌ அவனைவிடச்‌ சிறப்பாகச்‌ செய்துள்ளமை 
யையும்‌, மேனாட்டு ஆசிரியர்களுடனும்‌ ஒன்றவைத்துச்‌ காட்டு 
கிறார்‌. 

கம்பர்‌ பற்றிய கதைகள்‌ எல்லாம்‌ கற்பனை. கம்பர்ஜாதி கவிச்‌ 
சக்கரவர்த்தி ஜாதி, இதற்கு மேலான சக்தி இருக்கமுடி 
யாத(99). கம்பரை எதிர்த்துப்‌ பிரசாரங்கள்‌ கடப்பதற்கு 
வருந்துகிறார்‌. பாடபேதம்‌, செருகுகவிகள்‌ இவற்றைத்‌ திருத்த 
வேண்டும்‌. கம்பர்‌ செய்யுளின்‌ ஓசைகயம்‌ முதலியவற்றைக்‌ 
காட்டுகிறார்‌. இத்துடன்‌ கம்பர்‌ கவிகள்‌ பல அழிந்துவிட்டன 
என்று கூறிக்‌ கவல்கின்றார்‌ டி. கே, 9. தன்‌ கட்டுரையில்‌ 

சதையின்‌ திருமணம்‌ பற்றிப்‌ பேசும்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை. 
அவர்கள்‌ அவள்‌ காதலைக்‌ களவியல்‌ நாடகமாகக்‌ கம்பர்‌ அமைத்‌ 
இருக்கும்‌ திறன்‌ சிறப்பு என்கிறார்‌. 

முதல்காள்‌ போரில்‌ இராமன்‌ தோல்வியடைந்த இராவண 
னிடம்‌ அவனைக்‌ கொல்லாமல்‌ அறிவுரை கூறியனுப்புவதனைச்‌ 
சுட்டி இறுதியில்‌ கம்பன்‌ கோசலகாடுடை வள்ளல்‌ என்று 
அமைத்திருப்பதால்‌ இராவணன்‌ திருந்தி சரணடைந்தால்‌ தன்‌ 
வாக்குப்படி, அதற்குப்‌ பங்கம்‌ வராவகையில்‌ தன்நாட்டையே 
ஈவான்‌ என்பது பொருள்‌ என்று கம்பரது கவித்திறனை வியக்‌ 
கிழார்‌. இன்றுபோய்‌ நாளைவா எனும்‌ பாடல்‌ தழிஞ்சி எனும்‌ 
புறத்துறையைச்‌ சார்ந்ததாகும்‌. இவ்வாறு அறிவுரை கூறி 
விடுப்ப த இராமனது மறக்கருணை. இவை மூ. இராகவையங்கார்‌ 
அவர்களின்‌ கருத்‌ தகளாகும்‌. 

கம்பர்‌ உள்ளக்‌ கிளர்ச்ககெளை உள்ளவாறு சித்தரிக்கிறார்‌. 
அவைகள்‌ அவர்‌ கையில்‌ பெரிய நாடகங்களாக மாறிவிடுகன்‌ றன 
என உரைக்கும்‌ ரா. ஸ்ரீ. தேசிகர்‌ தன்கட்டுரையில்‌ இட்டுக்தைப்‌ 
படல நிகழ்ச்சியை விவரித்து, வான்மீகயுடன்‌ வேறுபடுவதையும்‌, 
தாரை சிறப்பையும்‌ இயம்புறொர்‌. 

ஹோமரது காவியம்‌ போன்று படிப்பார்‌ மனதில்‌ ஆழமாகப்‌ 
பதியத்தகுந்த அழுத்தமான டை, உயர்ந்த லட்சியத்தைக்‌ 
கெளரவமாகத்‌ தெரிவிக்கக்‌ கூடிய சொற்பொழிவுகள்‌ உள்ளன, 
உணர்ச்சிகளின்‌ உண்மைத்‌ தத்துவங்களை நன்று எடுத்துக்காட்டு 


240 கம்பன்‌ அய்வடங்கல்‌ 


சரத. இயர்சைத்‌ சத்‌ சலம்‌, சடவட்டன்மை, தர்மமார்க்கம்‌ 
இவர்றைச்‌ சொல்லுமிடங்களில்‌ கம்பரத பத்திப்‌ டெருச்சமான து 
ஹோமரை மீறிச்சென்று மீல்டனோடு தோள்‌ தட்டி நிற்‌ 
கிறது(139) ்‌ 

சம்பாஷனைகளின்‌ வீரிவுரை, இயற்கை வருணனை வீஸ்‌ 
தரிப்பு ஆயெவை வர்ஜிலைவீடப்‌ பூரண பக்குவத்சைக்‌ காட்டி, 
நிற்னெறன. பாத்திரஙகளின்‌ குணங்கள்‌ சேச்ஸ்பியர்‌ நிங்யெ 
மற்றவர்களைவிடக்‌ கவனமாக உண்மைக்‌ குறிப்பாக உள்ளன. 
நகர வருணனை ஹோமரைவிட சிறப்பு. வீர வருணனையில்‌ 
ஹே மரை வெகு தூரத்தில்‌ நிறுத்திச்‌ செல்‌ தரார்‌. யரவராலும்‌ 
(புலவன்‌, விவேக, ஞானி) செல்ல முடியாத இடமெல்லாம்‌ 
சென்று, எடுக்க முடியாத புதையல்களை எல்லாம்‌ எடுத்து 
அனைவர்‌ இதயத்தையும்‌ விரிவுறச்‌ செய்து முன்‌ னற்றம்‌ அளிப்ப 
தற்கான வரத்தடன்‌ தோன்றியவராகக்‌ கம்‌ ர்‌ தோன்ற ரர்‌, 
இவ்வாறு கம்பர்‌ கவிப்‌ பெருமையைக்‌ கிருஷ்ண சுவாமி முதலி 
யார்‌ கூறுகிறார்‌. 

அறிஞர்‌ பலரின்‌ கருத்துகளைத்‌ தொகுத்தளித்தள்ள இந்‌ 
நூல்‌ கம்பன்‌ பற்றி ஓரளவிற்கு வரையறுத்துக்‌ கூறியுள்ளது. 
483. கவிதைத்‌ திறன்‌ (59-65) 
மலரும்‌ மணமும்‌: ஆ. கந்தையா எம்‌.ஏ 
பாரிசிலையம்‌: மு, ப. 1947: ரூ. 2 

கம்பர்‌ ‘உறங்குகின்ற குர்பகன்ன” எனும்‌ பாடலில்‌ சொழ்‌ 
களின்‌ மூலம்‌ பொருளையுர்‌, ஓசையின்‌ கூலம்‌ முரல்‌ இரண்டடி 
தனைக்‌ கும்பகர்ணனின்‌ ஒருபுறத்தில்‌ சிற்பவர்‌ சொலி அவன்‌ 
மேல்‌ உலக்கையால்‌ இடிக்கப்‌ பின்னிரண்டு அடிகளை மறுபுறத்‌ 
தில்‌ நிற்பவர்‌ ரொல்லி இடிக்கும்‌ காட்சியையும்‌ உணர்த்து 
இருர்‌(59), தன்‌ கவிதையில்‌ இரண்டு பொருட்‌ சொல்லால்‌ 
சிறப்புப்படும்‌ கவிதையாக “தஞ்சமும்‌ தகவு மேயவர' எனும்‌ 
பாடலை அமைத்துள்ளார்‌. 

கம்பன்‌ உள்ளத்து உச்சகிலையை “மையோ, மரகதமோ, மறி 
கடலோ, மழைமு௫3லோ” எனும்‌ பாட்டு காட்டுகிறது. கம்டன்‌ 
தான்‌ படைக்கும்‌ பாத்திரங்களாக மாறி நின்று உரையாடு 
வதையும்‌, கண்ணீர்‌ வடிப்பதையும்‌ “அவவழி இராஉணன்‌ 
அனைத்து நாட்டமும்‌' எனும்‌ பாடலில்‌ விளக்துறோர்‌. கற்பனை 
வளனை நின்ற குன்று ஒன்று நீள்‌ ெெடுங்‌ காலொடுஞ்‌ சென்ற 
குன்றைத்‌ தீழநீஇயன்ன செய்கையான்‌” எனும்‌ உவடையால்‌ 
காட்டுகிறார்‌. இயற்கை நிஃழ்ச்சிபள்‌ வாயிலாகத்‌ கம்‌_வ்‌ தன்‌ 
உள்ளக்‌ கிடக்கையை வெளியிடுவதை "மீன்‌ பொலிக வெயில்‌ 
ஓதங்க மே இசியாடு' எ னும்‌ பாடல்‌ காட்டுகிற து. 


கவிநயம்‌ 241 


489, மலரும்‌ மணமும்‌ (24-32) 
மலரும்‌ மணமும்‌: ஆ. கந்தையா எம்‌.ஏ., 
பாரிஙிலையம்‌, 59. பிராட்வே, சென்னை - 1; மூ. ப. 1947; ரூ. 2 
கம்பன்‌ கவிதை ஒன்‌ றி2ல சொற்றெப்பையும்‌, பொருட்‌ சிறப்‌ 
பையும்‌ கற்பனை வளத்தையும்‌ காணலாம்‌(25) என்று “கிடந்த 
போர்‌ வலியார்‌ மாட்டே கெடாத வானவரை எலாம்‌ கடந்து 
போய்‌” என்னும்‌ பாடலின்‌ மூலம்‌ அதனை நிறுவுஇருர்‌. சூரன்‌ 
அலகம்‌ காக்கின்ற காவலாளன்‌ என்றது இராவணன்‌ காவலாள 
னாகத்‌ இகழ்தலைக்‌ குறிப்பிட்டது. அவன்‌ வீரத்தை வானவர்‌ 
களின்‌ வீரத்தால்‌ விளக்கி மேலும்‌, 'கடந்துபோம்‌” என்ற சொல்‌ 
லால்‌ மிக எளிதாக வென்றான்‌ என்கிறார்‌ கம்பர்‌. முதலிரண்டு அடி 
களில்‌ இராவணன்‌ புகழும்‌, பின்னிரண்டடிகளில்‌ இராவணன்‌ 
இகழும்‌ கூறப்பட்டுள்ளது. இதனால்‌ கவிசை உயிரும்‌ உணர்வும்‌ 
உள்ளதாய்‌ திகழ்றெ.து(29). 
490. இரண்டு காட்சிகள்‌ (75-82) 
மலரும்‌ மணமும்‌: ஆ. கந்தையா எம்‌. ஏ., 
இயற்கை நிகழ்ச்சிகளை இணைத்துக்‌ கற்பனையில்‌ கண்டு களிப்‌ 
புற்று அவற்றைக்‌ கவிகையிலை திட்டிக்‌ கம்பன்‌ அழத செய்‌ 
வதை மருத நிலத்தை நாடக அரங்காக்கிய “தண்டலை மயில்‌ 
களாட” எனும்‌ பாடலால்‌ காட்டுறொர்‌. 


491. கம்பன்‌ கவிநயம்‌ (83-93) 
மலரும்‌ மணமும்‌: ஆ. கந்தையா : 
பாரநிலையம்‌, 59. பிராட்வே, சென்னை - 1, மூ. ப. 1947; ரூ. 2 

கம்பன்‌ கற்பனை, உணர்ச்சி என்ற இரண்டினையும்‌ கொண்டு 
தன்‌ கவிதைகளை உயிரும்‌ உணர்வும்‌ உள்ளனவாய்த்‌ இகழ வைக்‌ 
கிறான்‌(83). தன்‌ மனதை மாற்றிய கூனியை அனுப்பிய பின்‌ 
கைகேயி தன்னை அலங்‌ 3காலம்‌ செய்வதை அழகாகப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறான்‌. கைகேயியின்‌ செயல்‌ ஒவ்‌ 9வொன்றையும்‌ 
அழகான உவமையில்‌ விளக்கிக்‌ கற்போரின்‌ கருத்திற்கு விரும்‌ 
தையும்‌, கற்பனைக்குக்‌ களிப்பையும்‌ தருகன்றான்‌(87). 

தசரதன்‌ துயரத்துடன்‌ கைகேயியிடம்‌ வேண்டுவதைச்‌ சிறப்‌ 
பாகப்‌ பகுத்‌. தத்‌ தருகிறார்‌. உள்நேர்‌ ஆவி வேண்டினும்‌ இன்ற 
உனதன்றோ! பெண்ணே--இயல்பான இரக்க குணம்‌ வெளிப்பட 
லாம்‌. வண்மைக்‌ கேகயன்‌ மானே-- வள்ளலான கேகயன்‌ 
மகளான நீ கொடுத்தல்‌ தொழிலை விட்டு ஏற்றல்‌ தொழில்‌ 
செய்வது தேவையா?--இவ்வாறு கவிதை செய்தான்‌ கம்பன்‌ 
எனலாம்‌. மண்ணே கொள்‌--இராமன்‌ மீதான அன்புக்காக வரன்‌ 
முறை மீறக்‌ கூடத்‌ தயார்‌ நிலையில்‌ இருக்கிறான்‌, மற்றைய 
தொன்று ம௰--இன்னதுதான்‌ என்று கூறக்கூட முடியாத 

௧-16 


242 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


நிலையை வடிக்றோன்‌ கம்பன்‌. *விழிக்குங்‌ சண்‌ வேறு இல்லா 
வெங்கான்‌” என்பது தசரதனின்‌ உள்ளக்‌ கொதிப்பினை வெளி 
யிடும்‌ பாடல்‌. 
492. கம்பன்‌ (86-99) 
தமிழர்‌ பண்பாடு: எஸ்‌. வி. பி.; பி.எஃ பி.எல்‌., 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; மூ, ப. சூன்‌ 1949. இ. ப. 1951. ரூ. 3 

தமிழ்காட்டுப்‌ பெருமக்களால்‌ கவிச்சக்கரவர்த்திப்‌ பட்டம்‌ 
பெற்ற கம்‌டன்‌ பெருமைகள்‌ சிலவற்றை இக்கட்டுரை குறிப்பிடு 
றது. கம்பன்‌ தனது அரிய யாப்புத்‌ திறனைக்‌ காட்டுவதற்காக 
செய்யுள்‌ வளத்தை வேறுபடுத்தவில்லை. அவன து கருத்தின்‌ 
இசை, செய்யுளின்‌ சுதியாக உருவெடுத்து வெளிவந்து ஒழுகு 
கீன்றது என்றே கொள்ளுதல்‌ வேண்டும்‌. கட்டங்கள்தோறும்‌ 
செய்யுள்‌ வகைகளை மாற்றுவதோடு, கதா பாத்திரங்களின்‌ 
இயல்புகளுக்கேற்பவும்‌, செயல்களுக்கேற்பவும்‌ கம்பன்‌ தனது 
செய்யுட்களை வேறுபடுத்தி அமைத்திருக்கிறான்‌(92), கம்பனது 
உவமானங்கள்‌ அவனது மனோபாவனையினின்றும்‌ பிறந்தன 
வாம்‌( 3). வருணனைகள்‌, பாத்திரங்களைச்‌ செவ்விதாக அமைப்‌ 
ப.துதான்‌ மனோபாவனையின்‌ கெரம்‌ என்று சொல்லலாம்‌. கம்ப 
னத பாத்திரங்கள்‌ கவித்துவத்தின்‌ நூதன சிருஷ்டியென்றே 
சொல்லத்தக்கன(98). 
493, கல்வியில்‌ பெரியவர்‌ கம்பம்‌ 

எ. வி. சுப்பிரமணிய அய்யர்‌ 

பாரிநிலையம்‌. 59, பிராட்வே, சென்னை - 1. மு. ப. 1951; இ, ப. 

1970; 44+ 144-145, ரூ. 3 

பீடிகை (21-38), கம்பரும்‌ ஈமது முன்னோரும்‌ (39-50), 
கம்பரும்‌ நமது முன்னோரும்‌ (தொடர்ச்சி) (51-64), கல்வியும்‌ 
கவிதையும்‌ (65--60), கற்பனையும்‌ கவிதையும்‌ (81--90), கம்பர்‌ 
கவிதைஃவருணனை அம்சம்‌ (91-114), கம்பர்‌ கவிதை ஈடையின்‌ 
தன்மை (132-145), கம்பரின்‌ கவிதையும்‌ இயற்கை அழகுகள்‌ 
வருணனையும்‌ (146-161), முடிவுரை (162-163) என்னும்‌ 
பத்துத்‌ தலைப்புகளோடு அமைகின்றது இம்நூல்‌. 

முன்னுரை தமிழ்நாட்டில்‌ கம்பன்‌ இயக்கம்‌ பற்றி அமை 
இறது. கல்வியில்‌ பெரியவர்‌ என்பது, வெகு காலமாக அறிஞரின்‌ 
மன ஒருமையால்‌ கம்பருக்கு மாத்திரம்‌ நிலைத்திருக்கும்‌ தனிச்‌ 
சிறப்பு. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ வள்ளுவரும்‌ கம்பருமே தெய்வப்‌ 
புலமை வாய்க்தவர்‌. கம்பரை ஈமது முன்னோரில்‌ ஒரு சாரார்‌ 
அவருடைய பெருமைக்குச்‌ தக்கபடி மதிக்கவில்லை என்பதற்குச்‌ 
இல சான்றுகள்‌ இருக்கின்றன. வைணவரில்‌ ஒருசாரார்‌ வடமொழி 
மீதும்‌, வால்மீகியின்‌ ராமாயணம்‌ மீதும்‌ அதிகப்‌ பற்றுடையவர்‌ 


கவிசயம்‌ 243 


களாக யீருந்ததால்‌ கம்பரரமாயணத்தைச்‌ சரியான முறையில்‌ 
போற்றிப்‌ பயிலவில்லை. இருப்பினும்‌ அவர்‌ பெருமை முழுவதை 
யும்‌ அறிந்து ரஸித்த தமிழ்ப்‌ புலவரும்‌ அறிஞரும்‌ இருந்தனர்‌- 
வைணவ, சைவ பற்றுடையோர்‌ போற்றியிருப்பதற்குப்‌ போதிய 
சான்றுகள்‌ இருக்கின்றன. 

ஈழத்திலும்‌ கம்பனில்‌ ஈடுபட்டோர்‌ உண்டு. கவித்வ சக்தி 
கல்வியின்‌ மூலம்‌ பண்படுத்தப்படுகிற து. தமிழ்க்‌ கவிதை வளர்ந்த 
கதையைத்‌ தொடர்ந்து சோக்கினால்‌, கல்வியே இந்த வளர்ச்சிக்கு 
முக்ய காரணமாயிருந்திருக்கிற.து என்பது விளங்கும்‌ குறும்‌, 
முத்தொள்‌, கலி, சிந்தாமணி. கம்பரின்‌ கல்வி ஜோதிமயமாக ஒளி 
வீசுறெது. தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌ கவிதைக்குரிய 
ஜீவாதாரமான குணம்‌ கற்பனை. 

பெரும்பாலும்‌ அணிகளைக்‌ கொண்டே கற்பனையைத்‌ 
தட்டுவர்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ அணிகளின்‌ உதவியின்றி, 
சொல்லும்‌ முறையாலும்‌ மொழியின்‌ இட்பத்தாலும்‌ கருத்தின்‌ 
வன்மையாலும்‌ கவிதை சிருஷ்டிக்கப்படலாம்‌. கம்பரின்‌ கவிதை 
கல்வியின்‌ வலியாலும்‌ சிந்தனையின்‌ செறிவாலும்‌ எத்‌ துணை ஓளி 
பெறுகின்றது என்பது பல காட்டுக்களோடு நீறுவப்படுநின்‌ றன. 
ு௩இ, வெள்ளம்‌, வருணனைகள்‌, பாத்திரங்களின்‌ மனகிலை- 
சோகம்‌, உவகை முதலியவைகள்‌. கம்பராமாயணம்‌ முத்தமிழும்‌ 
நிரம்பிய நால்‌. 

அநேக பகுதிகள்‌ ஈல்ல நாடகங்களேஅயோச்‌ இயா 
காண்டம்‌ தலைசிறந்த சோக நாடகம்‌. நாயகன்‌ பரதன்‌. சுந்தர 
காண்டத்தம்‌ (வீரன்‌--அனுமான்‌) யுத்த காண்டத்தும்‌ நாடக 
பரவம்‌ மலிந்திருக்கன்‌ றன. பொதவரக பாத்திரங்களின்‌ சம்பா 
ஷனைப்‌ பாகங்களிலும்‌, அவர்களின்‌ உணர்ச்செளைச்‌ சித்தரிக்கும்‌ , 
பாகங்களிலும்‌ கம்பரின்‌ கடை மிகவும்‌ எளியது தெளிவான து. 
அழகுடைய த; அரிய ஆற்றலுடையது; மக்கள்‌ பேசும்‌ சாதாரண 
மொழியிலேயே அமைந்துள்ள து, காவியத்திற்கேற்ற வருணனை 
களிலும்‌, கவிக்‌ கூற்றுகளிலும்‌ கதையை நடத்திக்கொண்டு 
போகும்‌ வேகத்திலும்‌ தன்மையிலும்‌ விரிந்த கற்பனையால்‌ சமைக்‌ 
கப்பட்டு கம்பீரமாய்‌ உயர்ம்‌ து ஆச்சரியமான வெ ற்றியை அடைக்‌ 
திருக்கிறது. 

, கம்பரிடம்‌ பெரும்பாலாக அவருடைய சிந்தனா சக்தியையும்‌ 
கல்வி வீனையுமே இயற்கைக்‌ காட்சிகள்‌ எழுப்பியிருக்கன்‌ றன: 
கதையின்‌ வளர்ச்சியையும்‌ பாத்திரங்களின்‌ குண விசேஷங்களை 
யும்‌ ஒட்டியே அவை எடுத்தாளப்‌ பட்டிருக்கின்றன. கம்பர்‌ 
இய ற்கைக்‌ காட்ுகளின்‌ நேரடியான வருணனைக்கு முக்கியத்‌ 
அவம்‌ கொடுக்கவில்லை. 


கட்டுரைகள்‌ அடிக்குறிப்புகளோடு அமைந்துள்ளன, 


244 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


494. கம்பரின்‌ கலைவளம்‌ (1-32) 
இலக்கியச்‌ செல்வம்‌: தி. இராமானுசன்‌, ஏ. தி. என்‌. காகலிங்கம்‌ 

கம்பெனி. புதுமண்டபம்‌, மதுரை, மூ. ப. 1952; ரூ. 1-75 

ஈன்மை இது, தீமை இது என்று ஆராய்ந்து அறுதியிட்‌ 
டுரைக்கும்‌ வகையால்‌ அறதூலாய்‌ நமக்குத்‌ தோன்றுவறெது. 
அரக்கர்‌ நெஞ்சம்‌, முனிவர்‌ உள்ளம்‌, குரங்கின்‌ கருத்து, வீரர்‌ 
நினைவு, தாயர்‌ அன்பு இவைகளை ஈன்கறிக்‌து அவர்‌ பேசுவனவா 
யுள்ள இடங்களைக்‌ காணின்‌ இந்நூல்‌ உள்ளத்தின்‌ இயலை நன்கு 
தெரிவிக்கும்‌ உள நூல்‌ எனக்‌ காட்சியளிக்க து. பாடல்களில்‌ 
எவரும்‌ போற்றும்படியான பண்வகைகளை மிக இனிமையாக 
எடுத்தாண்டுள்ளதை நோக்கும்போது “இசைத்தமிழ்‌” என்றே 
புகழும்படியாய்‌ விளங்குகின்றது. 

அரசியல்‌ நுணுக்கங்களை அவர்‌ பெய்து வைத்துள்ளதைப்‌ 
பார்த்து அவரை அரச மரபினர்‌ என்றே கூறும்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
பலருளர்‌ (4). இராமனது வடிவழகையும்‌ குணவழகையும்‌ கண்டு, 
*மையோ! மரகதமோ! மறிகடலோ! மழை முகிலோ! என நான்கு 
உவமைகளால்‌ புகழ்னெ்றார்‌. இவ்வுவமைகளால்‌ முறையே 
இராமனது மேனிப்‌ பொலிவையும்‌; புகழொளியையும்‌, உறுதி 
யையும்‌, உலஇனைப்‌ படைத்துக்‌ காத்துத்‌ தன்னுள்ளடக்டிக்‌ 
கொள்ளும்‌ தெய்வறிலையையும்‌ முற்கூறிய இயல்புகளுடன்‌ 
விளங்கும்‌ எல்லையற்ற அருள்‌ திறத்தையும்‌ உணர்ந்து வியக்‌ 
கிறார்‌(18). 

சிறந்த உவமை என்று கண்டால்‌ அதனைப்‌ பல இடத்தும்‌ 
எடுத்தாள அவர்‌ தயங்குவதில்லை. ஒரிடத்தில்‌ ஒருவமை கூறிப்‌ 
பீறிதோரிடத்தில்‌ அதைச்‌ செப்பம்‌ செய்தமைக்கும்‌ திறத்தை 
எண்ணினால்‌ சிற்பத்தின்‌ அழகிலேயே வைத்த கண்‌ வாங்காது 
மனமொன்றி கிற்கும்‌ சிற்பியாய்‌ அவர்‌ நிற்பதை காம்‌ உணர 
முடியும்‌(27) என்பதனைச்‌ சான்றுகளுடன்‌ விளக்குறொர்‌. 
495, கதிரவனும்‌ கம்பனும்‌ (200--204) 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ பொன்விழா மலர்‌. சமாஜம்‌, 

நீ. கந்தசாமி; 1955 

ஆரியமும்‌ தமிழும்‌ வேறு பீரித்தறிய வியலாத கலப்‌ பெய்திய 
பண்பே இவர்‌ காலத்திய தமிழ்ப்‌ பண்பாகும்‌(204). கதிரவன்‌ 
உருவில்‌ கண்ணுதற்‌ பெருமானைக்‌ கண்டு, “எண்ணரிய மறையி 
னொடு கின்னரர்கள்‌ இசைபாட” என்னும்‌ பாடலைப்‌ பாடியதாகக்‌ 
கூறுகிறார்‌. 
496. கம்பன்‌ கவிநயம்‌ (107110) 
ஆனந்தபோதினி: பெ. கு. ஊரப்பன்‌ ஆக, 1955 


கவீஈயம்‌ 245 


அசோகவனத்தில்‌ சதையின்‌ கூற்றான “அருந்து மெல்லடகு 
வணாரிடுமென வருந்தும்‌, அனுமன்‌ கூற்றான விற்பெருக்‌ தடம்‌ 
தோள்‌ வீர எனும்‌ பாடல்களின்‌ மூலம்‌ பொருளுரைத்து கவி 
நயத்தைக்‌ காட்டுகிறார்‌. 
497. கம்பர்‌ (226-234) (கவிதை) 
இந்தியத்‌ தாய்‌ நிலை: ஜெகவீர பாண்டியனார்‌. 1955; ச. வரத 

ராஜுலு நாயுடு பிரஸ்‌, மதராஸ்‌ 

நினைத்தாலும்‌ படித்தாலும்‌ ரேர்ரின்று கேட்டாலும்‌ 
நெறியே நேர்ந்த அனைத்தாலும்‌ தித்திக்கும்‌ ஆரமுதாய்ப்‌ 
பேரின்பம்‌ அமைய ஆய்ந்து மனத்தாலும்‌ வாக்காலும்‌ இராம 
இயர்‌ மகிமைகளை வையம்‌ காண இனிதே ஈந்தான்‌(227,. பொறி 
வென்‌ ற ஒருவனே புவனமெல்லாம்‌ வெல்ல வல்ல புனிதன்‌ (230). 
என்பதை அனுமன்‌ வாயிலாகக்‌ காட்டுகிறான்‌ என்று 19 பாடல்‌ 
களில கம்பன்‌ கவிரயம்‌ காட்டுரறொர்‌. 


498, கம்பன்‌ காவிய நடை 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 31 ௪. கணபதி முதலியார்‌ 1956 

1957); 441-448, 486-493, 537-546) ரூ. 9 

காவிய திருப்பு மையங்கள்‌, பொருள்‌ செல்லும்‌ நெறி 
(கதைத்‌ தொடர்ச்சயமைந்துள்ள நிலை) கூறுறொர்‌. கம்பனின்‌ 
ஈற்றடிகளெல்லாம்‌ கினைவில்‌ பதித்து வைத்தற்குரிய சிறந்த 
அடிகளாம்‌(493). சான்றுகள்‌ சில தருகிறார்‌. ஒவிஈயம்‌, தெள்ளிய 
டை, சொல்வளம்‌, கருத்துவளம்‌, சொற்சருக்கம்‌, பொருள்‌ 
விளக்கம்‌, காட்சியை ஓவியப்படுத்துதல்‌ முதலியவற்றைக்‌ 
கம்பன்‌ நயத்துடன்‌ படைத்துள்ளமையைச்‌ சான்றுகளுடன்‌ தரு 
கிறார்‌. 
499, கவி இன்பம்‌ 

வித்துவான்‌. கோ. சுப்பிரமணிய பிள்ளை எம்‌.ஏ., பி.எல்‌. 

பழனியப்பா பிரதர்ஸ்‌; சேப்பாக்கம்‌; சென்னை-5: தெப்பக்குளம்‌; 

திருச்சி-த மூ. ப. 1957; 150; ரூ. 2-:0 

நூலின்‌ இடையே பிற இலக்கிய இன்பங்கள்‌ வீரவிவரி னும்‌ 
கம்பர்தரும்‌ கவி இன்பத்தையே மிகுதியாகக்‌ காட்டியுள்ளார்‌. 
அவை, தமிழின்‌ தனி உரிமை(6), வில்லம்பும்‌ சொல்லம்பும்‌ 
(24-2:), கவிஇன்பம்‌ (40.40) முப்பெரும்‌ தமிழ்ந்கவிஞர்கள்‌ 
63-55), கமபனின்‌ தனிசசிறப்பு (55-5), கம்பன்‌ காட்டும்‌ 
கோசலம்‌ (56-61) கம்பரின்‌ சொந்தப்படைப்பு (61-64), கம்பரின்‌ 
தமிழ்ப்பற்று (௦4-63), கதை மாதரின்‌ துணகலன்‌ கள (௦5-56), 
அணிகளின்‌ தாய்‌ உவமை (66-69), வேல்‌ திதம்பிபமைகது 
முன்று உவமைகள்‌ (6 -72), ஓர பொருள்‌ பல 3தாற்ற (73-73), 
பாததிரவழிசகை (93.91), கம்பனின்‌ கற்பனைச சிஃதிம்‌ (பட 


246 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


114); மற்றொரு பாடலில்‌ நோக்கு (129-132), கம்பன்‌ காட்டும்‌ 
உலாக்காட்டு (149-150) என்னும்‌ சிறுசிறு தலைப்புகளின்‌ ழ்‌ 
இடம்பெறுன்‌ றன. 

சிவப்பெருமானே என்றுமுள தமிழ்மொழியை மக்களுக்கு 
வழங்கினான்‌ என்று கம்பராமாயணத்திலே கூறப்படுகிறது 
(உழக்குமறை நாலினும்‌) இராமன்‌ தொடுத்‌ அவிட்ட அம்புகளைக்‌ 
கண்ட இராவணன்‌ கவிஞர்‌ தொடுக்கும்‌ கவிதையின்‌ கவினையே 
அதற்கு உவமையாய்க்‌ கருதினான்‌. வில்லம்பைவிட சொல்லம்பே 
ஆற்றல்மிக்கது என்று கம்பர்‌ பாடிய பாடலையும்‌ தருகிறார்‌. 
சீதையின்‌ அழகினைக்‌ கம்பர்‌ “செஞ்சொற்‌ கவியின்பம்‌' என்றும்‌ 
நடையழகனைக்‌ கவிஞன்‌ சொல்லின்‌ கடையழகு என்றும்‌ கூறு 
வதைச்‌ சுட்டி, இத்தகைய கம்பர்‌ பாடல்களால்‌ திருமகள்‌ 
விலாசம்‌ பெற்று விளங்குவது கவிதை என்கிறார்‌. நாமும்‌ 
உணர்ச்சி வயப்பட்டாலே கவிஞனின்‌ உண்மை உள்ளத்தைக்‌ 
காணுதல்‌ இயலும்‌ என்பதனைக்‌ கம்பர்‌ “முத்தமிழ்த்‌ துறையின்‌ 
முறை போகிய: எனும்‌ பாடலில்‌ குறிப்பிடுகிறார்‌. மனிதவாழ்ச்‌ 
கைக்கு வேண்டிய உயரிய லட்சியங்களைக்‌ கம்பன்‌, ஒரு காதலி 
காதலனைக்‌ கடைக்கண்‌ பார்வையால்‌ இனியமொழி இங்கதெங்‌ 
களால்‌ செலுத்துதல்போல்‌ அறிவிக்கிறார்‌. இதனைக்‌ காந்தா 
சம்மிதம்‌ என்பர்‌. (55). ஓர்‌ இரசவாதியின்‌ கைபட்டதும்‌ இரும்பு 
பொன்னாவதுபோல்‌ கம்பனுடைய கவியொளிபட்டதும்‌ வான்‌ 
மீகத்தின்‌ மொழிபெயர்ப்பு கம்பராமாயணம்‌ ஆகிவிட்ட த(56, 

பழந்தமிழ்‌ காட்டை நினைத்துக்கொண்டே கம்பன்‌ கோசல 
காட்டை வருணித்திருக்கிறான்‌. அதனால்தான்‌ *கள்வரரிலாமை 
யால்‌ காவலுமில்லை. என்று அவனுக்குப்‌ பாட மூடிந்தது(61). 
மிதிலைக்காட்சிப்படலம்‌ கம்பருடைய தனிப்பட்ட அருமையான 
சொந்தப்படைப்பு(64). கம்பர்‌ தனது கற்பனைத்திறனால்‌ 
இராமனைத்‌ தமிழனாகச்‌ செய்துவிட்டார்‌. கம்பராமாயணத்தால்‌ 
தமிழ்மொழி பன்மடங்கு உயர்வும்‌, பெருமையும்‌, மேன்மையும்‌, 
செழுமையும்‌ அடைந்தஇிருகீகறது(64), கம்பரின்‌ தமிழ்ப்பற்‌ றினை 
*அத்‌இருத்தகு நாட்டினை எனும்‌ பாடலில்‌ காட்டி, இதனையே 
தமிழன்‌ முதன்முதல்‌ பாடிய தமிழ்சாட்டு வாழ்த்துப்‌ பாடல்‌ 
என்று கொள்ளுதல்‌ தவறாகாது என்கிறார்‌ (65). 

கம்பர்‌ காவியத்தில்‌ ஒவ்வொரு பாட்டும்‌ ஒரு சுவையுள்ள 
காடகக்‌ காட்சியாகத்‌ திகழ்றெ.த(65). தேவர்கள்‌ கடவுளர்களைப்‌ 
பற்றியும்‌ சமய உண்மைகளைப்‌ பற்றியும்‌ கம்பர்‌ அருமைதோன்ற 
அழகுடன்‌ பாடியிருக்கிறார்‌. இரணியன்‌ வதைப்படலம்‌ கம்பரு 
டைய ஒப்பற்ற மேதைத்‌ இறனுக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டாக 
இலங்குகறது. கபிலரின்‌ குறுந்தொகை 106ஆம்‌ பாடலின்‌ 
உவமையினையே மெருகேற்றி கம்பர்‌' பொழிந்த நெய்‌ யாகுஇவாய்‌ 


கவிநயம்‌ 241 


பொங்க: எனும்‌ பாடலில்‌ வைத்துள்ளார்‌. சில பழைய 
உவமைகளுக்குக்‌ கூட பு.துமெருகு ஏற்றி அழகுபடுத்‌இக்‌ காட்டு 
வார்‌ கம்பர்‌. பொன்னோக்கியர்‌ தம்‌ புலனோக்கய எனும்‌ பாடலில்‌ 
வேலாயுதம்‌ சடாயுவின்‌ மார்பிற்‌ சென்ற வேகத்திற்கும்‌, உள்‌ 
நுழைய மாட்டாது திரும்பினமைக்கும்‌, திரும்பி நிலத்தில்‌ வந்து 
வீழுந்தமைக்கும்‌ பொருந்துமாறு கம்பர்‌ மூன்று உவமைகளைக்‌ 
கூறியுள்‌ ளமையை விவரித்து மூன்றாவது உவமையில்‌ யோயே 
நிடத்தே காமத்தால்‌ பெண்கள்‌ செலுத்திய பார்வை பயனுறாது 
திரும்புவதுபோல்‌ என்னும்‌ பொருள்‌ பொருந்தாது; யோகியர்‌ 
நிலையை அடைந்த கற்புடைப்‌ பெண்டிரின்‌ பார்வை நிலனாஃகிக்‌ 
கவிழ்வதுபோல்‌, என்று பொருள்‌ கொள்ளவேண்டும்‌ என கருர்‌. 
மழையைப்‌ பாடுவதில்‌ கம்பர்‌, பாரதி, மணிவாசகருடன்‌ 
வேறுபட்டிருப்பதைச்‌ சுட்டுகிறார்‌. சூர்ப்பணகையின்‌ காம 
விகாரத்தையும்‌, பேதமையையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு, 
அவள்‌ தன்னையறியாமலே பிதற்றும்‌ பிதற்றல்கள்‌ கூலம்‌ கம்பர்‌ 
நகை விருந்களிக்கும்‌ திறமை மிகவும்‌ போற்றற்பாலது என்று 
கூறி அதனை அவள்‌ கூற்றுகள்‌ மூலம்‌ காட்டுகிறார்‌. “தாவில்‌ 
பொற்றலத தினாற்‌ றவத்தினோர்கள்‌* என்னும்‌ பாடலில்‌ கம்பனின்‌ 
கற்பனைச்‌ சிறனைச்‌ சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறார்‌. “போரன்ன 
வீங்கும்‌ டொருப்பன்ன' என்னும்‌ பாடலில்‌ கோக்கு எனும்‌ 
யாப்பீனையும்‌, *மைக்கருங்‌ கூந்தல்‌ செவ்வாய்‌ வாணு தலொருகதி்‌ 
என்னும்‌ பாடலில்‌ கம்பனின்‌ உலாக்‌ காட்சியினையும்‌ காட்டுரிறர்‌. 
கம்பர்தரும்‌ கவி இன்பத்தைத்‌ தெளிவாக, இனிமையாகக்‌ 
காட்டுரறோர்‌. 
500. கம்பரின்‌ நினைவாற்றல்‌ (51-54) 
மாணவர்‌ மன்‌ றம்‌, சென்னை, வெள்ளிவிழா மலர்‌; பூ. பாலசுந்தரம்‌ 
செட்டியார்‌; 1957; 17, இரத்இனமுதலி தெரு; சென்னை 1, 
தன்தாய்‌ காடு செல்லும்போது கூறிய அறிவுரையினை (நகர்‌ 
நீங்கு, 152), இலக்குவன்‌ எண்ணிப்‌ பார்ப்பது (கவக்த: 31), 
சீதையும்‌ கினைவுகொண்டு அரற்றுவது (தை களங்காண்‌ ; 18), 
கைகேயி கேட்ட வரத்தினை வேலுக்கு உவமித்தது (கைகேயி 
சூழ்வினை: 20) யுத்தகாண்டத்‌தில்‌ இராமனும்‌ தசரதனும்‌ சந்தித்த 
போது அதனை நினைவூட்டி அவ்வேல்‌ அகன்றதாகக்‌ கூறுவது 
(மீட்சிப்படலம்‌ 118) என்னும்‌ இருசான்றுகளைக்‌ கம்பன்‌ 
நினைவாற்றலுக்குச்‌ சான்றாகத்‌ தருறோர்‌. 
501. கதையுள்ச்‌ சில கவிகள்‌ (70-81) 
தமிழ்க்கவி இன்பம்‌: வித்துவான்‌ ல. சண்முகசுந்தரம்‌, 
ஸ்டார்‌ பிரசுரம்‌; இருவல்லிக்கேணி, சென்னை-5; மேலக்கோபுரத்‌ 
தெரு, மதுரை; மு. ப, அக்‌, 1959; ரூ.2 


248 ர கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தனக்கு விடுதலை வேண்டியும்‌, தனது இளவரசனுக்குப்‌ 
பட்டங்கட்ட வேண்டியும்‌ சபையினிடத்துத்‌ தசரதன்‌ கேட்டுச்‌ 
கொள்ளுகின்ற முறை அவனுடைய பொறுமையையும்‌ தார்மீகத்‌ 
தையும்‌ உணர்த்தூறத(71). ராமனுடைய இதயத்தையும்‌ 
இதயத்துள்‌ உள்ள பரிவையும்‌ *மேவுகானம்‌ மிதிலையர்கோன்‌ 
மகள்‌” “என்று சிந்தித்‌.து இளையவர்‌ பார்த்திரு' எனும்‌ பாடல்கள்‌ 
அற்புதமாய்‌ எடுத்து விளக்குஇின்‌ றன. கூர்ப்பணகைப்‌ படலம்‌ 
காதல உள்ளத்தின்‌ பரிதாபகரமான மனவேதனைகையும்‌, அது 
கைகூடாதபோது உண்டாகின்ற கோரசொருபங்களையும்‌ தத்ரூப 
மாகக்‌ காட்டுகிறது. சீதைமீது இராவணன்‌ காதல்‌ கொண்டு 
பேசுவதையும்‌, சூர்ப்பணகை இராமன்மீது காதல்‌ கொண்டு 
பேசுவதையும்‌ அழாககக்‌ காட்டுறோர்‌. குத்தலும்‌ பக்கவெட்டும்‌ 
நிறைந்த வாலியின்‌ கேள்விகளுக்குமுன்‌ இராமனுடைய பதில்‌ 
சூரியனுக்கு முன்னுள்ள மின்மினிப்‌ பூச்கெள்‌ தாம்‌. வாலியினு 
டைய கேள்விகளை ஆணித்தரமாக்க இராமனுடைய பதிலை 
இளக்கி இருக்கிறார்‌ என்று தோன்றுகிற த(81). 


502. இலக்கிய இன்பம்‌ 
காமக்கல்‌ கவிஞர்‌ வெ. இராமலிங்கம்‌ பிள்ளை 
பழனியப்பா பிரதர்ஸ்‌: ஐ, ப. 1960; 64-245; ரூ. 3-50 

பொ. இருகூட சுந்தரம்‌ முன்னுரை வழங்கியுள்ளார்‌. 
இலக்கிய இன்பம்‌, உடலும்‌ உயிரும்‌, உடலுக்கு வந்த கோய்‌, மதி 
யின்மறு, விதியாவது ஒன்றாவது, உதயமும்‌ அஸ்தமனமும்‌, 
சர்வகலாசாலை, மெய்ஞ்ஞானம்‌ முதலிய கட்டுரைகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 

“தசரதன்‌ என்கற உடலுக்கு இராமன்‌ என்பது உயிராக 
இருக்கது. இராமன்‌ என்ற உயிர்‌ பிரிந்துபோன உடனே 
தசரதன்‌ என்ற உடல்‌ பிணமாகிவீடுறெ.த; இதனையே கம்பன்‌ 
வழிரின்று கூறுகிறார்‌, இராமன்‌ உயிர்‌ என்பதில்‌ கம்பர்‌ எவ்வளவு 
கற்பனையோடு அமைத்துள்ளார்‌ என்று காட்டுகிறார்‌. 

விசுவாமித்திரருடன்‌ இராமன்‌ பின்செல்வது தசரதனுடைய 
உயிர்போவதற்குச்‌ சமானமாகக்‌ கற்பிக்கப்பட்டுள்ளது. உயி 
சற்ற உடலான தசரதனை, மீண்டும்‌ தன்‌ உயிரைச்‌ சேரும்‌ வரை 
யில நடக்கும்‌ எண்ணற்ற இன்பகரமான விசயங்கள்‌ எதிலும்‌ 
தீசரதனுடை.ய மூழ்ச்சிரயோ, தொடர்போ இல்லாதபடி. கம்பன்‌ 
இயற்றியிருப்பது இலக்கியச்‌ சிறப்பு(31). 790 பாடல்கள்‌ கழித்து 
இராமனாநிய உயி மீண்டும்‌ வந்து தசரதனாகய உடலில்‌ சேர்க்து 
கொண்டது என்று கம்பர்‌ கூறும்‌ பாடலுடன்‌ முதற்பாடலுசகும்‌ 
உள்ள ஒற்றுமையையும்‌ சிறப்பையும்‌ எழத்‌ துக்காட்டுகிறா. 


கவிநயம்‌ 249 


பரசுராமன்‌ முன்னிலையில்‌ இராமனே தசரதனுடைய உயிர்‌ 
என்ற கருத்தைக்‌ கம்பன்‌ உறுதிப்‌ படுத்துவது G பான்றவற்றை 
யும்‌ எடுத்தியம்பிபுள்ளார்‌. *போயினான்‌ என்ற போழ்தே 
ஆவி போயினான்‌” என்று கவிஞன்‌ கொடுத்திருக்கிற தீர்மான 
வேலைப்பாட்டில்‌ அமைந்துள்ள இலக்கிய அழகு எண்ணற்கரியது 
என்பதே இங்குள்ள இலக்கிய இன்பத்தின்‌ சிகரம்‌(135). இந்த 
கற்பனையைப்‌ படிப்படியாக வளர்த்துக்கொண்டு போயீருக்கிற 
கவிதா சாதுரியத்தை அங்கங்கே பரவிக்‌ படெக்றெ பல பாட்டுக்‌ 
களையும்‌ தொகுத்துப்‌ பார்க்கிற போதுதான்‌ காணமுடியும்‌. அந்த 
இலக்கிய இன்பம்தான்‌ இந்தக்‌ கட்டுரையில்‌ பிரதானமாக 
எடுத்றுக்காட்டப்படுறெ.த(136) என்று உடலுக்கு வந்த கோய்‌ 
எனும்‌ கட்டுரையில்‌ ஈவில்கருர்‌. 

முதியின்மறு' எனும்‌ அடுத்த கட்டுரையில்‌ கம்பன்‌ ஒவ்வோர்‌ 
உவமானத்தையும்‌ ஒரு குறிப்பிட்ட கோச்கத்தோடுதான்‌ உபயோ 
இப்பான்‌, அ௮க்தக்‌ குறிப்பை அரறேக ஆயிரம்‌ பாட்டுகளுக்கு 
அப்பாலும்‌ அமைப்பான்‌. அதை நாம்‌ அறிய நேருகன்றபோது 
அதி அற்புதமான இலக்கய இன்பத்தை அடைவோம்‌(!37). 
சான்றாக கைகேயி தசரதனிடம்‌ வரங்கேட்கத்‌ தன்னை அலங்‌ 
கோலப்‌ படுத்திக்‌ கொள்வதனைக்‌ குறிப்பிட்டு, *ஒருசுமங்கலிப்‌ 
பெண்‌ திலகத்தை அழிப்பது அமங்கலம்‌. அதுபோல்‌ சந்திரனுக்கு 
இயல்பாக இருக்கவேண்டிய களங்கம்‌ போய்வீடுவது உலகத்‌ 
துக்கு உண்டாகப்‌ போகிற உற்பாதங்களுக்கு அடையாளம்‌ 
என்பது இயற்கை சாஸ்திரம்‌(.43). கம்பன்‌ காவியத்தில்‌ 
கைகேயி நெற்றியில்‌திலகத்தை அழித்ததிலிருந்நுதான்‌ துன்பங்‌ 
கள்‌ ஆரம்பமாகின்‌ றன, 

இராஉண சம்மாரத்துக்குப்‌ பிறகு சதை மீட்கப்‌ பெற்றவ 
ளாகி அவளுடைய மனம்‌ குளிர்ந்த பிறகுதான்‌ காவியத்தில்‌ 
சுபிட்சகாலம்‌ ஆரம்பமாகின்றது. அந்த கல்லகாலம்‌ வருகிற 
வரைக்கும்‌ கம்பனுடைய கவியுலகத்தில்‌ சந்திரன்‌ களங்கம்‌ 
இல்லாதவனாக3வ இருந்து வந்ததாகக்‌ கம்பன்‌ சொல்லு 
கிறான்‌ (144) இதனைக்‌ கம்பன்‌ காளொடும்‌ வருகலைக்கு வரும்‌ மறு 
மான்‌ உற” என்று கூறியிருப்பதால்‌ உறுதிப்படுகிறது. 

விதீயாவ து ஒன்றாவது? எனும்‌ கட்டிரையில்‌ விதியை மறுக்‌ 
கின்றவர்களும்‌ தம்மை மறந்து ஓப்புக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
நியாயத்தைக கம்பன்‌ எப்படிக்‌ கட்டாயப்‌ படுத்‌ திறோன்‌ என்ப 
தனை சாட்டுகிறார்‌. “விதிக்கும்‌ விதி செய்யும்‌ என்‌ வில்‌ தொழில்‌ 
காண்டி” என்ற இலக்குவன்‌ *வெஞ்சின விதியினை விலக்க 
வல்லாமோ” என்று கூறுவதன்‌ மூலம்‌ காட்டுகிறார்‌. அடுத்து இடம்‌ 
பெறும்‌ கட்டுரையான “உதயமும்‌ அஸ்தமனமும்‌' என்பதில்‌ 
கதைத்‌ தொடர்புடன்‌ கம்பன்‌ ஒவ்வொரு முறையும்‌ சூரியனின்‌ 


250 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


உதய்‌ இனையும்‌ அஸ்தமன, தீதனையும்‌ அமைத்‌, 3 இருக்கும்‌ சிறிப்பினை 
வெகு அழகாக சுமார்‌ பத்து உதாரணங்களைச்‌ சுட்டி அதன்‌ 
இலக்கிய இன்பத்தைக்‌ காட்டுகிறார்‌. 

நரம்‌ பார்க்கற விமானத்தைப்‌ போலவே இராவணனுடைய 
அகாயவீமானமும்‌ பூமியின்மேல்‌ ஓடிய பிறகுதான்‌ ஆகாயத்தில்‌ 
கிளம்பியிருப்பதாக ஆயிரம்‌ வருடங்களுக்கு முன்‌ கம்பன்‌ கூறு 
கிறான்‌. இராமன்‌ ஒரு அஸ்திரத்தை விட்டவுடன்‌ சூழ்ந்திருந்த 
இருள்‌ விலகுவது எதிர்காலத்தில்‌ நிகழவிருக்கும்‌ விஞ்ஞான 
சிருஷ்டியாக இருக்கலாம்‌. வருணன்‌ தாமதத்தால்‌ இராமன்‌ விடு 
கின்ற அம்பால்‌ ஏற்பட்ட விபரிதங்களாகக்‌ கம்பன்‌ கூறுபவை, 
இன்று ஓரே ஒரு அணுகுண்டைப்‌ பிரயோகம்‌ செய்து என்‌ 
னென்ன கேடுகளை விளைவிக்கலாம்‌ என்று இக்காலத்‌. து விஞ்ஞா 
னப்‌ பேரறிஞர்கள்‌ ஊஃக்கறோர்களோ அத்தனை கேடுகளும்‌ 
அதில்‌ அடங்கியுள்ளன. 

கற்பனை உலகில்‌ கம்பன்‌ நடத்தும்‌ விஞ்ஞான வேலைகள்‌ 
அத்தனையும்‌ ஒரு காலத்தில்‌ உண்மையாகவே நடந்தாலும்‌ நடக்க 
லாம்‌” என்று “சர்வகலாசாலை' எனும்‌ கட்டுரையில்‌ கூறுறோர்‌. 
இறுதிக்‌ கட்டுரையான மெயஞ்ஞானத்தில்‌ மனிதனுடைய 
ஆராய்ச்சிக்கு அகப்பட்ட உயர்ந்த தத்துவங்கள்‌ எல்லாவற்றிற்‌ 
கும்‌ இருப்பிடம்‌ போன்றது கம்பன்‌ காவியம்‌ என்று கூறி காந்தி 
படிகளும்‌ கம்ப நாட்டாழ்வாரும்‌' என்ற -தன்‌ நூலின்‌ சுருக்கத்‌ 
தைத்‌ தந்து அதனையும்‌ ஒர்‌ இலக்யெ இன்பமாகக்‌ காட்டுகிறோர்‌. 

தெளிவு, எளிமை, விரிவான விளக்கம்‌ ஆகியவை அடங்‌ 
யுள்ள இம்‌ நூலைப்‌ படிக்குங்கால்‌ ஆசிரியர்‌ கம்பனில்‌ கொண்டுள்ள 
ஆழ்ந்த அறிவு, விருப்பம்‌ ஆயெவையும்‌ வெளியாடின்‌ றன, 
503. காப்பியக்‌ கவிஞன்‌ கம்பன்‌ (68-80) 
தமிழ்‌ மறுமலர்ச்சி; பிரான்சிஸ்‌ முராயிஸ்‌; அமுத நிலையம்‌ பிரை 

வேட்‌ லிமிடெட்‌, தேனாம்பேட்டை; சென்னை - 18; ஏப்‌. 1961 

ரூ. 1-40 

பொருள்களை நேரில்‌ கண்டனுபவித்து அவ்வனுபவத்தை 
மீண்டும்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவந்து அப்பொருள்சவின்‌ அழூல்‌ 
மீண்டும்‌ ஈடுபடுவது போலுள்ளன அவன த வருணனைகள்‌ (75). 
கம்பன்‌ கடையின்‌ இன்னிசையைச்‌ சவைத்தறிந்த போப்பையர்‌ 
‘Nothing can equal the sweetness of this real poet*(76) என்று 
கூறுறோர்‌. மேனாட்டாருடன்‌ ஆங்காங்கே ஒப்பிட்டுக்‌ காட்டுகள்‌, 
504. கம்பர்‌ (689-130) 


கவி மன்னர்‌ மூவர்‌: பண்டித வித்‌ துவான்‌ மு. சாம்பன்‌; 
கழகம்‌, மு. ப. 1961; இ, ப, 1962; ரூ, 1-20 


கவிசயம்‌ 251 


முதலில்‌ கம்பரின்‌ குலம்‌, பெயர்‌ பற்றிய கதைகளும்‌, 
வரலாறும்‌ கூறுகிறார்‌. பின்‌ “கம்பர்‌ நாலுக்கு முன்னே, உருவமும்‌ 
பெயரும்கொண்டு ஒரு சமயச்‌ சார்பு பற்றாது நிற்கும்‌ கடவுள்‌ 
வாழ்த்தைக்‌ கூறுகின்றார்‌. அடுத்து வான்சிறப்பை ஆற்றுப்படலம்‌ 
வாயிலாய்‌ உரைக்கின்றார்‌. பின்பு நீத்தார்‌ பெருமையை காட்டுப்‌ 
படலம்‌, ககரப்படலம்‌ இவற்றால்‌ விளக்குகின்றார்‌. இறுதியில்‌ 
அறன்வலியுறுத் தலைப்‌ பொதுவகையான்‌ சொல்லுகின்றார்‌”, என்‌ 
கிறார்‌. குறட்‌ கருத்‌. துகள்‌ பல கம்பனுள்‌ இடம்‌ பெற்றுள்ளதைச்‌ 
சுட்டுகிறார்‌. 

கம்பராமாயணச்‌ சிறப்புக்கள்‌ பற்றிக்‌ கூறுவனவற்றுள்‌ 
புதியன இல்லை. பெருமிதத்திற்குரிய நான்கு நிலைக்களனும்‌ ஒரே 
பாடலில்‌ அமைத்து உள்ளார்‌. (வண்மை இல்லை யோர்‌ வறுமை 
யின்மையால்‌) கற்பனை நயம்‌ (ரீரிடை யுறங்கும்‌ சங்கம்‌) காப்பிய 
மாந்தர்‌ மனரிலையை இடத்திற்கேற்‌ மறவாது எடுத்துரைக்கிறார்‌. 
(சூர்ப்பணகை வருகை - பஞ்சியொனிர்‌) கம்பர்‌, வான்மீகி வேறு 
பாடும்‌ சுட்டுகிறார்‌, யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளீர்‌, தமிழ்மொழி, 
காடு, இனம்‌ ஆயெவை மீது பற்று, செய்க்கன்றி, முன்னோர்‌ 
மொமிப்‌ பொருளைப்‌ பொன்னேபோல்‌ போ ற்றுதல்‌ முதலிய 
வற்றைக்‌ கம்பரின்‌ பண்புகளாகக்‌ காட்டுகிறார்‌. எ. சி. பிராட்லி 
யின்‌ சிறந்த கவிஞர்‌ பற்றிய கூற்றுக்குக்‌ கம்பர்‌ பொருத்தமாக 
அமைகிறார்‌ என்கிறார்‌. 


505, நிதிவழியும்‌ விதிவழியும்‌ (5053) 
கோவலன்‌ மாதவிபால்‌ மனமிழந்தது ஏன்‌? 6. என்‌. நாச்சி 
யப்பன்‌ 
மாயமானின்‌ ஓட்டத்தைக்‌ கம்பர்‌ பொதுப்‌ பெண்டிரின்‌ 
மனத்‌ இற்கு ஒப்பிடுவதைச்‌ ஈட்டி. பொதுப்‌ பெண்டிரின்‌ வழியோ 
நிதிவழி, மாயமானின்‌ வழியோ விதிவழி என்று கூறி அதனால்‌ 
தான்‌ ராமனால்‌ பிடிக்க முடியவில்லை என்கிறார்‌. 
506. மருதத்தின்‌ மாண்பு (83-85) 
காவியத்தில்‌ ஓவியங்கள்‌: ௯. இராசேந்திரன்‌; அருணாபப்ளி 


கேஷன்ஸ்‌; தியாகராயககர்‌; சென்னை - 17; மு. பஃ 1962; 
ரூ. 1-75 


“தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம்‌ தாங்க? என்னும்‌ 
பாடலின்‌ விளக்கம்‌. 
507, கம்பன்‌ கவிகளின்‌ தனிப்பெருமை (71-78) 
அன்பு ரெறியினர்‌ வாழ்க்கை வை. சுந்தரச வாண்டையார்‌; 
மணிவாசகர்‌ நூலகம்‌; சிதம்பரம்‌; மு. ப. 1962; ரூ.2 


252 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பர்‌ பெருமான்‌ பிற கவிஞர்கள்‌ மேற்கொண்ட வழிகளி 
னும்‌ உயர்ந்த புது வழிகளைக்‌ கொண்டும்‌, சாமான்ய உவமை 
களிலும்‌ ஆழ்ந்த நுண்ணிய கருத்துகளைப்‌ புகுத்தியும்‌ அவ்வச்‌ 
சமயங்களில்‌ கதாபாத்திரங்கள்‌ உட்கொள்ளும்‌ எண்ணங்களை 
உணர்ச்‌ வேகம்‌ பொங்க வெளிப்படுத்தும்‌ முறையை ஊன்றி 
யுணர்ந்தும்‌ பற்பல நூல்களின்‌ இனிய கருத்துகளை மனத்திற்‌ 
கொண்டு உலயேல்புக்கேற்பப்‌ புதுக்கி பெருகட்டும்‌, தனக்கே 
யுரிய தனிப்‌ பேரறிவினால்‌ சுவைமிக்க சொற்களையும்‌ பொருள்‌ 
களையும்‌ கருதிக்‌ கையாண்டும்‌ தனது நூல்‌ பிற்காலத்தாரால்‌ 
உச்சிமேல்‌ வைத்துப்‌ போற்றப்பட வேண்டுமென்னும்‌ அவாவால்‌ 
மிக முயன்றும்‌ இராமாயணத்தின்‌ பெருமை மிக வேண்டியும்‌ 
படைத்திருக்கன்றார்‌ என்பது புலப்படுகின்றது. இதனைக்‌ 
கடிக்கும்‌ வல்லரவுங்‌ கேட்கும்‌ மந்திரம்‌” என்னும்‌ பாடலால்‌ 
விளக்கியுள்ளார்‌. 
508, கம்பனைப்போல்‌...? (118-129) 
தமிழே! அமுதேவே, கபிலன்‌ 
௮௬௦ தையம்‌; ராயப்பேட்டை) சென்னை - 14; மு, ப, சூன்‌ 1962; 

ரூ.3 

பல நயங்களிலும்‌ மகுடமாக இருப்பது கவீ£யம்‌. பாரதியார்‌ 
கம்பனைச்‌ சிறப்பித்தற்கு இதுவே காரணம்‌. (சான்று: மன்னவன்‌ 
உடல்‌, மக்கள்‌ உயிர்‌) பாரதி விரும்பும்‌ பொதுவுடமை, பெண்‌ 
ணுக்குச்‌ சமஉரிமை அயோத்தி வருணனையில்‌ உள்ளது. காதல்‌ 
தன்மையை அழகுற விவரித்தல்‌ (மிதிலைப்படலம்‌ 36-37) வீரக்‌ 
காதை (வில்லொடித்த நிகழ்ச்‌) ஆயெவற்றுடன்‌ குகன்‌ கோபா 
வேசம்‌, குர்ப்பணகையின்‌ மறைத்த தோற்றம்‌, இராவணன்‌ 
சதையை இதயமாம்‌ சிறையில்‌ வைத்தது, களத்திலே மாண்டு 
இடக்கும்‌ காட்டு, சதை-அனுமன்‌ சந்திப்பு, ஒரே பொருளைப்‌ பல 
உவமைசளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தனிப்பூகம்‌ உள்ளவாறு கவி 
பாடுதல்‌ (பொன்னின்‌ சோதி, போதின்‌ நாற்றம்‌) ஆயெவற்றையும்‌ 
சுட்டி பாரதியின்‌ கூற்றுக்கு இவையும்‌ காரணம்‌ எனக்‌ காட்டு 
கிறார்‌ 
509. கம்பர்‌ கவித்திறன்‌ (32-42) 
வாழ்க்கை வளம்‌: லெப. கரு, இராமகாத செட்டியார்‌ 
முத்தையா நிலைய வெளியீடு, 477. பூர்தமல்வி நெடுஞ்சாலை. 

சென்னை “7, மு. ப. 1962; இ.ப. 1965; மூ. ப. 1967; நா. ப. 

1970; ரூ. 3-50 

"தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌” என்னும்‌ பாடலில்‌ 
இராமனுடைய தோள்‌, தாள்‌, சை என்னும்‌ மூன்று உறுப்பு 


கவிநயம்‌ 253 


கா மட்டுமே கூறியதற்குக்‌ காரணம்‌ என்ன?--இராமனைக்‌ 
சண்ட மகளிர்க்கு அவன்‌ தியவன்‌ ஒருத்தியை அழித்த செயலும்‌, 
நன்மகளிர்‌ இருவர்க்கு அருள்‌ செய்த செயலும்‌ நினைவில்‌ வந்தன. 
அந்நினைவுகள்‌ கிறைவேறத்‌ துணையாக இருந்த உறுப்புக்களைக்‌ 
கானும்போது தோன்‌ நின. ஆகவே அவ்வச்‌ செயல்களை நினை த்து 
அவ்வவ்‌ உறுப்புகளில்‌ மகளிர்‌ ஈடுபட்டார்கள்‌ என்பதைக்‌ 
கம்பர்‌ குறிப்பிடுகின்றார்‌ “34. 

தாடகை, வதத்தில்‌ தோள்‌ வலிமை காட்டப்பட்டது. 
அகலிகைக்கு உருவளிக்கத்‌ தாள்‌ பயன்பட்டது. வில்‌ மூறியக்‌ 
கைவலிமையே சிறப்பாகப்‌ பேசப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடந்த 
வரன்முறைப்படி கொடுக்கீறார்‌. ஓரிடத்தில்‌ கூறப்பட்ட செய்தி 
யைப்‌ பல பாடல்கள்‌ கழிந்த பின்னும்‌ சீனைவுகூர்ந்து, தொடர்பு 
படுத்திக்‌ கூறும்‌ இயல்பு கம்பர்‌ பாடலில்‌ காணப்படும்‌ மற்றொரு 
திறமாகும்‌(35). (தசரதனுக்கு இராமன்‌ உயிர்‌ என்பது பால; 
செய்யுள்‌ 337, 114; ஆரணிய 967, யுத்த: 3978) இரு இடங்களி 
லும்‌ பிரிதலும்‌ கூடுதலும்‌ உயிரின்‌ செயலாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
இருக்குறளையும்‌, சிக்தாமணியையும்‌ பயன்படுத்தியுள்ளமை, சில 
நிகழ்ச்சிகளை ஒவியமாகக்‌ காட்டல்‌ ஆயெவற்றையும்‌ குறிப்பிடு 
கிறார்‌. 
510. உருவெளித்‌ தோற்றம்‌ (165-168) 
தமிழ்பபொழில்‌: வித்துவான்‌ தே. ப. சின்னசாமி; அகவ, 

1902, 

உருவெளித்‌ தோற்றத்திற்குக்‌ காரணமாக நிற்பது வேட்‌ 
கைக்‌ களர்ச்ச்யோகும்‌. உறுதத நினைந்த நினைவும்‌, உறுத்துக்‌ 
கண்ட காட்சியும்‌ உருவெளித்‌ தோற்றமாகத்‌ தோற்ற மனிககும்‌ 
என்று கூறும்‌ ஆசிரியர்‌ கம்பனில்‌ இராவணனும்‌, சூர்ப்பணகை 
யும்‌ காணும்‌ உருவெளித்‌ தோற்றத்தினைக்‌ கட்டுரையில்‌ கூறு 
கிறார்‌. 
311. Kamban (81—86) 
Tamil literature: M. Ramasamy; Published by Tamil Writers 

Association Calcutta Vol. IV. 1962—63 

In Kamban and his work, Tamil culture and history 
found an outlet such as has been Vouchsafed seldom to any 
one in human history. Kamban lived in the latter half of the 
12th Cent. In richness of language and words he can be 
compared only to keats. ‘Unlike Valmiki Kamban has a vast 
panorama of gigantic, magnificant characters amongest 
whom towers Rama. Delineation of characters incrispsure 


284 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


strokes of the brush is another of the great achievements of 
Kamban, The tragic end of Ravana’s battle on the first day 
of the war is one of the most magnificant pictures of Kamban, 
He gives examples for his greatness from the epic, 
512, இன்பஉதை (27-29) 
இலக்கிய வாழ்வு: பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
வள்ளுவர்‌ பண்ணை; 137, பிராட்வே; சென்னை - 1; மு.ப. சன. 
1963; ரூ. 1-50 
“கிழவோன்‌ பணிவும்‌, கிழத்தி உயர்வும்‌ கினையுங்‌ காலைப்‌ 
புலவியுள்‌ உரிய* எனும்‌ தொல்காப்பிய நூற்பாவி 'ற்குக்‌ கம்பனின்‌ 
“குதைவரிச்‌ சிலை நுதல்‌ கொவ்வை வாய்ச்சியர்‌” எனும்‌ பாடலைச்‌ 
சான்றாக்‌க விளக்கியுள்ளார்‌. 
513. கண்ணாம்பூச்சி (17-19) 
இலக்கிய வாழ்வு; பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
காதலன்‌ எவ்வளவு உடல்‌ உரம்‌ படைத்துச்‌ சிறந்த போர்‌ 
வீரனாக இருந்தும்‌ பயன்‌ என்ன? காதலிக்கு அடங்கி அவளுக்குச்‌ 
சமாதானம்‌ கூறித்தானே வாழவேண்டும்‌ என்ற கருத்தினைக்‌ 
கூறும்‌ “போர்‌ என்ன வீங்கும்‌ பொருப்பன்ன பொலங்கொள்‌ 
திண்‌ தோள்‌' எனும்‌ பாடலை விளக்கியுள்ளார்‌. 
_ 514. தென்னை எழுப்பிய நினைவு (29-21) 
இலக்கிய வாழ்வு: பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
காம மயக்கில்‌ ஈடுபட்ட காளை ஒருவன்‌ வம்பிளை விலைக்கு 
வாங்கப்பட்ட துன்பத்தை *செம்மாந்த தெங்கின்‌ இளநீரையோர்‌ 
செம்மல்‌ நோக்‌ எனும்‌ பாடல்‌ மூலம்‌ விவரிக்கின்றார்‌. 
515, ஈஞ்சினும்‌ கொடிய நாட்டம்‌ (21-23) 
இலக்கிய வாழ்வு: பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
“ஊறு ஞானத்து உயர்ம்தவரேனும்‌ வீறு சேர்‌ முலை மாதரை 
வெல்வரோ” எனும்‌ கம்பர்‌ கூற்றினை அவர்‌ பாடல்களான நஞ்சி 
னும்‌ கொடிய காட்டம்‌ அமுதினும்‌ ஈயந்து ரோக்ல, அம்புயத்‌ 
தணங்கின்‌ அன்னார்‌ அம்மலர்க்கைகள்‌ இண்ட என்பவ 'ற்றின்‌ 
மூலம்‌ விளக்கியுள்ளார்‌, 
516, கம்பன்‌ காவியத்தில்‌ காணும்‌ கருத்து (61-66) 
கவிதையும்‌ கவிஞனும்‌: புலவர்‌. எம்‌. ௪. கண்ணபீரானார்‌ 
கலையரசி வெளியீடு; சென்னை - 7; மூ. ப, சூலை 1963; ரூ.2 
கம்பர்‌ இராமனின்‌ அழகைப்‌ புனைர்‌ தரைத்‌ தள்ள பாடலான 
தோள்‌ கண்டார்‌ என்பதில்‌, முதலில்‌ ஈகர மாதர்‌ நினைவில்‌ 


கவீநயம்‌ 253 


அவனைக்‌ கண்டவுடன்‌ வந்தது வில்லொடிந்த நிகழ்ச்சி. ஆகையால்‌ 
முதலில்‌ தோள்‌ கண்டார்‌. பின்‌ சற்று மூன்‌ கடந்த அகலிகை 
மீட்சி எனவே, தாள்‌ கண்டார்‌ தாளே கண்டார்‌” என அழைத்‌ 
தார்‌. இதற்கு முன்‌ தாடகையைக்‌ கொன்றதைக்‌ கருத்தில்‌ 
எண்ணி 'தடக்கையும்‌ அஃதே”, என்று சுருங்கக்‌ கூறி விளங்க 
வைத்துள்ளார்‌ என்று கம்பர்‌ கவித்திறத்தைப்‌ பாராட்டுகிருர்‌. 
இவ்விதமே இராமன்‌ அழகைப்‌ பாடும்‌ ஒவ்வொரு இடத்திலும்‌ 
ஒரு புதுமை தோன்றப்‌ பாடியுள்ளார்‌ என்கிறோர்‌; 


517. கம்பன்‌ சொல்௩யம்‌ (279-283, 311-314) 
செந்தமிழ்ச்‌ செல்வி! தொகுதி 38 கோ. சுப்பிரமணிய பிள்ளை, 
1963-1964 
கம்பன்‌ கவியாற்றலைப்‌ பல தனி சொற்றோட.ர்களாலும்‌, சில 
கவிதைகளினாலும்‌ விளக்க அதன்‌ ஈயம்‌ காட்டுகிறார்‌. (கோதைகள்‌ 
சொரிவன.ட பஞ்சு பூத்த விரற்பதும.... பஞ்சியொளிர்‌... பூப்‌ 
பொதி யவிழ்ந் தன...) 
518, கம்பராமாயண முதற்‌ செய்யுட்‌ சங்கோத்தர விருத்தி 
மாதவச்சிவஞான யோகிகள்‌ 
திருவாவடுதறை ஆதினம்‌ 1964; 32 
நூற்பயன்‌ கூறும்‌ கம்பராமாயணச்‌ செய்யுளினை (நாடிய 
பொருள்‌ கைகூடும்‌) மேல்‌ நோக்காகப்‌ படிக்கின்‌ எழும்‌ குறை 
பாடுகளாக சுமார்‌ இருபஇனைச்‌ சட்டி, பின்‌ ஆழ்ந்து ஆராயுங்கால்‌ 
அவை கிறைவாகத்‌ தோற்றமளிப்பதனைக்‌ காட்டியுள்ளார்‌. 
519. கம்பன்‌ காவிய மாளிகை (77-86) 
தென்றல்தந்த கவிதை: தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 393, பைரொப்ட்ஸ்‌ ரோடு, சென்னைப்‌; 
மு. ப. 1964; இ. ப. 1971; ரூ. 2-50 
கம்பன து அழகுணர்ச்சியும்‌ கற்பனாசக்தியும்‌ இசைஞானமும்‌ 
கடைசிவரை அவனுடன்‌ துணைகின்று காவியமானிகையை உரு 
வாக்க உதவுகின்றன. காவியத்தில்‌ பல உறுப்புகளையும்‌ 
முக்கிய நிகழ்ச்சியாகய இராவணவதத்தோடு இணைத்துப்‌ 
பார்க்கும்போது ஏகம்‌ என்ற உணர்ச்சியை உண்டாக்‌ 
விடுகின்றான்‌, கம்பன்‌(83). இராமனையே நடுநாயகமாக வைத்துச்‌ 
காவியத்தில்‌ வரும்‌ மற்ற பாத்திரங்கள்‌ நரயகனோடு நாயகர்களாக 
ஒன்றிச்சேர்க்து காவியத்தில்‌ முக்கிய அங்கம்‌ பெற்றுவிடுறொர்‌ 
கள்‌ என்றால்‌ அது கம்பனுடைய காவியத்‌ இறம்தான்‌ (84), 
“கழ்பனுடைய காவியம்‌ பல்லவ சிற்பிகளின்‌ பெரிய வீச்சை 
யும்‌, சாளுக்கிய இற்பிகளின்‌ சிற்றுளி வேலையையும்‌ முகலாயர்‌ 
காலத்துச்‌ சின்னஞ்சிறு சித்திரம்‌ வரைபவர்களின்‌ கைஈயத்தை 


256 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


யும்‌ ஒருங்கே நினைவுக்குக்‌ கொண்டுவருகிறது. அவன்‌ படைப்‌ 
பான சீதைக்குக்‌ கொடுக்கும்‌ வர்ணனை அவனுடைய காவியத்‌ 
இற்கே பெரிதும்‌ பொருந்தும்‌' எனும்‌ வ. வே. ௪. ஐயரின்‌ 
கூற்றைச்‌ சுட்டி இவற்றிற்கெல்லாம்‌ மேலாகத்‌ தெய்வீகசக்தி 
அவனிடம்‌ இருந்தது எனமுடிக்கறோர்‌. 
520, கம்பன்‌ காட்டும்‌ கண்கள்‌ (53-69) 
இலக்கிய நினைவுகள்‌ : டாக்டர்‌ ௪. வே. சுப்பிரமணியன்‌ 

கம்பன்‌ காட்டும்‌ கண்கள்‌ உவமையின்‌ சூழலில்‌ உருவாகி 
யுள்ள திறம்‌ இங்குப்‌ பேசப்படுகின்றது. உள்ளத்தின்‌ அன்பு, 
அருள்‌, ஆவல்‌, ஏக்கம்‌, ஏமாற்றம்‌, துன்பம்‌ என்‌ றின்ன உணர்வு 
களுக்கு ஏற்றவாறு கம்பன்‌ காட்டும்‌ கண்கள்‌ அமைகின்றன. 
உணர்வு அலைகளுக்கு ஏற்றவாறு கம்பன்‌ கண்கள்‌ அமைூன்‌ றன. 
உணர்வு அலைகளுக்கு ஏற்றவாறு கொள்ளும்‌ வண்ணங்களும்‌ 
உமிழும்‌ சின்னங்களும்‌ பல. கண்களில்‌ கசியும்‌ நீரைக்‌ கம்பன்‌ 
காட்டும்‌ நிலைகள்‌ பல. ததும்புங்‌ கண்ணீர்‌ விழும்‌ கிலையிலும்‌ 
கம்பன்‌ கண்ட நிலைகள்‌ பல. வேதனையைக்‌ கண்ணீரால்‌ காட்டிய 
விழி, வெந்து சீனக்‌ கனல்கள்‌ கக்கியசிலை முதலியன பல. கண்‌ 
களைத்‌ தம்‌ காப்பியத்தில்‌ பாத்திரப்‌ படைப்புகளுககென பகுத்தும்‌ 
உணர்த்‌ தியிருக்கிறார்‌. 

பெண்களுக்கு வேலனைய நீண்ட விழிகளை, அகன்ற சூழ்ந்த 
விழிகளையே அழகிய விழிகளாகப்‌ படைத்த கம்பன்‌, செம்மை 
யில்லாத சிறுமைப்‌ பண்பினருக்குச்‌ சறுகணகளை அமைத்து வீடு 
கின்றான்‌. பாத்திரங்களின்‌ குணங்களை, இயல்புகளை, ஓரளவு 
கண்களின்‌ மூலமாகவே காட்டிவிடும்‌ திறன்‌ அரக்கர்‌ தம்‌ 
விழியைக்‌ குறிப்பிடும்‌ இடத்தில்‌ தெளிவாகப்‌ புலப்படுகின்றது. 
உவமைத்‌ இறத்தால்‌, வர்ணனை வகையால்‌, உளககண்ணாடியான 
விழிகளைப்‌ பலநிலையீல்‌ பேசிய கம்பன்‌, உணர்வின்‌ வாயிலைக்‌ 
குறிப்பிட்டுக்‌ கூறிச்‌ செல்லும்‌ திறன்‌, மங்கை ஒருத்தி மொழி 
யாகக்‌ கவிதையில்‌ உள்ளது. 
521. கம்பன்‌ கட்டிய கலைக்கோவில்‌ (92-101) 
உருவும்‌ திருவும்‌: ௪. பாலசுப்பிரமணியன்‌ எம்‌. ஏஃ எம்‌. விட்‌. 
பாரிநிலையம்‌. 69, பிராட்வே, சென்னை-1; மு. ப, 1965; இ.ப. 

1967; ரூ. 2-50 

கம்பன்‌ கட்டியக்‌ கலைக்கோயிலில்‌ காவியகலன்கள்‌ பலவும்‌ 
கண்டு மடழ்ச்‌சி வெள்ளத்தில்‌ இளைக்கும்‌ ஆசிரியர்‌ அந்கலங்களை 
வரிசைப்படுத்தி சான்றுடன்‌ விளக்குகிறார்‌. கற்பனை ஆற்றல்‌ 
(தண்டலை மயில்களாட) தமிழ்நாட்டை மறவாமை (காவிரி 
காடன்ன கழனிகாடு, இராமன்‌ சீதை காதல்‌, தாரை கைம்பெண்‌ 
கோலம்‌) காடகபாவம்‌ (இரணியன்‌ வதைப்படலம்‌, இராவணன்‌ 


கவிஈயம்‌ 257 


இந்திரசித்து உரை) எண்ணங்களைக்‌ கவிதையாக வடிக்கும்‌ 
ஆற்றல்‌ (வான்‌ ஈகும்‌, மண்ணும்‌ எல்லாம்‌ நகும்‌) குணத்தைக்‌ 
குணியாக வருணிக்கும்‌ கவிதைப்‌ பண்பு (விற்பெருந்தட.த்தோள்‌ 
வீர, வீங்குரீர்‌ இலங்கை வெற்பில்‌) ஓலிகயம்‌, (பஞ்சியொனிர்‌, 

ஆழகெடுந்திரையாறு) ஓரிடத்தில்‌ சொன்ன கருத்தினை நினைவு 
கூர்ந்து அதற்கேற்பப்‌ பின்வரும்‌ கவிதைகளைப்‌ படைத்தல்‌ 
(வெள்ளெருக்கம்‌), சகோதரநேய ஒருமைப்பாடு, ஈன்றி மறவா 
நல்லுணர்வு (அரியணை அனுமன்‌ தாங்க) என அவற்றை எடுத்‌ 
அரைக்கிரோர்‌. 


522, கம்பராமாயணம்‌ (70-854) 
கட்டுரைவளம்‌ : சி. பாலசுப்பிரமணியன்‌, எம்‌. ஏ., எம்‌. லிட்‌ 

பாரிநிலையம்‌; மு, ப. 1966; ரூ. 2-75 i 

கம்பர்‌ மெய்ப்பாடு தோன்ற, வரலாற்று மாந்தர்‌ இயல்புபடச்‌ 
சிறப்பாக அமைத்துள்ளார்‌. சொல்‌, பொருள்‌, தொடர்‌, ஓசை, 
இனிமை சான்றது. (சான்று; வண்மை இல்லையோர்‌...) இப்‌ 
பாடலுள்‌ புகழ்‌ வெளிப்படக்‌ கூறப்படவில்லை. ஆயின்‌ பொய்‌ 
' யாமை கூறவே புகழ்‌ பெறப்பட்டதாம்‌. பெருமிதத்தைப்‌ புலப்‌ 
படுத்‌ தும்‌ உட்கோள்‌ உடையராய்‌, அது தோன்றுதற்குரிய நிலைக்‌ 
களப்‌ பொருள்களை இப்பாடலாற்‌ புலப்படுத்திய கம்ப௩ாடர்‌ 
அண்ணறிவு பெரிதும்‌ போற்றத்தக்க தொன்று. இஃதே ஆழ 
மூடைமையாகும்‌. 

முன்னோர்‌ காட்டிய பொருள்சயங்களை த தேவையான இடச்‌ 
தில்‌ பயன்படுத்துபவர்‌. (ஊறுகின்ற கணறு உதிரம்‌ ஒண்ணகர்‌) 
இயற்கை வருணனை, உவமை முகமாகப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
சொல்வதில்‌ கம்பர்‌ வல்லவர்‌. “செல்லு மத்தனையளவையீன்‌ 
மணிமுடி. தறந்தான்‌' என்னும்‌ பாடலில்‌ திங்களை இழந்த 
இரவையும்‌, ஞாயிற்றை இழக்க பகலையும்‌ உவமையாகக்‌ கூறி 
யிருப்பது பருவுடல்‌ இருக்தும்‌ விளக்கமற்றிருந்த தென்றும்‌, 
புகழுடல்‌ அறவே தொலைந்ததென்றும்‌ புலப்படுத்தவாம்‌. 
இராமன்‌ அறமுறை திரும்பாதவன்‌ என்பதையும்‌, பேச்சுநாகரிகத்‌ 
தில்‌ சிறந்தவன்‌ என்பதனையும்‌ தாய்மையன்பும்‌ சகோதர உரிமை 
யும்‌ உடையவன்‌ என்பதனையும்‌ தசரதனிடம்‌ இராமன்‌ வேண்டும்‌ 
வரங்களின்‌ மூலம்‌ காட்டுஒருர்‌. 
523, உயிர்நிலைப்‌ பாட்டு (159-169) 
நாடகக்‌ காப்பியங்கள்‌ : தெ. பொ. மீனாட்செர்தரனார்‌ 

“கம்பர்‌ புத்துலக வாழ்வைக்‌ கண்டுப்‌ பாட்டாகப்‌ பாடு 
கின்றார்‌. இராமன்‌ உலகனை த்‌ த்‌ தும்‌ உடன்பிறந்தாராகக்‌ கொண்டு 


சேர்த்தனைக்கும்‌ காட்டு கம்பன்‌ மனத்தே ஓங்க எழுகின்றது. 
க13 


258 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
பெண்மையே கம்பன்‌ கண்ட கடவுள்‌ (அகலிகை, தாரை வேறு 
பாட்டைச்‌ சுட்டுகிறார்‌) அன்பிற்‌ பெரிய கடவுளையே உண்மைக்‌ 
கடவுளையே காட்டுகிறார்‌. கம்பர்‌ காட்டும்‌ கடவுட்‌ காட்சியும்‌ 
பெண்மையும்‌ கடவுளும்‌ இயைந்து ஒன்றாய்‌ விளங்கக்‌ காண்‌ 
கிறோம்‌. உலகின்‌ உயிர்கிலையாம்‌ இரக்கத்தைப்‌ பெண்ணாகக்‌ 
காண்கறோம்‌. அன்பில தீனைக்கின்ற இரக்கமே உலகை வாழ்‌ 
விக்க வருகிறது. 

இராமனாம்‌ அன்பில்‌ ஈடுபட ஈடுபட, அந்த அன்புருவமே 
சீதையின்‌ மனக்கண்‌ எதிர்தோன்றுறது. இரக்கத்தின்‌ 
முன்னர்‌ அதன்‌ உயிர்கிலையாம்‌ எதிர்கால உலக அன்பே கண்ட 
இடமெல்லாம்‌ காட்சி அளிக்கின்றது. அரக்கியர்‌ செருக்காட்டம்‌ 
ஒன்றும்‌ அங்குத்‌ தோன்றவில்லை. புத்‌ துலக வாழ்வின்‌ கடவுட்‌ 
துட்பம்‌ பொலியும்‌ “அரக்கர்‌ அளவற்றார்கள்‌ அலகையின்‌ குழுவும்‌ 
அஞ்ச' என்ற இப்பாட்டே இராமாயணத்தில்‌ உயிர்‌சிலைப்‌ பாட்டு 
என்று கூறி முடிக்கின்றார்‌. 
524. கம்பர்‌ கவிக்கு வந்தவினை (71-76) 
அன்னை தயை : தென்புலோலியூர்‌ மு. கணபஇப்பிள்‌ ண 
பாரி நிலையம்‌; மு. ப. அப்‌, 1966; ரூ. 2-50 

டி. கே. சி. தான்‌ எழுதிய “கம்பர்‌ யார்‌?' என்னும்‌ நூலுள்‌ 
“கம்பர்‌ கவிக்கு வந்தவினை” என்ற கட்டுரையில்‌ செருத கவிகளை 
அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்‌. இவ்வாறு பலபாடல்களை நீக்கியது 
தான்‌ கம்பர்‌ கவிக்கு வந்த வினையாகக்‌ கூறும்‌ இவர்‌, அவர்‌ 
நீக்கிய *சோல்லுடையார்‌ என்‌ போல்‌ இனி.புள்ளாரோ தொல்‌ 
வினையேன்‌” என்னும்‌ பாடலில்‌ உள்ள பல பொருட்களையும்‌ 
இலஃகிய நயத்தையும்‌ காட்டி அவர்‌ கருத்தை மறுக்கிறார்‌. 
“எடுத்துச்‌ சொல்லப்படத்தக்க ரை (சீலை) உடுததவர்கள்‌ 
இனியும்‌ இருக்கின்றார்களா? முன்செய்த பாவம்‌ பிடித்தவன்‌ 
யான்‌. என்னுடைய மனைவி காணும்படியாக சிறகுகளை உடை 
யவன்‌, கணககில்லா சரைகளை உடையவன்‌ ஆகிய உன்னை 
ஆயுதம்‌ வைத்திருந்தவன்‌ (இராவணன்‌) வெட்டிக்‌ கொலை 
செய்துவிட்டுப்‌ போக விலலை வைத்திருக்கின்ற யான்‌ நின்றேன்‌ 
யான்‌ அல்லவா வீரன்‌ (73), இப்பொருனைப்‌ பலவகைகளில்‌ 
விரித்‌ துரைக்கிறார்‌. 
525, கம்பன்‌ காவிய அனுபவம்‌ (79-53) 
கெல்லை அருணகிரி இசைக்‌ கழகம்‌ வெள்ளி வீழா மல 

கே. அனந்த ராமையங்கரர்‌; 

கவுண்டா; 1966; ரூ. 3 

சொற்‌ றுடர்‌ களில்‌ காணும்‌ கவியின்பம்‌ 
வாளை, செஞ்‌ சொற்‌ கவியின்பம்‌, 


ர; 
(பதிப்பாசிரியர்‌) கு. அ.தணாசலக்‌ 


(சுவியமை ஒர்த்‌ இயக்‌ 
தென்தமிழ்‌ நாட்ட கன்‌ ௦ ஈட 


கவிநயம்‌ 289 


யில்‌ இருமுனிவர்‌ தமிழ்ச்சங்கம்‌ சேர்‌ற்பீரேல்‌ என்று மவன்‌ 
உவைிறடமாம்‌) பாத்திரப்‌ படைப்பில்‌ ஏிறந்திருப்பது (சதை, 
இராமன்‌, பிற பாத்திரங்கள்‌) கலையுணர்ச்‌ (ராடு, மொழி, 
சமயம்‌) கதையமைப்பு, வாழ்க்கையோடு தொடர்பு கொள்வது 
முதலியவற்றைக்‌ காட்டுகிறார்‌. 


526 பறித்த மலர்கள்‌ (150-172) 
இலக்கியம்‌ படைத்த மேதைகள்‌: புலவர்‌ அரசு மணி. 
அருணோதயம்‌, இராயப்‌ பேட்டை, சென்னை-14, மு. ப. ஆக. 
1967, ரூ. 3. 
கம்ப ராமாயண அறிமுகம்‌, இராமன்‌ கதை உத்தரகாண்டம்‌ 
வரையில்‌, அவரின்‌ அடக்கம்‌ (அவையடக்கப்‌ பாடல்கள்‌) 
இயற்கையை வர்ணிக்கும்‌ ஆற்றல்‌ (கோசலம்‌), சொல்லடுக்கும்‌ 
திறமை (இவ்வண்ணம்‌ நிகழ்ந்த வண்ணம்‌) இராமன்‌ - சீதை 
காதல்‌ நிலை, திருமணம்‌, சோகக்‌ காட்சி (தழைக்கின்ற கவரி 
யீன்‌ றி) குகனின்‌ சினம்‌, வீரம்‌, கம்பரின்‌ கறபனைத்திறன்‌ (ஒரு 
கணத்திரண்டு கண்டேன்‌) இராவணன்‌ தோல்வி கண்டு நாடு 
திரும்புகையில்‌ கம்பர்‌ காட்டும்‌ சோகம்‌ (வாரணம்‌ பொருத மார்‌ 
பும்‌) முதலியவற்றை இயம்பி, கம்பர்‌ பிறன்மனை ஈயவாமையை 
மறைமுகமாக வெள்ளெருக்கம்‌ சடைமுடியான்‌ எனும்‌ பாடலால்‌ 
வற்புறுத்‌தறோர்‌ என்றோர்‌. வைக்கவேண்டிய இடத்தில்‌ வைக்‌ 
கிம்றன்‌ என்னும்‌ கதைக்குச்‌ சான்றாக “சடையன்‌ தங்கள்‌ 
மரபுளோர்‌ கொடுக்க” என்னும்‌ பாடலடியைக்‌ காட்டுகிறார்‌, 
527. ஸ்ரீ கம்பர்‌ (111-119). 
கு. மதுரை முதலியார்‌ எழுபதாம்‌ ஆண்டு நிறைவு வீழாச சிறப்பு 
மலர்‌; கு. பாலசுந்தர முதலியார்‌; 1969, ரூ. 3. 
குகனுக்குப்‌ பரதன்‌ தன்‌ தாயரை அறிமுகப்படுத்தவதாக 


அமைந்துள்ள ஆறுபாடல்களின்‌ கவிச்சிறப்பினை எடுத்துக்‌ 
காட்டுகிறோர்‌. 
528. தமிழில்‌ வளர்ந்த இராமகதை (85-89) 
கு. மதுரை முதலியார்‌ எழுபதாம்‌ ஆண்டு சிறைவு விழாச்‌ இறப்பு 
மலர்‌; அனந்தராம ஐயங்கார்‌; 1969, ரூ 3. 
கம்பரின்‌ சொல்வன்மையைத்‌ தரு ரத்தின்‌ தனிமை தீர்ப்பான்‌ 
ஏன அனுமனையும்‌, “வீரத்தின்‌ பன்மை தீரப்பான்‌' என இந்திர 
சித்தையும்‌, “திருவின்‌ முகத துத்‌ திருவன்னாள்‌' என்று சீதையை 
யும்‌ குறிப்பிடுவது போன்ற தொடர்களால்‌ காட்டெறொர்‌. எளிய 
சொறகளையே தொடையழகுடன்‌ கவிதையாகப படைக்கப்பட்‌ 
டுள்ளதை “என்‌ தாரம்‌ பற்றுண்ண' என்னும்‌ பாடலால்‌ காட்டு 


26 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இருர்‌. இசையின்பம்‌ இராமாயணம்‌ முழுவ தும்‌ மலிந்‌.து கிடப்பதை 
“வங்யெம்‌ பலதேன்‌ விளம்பின்‌”, *முடிந்தன பிளந்தன” --எனும்‌ 
பாடல்களாலும்‌ காட்டுகிழுர்‌. வான்மீகியிலிருக்‌து வேறுபடும்‌ ல 
இடங்கள்‌ குறிப்பிடுகிறார்‌. கதையைத்‌ திருப்பிச்‌ சொல்லும்‌ 
இடங்களிலெல்லாம்‌ புதியசவையே தோன்றுகிறது. இயற்கை 
வருணனை மனிதப்‌ பண்பைத்தான்‌ மையமாகக்‌ கொண்டிருக்‌ 
இறத(88). குணச்சத்இரத்திற்குப்‌ பொருந்தாத சம்பாஷணை யோ 
கிகழ்ச்சியோ கம்பனில்‌ கடையா (89). 


529 கம்பன்‌ கவிநயம்‌ (72-78) 
முன்னோர்‌ வளர்த்த தமிழ்‌: விஜயபார தி. 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, மு. ப. 1969 ரூ. 2௨50. 

இராமனின்‌ எல்லையற்ற அருள்‌, அன்புத்‌ தத்துவம்‌, கம்பரின்‌ 
கவியாற்றலாலும்‌, கற்பனைத்‌ திறத்தினாலும்‌, புதியஜளி பெற்றுக்‌ 
கம்பராமாயணத்தில்‌ எடுத்துக்‌ காட்டப்படுகறத(73). கதை 
நிகழும்‌ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும்‌, வருணனையி லும்‌, கற்பனைக்‌ 
காட்சிகளிலும்‌, பாத்திரங்களின்‌ பண்புகள்‌ வீளக்கமுறும்‌ 
பொழுதும்‌, உரையாடல்களிலும்‌ கம்பரின்‌ கவிரயம்‌ புலப்படு 
வதைக்‌ காணலாம்‌(73). இதனைக்‌ கடல்‌ கடக்கும்‌ அனுமனின்‌ 
தோற்றம்‌, இலங்கை வருணனை, சதையின்‌ அவலத்‌ தோற்றம்‌, 
சீதையின்‌ வாயிலாக இராமனின்‌ பண்பினைக்‌ காட்டுவது ஆயெ 
வற்றால்‌ சுட்டுகிறார்‌. 

ஒதையின்‌ பண்பை, பிறர்‌ வாயிலாகவோ, வருணனை, அவள்‌ ' 
சொற்கள்‌ வாயிலாகவோ உணர்த்துவதைக்‌ காட்டிலும்‌, இரா 
வணன்‌ வாயிலாக உணர்த்துவது மிகுந்த ஆற்றல்‌ பொருந்திய 
தாக அமையும்‌ என்று கருதியே இராவணனைச்‌ சீதையைப்‌ பற்றிப்‌ 
பேசவைக்கறாோர்‌ கம்பர்‌(76), ஆண்‌ பெண்‌ பாத்திரங்களின்‌ 
உணர்ச்சிகளைக்காட்டும்போதும்‌ கம்பர்‌ தானே அப்பாத்‌ திரங்களை, 
உணர்ச்கெளை ஏற்றுப்‌ பேசுவதை உணர்ந்துதான்‌, பாரதி கம்ப 
ரின்‌ மனிதத்‌ தத்துவத்தை, அன்புள்ளத்தைப்‌ போற்றிக்‌ கூறு 
கிறான்‌ (17). இதனை அசோகவன சீதையின்‌ துயரங்களின்‌ மூலம்‌ 
விளக்குகிறார்‌. 
530, கம்பர்‌ கவியுள்ளம்‌ (545552) 
திருக்கோயில்‌, ஈ. ரா. முருகவேள்‌; தங்கள்‌ வெளியீடு, சென்னை 
அரசாங்க அறநிலையப்‌ பாதுகாப்புத்துறை வெளியீடு; செப்‌. 1969; 


ரூ. 1. 
பெண்களிலெல்லாம்‌ திருமகள்‌ போலவும்‌, விண்மீன்களி 


களிலெல்லாம்‌ சூரியன்‌ போலவும்‌, உலலுள்ள மலைகளிலெல்‌ 
லாம்‌ இமயமலை போலவும்‌ ஈடும்‌ எடுப்பு மின்றிச்‌ சிறந்துயர்ந்து 
திகழ்வது கம்பராமாயணம்‌. செவ்விய மதுரம்‌ சேர்ந்த நற்பொரு 


சவீஈயம்‌ 261 


ளிற்‌ சரிய கூரிய தீஞ்சொல்‌ வவ்விய கவிஞர்‌ எனவரும்‌ வரிகள்‌ 
கம்பரின்‌ கவிதையுணர்வையும்‌ அவர்‌ கொண்டிருந்த அனுபவம்‌ 
மிக்கக்‌ கருத்துகளையும்‌ புலப்படுத்‌ துதல்‌ காணலாம்‌(546), 

கம்பர்‌ கவிதை பற்றிக்‌ கூறியுள்ள இடங்களைத்‌ தொகுத்து 
இடஞ்சுட்டிப்‌ பொருள்‌ விளக்கிச்‌ சிறப்பைக்காட்டி, கம்பரின்‌ கவி 
யுள்ளம்‌ இதனால்‌ நன்கு விளங்குகிறது என்கிறார்‌. அவை: புன்‌ 
கவிகளின்‌ தெளிவின்மை நகரப்படலம்‌-14, செஞ்சொற்‌ கவி 
யின்பம்‌ - மிதிலைக்காட்ட-23, சான்றோர்‌ கவி - புவியினுக்கு அணி 
யாய்‌ ஆன்ற பொருள்‌ தந்து, கவிஞர்‌ சொற்பொருள்‌-பம்பை-5, 
நாவரும்‌ ளெவிச்‌ செவ்விடை - நாடவிட்ட-64, நல்லியல்‌ நவை 
யறு கவிஞர்‌ சொல்‌ - முதற்போர்‌ புரி-114, ஆற்றற்‌ கவிஞரின்‌ 
அங்கதம்‌ - முதற்போர்‌ புரி - 249, பல்‌ அலங்காரப்‌ பண்பு - கும்ப 
கர்ணன்‌ வதை“22, புலவர்‌ சொற்றுறை - கும்பகர்ணன்‌ வதை 
226, தமிழ்‌ நெறி வழக்கம்‌ - இராவணன்‌ க ளங்காண்‌ - 29 
முதலியன. 


531. Kambaramayana - A Literary Appreciation (228—231) 
தமிழ்‌ வட்டம்‌. 2வது ஆண்டு விழாமலர்‌ (11-4-1969) 5. Nalla 

Perumal, தமிழ்‌ வட்டம்‌ 2. ம3லானி ரோடு, தியாகராய நகர்‌, 

சென்னை - 17 

In Bengali we have Kritivas Ramayana, in Telugu 
‘Renganatha Ramayana’, in Canarese ‘Nagachandira Rama- 
yana’, in Malayalam ‘Ezhuthacha Ramayana’ and in Marathi 
‘Ekanath Ramayana‘228). Kamban wrote to show to the world 
that god comes down to the world in human form whenever 
Dharma in endangered, Kamban can be read in any age in 
ones life(228). He gives the examples for moving secenes and 
beautiful dramatic situation in Kambaramayana. He says 
that Valmiki gave the characters but Kamban gave the 
characterization(229). 

Milton can read as duty, Kamban can be read for beauty. 
Kamban’s description of Kosala reminds us of the description 
in Milton beginning with the lines ‘Sweet is the breath of 
morn’. Kamban’s Ravana “in heroic dimensions’ 610018 
Milton’s Satan. He gives some more comparisions of 
Kamban’s words with Milton. Kamban describes the unity of 
hearts into one while Shakespeare speaks ‘combine your 
heart into one’. He says if we survey s0me situations in 
Shakespeare and ‘Kamban many parallels will attract our 
attention and gives some examples for it, Milton hails 


262 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


Shakespeare as ‘Sweetest Shakespeare Faney’s Child’. We 
feel like echoing Milton's words, when we think of Kamban. 


532. தெய்வமாக்கவி (5-11) 

உலக இதய ஒலி: எஸ்‌ மகாராஜன்‌; அக்‌. 1970 
காரைக்குடி கம்பன்‌ விழாவில்‌ ஆற்றிய தலைமையுரை இக்‌ 

கட்டுரை. அலெக்ஸ்‌ என்னும்‌ ஆங்லெப்‌ பேராசிரியர்‌, அலைமேல்‌ 

அலையாக அல்லவா அழகு புறப்பட்டு வருகிறது கம்பனிட 
மிருந்து; அவனை ஒத்த ஆங்கிலக்‌ கவிஞன்‌ ஒருவனையும்‌ நான்‌ 
கண்டதில்லை”, என்று கூறுவதைச்‌ சுட்டியுள்ளார்‌. மெய்ப்பாட்‌ 
டால்‌ நாடகப்பாங்கனை ஈல்குதல்‌ (கூடின மலர்க்கரம்‌, சொல்லின்‌ 
முன்செவி கூடின்‌), சோகம்‌, அச்சம்‌ இரண்டையும்‌ ஒருசேர 
உணர்த்துதல்‌ (ஒளிறு வேற்கரர்க்கு உற்றது உணர்த்தினான்‌), 
கவிச்சுவையும்‌ காடகச்சுவையும்‌ மாறி மாறிவரப்‌ பாடியுள்ளது 

(சடாயு முதன்முதலில்‌ இராம லெக்குவரைச்‌ சந்தித்த நிகழ்ச்சி), 

இராமன்‌ காட்டுக்குச்‌ செல்லும்‌ நிகழ்ச்சியில்‌ உள்ள மாற்றங்கள்‌ 

(வான்மீகி, கம்பன்‌) ஆயெவற்றை எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 

533. Kamban (120-127) 

Tamil Studies (Second Series) : A. V. Subramania Aiyar, 
Published by the author, 76 west இடி C. N. Village, 
Tirunelveli-1, First Fdi. 1970, Rs. 6. 

It was only after the birth of the great epic poem, that 
Tami! could justly lay claim to a place of rank with the 
classical languages in literary wealth (120). While a Kamban 
arose to be inspired by Valmiki’s Ramayana to re-create it 
into the grandest epic poem in Tamil, no Tamil poet seems 
to have been inspired similarly by Kalidasa into enduring 
creative effort. Kamban’s Ramayana is not only great as an 
epic but a great also as drama(!23). He proves this with 
some examples. The intense mental agony Bharata suffers 
for no fault of his is portrayed with such power that Kamban’s 
Bharata is one of the triamphs of his dramatic geneius. 


594, கம்பன்‌ கண்ட செங்கனி வாய்ச்சியர்‌ (167-172) 
கான்காவ து கருத்தரங்கு மலர்‌; லீ.ரூக்ஜாய்‌ கேரளப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு; 1972; ரூ. 20 
பொதுவாகக்‌ கம்பர்‌ வாய்க்குக்‌ கூறும்‌ உவமைகள்‌, காப்பியத்‌ 
தலைவி சதையின்‌ வாயினுக்குக்‌ கொடுக்கும்‌ உவமைகள்‌, அரக்கி 
யரின்‌ வாய்‌ வருணனை, நற்குண அரக்கியரின்‌ வாய்‌ வருணனை 
வேறுபாடு, பொதுமகளிரின்‌ வாய்‌ வருணனை, * தூயா 'கொஜஹு' 


கவிநயம்‌ 263 


என்று அடைகளை முறையே கோசலையின்‌ வாய்க்கும்‌ கைகேயி 
யின்‌ வாய்க்கும்‌ கொடுத்தல்‌ ஆகியவற்றின்‌ வாயிலாகக்‌ கம்பர்‌ 
வருணனை வெறும்‌ புறவருணனையரக அமையாது உள்ள 
நெகழ்ச்சி, உள்ளச்கொடுமை வெளிப்படும்‌ வகையில்‌ வருணித்‌ 
தள்‌ எமை எடுத்‌ தக்காட்டப்படுகன்ற த. 
535, கம்பன்‌ காவிய ௩டையமைப்பு 52-67 
Journal of the Dept. of Tamil Vot IT, L. Ruthjoy, University 

of Kerala; Trivandrum; March. 1973 

கம்பரின்‌ நடையில்‌ முக்கியமாகக்‌ குறிப்பிடத்தக்கது அவரது 
சொஃவளம்‌. இடத்திற்கேற்ப, செய்யுளின்‌ கதிச்கேற்ப, சொற்‌ 
கள்‌ யாதொரு தட்டுத்தடையுமின்‌ றி விரைக்‌ துவந்து உதவுறெது. 
கம்பனின்‌ பாடல்கள்‌ இனிமை, எளிமை, தெளிவு, சொற்‌ 
பெருக்கம்‌, கருத்தாழம்‌ ஆயெ தன்மையினைக்‌ கொண்டுள்ளன. 
கம்பன்‌ கதாபாத்திரங்களின்‌ இயல்புகளுக்கேற் பவம்‌ செயல்களுக்‌ 
கேற்பவும்‌ தனது செய்யுட்களை வேறுபடுத்தி அரைத்‌ திருகி 
இன்றான்‌. முக்கயாான திருப்பங்களிலும்‌ பாட்டின்‌ சந்தத்தை 
மாற்றுவான்‌. கம்பனுக்கு விருத்த ஓசை அவனை அறியாமலே வீறு 
கொண்டு வெளிவருகின்றது. இதனால்‌ கம்பனின்‌ பாடலைத்‌ தனி 
யாக எங்கு கண்டாலும்‌ நம்மால்‌ அறிய இயலுகிறது. 
இதிலிருந்‌8த கம்பனது நடையின்‌ தன்மையினை அறியலாம்‌ என்று 
சான்றுகளுடன்‌ வீளக்குகிறார்‌. 
536. Kamdan’s command of Language (694-699) 
ஐந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை: 14188, K. V. Daksha- 

ரூ, சென்னை மாரிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைச்‌ சார்பு 

வெளியீடு, 1973, ரூ. 22 

Kamban has an unlimitted command of words. Rhyms 
and allilration come to him with effortless case. Kamban bas 
a perfext conception of style, for instance we have a host of 
synonymous words with one meaning though that very வடட 
difference, He uses several words to bring out the variety of 
sounds, In Kamban’s anxiety to aviod repetition of words he 
coins severel words to signify Trinity = the creator - the றர 
server ~the destroyer, Kamban gives special meaning by 
means of contest in several occasions. In the combinalion of 
words Kamban .adds a new sweetness to the words, Some 
words of Kamban reminds us of English construction. Kamban 
has untranslatable delicacies of thought and expression. The 
sounds in his poem echoing the sense of the poem. Kamban 


26d கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


uses short sentences to show the various methods of fighting, 
Apart from this Kamban puns sometimes upon words, His 
pictorial element also attracts our attention. An intimate and 
loving study of Kamban cannot but reveal the vast range of 
his vocabulary and command of Tamil language. By giving 
examples the author proves these facts. 


537. கம்பன்‌ கண்ட கவிதை (60-70) 
மாந்தர்‌ சிறப்பு: டாக்டர்‌ ச. வே. சுப்பிரமணியன்‌ 
ஜெயகுமாரி ஸ்டோர்ஸ்‌; கோர்ட்‌ ரோடு; நாகர்கோவில்‌; மு. ப. 
நவ. 1974; ரூ. 3550 
காப்பியப்‌ போக்கில்‌ கதையினூடே கவிதையின்‌ தன்மைகளை 
உவமை வாயிலாகவும்‌, அடைகள்‌ வாயிலாகவும்‌ அளிக்கின்றான்‌. 
ஒதை, பம்பைப்‌ பொய்கை, தேனி, இராமனின்‌ அம்பறாத்‌. தூணி, 
காகுத்தன்‌ பகழி, இராமன்‌ பகழியால்‌ மகுடமிழந்து கிற்கும்‌ 
இராவணன்‌, கணக்கற்ற மக்கட்‌ தொகை, கோதாவரிக்‌ காட்சி, 
எதையின்‌ அன்னகடை முதலியவற்றிற்கு உவமையாக்கப்‌ 
பட்டுள்ளது சிறப்புடையது. இன்னும்‌ கவிஞூனைப்‌ பற்றிய பல 
சிறுசிறு குறிப்புகளும்‌ தரப்படுகின்றன. முதன்முதலில்‌ கம்பன்‌ 
தான்‌ ஆற்றைக்‌ கவிதையாகக்‌ காண்கின்றான்‌ என்று கூறுகின்றார்‌ 
ஆசிரியர்‌. 
538, கம்பன்‌ கவித்திறன்‌ (22-23) 
Aringnar Anna Colleage, Aramboly, vol. IV, K. 5, சுப்பிர 
மணிய பிள்ளை. தற. 1974. 
கம்பன்‌ பற்றிய புகழ்‌ புதியது இல்லை. கவித்திறனை “வீங்கி 
னாள்‌ கொங்கை மெலிந்த மெலிவகல', “செந்தாமரைக்‌ கண்‌ 
ணோடும்‌ செங்கனி வாயினோடும்‌', “பஞ்ியாளிர்‌ விஞ்சுகுளிர்‌ 
பல்லவம்‌ ௮னுங்க”, *கமையினாடிரு முகத்தயல்‌ கதப்புறக்‌ கவ்வி 
எனும்‌ பாடல்களில்‌ எடுத்‌.துக்‌ காட்டுறோர்‌. 
539 பரதனா? குகனா? (67-71) 


தியாகராயர்‌ கல்லூர்‌, க்கோ . க க்து சந்‌, ர்‌ 
வம்‌! ந கீனுக்கோடி (இ. கருமுத்து சுந்தரனா 

*வந்தெதிரே தொழுதானை வணங்கினான்‌? என்பதில்‌ வணங்‌ 
கியது யார்‌ என்பதனை முதலில்‌ ஆய்கறுர்‌. பரதனே வீழ்ந்து 
வணங்க குகன்‌ தழுவினான்‌. மிதிலையில்‌ இராமன்‌ தசரதனைப்‌ 
பணிய அவர்‌ அவனை தழுவுதலையும்‌, சித்திர கூடத்தில்‌ பரதன்‌ 
பணிய இராமன்‌ தழுவுதலையும்‌ இதற்குச்‌ சான்றாக்குகிறார்‌. 
இதற்கு முதற்பாடலில்‌ “காவாயில்‌ ஒரு தனியே தான்‌ வந்தான்‌” 
என்பதாலும்‌ பரதன்‌ குகன்‌ காலில்‌ வீழ்ந்து வணங்கப்‌ போவ 


சுவி£யம்‌ 265 


தாகப்‌ பாடும்‌ போது, “தமுவின புளினர்‌ வேந்தன்‌ தாமரைச்‌ 
செங்கண்‌ ணானை” எனப்‌ ,பாடுவதால்‌ தழுவீயவன்‌ குகன்‌, குகன்‌ 
தழுவியதால்‌ பரதன்‌ வீழ்க்திருக்க வேண்டும்‌ என்று மூடிக்கிறார்‌. 
540 கம்பன்‌ (1-24) 
பெருங்காப்பியச்‌ சிற்றிலக்யெப்‌ பெருந்கமிழ்‌; கு. இராசவேலு 
முய. சன. 1975. சென்னை பல்கலைக்‌ கழகம்‌. ரூ. 17, 
கம்பனின்‌ பெருமையை அவனது தொடக்கச்‌ செய்யுளே 
எடுத்துக்‌ காட்டும்‌. அறம்‌, நெறிபிறறா ஒழுக்கம்‌, ஈட்பு, மெய்மை 
வாய்மை, கற்பு, வீரம்‌, உண்மைக்காதல்‌ இவை கம்பனின்‌ மூலக்‌ 
கருத்தாக உள்ள.அ-(7) சங்கத்‌ தமிழ்‌ இளங்கோவின்‌ சிலம்பால்‌ 
புது வனப்பை எய்தியது. அவ்வனப்பு கம்பன்‌ தமிழால்‌ நாளும்‌ 
புதியதொரு வண்ணமும்‌ வடிவமும்‌ பெற்றுப்‌ பொற்கோலம்‌ 
காட்டி நிற்கிற.து(8). கம்பனின்‌ போர்க்கள வருணனை கரன்‌ 
வதைப்படலத்திலே தொடங்குகின்றது. ஆனால்‌ அதன்‌ வளர்ச்சி 
யை மூற்றும்‌ அடையவில்லை. அதனுடைய முழு வளர்ச்டியும்‌ 
யுத்தசாண்டத்‌இல்‌ தான்‌ முதிர்ச்சி அடைகிறது. எனினும்‌ கரன்‌ 
வதைப்படலம்‌ ஒன்றே ஹோமருக்கும்‌, மில்டனுக்கும்‌ கம்பன்‌ 
இணையானவன்‌ என்பதை நிரூபிக்கப்‌ போதுமான து (33). 
ஹோமரின்‌ வீர வருணனை, மில்டனின்‌ புராணச்‌ கு நிப்புகள்‌, 
சேக்ஸ்பியரின்‌ பாத்திர அமைப்பு முதலிய பெருங்‌ கவிஞர்களின்‌ 
சிறப்புகளெல்லாம்‌ சும்பன்‌ ஒருவனிடத்‌ இலேயே குவிந்து நிற்‌ 
கின்றன(23). சூர்ப்பனகைப்படலம்‌, கரன்‌ வதைப்படலம்‌, 
கொண்டு கம்பன்‌ கவிதை இனிமையை அளவீடுகிறார்‌. 
541. கம்பர்‌ கவிநலம்‌ (24-26) - 
ஹிந்துமித்திரன்‌; ப. இராமன்‌, ஜ௫ஜை-செப்‌. 1977 ரூ. 1-25 
இராமனுக்கு வூட்டர்‌ கூறும்‌ அரச நீதியை எடுத்‌ அரைத்து 
அவை பொதுமக்களுக்கும்‌ பொரும்‌ அவதாகும்‌ என்கிறோர்‌. 
542. கவிதைப்‌ பட்டறை (69-74) 
இலக்கிய மலர்கள்‌ : ௮. சிரிவாசராகவன்‌ 
மெர்க்குரி புத்தக கம்பெனி, கோயம்புத்தூர்‌ - 1; மூ. ப. ரூ. 2-50 
கற்பனைத்‌ தீயிலே தோய்த்துத்‌ தோய்த்து, ஈமது கெஞ்சைச்‌ 
சொல்‌, சந்தம்‌ என்ற சம்மட்டிகொண்டு அடித்து உருவாக்கு 
கிறான்‌ கவிதைக்‌ கொள்லன்‌(74) என்‌ னும்‌ ஆசிரியர்‌ இதனைக்‌ 
கலியாண மண்டபத்துக்கு ஈடந்து வரும்‌ சீதையினை ஒப்பற்‌ ற 
முறையில்‌ வடித்திருக்கும்‌ கம்பரின்‌ [பொன்னின்‌ ஒளி, பூவின்‌ 
வெறி” என்னும்‌ பாடல்‌ மூலம்‌ விளக்குகிறோர்‌. 
343. செவிச்‌ சுவையும்‌ கவிச்‌ சுவையும்‌ (25-31) 
பன்னிரு கட்டுரைகள்‌ 


266 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
பொன்னின்‌ சோதி போதின்‌ நாற்றம்‌”, *புவியினுக்கு அணி 
யாய்‌ ஆன்‌ ற பொருள்‌ தந்த, “ஈல்லீயற்‌ கவிஞர்‌ நாவிற்‌ பொருள்‌ 
குறிக்கு” போன்ற பாடல்களில்‌ கம்பன்‌, கவிதையை உவமை 
யாகக்கொண்டு தன்‌ கவிதையை அழகுபடுத்தியுள்ளமையைக்‌ 
காட்டுகிறார்‌. 
544. கம்பன்‌ நீதியந்‌ தலைவர்‌ (207_—241) 
கல்விக்கழகக்‌ கட்டுரை (பு ரவைக்‌ கல்விக்‌ கழகத்தின்‌ வெள்ளி 
விழா மலர்‌) சந்தரகுமரன்‌ 
வீடணனை அடைக்கலமாகக்‌ கொள்ள முடிவு செய்த 
இராமன்‌, என்‌ பால்‌ குற்றமில்லாதவனை, யாதொரு குற்றமும்‌ 
உண்டாக்காமல்‌ அவனை எனும்‌ பொருள்பட *கோதிலாதவனைக்‌ 
கொணர்க” எனச்‌ சுக்கரிவனை ஏவினான்‌. இது தன்னோடொப்பச்‌ . 
சுக்கிரிவனை உயர்வுபடுத்தித்‌ தன்வயமாக்கிய மதிவன்மையும்‌ 
வினைசெயல்‌ திறமும்‌ நன்கு புலப்பட ஏதுவாறெது, அன்றியும்‌ 
காமத்தின்‌ காரணமாக ஒழுக்‌ ஈக்கேடுடையவனாயிருந்த உன்‌ தமை 
யனை நீ என்னாம்‌ கொல்வித்துக்‌ இட்கக்தையை நினதாக்கிக்‌ 
கொண்ட தன்மைபோல இவ்‌ வீபீடணனும்‌ காமம்‌ முதலிய 
ஒழுக்கக்கேடுடைய தன்‌ தமையனை என்னாற்‌ கொல்வித்து அவ்‌ 
வரசைப்‌ பெற்றுப்‌ பிறர்க்கு ஈலஞ்‌ செய்‌ தலாகிய கொள்கையோடு 
வந்துள்ளான்‌. ஆதலின்‌ அத்தகையோனை நீயே சென்று 
அழைத்துக்கொண்டு வரல்‌ வேண்டும்‌ எனக்‌ குறித்தான்‌ 
என்பதும்‌ புலனாம்‌. 
545. கம்ப சித்திரம்‌ (123-131) 
பல்பொருட்‌ கட்டுரை (பாதல்‌ பாகம்‌): மணி. இருநாவும்கரசு 
முதலியார்‌. தென்னிந்திய சிந்தாந்தக்‌ கழகம்‌ - 
வெளியுலகப்‌ பொருள்களின்‌ நூர்ச்சியைத்‌ தனது அறி 
வாற்றலால்‌ உள்ளவாறே கவர்ந்து கொள்ளும்‌ வன்னையைக்‌ 
கம்பர்‌ பெற்றிருக்தார்‌(128), இயற்கை கவிற்சியில்‌ கம்பர்‌ சங்கப்‌ 
புலவருடைய நிலைமையில்‌ குறைந்து விடுகின்றனர்‌ (131). “பஞ்சி 
யொளிர்‌ விஞ்சு குளிர்‌”, குகன்‌ பரதன்‌ சேனை கண்டு குமுறுவத, 
*சேய தாலம்‌ பிரிந்தகலத்‌ திரிந்தான்‌ * முதலியவற்றை விரித்‌துரைக்‌ 
கின்றார்‌. 
546 கம்பனும்‌ தமிழும்‌ (94-116) 
இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ : எஸ்‌. வி. பி g 
நவபார தி பீரசுராலயம்‌ லிமீடெட்‌, இருநெல்வேலி, சென்னை. 
கம்பன்‌ தன த பெருங்கவித்வ சக்தியினலே, தமிழ்க்‌ கருவி 
யைத்‌ இருக்க அமைத்து அற்புதத்‌ தெய்வீகக்‌ கருபியாக முற்று 
வித்தான்‌ (110). கம்பன து தமிழ்‌ பாத்திரங்களுக்கும்‌ சந்தரட்பங்‌ 


களில்‌ 08 


களுக்கும்‌ தக்கபடி எழும்‌ இயற்கைப்‌ பேச்சினது இயற்கை ஓசை 
யான இயற்கை நெறி அதனோடு கெருங்கெ தொடர்புடைய 
நேர்மைத்‌ தன்மையும்‌, தெளிவும்‌, இனிமையும்‌, அழகும்‌ 
கொண்டது. பலவகையான உணர்ச்சிகளுக்கும்‌ தக்கபடி சுவை 
யைக்‌ கம்பன து தமிழ்‌ மேற்கொண்டு நம்மை உணர்ச்சி உலகில்‌ 
செலுத்தித்‌ தன்னிலை அழியச்‌ செய்கிறது. கம்பன்‌ தமிழின்‌ 
ஆற்றலில்‌, அடைக்கலமாக விபீடணனை ஏற்றுக்கொள்ளும்படித்‌ 
காண்டும்‌ இடத்திலும்‌, விபீடணனும்‌ கும்பகர்ணனும்‌ போர்க்‌ 
களத்தில்‌ சந்தித்து தத்தம்‌ லட்சியம்‌ கூறி விடை பெறும்‌ 
பொழுதும்‌ தன்னையே வென்று விடுகிறான்‌ (116). 
547, கம்பச்சுவை 
சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 
பக்‌, 28, அணா 3 

வேது உண்மைகளைத்‌ தகுந்த உபமானங்களுடன்‌ கரம்பன்‌ 
விளக்கும்போ.தூஅவனை ஒரு முனிவன்‌ என்றே உணர்கிறோம்‌(1). 
(இரணியன்‌ வசை) இயற்கைக்‌ காட்சிகள்‌, (மஞ்சார்‌ மலை 
வாரணம்‌, ஈஞ்சனின்‌ நளிர்‌ நெடுங்‌ கடலின்‌, வஞ்சனைத்‌ இவினை 
மறந்த, மாரன்‌ அன்னவர்‌, கொல்லும்‌ வேலும்‌, குவளையின்‌ 
எழிலும்‌, யாழ்க்கும்‌ இன்குழற்கும்‌, தள்ளி ஓடித்‌ தலைதடு மாற 
லால்‌) பெண்மை வீரம்‌, (ரோருவை உருவல்‌ வேண்டின்‌) வீரஈடை, 
(அங்கதன்‌ கடை) கவியணி, (ஆறுசெல்‌ படலம்‌), கம்பனின்‌ 
அரசியல்‌ நுட்பம்‌ (கோசலம்‌, அயோத்தி, தசரதன்‌ ஆட்சி சிறப்பு) 
முதலியவற்றைக்‌ கூறுரறோர்‌. 

இறைவன்‌ ஒருவன்‌, பலபல நாம ரூபங்கள்கெர்ண்டு விளை 
யாடுறோன்‌(23). ஆஸ்திகம்‌, நாஸ்‌ இகம்‌, ஏகாந்தம்‌, அரோகாந்தம்‌, 
வேதாந்தம்‌, சித்தாந்தம்‌, பாஞ்ராத்கம்‌ எல்லாவற்றிற்கும்‌ கம்பன்‌ 
பதில்‌ சொல்றன்‌ (24). (மூன்றவன்‌ குணங்கள்‌) அனைத்தம்‌ 
யாதும்‌ தானாக நின்‌ ஈருளும்‌ சின்மயனான மூதல்வனின்‌ அனந்த 
கல்யாண குணங்களில்‌ இன்ப நீராடவே கம்பன்‌ இராமாவதாரம்‌ 
பாடுகிறான்‌ (26) கம்பனை வாழ்த்‌ தியும்‌ அவன்‌ பெருமையுணர்த்தி 
யும்‌ இரு கவிகள்‌ பாடியுள்ளார்‌. 
௮48. Some characteristics of Kambans Genius and Art. 
pages 30 

Kamban’s construction stands as a “stately pleasure dome’ 
of chiselled beauty and finished perfection. The poem (பொன்‌ 
கொண்டிறைத்‌த' may be taken to symbolically describe the 
grandeur and brilliance of Kamban’s own poetic mansion(?), 
He threw aside the marring irrelevences of உத்தரகாண்டம்‌ 88 
beneath notice and did not seek to embody them into his epic 


268 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


strcture, Then again he carefully avoided the introduction of 
Lava and Kuca as narrators of Rama’s story unlike Valmiki 
for the simple and sufficient reason that it would have detract 
ed considerably from the dignity and importance of his epic 
poem ahd thrust it into the insignificance of an episodical 
narration as Valmiki's work remains to this day(11). He 
gives examples for description, sound, imagination, similes 
and intensifying an idea by gathering round it a number of 
appropriate jimageries of the same order, The sublimitry 
runs through every fibre of his work(21), Kamban appears to 
have taken the greatest pains in equipping himself even with 
accademic knowledge not only of music but also of the allied 
arts such as dancing, sculpture and architecture. Great as a 
Poet, Kamban was equally great as a critic with Kamban Art 
has become one with nature(28). 


549. The emperors of poesy (11-14) 
கம்பன்‌ மலர்‌: 5. Maharajan 

Throughout epic Kamban speaks with the assurance and 
self-surrender of one, who has discovered the controlling 
centre of life(l1). Each word of his isa focus of persuasive 
energy, in which his living faith is transformed into the vib- 
rations of the human voice. To him life is a full of signifi- 
cance, order and dignity. His roots are inthe real world of 
character and situation(l2). Kamban’s rhythm has an unriva- 
Hed fullness, amplitude and sufficiency(13), He explains how 
Kamban is the best among all other popular Tamil poets. 


உவமைநயம்‌ 

கம்பன்‌ கவிஈயத்தில்‌ உவமைக்காச்‌ சிறப்பிடம்‌ கொடுத்துப்‌ 
பேசும்‌ கட்டுரைகள்‌ இவணுள. ஆர்‌. எம்‌. சோமசுந்தர வல்லியின்‌ 
கம்பன்‌ உவமைகள்‌” எனும்‌ பொருட்கட்டுரை குறிப்பிடும்‌ 
விதத்தில்‌ அமைந்துள்ள து. டாக்டர்‌. ௪. வே. ௬. கம்பரை உவமை 
யில்‌ வென்றவரிலர்‌ எனும்‌ முடிவினைத்‌ தருகிறார்‌ (கம்பன்‌ 
காட்டும்‌ உவமை நயம்‌) 
550, கம்பர்‌ உவமை ஈயம்‌ (500-505) 
ஆனந்தபோதினி: இருமலை. இராமாநுஜன்‌ சன. 1933 

கையடைப்‌ படலத்தில்‌ தசரதன்‌ கொலுவிருத்தலை வர்ணித்‌ 
அள்ள நான்கு பாடல்களின்‌ உவமை ஈயத்தை விளக்குகிறார்‌. 


உவமைநயம்‌ 265 


351, Some Similes from Kambar (251—-262) 

Tamil culture (Journal of the Academy of Tamil eulture) Vol. 
VIL, No, 3: C.R. Myleru, July 1958, Rs. 7 yearly 
When we go through Kambar’s similes we are naturally 

reminded of the similes used by Homer and Milton(251). The 

great Kambar uses grand similes in the course of his Ramaya- 
na in the best tradition of our literary men. They are beauti- 
ful by themselves and they also illustrate and explain the 
points he wishes to clarify(261)., He fixes the context, gives. 
the poem and then explains its meaning, Gives examples from 

Tatakai Vadai Padalam, Mithilai Katchip Padalam, Karmu- 

ghap Padalam, Mandirap Padalam, Mandarai Chizhchip 

Padalam and Thailam Attup Padalan. 


552. கம்பர்‌ காட்டும்‌ உவமைநயம்‌ (36-48) 
இலக்கிய நினைவுகள்‌: டாக்டர்‌ ௪. வே. சுப்பிரமணியன்‌ 
பாரிரிலையம்‌, மு. ப. நவ. 1964; ரூ. 1-50 

பல புலவர்கள்‌ கையாண்ட தாமரை கம்பரின்‌ கைவண்ணத்‌ 
தால்‌ புதுப்புது வண்ணங்களைப்‌ பெற்று ஈம்‌ எண்ணத்திலும்‌ 
அழியா இடம்‌ பெறுகின்றது. ஒரே உவமைப்‌ பொருளாய்‌ தாம 
ரையைப்‌ பல கோணங்களிலும்‌ கண்டு உவமித் துப்‌ பேசுறோர்‌. 
ஒரு பொருளுக்கே பல உவமைகளைக்‌ கூறும்‌ திறனும்‌ உண்டு. 
உவமைகளின்‌ மூலமாகப்‌ பாத்திரங்களின்‌ பண்பையும்‌ மனறிலை 
யையும்‌ விளக்குகின்றார்‌. உவமையில்‌ கம்பரை வென்றவர்‌ இலர்‌ 
என்ற முடிவுக்குத்தான்‌ ஈம்மால்‌ வர முடிகின்றது என்னும்‌ 
ஆசிரியர்‌ தகுந்த எடுத்துக்காட்டுகளின்‌ மூலம்‌ நிறுவுறொர்‌. 
553, உவமையின்‌ சிகரம்‌ (15-19) 
தமிழ்வட்டம்‌ 2வது ஆண்டு மலர்‌ டி. எஸ்‌. ராமலிங்கம்‌ தமிழ்‌ 

வட்டம்‌, 2. மலோனி ரோடு தியாகராய நகர்‌, சென்னை - 17; 

ஏப்‌. 1969 

சதையினுடைய கூந்தலைச்‌ சிக்கெடுத்து வகிர்ந்துவிட்ட து, 
ஓழுங்கு குலைந்து குழம்பியிருந்தக வேதத்தை வகைப்படுத்தி 
ஓழுங்குபடச்‌ செய்த வேதவியாச முனியின்‌ பணிபோன்று 
இருந்த. து என்பதனை *அயோனிஜை ஆகிய பிராட்டிக்கு அபெளரு 
ஷேயமான வேதம்‌ உவமை கூறப்படுவது பொருத்தமே என்னும்‌ 
வை. மு. கோ. கூற்றை ஆதரிக்கறார்‌(17). 

இராமனுக்கு அப்போதலர்ந்த செந்தாமரையினையும்‌, சித்தி 
ரத்திலர்ந்த செந்தாமரையினையும்‌ உவமை கூறுவதில்‌ சித்திரத்தி 
லர்ந்த செந்தாமரை வாடாதாகையால்‌ அதுவே இறப்புடைத்து 
என்கிறார்‌. நீ காட்டிற்குச்‌ செல்‌ என்றபோது இராமன்‌ மகிழ்ந்தது 


270 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
நாடாள விரும்பாததால்‌ அன்று, தன்‌ தம்பிக்கு அரசு கிடைப்ப 
தால்தான்‌. ஒருவருக்கு முழுமையும்‌ வேறொருவர்‌ ஒப்பாக மாட்‌ 
டார்‌ என்பதனைக்‌ கூறும்‌ “பொன்னல்லதிலஃலைப்‌ பொன்னை 
யொப்பன” என்னும்‌ பாடலே உவமையின்‌ சிகரம்‌ என ஈவில்‌ 
கிறார்‌. 
554. கம்பன்‌ உவமைச்‌ சிறப்பு 
எஸ்‌. ஜானகி 

பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971; பக்‌. 56 

சொல்லும்‌ உவமையும்‌--ஓஒருமை எழில்‌ மிளிர உவமையை 
ஆளும்‌ திறம்‌-நிகழ்ச்சயை உவமை ஆக்கும்‌ இறம்‌--*உயர்‌” 
உவமை திறம்‌- சிறப்பு நிகழ்ச்சியில்‌ துணை நிகழ்ச்சிகளை உவமை 
யால்‌ இணைத்தல்‌--உவமையை அடித்தளமாக்கி மறைத்தல்‌ 
இணைப்புத்திறம்‌--சரளமும்‌ வளமும்‌-- உள்ளுற உவமை 
காளிதாசனும்‌ கம்பனும்‌--தொகுப்புரை. 

கம்பன்‌ தன்‌ காப்பியத்தில்‌ விளக்கக்‌ கருதும்‌ எல்லாப்‌ 
பொருள்களுக்கும்‌ புலனெறி வழக்கிலிருந்து உவமைகளைத்‌ தேர்ந்‌ 
தெடுப்பதில்லை. தன்‌ காப்பியத்தில்‌ கடந்த நிகழ்ச்சிகளில்‌ சில 
வற்றை, பின்வரும்‌ நிகழ்ச்சிப்‌ பொருளை விளக்க, ஏற்ற உவமை 
களாகப்‌ படைத்துப்‌ பொருத்தமாகத்‌ தேர்ந்தெடுத்‌ தக்‌ கொள்ளும்‌ 
அற்புதத்தைக்‌ காண்டந்தோறும்‌ காணலாம்‌. இருவரிடையே 
வதிந்த நட்பின்‌ இயல்பையும்‌ ஆழத்தையும்‌, விளக்கவும்‌ அளக்க 
வும்‌, கம்பன்‌ *உயீர்‌' உவமையைக்‌ கையாளுடுறான்‌. 

இராவண வதத்தோடு இராமாயணத்தில்‌ வரும்‌ பல்வேறு 
நிகழ்ச்சிகளை, தொடர்புடைய துணை நிகழ்ச்சிகளாக்கிக்‌ காட்ட 
வும்‌, காப்பியத்‌ தின்‌ ஒருமையழகு சிறப்பாக மிளிரவும்‌ கவிஞன்‌ 
உரிய உவமைகளை ஆங்காங்கே கையாள்வது பாராட்டி ற்குரிய 
தாகும்‌. காவியத்தில்‌ ஒரு நிகழ்ச்சிப்‌ பொருளை புலப்படுத்த, 
பொருத்தமானதோர்‌ உவமையை எடுத்துக்காட்டி, அதன்‌ 
பொருத்தமும்‌, இறப்பும்‌ ஈன்கு வெளிப்பட, வேறுபட்டு வரும்‌ 
பின்‌ நிகழ்ச்சியில்‌ அந்நிகழ்ச்சிப்‌ பொருளைப்‌. புலப்படுத்த முன்‌ 
சொன்ன உவமையையே மறுமுறை சுட்டிக்காட்டி படிப்போர்‌ 
உள்ளத்தைப்‌ பரவசப்படுத்‌ துவது கம்பன்‌ கையாளும்‌ உவமைத்‌ 
திறமாகும்‌, 

ஒரு பொருளியல்பை ஒவ்வோர்‌ உவமைக்கேற்பக்‌ காரணங்‌ 
காட்டிப்‌ புலப்படுத்துவது, கம்பன்‌ போல்வார்க்கு மட்டு3ம 
கைவரக்கூடிய ஆற்றலாகும்‌. இரு உவமைகள்‌ தேர்ர்தமைச் து, 
அவற்றால்‌ வெளியான மாறுபட்ட பொருட்‌ புலப்பாட்டினால்‌ ஒரு 
வருக்கு சேர்ந்த மாறுபட்ட அல்லது எதிரான இரு விளைவுகளைத்‌ 
இறம்படக்‌ காட்டும்‌ பண்பினை மகாகவிகளாகிய காளிதாசனீடத்‌ 
இலும்‌ கம்பனிடத்திலும்‌ காணலாம்‌. 


உவமைகயம்‌ 271 


555. கம்பன்‌ உவமைகள்‌ 
ஆர்‌. எம்‌. சோமசுந்தரவல்லி 

பொருட்கட்டுரை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971; 59 

முன்னுரை இயற்கை உவமை-காப்பீயக்‌ கதை உவமை 
சங்க நூல்‌ தந்த உவமை-திருக்குறள்‌ ,கொடுத்த உவமை 
இளங்கோ ஈந்த உவமை-சிக்தாமணி தந்த உவமை-முடிவுரை. 

உவமையால்‌ கம்பர்‌ காப்பியத்தின்‌ பின்னிகழ்ச்செளையும்‌ 
குறிப்பால்‌ காட்டிப்‌ பேோறொர்‌. தாமரை மலரையே இராமனாகக்‌ 
காணும்‌ கவியுள்ளம்‌ அவருடைய மலரீடுபாட்டை மலர வைக்‌ 
இறது. மலர்களில்‌ தாமரை மிததியாக உவமை சொல்லப்பட்டது 
போல்‌ விலங்குகளில்‌ யானை பல இடங்களில்‌ உவமையாக்கப்‌ 
பட்டூள்ளது. . 

அன்பினால்‌ உருகும்‌ கிலைகணைக்‌ காவியத்தில்‌ காட்ட முற்படும்‌ 
இடங்களில்‌ கம்பர்‌ கன்றினை எண்ணியுருகும்‌ காராம்பசுவினைத்‌ 
தான்‌ உவமையாக்குகின்றார்‌. தாம்‌ கண்ட பொருள்களையும்‌ கற்ற 
பொருள்களையும்‌ தம்‌ துண்மாண்‌ நுழை புலத்தால்‌ காப்பியத்தில்‌ 
உவமையாக்கிய பாங்கு அவருக்கு நீங்காப்‌ புகழ்‌ தரவல்லது. 
காப்பியக்‌ கதை நிகழ்ச்சி, பாத்திரம்‌, பண்புகளைக்‌ கம்பர்‌ உவமை 
யாகப்‌ படைத்திருப்பது அவர்‌ இராம அவதாரத்தில்‌ கொண்ட 
பேரீடுபாட்டைக்‌ காட்டுவதுடன்‌ இராமனுடைய வரலாறு தீமிழ்‌ 
மக்கள்‌ நெஞ்சங்களில்‌ நிறைந்து நின்ற வரலாற்றையும்‌ உணர்த்து 
கிறது. 

சங்க இலக்கியங்களிலும்‌ ஏனை நால்களி அம்‌ மன்னவனைத்‌ 
தாய்க்கு உவமை கூறியது போன்றே கம்பரும்‌ தீயரதன்‌ மக்க 
ளிடம்‌ கொண்ட அன்பினைத்‌ தாயன்பிற்கு உவமையாக்குகின்றார்‌. 
முன்னோர்‌ கையாண்ட உவமையில்‌ எவ்வித மாற்றமும்‌ செய்யா து 
சிறப்புக்கருதி தன்‌ காவியத்தில்‌ அப்படியே கையாண்டுள்ளார்‌. 
சில இடங்களில்‌ புதுமையையும்‌ அவற்றிற்கு அளிக்கின்றார்‌. 

திருவள்ளுவர்‌ உவமித்‌ தள்ள கவரிமானின்‌ மான உணர்ச்சி, 
ஊருணீிச்‌ செல்வம்‌, சுட்ட பொன்‌, எலிப்பகை, நீர்‌, மாரி போன்‌ று 
வற்றையும்‌, குறளின்‌ பொருளையும்‌, புதைபொருளையும்‌ கொண்டு 
தொகுத்து இயற்றிய கம்ப சித்இரங்கள்‌ பல, சிலம்பு--இராமா 
யணம்‌ கதையமைப்பில்‌ கூட இரு புலவர்களுக்கிடையேயும்‌ 
[2] ம்றுமை காணப்படு றது. திருமாலின்‌ தோற்றம்‌, புள்ளொலி, 
தேம்பிக்கு விந்த செங்கமூ£ர்‌ ஆயேவற்றை இளங்கோ காட்டியது 
போன்று கம்பரும்‌ காட்டியுள்ளார்‌. 

கம்பன்‌ பாட எடுத்‌ தக்கொண்ட யாப்பு விருத்தமாதை 
யால்‌ அவன்‌ சிந்தை ந்தா ஹணியி ல தோய்கந்தது. என வதான்‌ 
சிலப்பதிகார உவமைகளைக்‌ காட்டிலும்‌ சிந்தாமணி உவமைகள்‌ 
கம்பன்‌ பாவில்‌ மிகுதியாகக்‌ கையாள ப்பட்டுள்ளன. ஒரிடத்தில்‌ 


272 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


உரைக்கப்பெற்ற உவமையைப்‌ பல்லாயிரம்‌ பாக்களைத்‌ தாண்டி௰ 
பின்னும்‌ நினைவு கூர்ந்து தொடர்புறுத்திக்‌ கூறும்‌ நீர்மை புது 
நெறியாகும்‌. ஆழ்ந்த பொருளை - குறிப்புப்‌ பொருளை உணர்த்த 
தொன்றுதொட்டு வரும்‌ உவமையையும்‌ மாற்றி விடுகின்றார்‌. 
உள்ளங்‌ கவரும்‌ முறையில்‌, உவமையைப்‌ புது மெருகூட்டிக்‌ 
காப்பியம்‌ படைத்துள்ள கம்பரை உவமைச்‌ சக்கரவர்த்தி 
என்றும்‌ கூறலாம்‌. 
356. ஓட்டைச்‌ செவியர்‌ (101-109) 
கவிஞன்‌ உள்ளம்‌: ஈ. சுப்பு ரெட்டியார்‌ 

கம்பர்‌ உவமிக்கும்‌ திறனை இக்கட்டுரையில்‌ காட்டுகிறார்‌. 
இராமனது அம்பைச்‌ சொல்‌ ஒக்கும்‌ கடிய வேகச்சுரம்‌ என்பதால்‌ 
மிக எளிதாகச்‌ செயலை விளைவிக்கும்‌ ஆற்றலையும்‌, இராமனைக்‌ 
கரிய செம்மல்‌ என்று சிறப்பாக உவமிப்பதையும்‌ தாடகையை 
அல்ஓக்கும்‌ நிறத்தினாள்‌, வயிரக்‌ குன்றக்‌ கல்லொக்கும்‌ கெஞ்சி 
னாள்‌ எனக்‌ குணம்‌, செயல்களுக்கு ஏற்பப்‌ பொருத்தமான 
உவமையைக்‌ கம்பர்‌ கூறுகிறார்‌. அவள்‌ உடம்பில்‌ இராமன்‌ விட்ட 
அம்பு கல்லாத புல்லர்க்கு நல்லோர்‌ சொன்ன பொருள்‌ எனப்‌ 
போயிற்று அன்றே என்று ஓட்டைச்‌ செவியின்‌ நிலையை உணர 
வைத்துள்ளார்‌. கல்லாத நல்லோரை நீக்கியிருக்கும்‌ திறம்‌ 
பாராட்டிற்குரியது. இப்பாடலில்‌ அன்றே என்பது விரைவுக்‌ 
குறிப்பு, 


ஒப்பியல்‌ 


சங்க இலக்கியம்‌, குறன்‌, சிலம்பு, சிந்தாமணி, பெரியபுரா 
ணம்‌, கந்தபுராணம்‌, மகாபாரதம்‌ போன்‌ ற இலக்கியங்களுடனும்‌, 
வான்மீகி, அளக, காளிதாசன்‌ போன்ற வடமொழிப்‌ புலவர்‌ 
களுடனும்‌. மேனாட்டுப்‌ புலவர்களுடனும்‌ கம்பனை ஒப்பு நோக்கித்‌ 
இறனாய்வானர்கள்‌ ஆய்வு செய்துள்ளனர்‌. வள்ளுவருடனும்‌ 
வான்மீடியுடனும்‌, ஒப்பிடுவது பெரும்பான்மையாக உள்ளது. 
ஒப்பிய லுக்கு முக்யெமின்‌ றி அமைந்த பிற இடங்களிலும்‌ வான்‌ 
மீியுடன்‌ ஒப்பிட்டே முடிவு செய்யும்‌ போக்குப்‌ பல இடங்களில்‌ 
காணமுடிறெ.து. அவை ஆங்காங்கே சுட்டப்பட்டுள்ளன. 

௪. தண்டபாணி தே௫கரின்‌ “வள்ளுவரும்‌ கம்பரும்‌” எனும்‌ 
நூல்‌ போன்று பிற இலக்கியங்களுடன்‌ கம்பனை முழுஙிலையில்‌ 
ஓப்பிட்டாய்வு செய்யும்‌ நூல்கள்‌ தோன்ற வேண்டும்‌. இலக்கிய 
நிலையில்‌ மட்டுமின்றி, “காளத்தி வேடனும்‌ கங்கை வேடனும்‌', 
கர்ணனும்‌ கும்பகர்ணனும்‌ போன்று பாத்திரங்களையும்‌ ஒப்பியல்‌ 
ஆய்வு செய்துள்ளனர்‌. கு. திருமேனி (கம்பருக்குக்‌ கதை கொடுத்‌ 
தவர்‌ வான்மீகரா?) Dr. 8, Sankarraju Naidu (A comparative 


ஜ்ப்பியல்‌ நீர்த்‌ 
study of Kambaramayanam and Tulasiramayanam) C.R, Sarma 
(The Ramayana in Telugu and Tamil) எஸ்‌. இராமகருஷ்ணன்‌ 
(கும்பனும்‌ மில்ட்டனும்‌) முதலியோர்‌ நூல்கள்‌ குறிப்பிடத்‌ 
தக்கன. 
557. கம்பரும்‌ சங்க நூல்களும்‌ (78-104) 
முல்லையும்‌ பூத்தியோ. செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌ 

கம்பனில்‌ வருணனையாக உள்ள *தாறுபாய்‌ தறுகட்‌ குன்றம்‌ 
தடமத அருவி” எனும்‌ பாடல்‌ பட்டினப்பாலையில்‌ வரும்‌ 'புசுழ்கிலை 
இய மொழிவளர......வெண்கோயில்‌ மாகூட்டும்‌” எனும்‌ அடி 
களுடன்‌ ஐத்துள்ளன. உருகு காதலின்‌ தழை கொண்டு மழலை 
வண்டோச்சி' எனும்‌ பாடல்‌, நற்றிணையில்‌ காணப்படும்‌ பாலை 
பாடிய பெருங்கடுங்கோவின்‌ கன்றோடு மடப்பிடி தழீஇய” எனும்‌ 
பாடலை எடுத்தாண்டதாகும்‌. இவற்றைக்‌ கம்பர்‌ கையாளும்‌ 
விதத்தில்‌ அமைகின்ற நெப்பினையும்‌ காட்டுகின்றார்‌. இவ்விதமே 
சஙக இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ உவமைகள்‌, அறம்‌, வீரம்‌, 
காதல்‌ இவற்றைக்‌ கம்பர்‌ கையாண்டுள்ளமையைச்‌ சான்று 
களுடன்‌ விளக்குகிறார்‌. ்‌ 
558, திருவள்ளுவரும்‌ கம்பரும்‌ (205-208) 
செக்தமிற்‌; தொகுதி 5; ஏ. கணேசையர்‌ (1806-1907) 

திருவள்ளுவரின்‌ குறட்‌ கருத்துகள்‌ சல கம்பராமாயண த்‌ 
துள்‌ காணப்படுவதனை இங்குக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. (பெருமை, 
இகல்‌, தெரிர்து தெளிதல்‌, தெரிந்து வினையாடல்‌, வினைத்‌ 
தூய்மை, மன்னரைச்‌ சேர்ந்தொழுகல்‌, குறிப்பறிதல்‌, குற்றங்‌ 
கடிதல்‌, கண்ணோட்டம்‌, செங்கோன்மை, நடுவுநிலைமை முதலிய 
அதஇகாரத்‌நுள்‌ காணப்படும்‌ ல குறட்பாக்கள்‌.) 
559, ஒரு குறளுக்குக்‌ கம்பர்‌ கண்ட உரை (73-79) 
திரு. வி. ௨. அறுபதாம்‌ ஆண்டு மிறைவு விழா மலர்‌; வ. பா. 
தாமரைக்கண்ணி அம்மையார்‌, 1941 

தனது கன்னிப்‌ போரில்‌ கோதண்டத்தை ஒரு பெண்ணின்‌ 
மேல்‌ பிரயோகித்து அவளைக்‌ கொன்றதால்‌ இராமனைக்‌ கூட 
மன்னிப்பதற்குக்‌ கம்பர்‌ தயாராயில்லை, சான்று: ஆடவர்‌ ஈகை 
யுற ஆண்மை மாசுற) பரிமேலழகர்‌ “ஈன்ற பொழுதினும்‌ பெரி 
துவக்கும்‌' என்னும்‌ குறளுக்குப்‌ பெண்களைத்‌ தாழ்வாக உரைப்‌ 
பது பொருந்தாது. அதனைக்‌ கம்பர்‌ பொருத்தமுறு 'மற்றவன்‌ 
சொன்ன வாசகம்‌ கேட்டலும்‌” என்‌ ற பாடலின்‌ மூலம்‌ உரைக்கின்‌ 
றார்‌. “பெண்ணியல்பால்‌ தானாக அறிய மாட்டாமையால்‌* 
என்னும்‌ பரிமேலழகர்‌ உரையினை, வசிஷ்ட முனிவர்‌ இராம 
பிரானைப்‌ புகழ்ந்துரைத்த சொற்களைக்‌ கேட்டதும்‌ தசரதன்‌ 
பெருமகிழ்ச்சியுற்றான்‌ என அமைத்து, மறுத்து குறளுக்குச்‌ 

௧-18 


274 கம்பன்‌ ஆய்வ்டங்க்ல்‌ 


சரியான பொருளைக்‌ காட்டுகிறார்‌. இங்குப்‌ பிற சான்றோர்‌ மகனைப்‌ 
புகழ்வதால்‌ மேலும்‌ இன்பம்‌ வருறது என்பதே வள்ளுவர்‌ 
கருத்து. மனவியல்படி மகனைத்‌ தாயே அதிகமாக விரும்புவதால்‌ 
வள்ளுவர்‌ தாய்‌ எனக்‌ குறளை அமைத்துள்ளார்‌ என்கிறோர்‌. 
560, கம்பனும்‌ வள்ளுவனும்‌ (441-446) 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 23; ஏ. மகாலிங்கம்‌; கழகம்‌, 

1948—1949; ரூ. 12. 

வள்ளுவர்‌ கொள்கையினைக்‌ கம்பர்‌ எடுத்தாள்கிறுர்‌ என்‌ 
பதற்குச்‌ ல சான்றுகள்‌ தருகிறார்‌. கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ 
(கொடுப்பது விலக்குக்‌ கொடியோய்‌...... ) கண்ணொடு கண்ணினை 
நோக்கொக்கின்‌ (எண்ணரும்‌ ஈலத்தினாள்‌ இளையள்‌...) ஊருணி 
நீர்‌ நிறைந்தற்றே, பயன்மரம்‌ உள்ளூர்‌ பழுத்தற்றாற்‌, (ஊருணி 
நிறையவும்‌......) முதலிய குறட்கருத்‌ தகளுடன்‌ கம்பன்‌ பாக்கள்‌ 
ஒத்துள்ளமையைச்‌ சுட்டியுள்ளார்‌. 
561, கம்பராமாயணத்தில்‌ வள்ளுவர்‌ (60-83) 
வழிவழி வள்ளுவர்‌: ரா.பி. சேதுப்பிள்ளை 

பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை-5; திருச்சி-2; மு.ப. 1953; 

இ.ப. 1955; மூ.ப. 1857 காப, 1962; ரூ. 1-50 

சென்னை வானொவியில்‌ நிகழ்த்திய சொற்பொழிவின்‌ சுருக்‌ 
கம்‌ இக்கட்டுரை, வாழ்க்கைத்‌ துணையாகக்‌ கொண்ட கணவனை 
யும்‌ வந்த விருந்தினரையும்‌ பேணி உபசரிப்பவர்‌ பெண்டிரே 
யாவர்‌ என்னும்‌ வள்ளுவர்‌ வாய்மொழியைக்‌ கம்பர்‌ “அருந்தும்‌ 
மெல்லடகு ஆரிட அருந்தும்‌” என்னும்‌ பாடலில்‌ விளக்குகின்றார்‌. 
விருந்தினராக வருபவரைப்‌ பேணி உபசரித்தற்குரிய பெண்களி 
டம்‌ செல்வமும்‌, கல்வியும்‌ அமைந்திருந்தாலன்‌ றித்‌ திருவள்ளுவர்‌ 
வலியுறுத்திய இல்லறம்‌ கன்றாக ஈடைபெறமாட்டாது என்பது 
கம்பர்‌ கருத்‌.து(63). 

வள்ளுவர்‌ கூறும்‌ கண்ணின்‌ பெருமையைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு கோசல நாட்டின்‌ பெண்களின்‌ கண்களைப்‌ புகழ்ச்‌ 
அரைக்கிறார்‌. இன்னோக்யெர்‌ இல்வழி எய்‌ இய நல்விருந்‌ துபோல்‌ 
அது மீண்டது” என்ற கம்பர்‌ வாசகம்‌ “முகந்திரிக்து ரோக்கக்‌ 
குழையும்‌ வீரும்து என்ற வாயுரை வாழ்த்தைத்‌ தழுவி எழுந்த 
தாகும்‌(66). *மற்றவன்‌ சொன்ன வாசகம்‌ கேட்டலும்‌' என்ற 
கம்பர்‌ பாட்டு என்ற பொழுதின்‌ பெரிதுவக்கும்‌” எனும்‌ குற 
ளுக்கு அருமையான விளக்கம்‌ தருகிறது, யார்‌ சொல்லக்‌ கேட்ட 
தாய்‌ அவ்வாறு இன்புறுவாள்‌? ஒருமகனைச்‌ சான்றோர்‌ என்று 
சொல்லுதற்குரியர்‌ யார்‌? என்ற வினாக்களுக்கு விடைதருஇரர்‌ 
கம்பர்‌(66). *அறிகொன்று அறியான்‌ எனினும்‌' என்னும்‌ குறளின்‌ 
தன்மை வாய்ந்த அமைச்சர்கள்‌ தசரதனுடைய சபையில்‌ இருக்‌ 


ம்‌ ர 


தனர்‌. செவிகைப்பச்‌ சொற்பொறுக்கும்‌ பண்புடை. வேந்தனாக 
தசரதன்‌ இருந்தான்‌. 

கடிக்கும்‌ வல்லரவம்‌ என்று கம்பர்‌ பாடியது வள்ளுவரின்‌ 
கருத்தைத்‌ தழுவி எழுந்ததாகும்‌. இடிப்பாரை இல்லா ஏமரா 
மன்னன்‌......” என்று அறிவுறுத்தப்பட்ட அரசியல்‌ உண்மைக்கு 
ஒரு சான்றாக நின்றது இலங்கை அரசு. புணர்ச்சிப்‌ பழகுதல்‌ 
வேண்டா... என்ற குறள்‌ கருத்தை கம்பராமாயணம்‌ நன்கு 
விளக்குவதாம்‌. (இராமன்‌ ஈட்பு குகனுடன்‌, சுக்ரீவன்‌, விபீட 
ணன்‌) கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒஃஇன்‌ என்னும்‌ குறள்‌ 
கருத்தை விரித்துரைக்கன்றார்‌ கம்பர்‌. தொடிற்‌ சுடின்‌ அல்லது 
காம கோய்‌ போல எனும்‌ குறட்‌ கருத்தைக்‌ கதைப்‌ போக்கிலே 
அமைத்துக்‌ காட்டுகிறார்‌ கம்பர்‌. (கின்‌ பிரிவீனும்‌ சுடுமோ பெருங்‌ 
காடு) எளியளாகிய தை அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர்‌ 
அரும்படையாயிற்று, வல்லரசனான இராவணனை மாய்த்தது, 
அரக்கர்‌ குலத்தையும்‌ வேரறுத்தது என்றுரைக்கும்‌ ஆசிரியர்‌ 
தன்‌ கருத்துகளை உட்தலைப்புகளிட்டு உரைககின்றார்‌. 
562, திருவள்ளுவரும்‌ கம்பனும்‌ (108-123) 
வள்ளுவர்‌ வாக்கு . (வெள்ளி விழா மலர்‌) பி. ஸ்ரீ, ஆச்சார்யார்‌ 

திருவள்ளுவர்‌ கழகம்‌; தென்கா9; இ, ப. 3957 
கம்பராமாயணத்தில்‌ காணப்படும்‌ அறவாழ்வும்‌ அருள்வாழ்வும்‌. 
உண்மைவாழ்வும்‌, தியாகவாழ்வும்‌ எல்லாம்‌ சாராம்சத்தில்‌ 
இருவள்ளுவர்‌ காட்டும்‌ வாழ்க்கை முறைதான்‌. இருவள்ளுவர்‌ 
இவ்வுலகத்திலேயே தெய்வவாழ்வு வாழும்முறையைப்‌ பிரஸ்தா 
பிக்கன்றார்‌. அப்படித்‌ தெய்வவாழ்வு வாழ்பவன்‌ சடாயுவைப்‌ 
போலத்‌ தெய்வமரணத்திற்கும்‌ துணிந்து சித்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது கம்பன்‌ அக்குறளுக்கு காட்டும்‌ உரை 
வளம்‌(119). இராமன்‌ தன்வாற்வுக்‌ குறிக்கோளை வெளியிடுவ 
தெல்லாம்‌ திருவள்ளுவர்‌ திருநெறிதானே?(121) எனும்‌ ஆசிரியர்‌ 
வள்ளுவரின்‌ குறட்பாக்களைக்‌ கம்பன்‌ கையாண்னளெளமையைச்‌ 
சில உதாரணங்களுடன்‌ விளக்கெகாட்டுகிறோர்‌. 
563, கம்பரில்‌ வள்ளுவர்‌ 


சா, சுந்தரனார்‌ 
விசாலாட்டு பதிப்பகம்‌; 7. இராமசாமி காயுடு கார்டன்‌ தெரு, 
புதுப்பாக்கம்‌, சென்னை-14; மு, ப. அக்‌. 1964; 7+160; ரூ,3 
கம்பர்‌ பதினோராவது உரையாசிரியர்‌ என்‌ னுமாறு பலவிடங்‌ 
களில்‌ குறளின்‌ பொருள்‌ தெளிவுபெறுமாறு தொடர்புறு செய்தி 
விளக்கங்‌ காட்டியுள்ளார்‌. 
பாலகாண்டம்‌, அயோத்தியாகாண்டம்‌, ஆரண்யகாண்டம்‌, 
கிட்சிந்தாகாண்டம்‌, சுந்தரகாண்டம்‌ என்னும்‌ திலைப்புகளின்‌ ழ்‌ 


£76 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


அந்தந்த காண்டங்களில்‌ கம்பர்‌ வள்ளுவர்‌ கருத்துகளைக்‌ கூறு 
மிடங்களைக்‌ காட்டிச்‌ செல்நிறார்‌. அவர்‌ காட்டிச்‌ செல்லும்‌ விதம்‌ 
கதை நிகழ்ச்சி முழுமையும்‌ அறியும்படியாக உள்ள து. வள்ளுவர்‌ 
எதிர்மறை முகத்தான்‌ கூறியுள்ள கருத்தைக்‌ கம்பர்‌ உடன்‌ 
பாட்டு முறையில்‌ உரைத்து விளக்குகிறார்‌(8). (கம்பன்காட்டுப்‌ : 
38, குறள்‌. உள்ளியுள்ள வெல்லா) வள்ளுவர்‌ கூறும்‌ நுண்‌ 
பொருளைக்‌ கம்பர்‌ விளக்கி விரித்துக்‌ காட்டியுள்ளார்‌(9) (குறள்‌ 
79. கம்பன்‌. மாதரார்‌ கற்பின்‌ நின்றன அறங்கள்‌), வள்ளுவரின்‌ 
குறளுக்குக்‌ கம்பர்‌ பொருளும்‌ கூறியுள்ளார்‌(13) (கு.றள்‌-29) 
குணம்‌ என்னும்‌ சொல்லுக்கு மாதவம்‌ என்னும்‌ பொருள்‌ கம்பர்‌ 
கொண்டுள்ளார்‌. 

கம்பர்‌ தம்‌ கவி வண்ணத்தால்‌ வள்ளுவர்‌ கருத்தினை அழகு 
படுத்திக்‌ கூறயுள்ளார்‌(39). (மந்திரப்‌ : 21, குறள்‌ 8, 10, 350) 
கம்பரை ஆழ வார்களோடு ஓபபவைத்துப்‌ போற்றப்படுவதன்‌ 
பொருத்தம்‌ ஆரணியகாண்டப்‌ பகுதிகளில்‌ உள்ள தோத்திரச்‌ 
செய்யுட்களை ஓதும்போது தெள்ளிதின்‌ விளங்குகன்ற.த (67). 
சிறிதமாற்றி வள்ளுவன்‌ குறளை அமைத்து கம்பர்‌ தமது 
செய்யுளில்‌ அமைத்தள்ள?ர்‌. (மாரீசன்‌ வதைப்‌ 81. குறள்‌ 376). 

வள்ளுவர்‌ ஆன்பததிற்குக்‌ கூறிய சூறிப்பினைக்‌ கம்பர்‌ 
இன்பததுககும்‌ இணைத்த, அதனைப்‌ பொருத்தமான நிகழ்ச்சி 
யோடு பிணைத்து “இன்பமாவதும்‌, துன்பமாவதம்‌ உள்ளத்து 
இயலபால்‌ விளைவனவே யல்லாமல்‌ வேறல்ல” ஏன்ற வித்தக 
வுரையால்‌ விளம்பியுள்ளார்‌ (77). (மாரீசன்‌ வதைப்‌ 1௨0, குறள்‌ 
622) குறளின்‌ தொடரோ, கருத்தோ நேர்முகமாகத்‌ தோன்றா 
விடினும்‌ குறளின்‌ ள்‌ ஆதிககம்‌ இடம்பெறும்‌ பாடல்களுனளன. 
(மராமரம்‌-.1, குறள்‌ 667) வள்ளுவர்‌ கருத்திற்கு விளக்கம கூறு 
வார்‌ போன்று கம்பர்‌ இராம சுக்கிரீவர்‌ நட்பினை இயம்பி 
யுள்ளார்‌(96). ஒரே பாடலில்‌ வள்ளுவர்‌ குறட்பாக்கள்‌ ஒன்றுக்கு 
மேல்‌ இடம்பெற்றுள்ளன. (அரசியற்‌ 29, குறள்‌ 8429, 830) 
குறட்பாவிற்குக்‌ களைக்கருத்‌ து எனப்பொருள்‌ கொள்ளும்படியும்‌ 
பாடல்‌ இயற்றியுள்ளார்‌. (கார்காலப்‌ : 108, குறள்‌ 332) சிற்சில 
இடங்களில்‌ வள்ளுவரினும்‌ விஞ்சிய முறையில்‌ திமையை 
வெறுத்து உரைப்பதும்‌ நன்மையை போற்றியுரைப்ப தும்‌ கம்பர்‌ 
தம்‌ கலையுள்ளக்‌ சனிவின்‌ விளைவுகளாகும்‌(129), 

கம்பர்‌ மங்கையர்‌ பற்றிக்‌ கூறும்‌ குறிப்புகளை ஊன்றி நோக்‌ 
இனால்‌ அவர்தம்‌ கலையுள்ளக்‌ கவின்‌ குறிப்புகளாக அவை விளங்கு 
மாறின்றி இழிதகவுக்காக சிறுமைக்‌ குறிப்பாக அவையில்லாமை 
புலப்படும்‌(132). குறளோடு ஒத்தப்‌ புதிய கருத்துகளையும்‌ 
படைத்து தருகிறார்‌ (குறள்‌ 413, ஈறிலா இன்பம்‌ யாண்டை 
யதோ அது அறக்கமாகும்‌), 


ஒப்பியல்‌ 2 


கம்பர்‌ வள்ளுவரை எவ்வாறெல்லாம்‌ கையாண்டுளளார்‌ 
என்பதனை அறிவதற்கு இந்நூல்‌ உதவுகிறது. 
564. திருவள்ளுவரும்‌ கம்பரும்‌ கருதும்‌ நன்மக்களின்‌ வாழ்க்கை 

வழித்துறை (6-12) 
தமிழ்ப்பொழில்‌: இரத்தின ஈவரத்இனம்‌ (யாழ்ப்பாணம்‌) அக்‌ 

நவ, 1968 

கம்பராமாயணம்‌ நாடு, நகர்‌, அரசு, அமைச்சு, போர்‌, 
ஒழுக்கம்‌, உலகநெறி, உயர்ந்தோரியல்‌, மாதர்‌, ஆடவர்‌, தருமம்‌ 
முதலியவற்றைப்‌ பேசுமாற்றால்‌ இலக்கண நூலுமாகும்‌(6). 
“வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌... எனும்‌ குறளைக்‌ கம்பர்‌ 
*ஆவுக்காயினும்‌ அந்தணர்க்காயினும்‌' எனும்‌ பாடலிலும்‌, ஈகை 
யாலாமகும்‌ புகழொடு கூடிய அறவாழ்க்கையுடையார்‌ விண்ணுல 
கத்தே யாவராலும்‌ போற்றப்படும்‌ அமரவாழ்வை எய்‌ தியவராவர்‌ 
எனும்‌ குறட்கருக்தை “வீந்தவரேனும்‌ ஈந்தவரல்ல இருந்தவர்‌ 
யாரோ” என்னும்‌ மாபலியின்‌ கூற்றிலும்‌ சித்தரித்துக்‌ சாட்டு 
கிறார்‌. 105ஆம்‌ குறளின்‌ இலட்சியம்‌ மாபலியின்‌ வரலாற்றில்‌ 
இடம்பெறுறெது. 

அறவாழ்க்கைக்கு அன்பும்‌ அருளும்‌ வாய்மையும்‌ இன்றியமை 
யாத சாதனங்களாகவும்‌ இவற்றுக்கெல்லாம்‌ மூலகாரணமாக 
ஈன்டை இமை நாடியுணரும்‌ அறிவும்‌ வேண்டும்‌. இக்கருத்து 
குறள்‌ 79, 249, 298 இலும்‌ கம்பனில்‌ மந்தரை சூழ்ச்சிப்‌ படலத்தில்‌ 
17, 11 பாடல்களிலும்‌ காணப்படுகிற து. கம்‌ னுந்கு மேலு லெ 
சான்‌ றுகள்‌ காட்டுகிறார்‌. அவை விராதன்‌-நன்று இது நாடலேன்‌ 
இன்று தீய தேடினேன்‌. கவிஃ-ஊன்‌ சட உணங்கு பேழ்வா 
யுணர்வில (சூர்ப்பணகை வர்ணனை), இராமனின்‌ தக்க இன்ன 
தீகாதன இன்ன எனும்‌ கூற்று அமரவாழ்வு எய்‌. துவதற்கு முதற்‌ 
காரணமாய்‌ பகுத்தறிவும்‌ சர்தனாசக்தியறிவும்‌ இன்றியமை 
யாதன என்பதனை உணர்த்துகிறது. குறள்‌ 422, 410 இதனை 
வலியுறுத்துகிறது. கம்பராமாயணத்திலே இகழும்‌ அறவாழ்வும்‌ 
அருள்வாழ்வும்‌ உண்மையிலே திருவள்ளுவர்‌ குறிப்பிடும்‌ இரு 
நெறிதான்‌ என்று கட்டுரையை முடிக்கின்றார்‌. 
565. திருவள்ளுவர்‌ வழியில்‌ கம்பர்‌ (24-34) 
திருக்குறள்‌ கருத்தரங்கு மலர்‌ : கு. தமோதரன்‌; திருவேங்கடவன்‌ 

பல்கலைக்‌ கழகம்‌; மு. ப. சூலை, 1974 

கம்பன்‌ அடைக்கலம்‌ சாத்தலின்‌ மேன்மையினைத்‌ தன்‌ காவி 
யத்தின்‌ அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளான்‌. தந்தையின்‌ ஆணை 
யின்‌ வழி நிற்றலும்‌ அறதெறியின்‌ வழுவாதுறிற்றலும்‌ மோதும்‌ 
பான்மையில்‌ அவர்‌ காவியப்‌ போக்கு அமைகன்ற து. இவை இருக்‌ 
குறளில்‌ இடம்பெறவில்லை. மற்றபடி. வள்ளுவர்‌ அறம்‌ குறித்தும்‌ 


278 கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


பொருள்‌ குறித்தும்‌ வற்புறுத்தும்‌ கருத்துகளும்‌ காமம்‌ பற்றிப்‌ 
பேசும்‌ முறையும்‌ கம்பனில்‌ பல இடங்களில்‌ ௭ திரொலிப்பதைக்‌ 
காண்கிறோம்‌. பெண்ணின்‌ இயல்பு பேசுதலிலும்‌ இருவருக்கும்‌ 
பொதுமை உண்டு(24), அறத்துப்‌ பாலிலும்‌ காமத்துப்‌ பாலிலும்‌ 
வள்ளுவர்‌ கூறும்‌ கருத்துகளைக்‌ கம்பன்‌ கையாண்டுள்ளமையைத்‌ 
தொகுத்துத்‌ தருகிறார்‌. 
566, வள்ளுவரும்‌ கம்பரும்‌ 
௪. தண்டபாணி தேசிகர்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌; மு. ப. 1975; 24-5424-28; ரூ. 15 
முன்னுரை 1. பஇப்புரை--2, நூல்வாயில்‌ 21, சொல்லாட்சி 
யும்‌ தொடராட்கயும்‌ (1-88), முழுதாட்ச (99-143), கருத்துப்‌ 
பதிவுகள்‌ (144ஃ152), கருத்தாட்‌ (153-244), கருத்து மாற்றங்‌ 
கள்‌ (245-271), உரையாசிரியர்‌ கம்பர்‌ (272-326), சிலர்‌ உரைக்கு 
முன்னோடி (327-340), புதிய உரைகள்‌ (341-364), உவமைகள்‌ 
(365-393), உவமை மாற்றங்கள்‌ (394.409), பாட வேறுபாடு 
களும்‌ அதிகாரப்‌ பெயராட்யெும்‌ (410-416), ஒரு பாடலுள்‌ பல 
குறள்‌ வள்ளுவர்‌ நிலையிலேயே கதையமைப்பு (417-542), என 
இந்தூல்‌ அமைந்துள்ள து. 

“குழந்தைகள்‌ நீடுவாழ்க' என அனைவரும்‌ கடவுளை வேண்டு 
கிறபோது, கம்பர்‌ “மனனுறு கடவுள்‌ தாழ்குவர்‌?' (312) 
என்றனர்‌. வள்ளுவர்‌ “மலர்மிசை ஏஇனான்‌* (3) என்றதில்‌ மலர்‌ 
என்பது நினைப்பாரது உள்ளமாகிய தாமரைமலர்‌. அதன்கண்‌ 
எழுந்தருளியிருப்பவன்‌ இறைவன்‌. இதனையே கம்பர்‌ விளக்க 
மாக *மனன்‌ உறு கடவுள்‌” என்றே சொல்லிவிட்டார்‌(14). 
வினைப்பகை விசைக்கொரு விசும்புருவி மான'(9833) என்பது 
“வினைப்டகை வீயாது பின்‌ சென்றடும்‌' (207) என்ற குறட்பகுதி 
யைக்‌ கொண்டே யுருவானது என்பதற்கு வினைட்பகை என்ற 
சொல்லாட்சியே சான்றாக அமைடிற து. அங்ஙனமாகவும்‌, தேர்‌ 
இராமன்‌ பக்கல்‌ அல்லவா வந்து சாருகிற து. இதற்கு வினையாறெ 
பலைவந்து சார்வதுபோல்‌ என்ற உவமை ஏற்குமா? என்று 
ஐயுற்று வினைக்குப்‌ பகையாகிய ஞானம்‌ விசம்பூடறுத்து வந்தது 
போல வந்தது எனப்பொருள்‌ கூறுவாரும்‌ உளர்‌. இராமனுக்குத்‌ 
தேர்‌ வந்தவுடன்‌ அவன்‌ போர்க்களம்‌ செல்லப்‌? கிரன்‌. 
இராவணனுக்கு அழிவுக்காலம்‌ கெருங்குகிறது என்பதே இப்‌ 
போதையிகழ்ச்சியோட்டம்‌. அதற்கு ஏற்பவும்‌ குறட்கருத்‌ தைத்‌ 
தழுவியும்‌ வினையாகிய பகை வேகமாக விசும்பூடறுத்து இராவ 
ணனையடைவதபோல தேர்‌ இராமனையடுத்தது என்பதே 
இயைபுடையத்தாம்‌(85) என்று விளக்கம்‌ கருறொர்‌. 

சொன்ன எல்லையின்‌ இராமன்‌ அயோத்திக்குத்‌ இரும்பிவரா 
மையால்‌ பரதன்‌ தீப்பாய்க்து உயிர்‌ துறக்க எண்ணுவதைய றிந்த 


ஒப்பியல்‌ 279 


கோசலை, இறப்பும்‌ பிறப்பும்‌ *இயற்கையே நீ வருந்த வேண்டா” 
எனத்‌ தேற்றுகன்‌றவள்‌, (மோகத்தால்‌ பிறச்கையும்‌” (10330) 
என்கின்றாள்‌. இது, “அவாவென்ப வெல்லா வுயீர்க்கு மெஞ்‌ 
ஞான்றும்‌ தவாஅப்‌ பிறப்பீனும்‌ வித்து” (391) என்ற குறட்பா 
உதவிய கருத்து வளர்ச்சியாகும்‌. “உடம்பொடு உயிரிடையென்ன 
மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு (1122) எனும்‌ 
குறளுக்குக்‌ கம்பர்‌ “ஒருவருக்கொருவர்‌ ஊனும்‌ உயிரும்‌ அனையார்‌? 
(966) என்று ஒருரைகாரரும்‌ அகிறார்‌(101) என்று காட்டுறொர்‌. 


வள்ளுவர்‌ கூறியதையே எண்ணுதல்‌ போல, இணையான 
வற்றை எண்ணிக்‌ கம்பர்‌ கவிதையில்‌ வைத்து இழைத்தலும்‌ 
உண்டு. இணையாயின வள்ளுவர்‌ கூறியதோடு ஒத்தும்‌ இருக்‌ 
கும்‌, உயர்ந்தும்‌ இருக்கும்‌. இழிந்தும்‌ இருக்கலாம்‌. அவைகளைக்‌ 
காப்பியப்‌ பாத்திரங்களுக்கும்‌ சூழலுக்கும்‌ தக்கவாறு அமைத்தல்‌ 
கம்பர்‌ வழக்கம்‌(151). சூழல்‌ கோகீகிச்‌ சொல்லி அழகுக்கும்‌ 
சிந்தனைக்கும்‌ உரியதாய்‌ வள்ளுவத்தை இடமுங்‌ காலமும்‌ 
நோக்கிச்‌ சுருக்கயும்‌ பெருக்கும்‌ கூறிக்‌ காப்பியத்தைச்‌ கவின்‌ 
பெறச்‌ செய்தலே கம்பர்‌ மரபு(263). 


சூர்ப்பனகையின்‌ அழகை இராமன்‌ வியந்து கண்டபோது, 
இராமனைக்‌ கம்பர்‌ கண்ணருள்‌ செய்‌ கண்ணன்‌ (2863) என்றனர்‌. 
இது “கண்‌ என்னாம்‌ கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌: (573) என்ற 
குறட்பாவின்‌ கருத்தை யுட்கொண்டு மிளிர்வதாம்‌. கண்ணன்‌ 
என்பது கிருஷ்ணன்‌ என்ற ஆரியச்‌ சிதைவாகக்‌ கருதலாகாது. 
கண்களால்‌ அருள்செய்பவனே கண்ணன்‌ என வீரித்துரைக்கத்‌ 
துணையாயது இக்கு, அட்பகுதி, ஆகவே கண்ணன்‌-கண்‌ 
ணோட்டம்‌ உடையவன்‌ என்ற பொருளதாகக்‌ குறளைக்கொண்டு : 
உணரவைத்தவர்‌ கம்பர்‌ எனலாம்‌(305). 


“கம்பர்‌ பெருமான்‌ திறாக்குறளைக்‌ கற்றாய்ந்த பெற்றி, இடத்‌ 
திற்கேற்பச்‌ சொல்லையும்‌ பொருளையும்‌ பொருட்‌ பொதிந்த சுவை 
யையும்‌ எடுத்தாண்ட புலமை, பாத்திரங்கட்கேற்ப வள்ளுவர்‌ 
கருத்துகளை வளைதது வடித்தாண்ட தனித்தன்மை என்ற கூறு 
களை அகல ஆழம்படச்‌ சீர்தோறும்‌ செய்யுள்தோறும்‌ கண்டு 
எடுத்துக்காட்டிச்‌ செல்கிறது. கம்பர்‌ தங்காப்பியப்‌ பண்ணையில்‌ 
திருக்குறளை விதைத்த இலக்கிய உழவு நெறியைத்‌ திறன்‌ செய்‌ 
திருப்பது தமிழரின்‌ புதிய வரவேற்பிந்து உரியதாகும்‌” என்று, 
வ. சுப. மாணிக்கம்‌ அவர்கள்‌ தன்‌ பதிப்புரையில்‌ கூறியிருப்பது 
சாலப்‌ பொருந்தும்‌ என்பதனை மேற்காட்டிய லெ சான்றுகள்‌ 
உறுஇப்படுத்தும்‌, எனினும்‌ ஆசிரியர்‌ காட்டியுள்ளபடியே கம்பர்‌ 
, எண்ணி செயல்பட்டிருப்பாரா என்பது கேள்விக்குறியே, 


280 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


867. வள்ளுவனும்‌ கம்பனும்‌ (19-24) , 
கலையின்பம்‌: ஈாமக்கல்‌ கவிஞர்‌ 
கவிஞர்‌ பதிப்பகம்‌, ராஜவீதி, கோவை, ரூ. 2 

கோவைக்‌ கலைக்‌ கல்லூரியில்‌ 15-2-57 அன்று நிகழ்த்திய 
ஆண்டுவிழாச்‌ சொற்பொழிவு இக்கட்டுரை. வள்ளுவர்‌ செய்த 
குறளும்‌, கம்பராமாயணமும்‌ மக்களுக்குப்‌ பயன்படும்‌ மெய்ப்‌ 
பொருட்களை எடுத்துக்காட்டிச்‌ செல்கின்றன. வால்மீடு காட்டி 
யீருப்பதை விடச்‌ சிறப்பாக, உயர்ந்த பண்புகளுக்கெல்லாம்‌ 
இராமனை உறைவிடமாகக்‌ காட்டுகிறோர்‌. கம்பன்‌ பாத்திரங்கள்‌ 
குறைபாடின்‌ றி விளங்குகின்‌ றன. கம்பராமாயணம்‌ காலம்‌ கடந்த 
ஒரு காவியம்‌. 


568 இரண்டு அமுத சுரபிகள்‌ (53-60) 
பாஞ்சாலி சபதம்‌ முதலிய கட்டுரைகள்‌: பொ. திருகூடசுந்தரம்‌ 
எம்‌.ஏ, பி.எல்‌., காந்திரிலையம்‌, தியாகராய ஈகர்‌, சென்னை.17 
வள்ளுவர்‌ கூறும்‌ வாய்மை, அன்பு என்னும்‌ இரண்டிலும்‌ 
அளவற்ற ஆசையை உண்டாக்கி ஈம்மை வாய்மையிலும்‌, அன்பி 
இம்‌ ஈம்மை அறியாமலே ஈடுபட்டுவிடும்படிச்‌ செய்யும்‌ நோக்கத்‌ 
அடனேயே எழுதப்‌ பெற்றதுபோல்‌ தோன்றுவது கம்பராமா 
யணம்‌ என்னும்‌ கருவூலம்‌ ஆகும்‌. இதில்‌ ஒவ்வொரு கட்டத்திலும்‌ 
வாய்மை அல்லது அன்பு மிளிர்கிறது. 
569. கற்பில்‌ சிறந்தவள்‌ கண்ணகியா? சீதையா? (41-43) 
St. John’s College Palayamkottai Annual இரா. சண்முகவேல்‌ 
எப்‌. 1972 
கற்பினைப்‌ பற்றி வள்ளுவர்‌ கருத்துகளைக்‌ கூறி, இயற்‌ 
கையை ஏவுதல்‌ கற்புடை மகளிர்க்குச்‌ சிறப்பு, கணவனின்‌ 
இன்பத்தில்‌ மகிழ்ச்சி காண்பது கற்புடைய மகளிரின்‌ தன்மை 
யென்பதை நிரூபிக்கிருள்‌ கண்ண&(42). வள்ளுவர்‌ கருத்துக்கு 
மாறாக சீதை பிறன்‌ நெஞ்சில்‌ புழுக்அுவிட்டாள்‌. அதனால்‌ வீட்‌, 
டுலகை அடைக்தாளல்ல. சிறை செய்யும்போது சதை ஏன்‌ இயம்‌ 
கையை ஏவவில்லை. அனுமனிடம்‌ இராமன்‌ சதையை வர்ணித்த 
சால்‌ குறைந்து விட்டது. கம்பரீடம்‌ கற்பின்‌ இறம்‌ காணப்பட 
வில்லை. கற்பிற்கொரு கண்ணகி காதலுக்கே சதை என்ற முடி 
விற்கு வருறொர்‌. 
370. மாலை வருணனை (இளங்கோவும்‌ கம்பனும்‌) 
அ. திருமால்‌ இந்திரரிங்‌ 
கேரளப்‌ பஸ்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதி 
யாகக்‌ கொடுக்கப்பட்ட ஆய்வுக்‌ கட்டுரை: 1972; 110 
மாலை ஒரு முன்னுரை (1-9), வருணனை (10-14), சங்க 
இலக்கியத்தில்‌ மாலை (15-35), சிலம்பில்‌ மாலை (36-53), கம்பனில்‌ 


ஒப்பியல்‌ 231 


மாலை (54-96), ஓப்பியலாய்வு (97--110), என்னும்‌ ஆறு தலைப்பு 
களில்‌ நிறைவு பெறுகின்றது. இப்பொருட்கட்டுரை இறுதியில்‌ 
பயன்பட்ட நூல்களும்‌ தரப்பட்டுள்ளன. 

கம்பராமாயணத்தில்‌ அமைந்துள்ள மாலைக்கால வருண 
கையை இயற்சைப்‌ பொருள்கள்‌, மாலைத்‌ தென்றல்‌, மாலையின்‌ 
தன்மை, அஃறிணைப்‌ பொருள்களின்‌ செயல்‌, மக்கள்‌ செயல்‌, 
தலைவன்‌ தலைவி தயர்‌, உவமை நலன்‌ என்று 7 பிரிவாகப்‌ பிரிக்‌ 
கின்றார்‌. கதிரவன்‌ கடலில்‌ மறைந்தான்‌ என்ற செய்தியே பெரும்‌ 
பாலும்‌ பேசப்படுகிறது. மலையில்‌ மறைந்த செய்தி ஓரிடத்தில்‌ 
மட்டுமே பேசப்பட்டுள்ளது. 

கதிரவன்‌ காலையில்‌ கடலில்‌ எழுந்து மாலையில்‌ மலையில்‌ 
மறைதல்‌ தமிழர்‌ இலக்கிய மரபு. கடலில்‌ மறைதல்‌ மலையாள 
நாட்டிற்கு மட்டுமே பொருந்துவதொன்று, கதிரவன்‌ கடலில்‌ 
மறைந்தான்‌ என்று கம்பன்‌ குறிப்பிடுவதினின்‌ றும்‌ அவருக்கும்‌ 
மலையாள நாட்டிற்கும்‌ ஏதேனும்‌ ஒர்‌ தொடர்பு உண்டோ? 
என்று ஐயுறுகிறார்‌. இறுஇயில்‌ மாலைபெறும்‌ பங்கும்‌ பேசப்படு 
கிறது. கம்பனில்‌ மாலை வருணனை பற்றிய பாடல்களைக்‌ தனியாகக்‌ 
காண்ட வாரியாகத்‌ தொகுத்து அளித்துள்ளார்‌. இங்கு ஈறிடங்‌ 
களில்‌ இளங்கோ சிறக்திருப்பதைச்‌ ௪ட்டிக்காட்டிவிட்டு, கம்பன்‌ 
சங்க இலக்கிய மரபிலிருந்து ஒரளவு மாறித்‌ தன்‌ காலத்திற்‌ 
கேற்ப கவிசையமைத்தான்‌ என்கிறோர்‌. 

கம்பன்‌ தன்‌ வருணனையை இலக்கியத்தோடு ஓட்ட வைப்ப 
திலும்‌ தன்‌ திறனை வெளிப்படுத்‌ தவ இலும்‌ இளங்கோவை விஞ்சி 
விடுகிறான்‌; உவமை, தற்குறிப்பேற்றம்‌, போன்ற அணிகளில்‌ 
சிறந்திருக்கறான்‌; பழையனவற்றைக்‌ கழித்துப்‌ புதியன புகுத்து 
வதில்‌ சிறந்திருக்கின்றான்‌ என்று கம்பன்‌ சிறப்பிற்கு 4 காரணங்‌ 
கள்‌ தருகின்றார்‌. இளங்கோவடிகள்‌ மாலை வருணனையை முறை 
யாக அமைக்கவில்லை-காலவுணர்வுக்குத்‌ தடையாக இருக்‌ 
கின்றன. அனால்‌ கம்பன்‌ மாலைக்கால வருணனையைக்‌ கொண்டே 
காப்பியத்தில்‌ கால உணர்வை, கால ஒருமைப்பாட்டை நாம றிய 
வாய்ப்பளிக்கிறான்‌ என்கிறார்‌. 

இந்நூல்‌ சிலம்பு, கம்பன்‌ மாலை வருணனையின்‌ ஒப்பியலாய்வு 
நூலாக விளங்குகின்றது. சங்க இலக்கியத்தினின்றும்‌ குறிப்பு 
கள்‌ தரப்படுகின்றன. ஓவ்வொரு கட்டுரையின்‌ இறுதியி லும்‌ 
கருவி நூற்‌ பட்டியல்‌ தரப்பட்டுள்ள து. அடிக்கு றிப்புகளோடு 
கட்டுரை அமைந்துள்ள து. 
571. இளங்கோவடிகளும்‌ கம்பரும்‌ (410--415) 
ஆருவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை: கு. இருமேனி, பாண்டிச்‌ 

சேரி தாகூர்‌ அரசினர்‌ கலைக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறைச்‌ 

சார்பு வெளியீடு, 1974 


282 கம்பன்‌ ஆய்வ்டங்கல்‌ 


இக்கட்டுரையில்‌ அசிரியர்‌ இரு பெரும்‌ புலவர்களாகிய 
இளங்கோ, கம்பர்‌ ஆகியோரின்‌ ஓற்றுமை வேற்றுமைகளைக்‌ காப்‌ 
பியத்தோடு ஒன்றித்தல்‌, தெய்வீகம்‌, அரங்கேற்றம்‌, பிறந்த 
இடமும்‌ பெற்றியும்‌, சமயச்சார்பு, தத்துவம்‌, விண்ணும்‌ 
மண்ணும்‌, காப்பிய வழக்கத்திற்கு எல்லை, காப்பிய மாந்தர்‌, 
பயில்வோர்‌ தகுதி, உவமை என்னும்‌ பிரிவுகளில்‌ ஆய்ந்துள்ளார்‌. 
இளங்கோவடிகளினின்றும்‌ கம்பர்‌ மிஞ்சுவதும்‌ சில இடங்களில்‌ 
எடுத்துக்காட்டப்படுகிறது. (தத்துவம்‌, உவமை) 
572, கம்பரும்‌ இளங்கோவும்‌ (11-13) 
தமிழ்வட்டம்‌: ம. பொ. ௪,, தமிழ்வட்டம்‌, பாஸ்கர நிலையம்‌ பி. 94, 

சாஸ்திரி நகர்‌ சென்னை - 20 

தமிழ்‌ மொழியின்‌ மரபுகள்‌ காத்த மகாகவிகள்‌ இவர்கள்‌. 
சாதி - சமய - வருண வேற்றுமைகளி ல ஈம்பிக்கைம்‌ கொண்ட 
வர்களாயினும்‌, பிறப்பு வழி மனிதனுக்கு மனிதன்‌ உயர்வு தாழ்வு 
காணாத உத்தமர்களாவர்‌(11), இளங்கோவைப்‌ பின்பற்றி வீடு 
பேறு கூறாத காப்பியத்தை வழங்கினார்‌ கம்பர்‌(12). அயோத்திய 
லிருந்து இராமேசுவரம்‌ வரை கம்பர்‌ காப்பியம்‌ செய்தார்‌” 
இளங்கோ பூம்புகார்‌ முதல்‌ வடநாடு வரை கதையமைத்தார்‌. 
இவ்வாறு இருவரும்‌ ஒருமைப்பாட்டூப்‌ பணி புரிந்துள்ளனர்‌. 
காப்பியங்களுக்கிடையே உள்ள பிற ஒற்றுமை, வேற்றுமைகள்‌ 
சிலவும்‌ கூறுஇருர்‌. 
573. திருத்தக்க தேவரும்‌ கம்பரும்‌ (1--9, 41--46) 
செந்தமிழ்‌: தொகுதி 4, ரா. ராகவையங்கார்‌ 1905-1906 

பிற இலக்கியக்‌ கருத்துகள்‌ கம்பனிலும்‌ சிக்தாமணியிலும்‌ 
வருமாற்றையும்‌, சிந்தாமணிக்‌ கருத்துகள்‌ கம்பனில்‌ வர்‌ தள்ள 
மையும்‌ இங்குக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. (முற்றுப்‌ பெறவில்லை.) 
574, கம்பர்‌ முகந்தது (235-247) 
சிந்தாமணிச்‌ சொற்பொழிவு நினைவு மலர்‌: கி.வா.ஜ. (பதிப்‌டாசிரி 

யர்‌) மே. வீ, வேணுகோபாலப்பிள்ளை, ஜைனத்‌ தமிழ்‌ 

இலக்யெ மன்றம்‌, காஞ்சிபுரம்‌, 1952; ரூ 2 

வெள்ளி வெண்‌, ஈமரங்காள்‌ போன்ற தொடர்களையும்‌, 
கண்ணெனக்‌ குவளையுங்‌ காட்டல்‌ ஓம்பினார்‌, மயில்‌ அத்சனைக்‌ 
கண்களாலும்‌ பார்த்திருக்கக்‌ கூடுமோ முதலிய கற்பனை நயம்‌ 
முதலியவற்றையும்‌ கம்பர்‌, சிந்தாமணியிலிருக்து முகந்ததாகக்‌ 
காட்டுகிறார்‌. காவியங்களில்‌ முதலில்‌ மழையைப்‌ பற்றிக்‌ கூறி, 
மழை பெய்த நீர்‌ மல்கி, அருவி பாய்ந்து ஆரு, ஆற்று வெள்ளம்‌ 
பாய்ந்து வயல்‌ வளம்‌ பெறுவதாக அமைப்பது மரபு. இந்த 
மரபிற்கு வழிகாட்டியவர்‌ திருத்தக்கதேவர்‌. கம்பர்‌ அதனை விரி 
வாக அமைத்தார்‌. 


ஓப்பியல்‌ 283 


திணை வருணனையும்‌, திணை மயக்கமும்‌ காவியத்தில்‌ அமை 
வதைச்‌ சிந்தாமணியில்‌ முதலில்‌ காணலாம்‌. காப்பிய ஈாயகனுக்‌ 
கும்‌ காயடிக்கும்‌ உணர்ச்‌ ஒத்திருத்தலைச்‌ சிக்தாமணிப்‌ பல 
இடங்களில்‌ காட்டும்‌. கம்பரும்‌ காட்டுகிறார்‌(242), இராமனைப்‌ 
பிரிந்த அயோத்தியும்‌, துறவுக்காகச்‌ சென்ற சீவகனைப்‌ பிரிந்த 
நகரமும்‌ பல இடங்களில்‌ கருத்துகள்‌ ஒத்து இருக்கின்‌ றன. 
விருத்தங்கள்‌, உவமைகள்‌ சிலவற்றைக்‌ கம்பர்‌ முகந்ததற்குச்‌ 
சான்றாகக்‌ காட்டுகிருர்‌. 
575. இருபெருங்‌ கவிஞர்கள்‌ (234--238) 
சிந்தாமணிச்‌ சொற்பொழிவு நினைவு மலர்‌: ரா, பி. சேதுப்பிள்ளை 
கம்பன்‌ கவிகள்‌ சில சிந்தாமணியை ஒத்‌ துத்திகழ்வதைச்‌ சில 
சான்றுகள்‌ மூலம்‌ காட்டுகின்றார்‌. அவை, 


சிந்தாமணி கம்பர்‌ 
கருங்கொடிப்‌ புருவம்‌ ஏழு -- செங்கயல்‌ அனைய நாட்டம்‌ 
இன்னமுதனைய செவ்வாய்‌ -- மானினம்‌ வருவ போன்றும்‌ 
வட்டுடைப்‌ பொலிந்த தானை -- சொன்னலம்‌ கடந்த காமச்‌ 


வாளரம்‌ துடைத்தவைவேல்‌ -- வாளரம்‌ பொருத வேலும்‌, வீதி 
வாய்ச்‌ செல்கின்றான்‌ போல்‌ 
மற்றும்‌ சில காட்டுக்களும்‌ உள. ட 

576. திருத்தக்க தேவரும்‌ கம்ப நாடரும்‌ (81-88, 158-164) 
தமிழ்ப்பொழில்‌: ஆ, வரத ஈஞ்சைய பிள்ளை, தஞ்சைக்‌ கரந்தை 
தமிழ்ச்‌ சங்க வெளியீடு பிரமோதூத (ஆனி, ஆடி, ஆவணி) 

சமயக்காழ்ப்பு இல்லையெனினும்‌ காப்பியத்‌ தில்‌ சமயம்‌ வரும்‌ 
பொழுது தங்கள்‌ சமய இலக்கணத்தையும்‌, தம்‌ பற்றையும்‌ 
வெளிக்காட்டுவார்‌. இருவரும்‌ ஒரே பொருள்‌ வருணனையின்‌ 
போது வேறுபடுகன்‌ றனர்‌ (சாம: 22, பாலநாட்டு: 10, காம: 65 
பால! 14) இருவரும்‌ உள்ள நிலைமையையும்‌, அதனாற்‌ தோன்றும்‌ 
மெய்ப்பாடுகளையும்‌ விரித்துரைத்தலில்‌ நிகரற்றவர்கள்‌ (சச்சந்‌ 
தன்‌ விசயையை மணந்தபின்‌ அவன்‌ மனநிலை, கணையாழி பெற்ற 
சீதை மனநிலை) தேவர்‌ விரித்துக்‌ கூறும்‌ அரிய கருத்துகளினும்‌ 
விழுமிய கருத்துகளைக்‌ கம்பர்‌ சில சொற்களாற்‌ குறித்துணர்த 
தும்‌ ஆற்றலையுடையவர்‌. (இலக்கணையை கோக்கும்‌ சிலதியர்‌ 
மனகிலை, சீதையை நோக்கும்‌ ஏவல்‌ மகளிர்‌ நிலை கட்டுரை 
முற்றுப்‌ பெறவிஃலை. 
577. காப்பியப்‌ படைப்பில்‌ கம்பரும்‌ தேவரும்‌ 

௨. சுப்பிரமணியம்‌ 

பொருட்கட்டுரை: மதரைப்‌ பல்கலைக்கழகம்‌ எப்‌. 1969, பக்‌. 101 
முன்னுரை. சிந்தாமணி பொதுரோக்கு, இராமகாதை பொ து 
கோக்கு, காப்பியக்‌ கொள்கைகள்‌, தேவர்‌ கம்பரின்‌ ஈற்பொருள்‌ 


284 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


விளக்கம்‌, வேகனும்‌ இராமனும்‌, காப்பியம்‌ இரண்டிலும்‌ அவல 
வீரர்‌, கற்பனை வளத்தில்‌ தேவரும்‌ கம்பரும்‌, இலக்கிய உலூல்‌ 
தேவரும்‌ கம்பரும்‌ முடிவுரை. 
ஒரே சீராக ஏற்றத்தாழ்வின்றிச்‌ செல்கின்ற கதையமைப்‌ 
புடையது சிந்தாமணி. காப்பிய இலக்கணம்‌ முழுவ தும்‌ அமையப்‌ 
பெற்று இலங்குவது இராமாயணம்‌. கம்பர்‌ காப்பியத்தைக்‌ 
காப்பியச்‌ சுவைக்காக எழுதியவர்‌. தேவர்‌ அறமெனத்‌ தனியே 
சர்படக்‌ கூறியனவற்றையெல்லாம்‌ கம்பரது கதைமாந்தர்‌ பெரும்‌ 
பாலோர்‌ பின்பற்றி ஓழுதகன்றனர்‌. கம்பரது இராமனே 
தேவரின்‌ நுண்ணுணர்வுக்குப்‌ பருப்பொருளாக அமைகின்றான்‌. 
கம்பன்‌ புதுமைச்‌ சிந்தனைகளைத்‌ சோற்றுவிக்த பெருங்‌ 
கவிஞன்‌. சமுதாயப்‌ புரட்சியை உண்ட £க்கியவன்‌ கம்பன்‌. கம்பன்‌ 
கூறிய முறையில்‌ வீட்டின்பத்தைப்‌ பற்றிய பேச்சேயில்லை. 
அறவு என்பது வேண்டாத வேட்கைகளையும்‌ பொறுப்புகளை 
யும்‌ துறத்தல்‌ என்னும்‌ பொருளில்‌ கையாளுன்றார்‌ கம்பர்‌. 
தேவரோ, உறவு, உறவு வழி வந்த உரிமை அனைத்தையும்‌ தறத்‌ 
தலைச்‌ சிறப்பாகத்‌ துறவு என்று குறிப்பிட்டுள்ளார்‌. கம்பருக்கு 
இராம காதையைப்‌ பாடுவதுதான்‌ நோக்கமே தவிர இறைதெறி 
யைப்‌ பரப்புவதன்‌ று. ஆனால்‌ தேவர்‌ இறைநெறியைப்‌ பரப்புவ 
தற்காகவே கருவியாகக்‌ காப்பியத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. 
கம்பரது இராமன்‌ முன்னால்‌ தேவரது சீவகன்‌ உரமிழக்து 
ஓடுங்கி வீடுகிறன்‌. இராமன்‌ தந்தையின்‌்மேல்‌ கொண்டிருந்த 
பற்றினைக்‌ காட்டிலும்‌, தந்தைக்கு ஒருமகன்‌ ஆற்ற வேண்டிய 
கடமையை அவன்‌ மிகுதியாக உணர்ந்திருந்தான்‌. மகன்‌ தமையன்‌ 
எனும்‌ நிலையில்‌ முழுமையடையும்‌ இராமன்‌ கையின்‌ சிந்தைக்‌ 
கினிய காதலனாகவும்‌, விரும்‌ பியோர்க்கு உழூவலன்பனாசவும்‌, பண்‌ 
பாடுமிக்கப்‌ பகைவனாகவும்‌, பல நோக்கிலும்‌ பண்பாடு மிக்க 
வனாகவும்‌, தூய்மையானவனாகவும்‌ கோற்றமளிக்கிறான்‌. 
சீவகன து செயல்கள்‌ பெரும்பாலும்‌ உள்ளத்தைக்‌ தொடு 
வனவாகவில்லை. அவன்‌ அகவாற்வும்‌ சிறச்கவில்லை தன்னேரில்லா 
காப்பியத்‌ தலைவன்‌ என்று கூறமுடியாத. இராமன்‌ வாலிவதை; 
சூர்ப்பணகையுடன்‌ உரையாடும்‌ முறை, சீதையைத்‌ இக்குளிக்கச்‌ 
செய்தல்‌ ஆகிய மூன்று இடங்களிலும்‌ ஒரு தலைவனைப்போல்‌ 
நடக்காது மிகவும்‌ உணர்ச்சி வயப்பட்டு கடந்து கொண்டான்‌. 
சீதையைத்‌ திக்குளிக்கச்‌ செய்தது பழங்காலத்தில்‌ இருக்க பெண்‌ 
ணடிமை உணர்வு இராமனை விட்டு மடியவில்லை போலும்‌ எனக்‌ 
கருதச்‌ செய்கிற து. இராமனை ஒவ்வொரு கோணத்திலும்‌ பார்ப்‌ 
பது போல்‌ சீவகனைப்‌ பார்க்க முடியவில்லை. இராவணனுக்கு 
நேரடியாக சிந்தாமணியில்‌ கட்டியங்காரனே தென்படுவான்‌ . 
ஆனால்‌ அவர்களை ஒப்பிடுதல்‌ பொருத்‌ தமன்்‌.று, 


ஒப்பியல்‌ £5 


கம்பர்‌ இராவணனையும்‌ தேவர்‌ சச்சந்தனையும்‌ அவல வீரர்‌ 
களாகப்‌ படைத்துள்ளனர்‌. சச்சந்தன்‌ உணர்வில்‌ உரிமை இரும்‌ 
தீது. இராவணன்‌ உணர்வில்‌ சிறுமையிருந்தது. அழிவு கெருங்‌ 
தய காலையும்‌ இருவரும்‌ அமைதி பொருந்திய ஆற்றல்‌ நிறைந்த 
வீரம்‌ உடையவராகக்‌ காட்சியளிககின்றனர்‌. பண்பாடு மிக்கப்‌ 
பகைவனைப்‌ பெற்றது இராவணனின்‌ அவலத்தை மிகுஇப்படுத்து 
கின்றது. சச்சந்தன்‌ முடிவு உடனடியாக நேரிட இராவண்னோ 
சிறுகச்‌ சிறுக அழிகிறான்‌. 

காட்டு வளத்தைப்‌ பற்றிப்‌ பாட வரும்போது, இருபுலவர்‌ 
களும்‌ செழிப்பை மட்டும்‌ கூறாது, குமுகாயப்‌ பெருமையையும்‌ 
கூறாது கூறிவிட்டுச்‌ செல்கின்றனர்‌. இருவரும்‌ தாங்கள்‌ குறிக்க 
வந்த ஈாட்டைக்‌ குறிக்கோளுடன்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகின்ற 
னர்‌. உலகயெலுக்குத்‌ தேவையான உண்மைகளையே வீளக்கிச்‌ 
செல்கின்‌ நனர்‌. ஒரு பொருளுக்குப்‌ பல்பொருள்களை ஒப்புமை 
கூறிப்பாடுவதிலும்‌ ஓர்‌ ஓட்டத்தையும்‌ அழகையும்‌ இருவரும்‌ 
காட்டுகின்றனர்‌. 

சிந்தாமணியின்‌ காப்பியக்கரு மனதைக்‌ கவரவில்லை. மிகச்‌ 
சிறந்த சுவைமிக்கப்‌ பாடல்களால்‌ தொகுக்கப்பட்டதாயினும்‌ 
தொடர்பு செப்மையாக்கட்படவில்லை. தேவருக்கு ஏறத்தாழ 300 
ஆண்டுகள்‌ பிற்பட்டவர்‌ கம்பர்‌. ஆதலால்‌ தேவரின்‌ நிறைகுறை 
களை ஆய்ந்து நிறைகளைப்‌ பின்பற்றி குறைகளை அகற்றிக்‌ கொண்‌ 
டார்‌ கம்பர்‌, குகன்‌ போன்றோர்க்குக்‌ காப்பியத்தில்‌ சிறப்பிடம்‌ 
கொடுத்துப்‌ புதுமை வடிவில்‌ தொடர்ந்து வெற்றிநடை போடு 
கறார்‌. தேவரால்‌ தொடங்கப்பட்ட காப்பியம்‌ என்னும்‌ பயிரை 
நன்றாகப்‌ போற்றி வளர்த்து பூத்துக்‌ காய்த்துக்‌ கனியச்‌ செய்த 
பெருமை கம்பரைச்‌ சாரும்‌. 
578. காளத்தி வேடனும்‌ கங்கை வேடனும்‌ (218-228) 
தமிழ்‌ இன்பம்‌: ரா. பி. சேதுப்பிள்ளை 
பழனியப்பா பிரதர்ஸ்‌; மூ. ப. 1948; எ. ப. 1959; ஓ. ப. 1961; 

ரூ. 4 

இருவரும்‌ ஊனை இறைவனுக்குக்‌ கையுறையாகக்‌ கொடுத்‌ 
தனர்‌. குகன்‌ இராமனை ஆண்டவன்‌ அடிமை என்ற நிலையிலேயே 
காணச்‌ செல்கின்றான்‌. முனிவர்கள்‌ முகம்‌ சுளித்தது போலவே 
அங்கும்‌ எவ கோசரியார்‌ மனம்‌ கவன்றார்‌. காளத்திகாதன்பால்‌ 
அன்பு பூண்ட கண்ணப்பனைப்‌ போலவே குகனும்‌ இராமனைப்‌ 
பிரிந்திருக்க மாட்டாத மனப்பான்மை பெற்றான்‌. காளத்தி 
வேடனைக்‌ கருவாகக்கொண்டு கங்கை வேடனை வடித்துள்ளார்‌ 
என்லாம்‌(219). இருவரும்‌ பயன்‌ கருதாத பக்தி கொண்டவர்கள்‌. 
காளத்தி வேடன்போல்‌ அன்பில்லை எனப்‌ பட்டினத்தடிகளும்‌, 


286 கம்பன்‌ ஆய்வ்டங்கல்‌ 


குகன்போல்‌ அன்பில்லை என்று சுக்ரெவனும்‌ கூறுகின்றனர்‌. 
பரதனைக்‌ கண்டு குகன்‌ பொங்கும்‌ மொழிகள்‌ இராமன்பால்‌ 
தலையாய அன்பன்‌ என்பதை விளக்குகின்றன. 


579. சேக்கிழாரும்‌ கம்பரும்‌ (53-62) 
கட்டுரைக்‌ கதம்பம்‌; பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
சி. சுப்பைய செட்டி அண்டு கோ; பெரிய தெரு; திருவல்லிக்‌ 

கேணி, சென்னை - 5, மு. ப, 1960; இ. ப. 1962; ரூ. 2 

ஞான சம்பந்தம்‌ என்னும்‌ மாத சஞ்சிகையில்‌ வெளி வந்தது. 
கம்பர்‌ சேக்ழோர்‌ காலத்திற்குப்‌ பிந்தியவர்‌. கம்பர்‌ இரண்டாம்‌ 
ராஜ ராஜ சோழன்‌ காலத்தவர்‌ (1171-78)(55). கம்பர்‌ சேக்கிழார்‌ 
கவிகளில்‌ ஈடுபட்டு அச்சவிகளின்‌ கருத்துகளையும்‌ தொடர்களை 
யும்‌ சொற்களையும்‌ தம்‌ நரலுள்‌ ஆங்காங்கு ஏற்ற இடங்களில்‌ 
அமைத்துப்‌ பாடித்‌ தம்‌ நூலினைச்‌ இறக்கச்‌ செய்துள்ளதை 
பதினான்கு சான்றுகள்‌ காட்டி நிறுவுகிறார்‌. 
580. இராமாயணமும்‌ கந்தபுராணமும்‌ (812-816), (893-896) 
ஆனந்தபோதினி; பூ. ஸ்ரீநிவாசன்‌ மே 1933; சூன்‌ 1933 ்‌ 

இரு கதையமைப்பிலும்‌ உள்ள ஒற்றுமைகளைக்‌ காட்டுகிறார்‌. 
நான்முகன்‌ மானபங்கம்‌, சூரபத்மன்‌ இந்திரன்‌ மனைவியைக்‌ கவர 
முயற்சித்தல்‌, சயந்தன்‌ சிறைமீட்சி, வீரவாகு கடல்‌ கடந்தது, 
கயமுகன்‌ வழி மறைத்தல்‌, சயந்தனைச்‌ சந்திக்கையில்‌ அரக்கரைத்‌ 
அயில்‌ கொள வைத்தல்‌, கடல்‌ தாவுதலிலிருந்து ஈகரழிதல்‌ வரை 
ஒரேயமைப்பு ஈதையில்‌, சிங்கமுகன்‌ அறிவுரை கூறல்‌. இரணியன்‌ 
அறநெறிவுரை கூறல்‌ (பகைவருடன்‌ சேரவில்லை பானுகோபன்‌ 
வீரவுரை பகர்தல்‌, இறுதியில்‌ தந்தையிடம்‌ வேண்டல்‌ முதலிய 
வற்றைச்‌ சட்டி இராமாயண த்துடன்‌ இக்‌ நிகழ்ச்சிகள்‌ ஓத்துள்ள 
மையைக்‌ காட்டுகிறார்‌. இராமன்‌-முருகன்‌, சூரபத்மன்‌ -இந்திர 
சித்து, சீிதைநிலை-சயந்கன்றிலை, இலக்குவன்‌, அனுமன்‌] வீர 
வாகு, கும்பகர்ணன்‌ சங்கமுகன்‌, விபீடணன்‌--இரணியன்‌, 
இர்திரசித்‌ த-பானுகோபன்‌ என்று கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப 
பாத்திரங்களின்‌ பெயர்களையும்‌ இணை த்துச்‌ காட்டுகிறார்‌. 
581. கம்பரும்‌ கச்சியப்பரும்‌ (30-71) 
வேலும்‌ வில்லும்‌: ரா. பி. சேதுப்பிள்ளை; பழனியப்பா பிரதர்ஸ்‌; 

ஆ. ப. 1967; ரூ, 1-25 

வில்லும்‌ வேலும்‌ அறத்திற்குத்‌ துணையாக கின்று மறத்தினை 
அறுத்த சரித்திரம்‌ இரு காவியங்களிலும்‌ விளக்கப்படுகி றத(31). 
இலங்கை வீரமகேந்திரம்‌, வில்‌--வேல்‌, சூர்ட்பணசையும்‌ ௮௪ 
முகியும்‌, சீதை-வானவர்‌ சிறைவாசம்‌, அநுமன்‌ வீரபாகு, 
இராவணன்‌ சூரன்‌ சபைகள்‌, மேககாதன்‌--பானுகோபன்‌, 
இராவணன்‌--சூரன்‌ இறுஇப்போர்‌ என இக்‌ காப்பியங்கள்‌ 


ஜ்ப்பியல்‌ 287 


தம்முள்‌ ஒன்றுபட்டு நிற்றலைச்‌ சுட்டியுள்ளார்‌. இறுதியில்‌ காப்‌ 
பியப்‌ பகுதிகளையும்‌ எடுத்‌ துக்காட்டியுள்ளார்‌. 
582, கன்னனும்‌ கும்பகர்ணனும்‌ (317-319, 357-359 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதி 12, மா. இராசமாணிக்கம்‌ ரூ. 12 
செஞ்சோற்றுக்‌ கடன்‌ கழித்தலில்‌ இருவரும்‌ ஒன்‌ றியிருந்த 
தன்மையைச்‌ குறிப்பிடுகிறது. 
583, கர்ணனும்‌ கும்பகர்ணனும்‌ (211-218) 
தமிழ்‌ இன்பம்‌: ரா. பி, சேதுப்பிள்‌ ணை 
பழனியப்பா பிரதர்ஸ்‌; மு. ப. 1948; எ. ப. 1959, ஓஃ ப. 1961; ரூ.4 
செஞ்சோற்றுக்‌ கடன்‌ கழிப்பதே தனக்குக்‌ கருமமும்‌ தரும 
மும்‌ புகழும்‌ என்ற கர்ணன்‌, தமையன்‌ பொருட்டு உயிர்‌ இறந்த 
கும்பகர்ணன்‌ ஆகிய இருவரும்‌ செய்ந்ஈன்றியமிதலாயய 
அறத்தை அவியினும்‌ அருமையாக ஆதரித்த வீரர்‌ என்று 
விளக்கியுரைக்கிறுர்‌. 
584, கர்ணனும்‌ கும்பகர்ணனும்‌ 
பாரதி பாராட்டிய மூவர்‌: எம்‌. காராயணவேலு, ஜி. அங்கமுத்து; 
கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌. மறுபதிப்பு. நவ. 1968. 
இருவரின்‌ செய்ந்ஈன்‌ றி மறவாமை தனித்தனியாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ள து. 
585. அனுமன்‌ தூதும்‌ ஆழியோன்‌ தூதும்‌ (18.33) 
செந்தமிழ்‌; டிச. 1976 
“வன்றிசைக்கு நீயலால்‌ வென்றிசைக்குரியார்‌ பி ர்‌ 
வேண்டுமோ” என்று சுக்கிரீவன்‌ அனுமனிடம்‌ கூறும்பொழுது 
அவனுக்கு முழு உரிமையும்‌ வழங்கச்‌ செயல்படக்‌ கூறுகிறான்‌. 
இதனால்தான்‌, தானே இராகவன்‌ சார்பில்‌ இராவணனிடம்‌ தூது 
பேச மூடிவெடுக்கறான்‌. ஓற்றாடல்‌ செய்கிறான்‌. “மாருதி 
சண்டைச்‌ சென்று இதின்மை செப்பியத்‌ தீயவித்து இளையோன்‌ 
நின்ற நேர்மையும்‌ நினைவும்‌ நேர்ந்து எம்மின்‌ நேர்தல்‌ நன்று" 
என்று இராமன்‌ அனுமனிடம்‌, பரதனின்‌ மனநிலையில்‌ வேறுபாடு 
கண்டுள்ளதா என்று ஒற்றறியவுமே அரதனுப்புகன்றுன்‌ என்‌ 
கிறார்‌. சுக்கிரீவன்‌ அனுப்ப இராமனிடம்‌ சென்ற தூது, இராமன்‌ 
சீதையிடம்‌ அனுப்பிய தூது, பரதனிடம்‌ அனுப்பிய தூது ஆயெ 
மூன்றிலும்‌ அனுமனின்‌ சொல்‌, செயல்‌ ஆற்றல்களைக்‌ காட்டு 
கறார்‌. i 
586. கர்ணனும்‌ கும்பகர்ணனும்‌ (18-25) 
பன்னிரு கட்டுரைகள்‌ 
செய்ந்கன்‌ றி மறவாத இச்‌ செம்மல்களின்‌ செயல்‌ வீரத்தை 
. இங்குச்‌ சுட்டியுள்ளார்‌. 


ற்‌ கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 
587. கம்பனும்‌ பாரதியும்‌ (47-70) 
பாரதிவழி: ப. ஜீவானந்தம்‌; நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌; 6 ஈல்ல 

தம்பி செட்டி தெரு; சென்னை - 2, மு, ப, சன. 1964; இ, ப. 

அக்‌. 1969; மூ. ப. சன. 1975; ரூ. 3-50 

கம்பன்‌ பற்றிய பாரதியார்‌ புகமுரைகளைத்‌ தொகுத்துரைத்‌ 
துள்ளார்‌. கம்ப சித்திரங்கள்‌ மானிடத்தை ஆழமாகவும்‌, வீரிவாக 
வும்‌, நுட்பமாகவும்‌, “அழகெனும்‌ அழகும்‌” ஓர்‌ அழகு பெறச்‌ 
சித்திரித்துக்‌ காட்டுவதைப்‌ பார்க்கிறான்‌. இதனால்‌ “கம்பன்‌ ஓர்‌ 
மானிடன்‌” என்று நிர்ணயிக்கறான்‌ பாரத (54), பாவத்திற்குத்‌ 
துணை போயின்‌, மும்மூர்த்திகள்‌ கூட, அழிவர்‌ என்று கூறி, 
மனித தருமத்தின்‌ சர்வ வல்லமையைத்‌ தூக்கி வைத்துப்‌ புகழ்‌ 
கிழான்‌ கம்பன்‌(65). 

இராமன்‌ விபீடணனை அடைக்கலமாகக்‌ கொள்ளும்போது 
மனிதத்‌ தன்மையின்‌ உன்னதமான உணர்ச்சியை வெளியிடு 
கிறான்‌(66). தசரதனிடம்‌, கைகேயியையும்‌ பரதனையும்‌ தனக்குத்‌ 
தாயும்‌ தம்பியுமாகும்‌ வரம்‌ பெறுவதன்‌ மூலம்‌ தன்னைச்‌ சேர்ந்‌ 
தோரின்‌ குற்றத்தைத்‌ துடைப்பது, மனிதத்‌ தன்மையின்‌ 
எத்தனை சிறந்த கடமை உணர்ச்சி என்பதை உலகம்‌ அறியும்படி 
இராமன்‌ காட்டுகிறான்‌(68). *இன்றுபோய்‌ காளை வா' என்பது 
இராமனின்‌ பேராண்மையைக்‌ குறிக்கிறது. இதனாலேயே 
கம்பனைப்‌ பாரதியார்‌ மானிடன்‌ என்று போற்றினார்‌ என்றோர்‌. 
588. இரணியன்‌ காலப்போக்கில்‌ (234-240) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற ஒன்பதாவது 

கருத்தரங்கு ஆய்வுக்கோவை--தொகுஇ - 1, சிவசுப்பிர 

மணியன்‌ 

கம்பன்‌ படைத்த இரணியனுக்கும்‌ பாரதிதாசன்‌ படைத்த 
இரணியலுக்கும்‌ உள்ள வேறுபாட்டினைச்‌ சுட்டுகிறார்‌. 
589, இராமாயணமும்‌ தமிழ்‌ வழக்குகளும்‌ (110-20, 10-118, 320— 

333) த்‌ 
கலைமகள்‌: மு. இராகவையங்கார்‌ 1934 

பிற இலக்கியங்களில்‌ அமைநர்தள்ள கம்பராமாயணக்‌ 
கருத்துகளைக்‌ கூறியுள்ளார்‌. சீதையும்‌ இராமனும்‌ களவு 
கொண்டதனைக்‌ கம்பர்‌ பாடியது, தொல்‌; பொருள்‌ 54 (உரை), 
கலி: 138, பெருங்கதை 1: 32: 30௨49, முதலியவற்றுடன்‌ ஓத்‌ 
துள்ளது. பரந்துமீன்‌ அரும்பிய பசலை வானகம்‌ (தைல: 6), பெருங்‌ 
கதை 1: 33; 49--50இல்‌ உள்ள து. வரிசிலையண்ணலும்‌ வாட்தடங்‌ 
கணங்கையு மிருவரு மாறிப்புக்‌ இதய மெய்தினார்‌, (பெருங்கதை 
32 8:92--97), அகல்யா சாபம்‌, (குறள்‌, பரிபாடல்‌ (9:50-52), 
சதை கழற்றியிடட அணிகளும்‌ குரங்னெழும்‌ (புறம்‌ 378) ஆலின்‌ 


ஒப்பியல்‌ 289 


கீழ்‌ இராமன்‌ புரிந்த மந்திராலோசனை (அகம்‌ 70, சேதுபுராணம்‌) 
இது இராமாயணத்தில்‌ இல்லை. 

குரங்கு செய்கடற்‌ குமரியம்‌ பெருந்துறை என சேது 
புராணத்தில்‌ உள்ளது. குமரித்‌ துறையே இராமசேது தொடங்கு 
மிடமாக முன்னோர்‌ வழங்கினர்‌. (மணி 17: 10-14, மற்றும்‌ பிற)... 
அணிலும்‌ சேது பர்தனமும்‌ தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ 
பாடிய திருமாலை 27, இராவண யுத்தம்‌ கலிங்‌ 11:161, சிந்தாமணி 
2353 மூன்றாம்‌ திருவந்தாதி 48, திருவாய்‌ 9, 8, 7, மகாபாரதம்‌ 
உத்யோக பருவம்‌ 34 முதலிய இடங்களில்‌ காணப்படுகிறது. 
இராமாயணப்‌ போர்‌ 18 மாதங்கள்‌ ஈடந்து வந்ததாகக்‌ கூறும்‌ 
செய்தி சிலம்பு 27: 5-13, ஜீவகசிந்தாமணி 2353 ஆயெவற்றில்‌ . 
உள்ளது. இராமாயண யுத்தத்தினை, புறத்திணை முறையில்‌ பாடி 
யுள்ளனர்‌ என்பதற்கும்‌ சில சான்றுகள்‌ தருகிறார்‌. வசந்தன்‌ 
என்னும்‌ வானரத்‌ தலைவனை உயீர்ப்பித்தது. இராமன்‌ அனும 
னுடன்‌ விருந்துண்டது, அகத்தியரும்‌ இராவணனும்‌ பற்றிய 
கதைகள்‌ போன்ற நிகழ்ச்சிகளையும்‌, இளையபெருமாள்‌ தொண்டு, 
இராவணன்‌ கயிலையங்கிரியை எடுத்தது முதலியனவும்‌ கூறப்‌ 
பட்டுள்ள த. 
590, மெய்கொள்‌ கம்பரும்‌ பொய்தீர்‌ புலவரும்‌ (728-734) 
ஆனந்த போதினி: ரா. திம்மப்ப ஐயர்‌ ஏப்‌, 1938 

கம்பரின்‌ “அகலிடம்‌ புகையட்டி” என்றும்‌, சேக்கிழார்‌ “கரும்‌ 
படு களமராலை' என்றும்‌ பாடுதற்கு ஆதாரம்‌ சிலம்பின்‌ 122-126 
வரிகள்‌, கம்பர்‌ உடல்‌ மன்னன்‌ அயிர்‌ மக்கள்‌ என்று பாடியுள்ள த, 
புறத்தில்‌ 'கெல்லுமுயின்றே...., குறளில்‌ *இயல்புளிக்‌ கோலோச்‌ 
சும்‌...', சிந்தாமணியில்‌ “நெல்லுயிர்‌ மாந்தர்க்‌...”, மணிமேகலையில்‌ 
*கோள்றிலை திரிந்திடில்‌...” என்றும்‌ காணப்படுறெது. கம்பர்‌, 
*கொழுமணி முடிகடோறும்‌' என்றுள்ளமை, சேக்கிழாரில்‌, “பன்‌ 
மூலை உயிர்களெல்லாம்‌..." என உள்ளது. செய்ந்கன்‌ நியறிதலைக்‌ 
கம்பர்‌ “சிதைவகல்‌ காதற்றாயைத்‌.., வள்ளுவர்‌ 'எந்கன்றி 
கொன்றார்க்கும்‌...) புறம்‌ *ஆன்முலை யறுத்த அறனிலோர்கள்‌...” 
என்றும்‌ கூறுகன்பனர்‌ என்றோர்‌. 
591. கம்பரின்‌ சொல்லாட்சி (77-91) 
வித்தகர்‌ வாழ்க்கை: ம. ரா. போ. குருசாமி; 
வ்‌. புத்தகக்‌ கம்பெனி; கோயமழுத்தூர்‌-1; மூ. ப. 1961; 

(ப்பி 

னல்‌ சொல்லாட்ட கம்பரில்‌ (கம்பர்‌ ஊருணி நிை றயவும்‌ 
உதவும்‌ மாடுயர்‌, குறள்‌ : ஊருணி நீர்‌ சிறைந்தற்றே) இளங்கோ 
வின்‌ சந்த அமைப்பு (உறங்குகின்ற கும்பகன்ன, சிலம்பு 1 பின்னு 


முன்னும்‌ எங்கணும்‌) தேவர்சாயல்‌ (சந்‌. 257, கும்பகர்ண; 235, 
கழ 


ப்பி கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சிட்‌ 848, கும்பகர்ண? 1633 எனக்‌ காட்டும்‌ ஆரிரியர்‌, கம்பருக்குப்‌ 
பிற்பட்ட இலர்கியங்களில்‌ அவர்‌ சொல்திறன்‌ இடம்பெற்றிரப்ப 
தைக்‌ காட்டுறோர்‌. வீரமாமுனிவர்‌ ஓசை பெற்றுயர்‌ பாற்கடல்‌ 
எனும்‌ பாயிரத்‌ இனை, சூசையுற்றன வரங்கள்‌ தூய்கடல்‌ எனும்‌ 
பாடலில்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. எதுகையமைப்பிலை கம்பரின்‌ 
சொல்வண்ணமே வீரமாமுனிவரைத்‌ தூண்டியுள்ளது. ்‌ 

இரட்சணிய சரிதம்‌ ஆரிரியர்‌ கம்பரைப்‌ பின்பற்றியே காவி 
யத்தை அமைக்கிறார்‌. இராமனைப்‌ பிரிந்த அயோத்திபின்‌ துயரை, 
இயேசு சிலுவை சுமக்கும்‌ காட்சியில்‌ மினைவூட்டுகிறார்‌. மனோன்‌ 
மணியத்தில்‌ வாணி, தந்தையும்‌: கொடியன்‌ தாயும்‌ கொடியன்‌ 
என்றுரைப்பது கூனி தந்தையுங்‌ கொடியன்‌ ஈற்றயும்‌ தியளால்‌ 
என்பது போலுள்ளது என்‌ கிறர்‌, சொற்களைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கையாளும்‌ முறை, தேர்ந்தெடுத்த சொற்களில்‌ உள்ள அழகு 
கருத்காழத்தால்‌ விளையும்‌ கவர்ச்சி இவையே கம்பரின்‌ வெற்றி 
என்பவர்‌ சான்றாக கைகேபி குழ யீனையின்போது தசரதன்‌ 
புலம்‌ லக காட்டுகிறார்‌. தசரதன்‌ முதலில்‌ உன்மகன்‌ மீ,தாணை 
என்றபின்‌ படிப்படியாக என்மகன்‌, என்கண்‌, என்‌உயிர்‌, எல்லா 
உரீர்கட்கும்‌ ஈன்மகன்‌ என்று ௮டு$£ூக்‌ கூறும்பொழுது கம்பர்‌ 
வெற்றடுக்கு மொழி கூறும்‌ அணியிலக்கணப்‌ புலவராக இல்லை, 
ஓவ்வொரு தொடரிலும்‌ படிப்படியே இராமனது சிறப்பையும்‌ 
தசரதன்‌ அவன்பால்‌ கொண்டிருக்கும்‌ அன்பின்‌ ஆழத்தையும்‌ 
மிகுதியாகப்‌ புலப்படுத்தும்‌ கொண்டே போகின்றார்‌ கம்பர்‌. இக்‌ 
காட்சி2யல்லாம்‌ சொல்லாட்சி திறத்தாலன்றிப்‌ பெறலாகா 
என்பது ஆசரியர்‌ துணிபு, 
592. வான்மீகரும்‌ கம்பரும்‌ 
வீவேகபாநு; தொகுதி, 2 சாமி, சரவணப்‌ பிள்ளையவர்கள்‌; 

1905 

919, 10'-104, 133-107, 179-183, 372-374 ஆடிய பச்கங்களில்‌ 
பாலகாண்டத்தில்‌ காணப்படும்‌ முக்யெ வேறுபாடுகளைச்‌ சுட்டி, 
. கரவீயாலத்‌ தின்‌ மேன்மையைப்‌ பு௨ப்படுத்துகன்றார்‌. 
993. வால்மீகரும்‌ கம்பரும்‌ (17-28) 
செந்தமிழச்செல்வி: தொகுஇ-2; ரூ. 9 

தமிழின்‌ அழகு குறையாது கூடியஙரைச்‌ செந்தமிழில்‌ 
கம்பராமாயணம்‌ அமைந்துள்ளது. கம்பரை எறும்பிற்கு 
ஒப்பிட்டுக்‌ கூறியது முற்றிலும்‌ பொருந்தும்‌, தமிழின்‌ சிறப்புப்‌ 
பற்றியே இப்பகுதி அமைந்தள்ள து, இதன்‌ முன்பகுஇ இல்லை. 
584, மாயமான்‌ (213-218) 
கலைமகள்‌ (தொகுதி 3), டி. எஸ்‌. ராமசந்திர ஐயர்‌, 1933 ரூ 4 


ஒப்பீயுல்‌ 295. 


மரயமானைக்‌ கண்டது முதல்‌. இராமன்‌ பிடிக்கச்‌ சென்றது 
வரை, கம்பர்‌ வான்மீகியிட மிருந்து வேறுபடுவதைச்‌ சுட்டுஉறார்‌. 
595; கம்பன்‌ புளுகும்‌ வால்மீகி வாய்மையும்‌ 

பா. வே. மாணிக்க நாயக்கர்‌ 

மே. ப. சன. 1953; ரூ. 1-40: ன்‌ த 

பதிப்புரை --போ. ரா. கிருஷ்ணசூர்த்தி-1, மூன்முஈம்‌. 

(தா. ஏ. ஞானமூர்த த)--2-11, கர்பன்புளூ தம்‌ வால்மீகி வாய்மை 
யும்‌ 12-52, பின்‌ இணைப்பு 55-64, 

“பிற்காலத்தில்‌ கம்பராமாயணத்தை எறித்துவீட வேண்டும்‌' 
என்ற “ச. வே, இராமசாமி நாயக்கரும்‌ கூடக்காம்‌ மாணி:க 
காயக்கரிடத்தில்‌ கேட்டுக்கொண்ட பாடத்தைத்தான்‌ காரியத்தில 
காட்ட முன்வந்தாரோா என்று கான்‌ எண்ணுவ துண்டு”, எனும்‌ 
நாமக்கல்‌ கவிஞரின்‌ கூற்றை மறுத்து நூன்‌ மரத்தில தா. ஏ. 
ஞானமூர்த்தி உண்மையில்‌ அவர்‌ கம்பன்‌ க।வியத்தை வெறப்‌ 
பவரலலர்‌; அதனை விரும்பி பேரற்று.வரே யாவர்‌ என்று 
கூறுகிறார்‌. 

வால்மீகி, இராமன்‌ உடனிநந்து கண்டும்‌ கேட்டும்‌ அருள்‌ 
பெற்றும்‌ ஆய்ந்தம்‌ கூறியுளளார்‌(1:). வால்மீகி காடடும்‌ பாத்‌ 
தரங்கள்‌, நிகழ்ச்‌, களே உண்மையானவை கம்டன்‌ காடடுபவை 
போலியானவை என்பது ஆரியர்‌ துணிபு, இரான்‌ ஊன்‌ 
அருந்தாதவனாகவும்‌, காட்டுககுச்செல என்ற சொம்பேட்டும்‌ 
அன்றலர்க்த தாமரையாக இருந்தமையைடம்‌, செய்இபறிடத 
கோசலை பரதனை கின்னிலும்‌ நலலன்‌ என்_தனையும்‌ சுட்டி அவை 
களை வால்மீகி மாறுபட அமைந்திருப்பதைக்‌ காட்டி வால்மீகி 
கூற்றே இயற்கையான அ, இயல்பான து, வாய்பை யானது என்று 
கூறுறொ. குகனிடம்‌ மீணனை உடகொள்ள மறுத்தற்தக்‌ 
காரணமாக முணியர்கள்‌ முன்னிலே.பில்‌ ஊனுண்ணக்‌ கூசின 
னென்று எண்ணுதம்டனுண்ரு (12), குகப்‌ படலத்தில்‌ பரதன்‌ 
கூற்றாக *இராமன கிழங்கும்‌ காயும்‌ உண்டுவர த.நாக இருக்கறது. 
ஆயின்‌ பரதனுக்கு இது கேட டறிக்த்தே யாதலால்‌ டேள்யச்‌ 
சான்று சானறா5ாது.24) என்கிறார்‌. 

596 The first tragedy in Kambanss 
E.T. Rajeswari, Tamil culture, I Vol, (1952) 3&4; 231-253, 

11 Vol (1953) 1, 50-.8 

Comparative study of tragedy of Tataka as treated in 
Valmiki and Kampan’s epic, A good piece of Theoretical 
Criticism, 

591. கம்பரும்‌ வால்மீகியும்‌ 
நர்மக்கல்‌ கவிஞர்‌ 


252 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌: 


இன்பஙிலையம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை-4;' மு. ப, 1956: 443704 

2 ரூ. 4 

கம்பரும்‌ வால்மீகியும்‌ (512), மாற்றியமைத்தது ஏன்‌? (13 
17), இராமர்‌ (17-33), தை (33-49), காலவேறுபாடு காரண 
மல்ல (50-55), இராவணன்‌ சதையைக்‌ கவர்தல்‌ (55-59), 
இராவணனும்‌ சதையும்‌ (59-99), பெண்மைச்குப்‌ பெருமை (100- 
132), இராமாவதாரம்‌ (161-191), தசரதன்‌ பெருமை (191-247), 
சரித்திரம்‌ அல்ல (248-273) என்னும்‌ 12 தலைப்புகளைக்‌ கொண்ட 
மைகிறது இந்நூல்‌. ட்‌ 

முதற்‌ கட்டுரை முன்னுரையாக அமைந்துள்ளது. வால்மீகி 
எந்த ஈற்பயனை மக்கள்‌ அடைய வேண்டுமென்று இராமா 
யணத்தை ஆரம்பித்தாரோ அந்த கோக்கத்தைப்‌ பூர்த்திசெய்யவே 
கம்பர்‌ மாற்றியமைத்தார்‌. வால்மீகி முனிவனின்‌ வாக்இல்‌ 
இராமன்‌ என்‌ ற பெயருடன்‌ அவதாரம்‌ செய்த காராயணனை முழு 
முதற்‌ கடவுளாக்கி, கோடானு கோடி மக்களின்‌ குலதெய்வமாக 
இராமனை விளங்கவைக்க வேண்டுமென்றே. இராமாயணத்தில்‌ 
வருகின்ற ஓவ்வொரு பாத்திரத்தையும்‌ அவரவர்க்குச்‌ சேர்ந்த 
சொல்லிலும்‌ செயலிலும்‌ சுத்தமுள்ளவராக்‌ப அந்தந்த குணத்‌ 
அக்கு அவரவரை உதாரணமாக்கு அறங்களை வலியுறுத்தினார்‌. 

இரு சிறந்த மனிதனுக்கு அமையவேண்டிய சகல ஈற்குணங்‌ 
களும்‌ அமையப்‌ பெற்றவராக வால்மீகி முனிவர்‌ ஆரம்பத்திலே 
இராமரை அறிமுகப்படுத்துகின்றார்‌. ஆயின்‌ அந்தச்‌ இறந்த 
குணங்களுக்கு ஒரு சிறிதும்‌ ஒவ்வாச வார்த்தைகளைச்‌ 
சொன்னதாக எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குகின்றார்‌. 
போன்றே சீதையும்‌ தன்‌ பெருமைககு ஒவ்வாத வார்த்தைகள்‌ 
கூறியிருப்பதை எடுத்துக்‌ காட்டுக்களோடு விளக்கப்படுறெ.து. 
கம்பரின்‌ மாறுபாட்டையும்‌ எடுத்துக்காட்டுகருர்‌. கம்பர்‌ செய்‌ 
திருக்கும்‌ வேறுபாடுகள்‌ வெறும்கால வேறுபாட்டின்‌ காரணத்‌ 
தால்‌ செய்யுப்பட்டனவல்ல -- பஞ்சபூதங்களின்‌ தத்துவம்‌, 
அவற்றின்‌ ஆதியாகவுள்ள பரம்பொருளின்‌ தத்துவம்‌ முதலிய 
நித்தியமான சத்தியங்கள்‌ எக்காலத்திலும்‌ மாறுவதில்லை. 

வால்மீகி. முனிவர்‌ சதையை மெய்த்தொட்டுத்‌ தூக்கிச்‌ 
சென்றதாகக்‌ கூறுதல்‌ முரணையும்‌ அருவருப்பையும்‌ உண்டாக்கு 
கிறது. கம்பர்‌ செய்த மாறுதல்‌ சதையைத்‌ தீண்டாத கற்புடைய 
தெய்வத்‌ இருமகளாக்கி ஈம்மை வணங்கச்‌ செய்கிறது, 
வால்மீகத்தில்‌ கபடத்துறவியுடன்‌ தை உரையாடுவதும்‌ அவள்‌ 
குணத்திற்கு மானைக்‌ தருகிறது. பல முரண்களையும்‌ உண்‌ 
டாக்குகறது. மேலும்‌ வால்மீகத்தில்‌ கபடத்துறவி தன்னை 
இராவணன்‌ என்று கூறுகிறான்‌. கம்பனில்‌ சன்னியாசி இராவண 
இடைய பெயரைச்‌ கூடச்சொல்லாமல்‌ அவனுடைய பிரதாபத்‌ 


ஒப்பியல்‌ 293 


தைச்‌ சொல்லுதல்‌ கருதத்தக்கது. வால்மீகு இராமாயணத்‌ 
இல்‌ அடிக்கடி பெண்களை மிகவும்‌ இழிவுப்படுத்திப்‌ பேசப்‌ 
படுகிற த-- இலக்குவன்‌ சதையைக்‌ கூறுதல்‌. அகலிகையும்‌ 
தாரையும்‌ கற்பில்லாதவர்களாகச்‌ சொல்லப்படுன்‌ றனர்‌. 
கம்பர்‌ மிகவும்‌ பாராட்டத்தகீக மாறுதல்களைப்‌ புகுத்திப்‌ 
பெண்மைக்குப்‌ பெருமை செய்திருக்கிறார்‌. வால்மீகி ராமாயணத்‌ 
இல்‌இராமர்‌ தமது மேலான தகைமைக்குப்‌ பொருந்தாத விதத்தில்‌ 
பல இடங்களில்‌ காணப்படுறொர்‌-குர்ப்பணகையீடம்‌ பேசுதல்‌, 
சூர்ப்பணகை இராமனிடம்‌ தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்‌ 
பதும்‌ மிகவும்‌ அகாகரிகமாக அமைக்கப்பட்டிருக்கன்‌ றன. கம்பர்‌ 
வேறுவிதமாக மாற்றி அரக்கருடைய மாயாவித்தனத்தையும்‌ 
இராமருடைய பெருந்தகைமையையும்‌ அழகுற அமைக்கிறார்‌. 
அரக்கர்களால்‌ மனிதர்களுக்கும்‌, தேவர்களுக்கும்‌ செய்யப்பட்டு 
வந்த துன்பங்களை நீக்கி, அறங்களை நிலைகாட்டவென்றே அவ 
தரித்த தெய்வமாகத்தான்‌ இருவரும்‌ சொல்லியிருக்கன்றார்கள்‌. 
ஆனாலும்‌ இராமன்‌ யார்‌ என்பதும்‌ அவன்‌ எப்படி, அவதரித்தான்‌ 
என்பதிலும்‌ இருகவிகளும்‌ வேறுபடுகின்றனர்‌. கம்பர்‌ அப்படி 
மாற்றியிருப்பது இராமனை என்றென்றும்‌ எல்லோரும்‌ வணங்கத்‌ 
தக்க தெய்வமாக்கவேயன்றி வால்மீகி முனிவருக்குக்‌ குறை 
சொல்லவல்ல, தசரதர்‌ சொன்னசொல்‌ தவறக்கூடாது என்று 
சத்தியத்‌ துக்காக உயிரை இழக்கத்‌ துணிந்தவர்‌ என்றே வான்மீகி 
முனிவரும்‌ கம்பரும்‌ சொல்கிறார்‌. ஆனால்‌ வால்மீகியின்‌ கதைப்‌ 
போக்கில்‌ அந்தகிலை தவறிவிட்டவர்போலத்‌ தசரதர்‌ காணப்படு 
கிறார்‌-3 காட்டுக்கள்‌ தரப்படுன்‌ றன. 
ஓவ்வொரு பாத்திரமும்‌ அதனதன்‌ பெருமைக்குப்‌ பழுது 
வராமல்‌ டத்துக்கொள்ளச்‌ செய்து, இராமகாதையை உண்மை 
யாகவே தெய்வமாக்கதை யாக்கியிருக்றொர்‌, ஆரிய-திராவிட 
அனுமானங்களை வைத்துக்கொண்டு இராமாயணக்‌ கதையைச்‌ 
சரித்திரத்தோடு சம்பர்தப்படுத்த முயல்வது உண்மைக்கு 
உகந்ததல்ல. தருமத்தை நிலைநாட்டி அதருமத்தை அடக்க 
வென்றே அவதரித்த பரமாத்மாவேதான்‌ இராமன்‌ என்பதனைக்‌ : 
கம்பர்‌ மிகவும்‌ தெளிவாகச்‌ சொல்கிறார்‌. இலக்கியச்‌ சிறப்பில்‌ 
ஒரு முதனூலாகவே விளங்குகிறது. கம்பனுக்கு முன்‌ இராமா 
யணம்‌ சமிழ்காட்டில்‌ அசைந்கமுடியாத இடம்‌ பெற்றுவிட்டது. 
(சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌, நம்மாழ்வார்‌, குலசேகர 
ஆழ்வார்‌, திருமங்கை ஆழ்வார்‌, லெம்பு, மேகலை, புறம்‌, அகம்‌, 
கலி.) 
கருத்துகள்‌ அனைத்தும்‌ எடுத்துக்காட்டுகளோடு நிறுவப்‌ 
படுகின்றன. கம்பனைப்பற்றிய கவிதையோடு நூல்‌ முடிவடை 
இறது, 


994 கம்பன்‌ அய்வடங்கல்‌ 


398. கம்பன்‌ செய்த வம்பு (73-80) 
இலக்கிய ஊழி (சிருத்சப்‌ பதட்பு பண்டிதமணி 6, கணபதி 

பிள்ளை; திரு கெல்வேலி சைவாசிரிய கலாசாலை பழைய 

மாணவர்‌ வெளியீடு; திருமகள்‌ அழுத்தகம்‌; சுண்ணாக.4; 1964 

ஆ 

வ்‌ 5 இராமன்‌. தீச்சையீன்‌ கட்டளைப்படி காட்டி ற்குப்‌ 
போகவேண்டும்‌ என்று ைகேடி கூற அவளை நிந்திப்பசையும்‌, 
அரரிழந்து காட்டிற்குச்‌ செல்லும்‌ போது நாவற்பழம்‌ போல்‌ 
முகர்‌ கரிந்து காணப்படுவதையும்‌ சுட்டி, கம்‌ ன்‌ மாறுபவேதை 
விளச்ு. கருர்‌. சம்‌ ன்‌ செய்ச வம்பு எந்த இராமாயணத்தோடும்‌ 
ஓக்குப்டோக தாயி. லை என்று தளியில்‌ இரான்‌ வில்‌ வளைக்‌ 
கும்‌ காட்சியைச்‌ கட்டிகிறார்‌. ஆயின்‌ வான்மீகிக்கும்‌ மாறாகச்‌ 
சீதை செய்த கம்பர்‌ ஏன்‌ வான்‌ ரீகியின்‌ வாக்கின்‌ படியே கவிதை 
பாடுவதாகம்‌ கூற வேண்டும்‌? என்று வினவி, வான்மீகத்தை 
இடையே எத்தனையோ பேர்‌ சன்‌ மனம்‌ போனவாறு பண்ணி 
விட்டார்கள்‌; இராமனை முதலிய பாத்திரங்களை வான்மீூ எப்படி 
சிருட்டி செய்திருப்பார்‌ என்று தமது அபார கற்பனா சக்திபி 
னாலே கண்டு கவிதை செய்த துத:ன்‌ கவிச்சக்கரவர்த்‌ தியாகிய 
அம்பர்‌ செய்த வம்பு என்கிறார்‌: 
599. இராமனும்‌ சீதையும்‌ (129-137) 
மண்ணும்‌ விண்ணும்‌: குன்றக்தடி அடிகளார்‌; 

த ரிழ்ப்பண்ணை; தியாகராயநகரம்‌; சென்னை-17, மு. ப, குலை 

1966 ரூ. 4, a 

வான்மீயோடு ஒப்ப வைத்து கம்பனை ஆராய்தல்‌ கூடாத. 
ஏன்யாகல்‌ஃச்‌ செய்தி கம்பனில்‌ இடையாது. அச்செய்டியிருப்ப 
தாக விமர்சகர்கள்‌ கூறும்‌ பாடல்களில்‌ அப்‌ ருள்‌ அமையாது. 
கம்டன்‌ காட்டும்‌ இராமன்‌ வேறு. வான்மீ9 இராமன்‌ வேறு, 
சி தயைத்‌ தூக்கிச்‌ செலவதில்‌ அமைந்துள்ள வேறுபாட்டைச்‌ 
சுட்டிக்‌ காட்டி சதை மீது களங்கம்‌ இல்லை என்கிறார்‌, பிறிதொரு 
பெண்‌ விரும்பாமல்‌ அஃளை இச்சித்தால்‌ தலைவெடிக்கும்‌ என்ற 
செய்தி இரு காவியங்களிலும்‌ இஃ லை, தீண்டினால்‌ தான்‌ வெடிக்‌ 
கும்‌ எனக்‌ கம்பன்‌ அமைத்துள்ளான்‌. ராமன்‌, 6 த இநவரும்‌ 
பொற்புடையோர்‌, போற்றுதலுக் குரியோர்‌, . 


690. கம்பருக்குக்‌ கதை கொடுத்தவர்‌ வான்மீகரா? 
புலவர்‌ கு. திருமேனி 
இலக்கிய நிலையம்‌, 33 ஆண்டார்‌ தெரு; இருச்சிராப்பள்ளீ:2, 
மூ. ப. 966 ரூ, 2, 
அறிஞர்‌ ௧௬ ஏ அ (1-3), இநவர்‌ கைபறவு (3) என்‌ ஐயப்பாடு 
(3-8), உரைமயககம்‌ (8-2). வான்மீகி இராமாயணம்‌ வந்த 


ஐப்பீயல்‌ 298 


வரலாறு (14-18) மாறுபாடுசள்‌ (15-19), எஇர்‌ நூல்‌ (19-27), அன்‌ 
றைய சூழ்கிலை (21-24), கன்றி கொள்‌ றவரோ கம்பர்‌? (24-26), 
தமிழில்‌ பல இராமாயணங்கள்‌ (6-51), ஆகொவிப மாறுபாடு 
கள்‌ (51-:8), வான்மீகர்‌ வரலாறும்‌ முரண்பாடுகள்‌ (33-63), 
வான்மீ? உ கம்பராமாயண மாறுபாடுகள்‌ (63-69), கையடைப்‌ 
படலம்‌ (69-70), வேள்விப்படலம்‌ (70), அகலிகை படலம்‌ (70-71) 
மிதிலை காட்‌சப்படலம்‌ (7 -72), குலமுறை இளக்துப்படலம்‌ 
(72-75), கார்முகப்‌ படலம்‌ ( 5), எழுச்சிப்‌ படலம்‌ (7௦), வரைக்‌ 
காட்சிப்‌ படலம்‌ (76-71). பூர்கொய்படலா்‌ (771, நீர விளையாட்டுப்‌ 
படலம்‌ (77), உண்டாட்டுப்படலம்‌ (77) எதிர்கோட்படலம்‌ (77-78) 
உலாவிய ற்படலம்‌ (78). கோலங்காண்‌ பா.லம்‌ (78), கடிமணப்‌ 
படல* (79), பரசுராமப்‌ படலம்‌ (79-81) நகளகூன்‌ சாபம்‌ 
(81-92), வான்மீகர்‌ இராமனுற்‌ கம்பர்‌ இராமனும்‌ (92 . 107), 
பால்‌ உணவம்‌ வான்மீ இராமனும்‌ (07-110) வான்மீபர்‌ 
ஓதையும்‌ கர்பர்‌ சீதையும்‌ (110-13 ). மற்றைய உறுப்பினர்‌ ராறு 
்‌ பாடுகள்‌ (1 3.136) முடிவுரை (13) என்று 35 சிறு தலைப்பு 
களிலனமைக்கது இந்நூல்‌. லெ அடிக்குறிப்புகளும்‌ பயன்பட்ட 
நூல்களும்‌ தரப்பட்டுள்ளன. 
கப்பர்‌ தமிழ்ச்சான்றோர்‌ உரையின்‌: டி தான்‌ இராமாயணம்‌ 
பாடியுள்ளார்‌. கம்பர்‌ பாடியது வான்மீ ருக்கு எதீர்‌ நூலாகும்‌ 
ஆயிரம்‌ பாடல்சளுக்கு மறை சடையப்ப வள்ளலுக்கு ஈன்றி 
செலுத்திய சம்பர்‌ வான்மீகருக்கு ஈன்றி செலுத்தாததேன்‌? 
வள்ளுவர்‌ நூல்‌ இயற்றியதற்கு முன்னம்‌ பாரதம்‌, இராமாய 
ணமும்‌ தமிழில்‌ இருந்தன. உக்கரகாண்டம்‌ வான்‌ மீக எழுயே 
தாகக்‌ ௯ றிபிரப்பது பிற்சேர்க்கை தென்னகத்து மனூரரபில்‌ 
வந்த இட்சுவாகு குலக்‌ கொழுந்தாய இராமன்‌ வரலாற்றினைச்‌ 
செவிவழி£ கேட்ட வான்‌ தீ முனிவர்‌ தாம்‌ கற்றவற்றைப்‌ புலப்‌ 
படுத்‌ தம்‌ ஒருசருவீயாக இதனை வைச்துக்கொண்டு ஒரு காவியம்‌ 
பாழனர்‌ என்றம்‌ அவரைத்‌ தொடர்ந்து வந்த பலர்‌ தென்னாட்டுத்‌ 
தமிழ்‌ இராமாயணங்களையும்‌, செவிவழி வந்த இரசான்‌ வரலாற்‌ 
தினையும்‌ கேட்கெ கேட்டுச்‌ சேர்த்துச்‌ சேர்த்துக்‌ காவியத்தை 5 
பெரிதாக்நியுள்ளனர்‌ என்றும்‌ அதனால்தான்‌ காவீயர்தின்‌ 
கிகழ்ர்சி முரண்பாடு, பண்பு முரண்பாடு முதலியன தோன்றி 
யுள்ளன என்றும்‌ காம்‌ முடிவு கட்ட வேண்டியிருக்கற து. 
வான்மீகி முனிவரால்‌ இயற்றப்‌ பெற்றதாகக்‌ கூறப்படும்‌ சத 
கோடி. இரசமாயணத்திலுர்‌, வான்மீகி ராமாயணத்திலும்‌ கதை 
நிகழ்ச்சிகளிலும்‌ உறுப்பினர்‌ உறவு முறைகளிலும்‌ பண்பாட்டி 
லும்‌ வேறுபடுசின்ரன வான்‌ மீகரைப்‌ பற்றிய வரலாறும்‌, அவர்‌ 
தூலியற்றிய செய்திகளும்‌ பலவாறு முரணு?ன் றன. கம்பருக்‌ 
கும்‌ வான்மீகருக்துக்கும்‌ இடையே காணப்படும்‌ முரண்பாட்டால்‌ 


'296 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வான்மீகு உண்மைக்‌ கதையை அறிந்தவரல்லர்‌ என்பதும்‌ 
கேட்டதை வைத்து மாறுபாடு மலியத்‌ திட்டியுள்ளார்‌ என்றும்‌ 
தெற்றென விளங்கும்‌. இராமன்‌ பிறப்பினைக்‌ கூறுகையில்‌ கம்பர்‌ 
யாகம்‌ செய்முறைகளோ, பரி வேள்வியின்‌ தன்மைகளோ குறிக்‌ 
கப்பெறவில்லை. கலைமகளும்‌, தமிழ்ச்‌ சான்றோர்களும்‌ காட்டக்‌ 
கண்டு கூறிய கம்பர்‌ இராமன்‌ பண்பாட்டையும்‌, வான்மீகர்‌ 
இராமன்‌ பண்பாட்டையும்‌ ஒத்தும்‌ உறழ்ந்தும்‌ பார்த்தால்‌ 
வான்மீகர்‌ இராமனின்‌ தெய்வப்‌ பண்பினை எங்ஙனமெல்லாம்‌ 
கிதைத்தவிட்டார்‌ என்பது விளங்கும்‌. பரதன்‌ பண்பிலும்‌ 
மாசே ற்றப்படுகிற து. 

கம்ப ராமாயணத்தில்‌ இராமன்‌ ஊன்‌ உண்ண நேருமாறு 
ஓர்‌ இடம்‌ உண்டேயன்றி ஊன்‌ இன்றதாகவோ, அது பெற 
வேட்டதாகவோ ஒரு சிறு குறிப்பும்‌ இல்லை. வான்மீகர்‌ தம்‌ 
காலத்‌இருந்த மரபை இராமன்பால்‌ ஏற்றிப்‌ பேசிவிட்டார்‌. கம்பர்‌ 
்‌ சிதைக்கும்‌ வான்மீகர்‌ சீதைக்கும்‌ பேச்சால்‌, பண்பால்‌, உணர்ச்சி 
யால்‌ செய்கையால்‌ மலைக்கும்‌ மடுவுக்குமுள்ள வேறுபாடுண்டு, 
அகலிகை. தாரை, தசரதன்‌, கும்பகருணன்‌ போன்றோரைப்பற்றி 
யும்‌ பண்பழியவும்‌ முரண்படவும்‌ பேசியுள்ளார்‌. வான்மீகி 
இராமயணம்‌ முழுமையும்‌ வான்மீகரால்‌ இயற்றப்படவில்லை. 
வான்மீகர்‌ இக்கதைக்கு என்றும்‌ முதல்வராகார்‌. இது இர்காட்‌ 
டில்‌ ஆரியர்‌ வருகைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகட்கு முன்‌ 
கடந்த டிகழ்ச்சியாகும்‌ என்பது அசிரியரின்‌ துணிந்த முடிவு. 
- ஈண்டு படலவாரியாகவும்‌ வேறுபாடுகள்‌ காட்டப்‌ பெறுதல்‌ 
குறிப்பிடத்தக்க து. 
601. கம்பரும்‌ வான்மீகியும்‌ 
கம்பகாடர்‌: (காரைக்குடியிலிருந்து வெளிவரும்‌ மாதாந்த ராமா 

யண சஞ்சிகை, ஆசிரியர்‌. மோ. வே. கோவிந்தராஜை 

யங்கார்‌) 

ராமன்‌, வானரங்கள்‌ ஆகியோரின்‌ அவதாரநிலை பற்‌றிய இரு 
வரின்‌ கூற்றுகளையும்‌ கூறுஒறார்‌. 


602. சீதை கற்பு (95--118) 
இலக்கிய உலகம்‌: மரிய அந்தோணி, எம்‌.ஏ., பூங்கொடிப்‌ பதிப்‌ 
பகம்‌, விரு.துககர்‌. மூ. ப. 1962; இ. ப. 1967; ரூ. 2-50 
இராவணன்‌ சதையைக்‌ கவர்ம்‌து செல்லும்‌ காட்சியை வால்‌ 
மீலு, கம்பர்‌, துளசி அமைத்துள்ள முறையை விளக்கிக்‌ கம்பன்‌ 
கறப்பைக்காட்டி, *வால்மீயொர்‌ சீதைக்கு வேண்டாத களங்க 
மொன்றை விட்டூ வைக்கருர்‌, துள$தாசர்‌ அக்களங்கத்தைப்‌ 
போக்க முனைந்து சதையின்‌ கற்பு மேம்பாட்டை நிழலாக்‌ வீடு 
கிறார்‌. கம்பர்‌ அக்களங்கத்தை முறைப்படி போக்கெதோடு 


ஒப்பியல்‌ 297 


சீதையின்‌ கற்பிற்கு ஏற்றமும்‌ தோற்றமும்‌ அளிக்கிறார்‌”, என்று 
முடிக்கிறார்‌. 
603. இராமாயண ரத்னாகரம்‌ (மோகனக்கடல்‌ ) 
ஹா. க. வாலம்‌ 

மோகனாப்‌ பதிப்பகம்‌; மு.ப. 1977; பக்‌. 164-395 

முன்னுரை, வா. ஐ., அணிந்துரை சா. கணேசன்‌. வர 
லாறு, காவியத்தின்‌ சிறப்பு, காவியத்திற்கான ஆதாரம்‌ முதலிய 
வற்றுடன்‌ இராமாயணத்தின்‌ பால காண்டத்தில்‌ கம்பர்‌, தளர, 
வால்மீகி ஆகிய மூவரின்‌ படைப்பிலும்‌ ஒப்பாய்வு செய்ஒருர்‌. 

கம்பர்‌ நாடகாசிரியர்‌, வால்மீகர்‌ சரித்திராரிரியர்‌, தள சிறு 
கதையாசிரியர்‌. ஒவ்வொரு பாடலாகக்‌ கூறிச்‌ சிறந்த விளக்கம்‌ 
அமைக்கிறார்‌. இராம இலக்குவர்‌ தாடகையை வதைத்த பின்‌ 
விசுவாமித்திரருடன்‌ வழி கடப்பது வரை மிக விரிவாக ஒப்புமை, 
வேற்றுமைகளை ஆராய்ந்து கொண்டே செல்றோர்‌. கம்பனுடன்‌ 
பிற இலக்கியங்களையும்‌ தொடர்புபடுத்‌ துகறோர்‌. 


604, Kambar and Tulasi 
or 
Pre Matrimonial love of Rama and Sita in Ramayana (in Hindi) 
. §. 8. Shankarraju Naidu M, A. 
University of Madras, 1956, Rs. 6 


605, Unique contribution of Kambar and Tulasidas (85—90) 
Dr. R. 2, Sethupillai Silverjubilee commemoration Volume, 

Dr. S. Shankarraju Naidu M. A., Ph. D., 1961, Palani- 

appa Bros., Madras - 5, Trichy = 7 

The mastermind of Kambar has given entirely a Tamil 
Colour to it, both in form and spirit and brought out an origt- 
nal Tamil Ramayanam. 'Tulasidas’s language in Ram charit 
Manas has taken a march over all the other earlier avadhi 
works and has opened a new epock in it’s literary history. 
Among the very many source works for Tulasidas for his Rama 
charit Manas Kamba Ramayanain was also one. In the abduc- 
tion of Sita, Tulasidas gives entirely a different pictures but 
ultimately fulfiling the same object of Kambar. These pictures 
are sufficient to prove that Kamban and Thulasidas differed 
very vitally from the Adi-kavya’ and other earlier Ramayanas, 
These are true unique contributions in the world of Ramayana 
literature, 


298 கும்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


606, A comparative study of Eambaramayanam and Tulasf 
ramayanam 
Dr. 5. Shankarraju naidu M A., Ph D., P.R. 0, 510௩), 
University of Madras, Madras, 1971, 6 558 +36 
Forward Padmashri N. D. Sundaravadivelu 


The book has seven chapters, They are I Ramayana - It's 
different versions, 11 Brief Survey of Ramayana in Tamil 5௦ 
‘fore Kamban and in Hindi before Tulasidas, 111 Kambar and 
Tulasidis, IV The story = A comparative study, V Characters, 
Vi Literary Excellence and Socialogical concepts and 11 Con- 
clusion. 

Ramayana has it's original sources in the Vedas(47). Tho 
original composer of Ramayana as we know today is Valmiki 
(47). Kambar was the son of the king Veera Varman. Kambir 
is supposed to have lived for about sixty years. Kambar and 
- Tulasidas with them the spirit of the day and poured out their 
feelings of cevotion to the one God, the supreme through 
Ramayana and created a common platform for all people to 
wash off their differences(101). The fourth chapter gives the 
whole story kanda by kanda and scene after scens, comparing 
the silent features of the two masterpoets with the back gro- 
und of Valmiki Ramayana and Adhyatma Ramayana whenever 
considered necessary, thereby clarifying the uniqueness of tho 
trends of Kambar and Tulasi. 

It is not the trend of the story alone but also tho treat- 
ment of the situations, the characteristics features of person? 
and places concerned together with the magnitude of the pic- 
turization have been critically.analysed and factual references 
furnished. This leads to the conclusion that Kambar was a 
Poet first and a Devotee next where as Tulasi was a Devotee 
first and a Poet next(454). The characters bzing the same in 
Kamba Ramaysnam and Tulasi Ramayanam, the two poets have 
portrayed them independently 80 as to suit their Versons of 
the same story. In both Rama 18 Vishnu incornate, but in 
Kambar he is conscious of his being an incornation but not s0 
in Tulasi. So is Sita too in Kambar and Tulasi. Kambar has 
tried to idealise all his characters as far as possible withcut 
tosing the human touch, keeping in view the traditions of 
Tamil literature. Tulasi pictures Rama ina spi-it of high de- 


ஒப்பியல்‌ ‘299 


votion but he allows some characters to stay away from the 
path of human righteousness, 


Kambar’s characters are more colossalised than Tulasi‘s. 
Human achievement is more predominant in Kambar’s charac= 
ters where as in Tulasi divine powers work much more than 
the characters, Tn certain situations however, the characters 
of both the poets act humanly or superhumanly alike(496), 
Kambrs language hes reached greater heights {han were வீரமே 
ady found in then highly evolved Tamil, Whereas Tulasi has 
created a refined style for himself in the Avadhi language of 
Avadh soil. The metrical compositions of both are onomato=. 
poetically superb. So also figures of speech like simile and 
metaphor of bth tho master-artists are two illuminating and 
exemplary. In their socialogical concepts, they differ greatly. 
Kambar has a cosmopolitation outlook and a high sense of 
brother-hood, 


Tulasidas according to his own conception follows implici= 
ty the Hindu Concept of caste elevating the place of brhamins 
as the highest and shudras as the lowest in society, About 
womanhood, Kambar has not stated anything derogatory or 
demeaning. whereas Tulasidas has in several places expressed 
a frank opinion that the woman isa repository of bad quali. 
ties. He has relegated her to an inferior status in society, 
The social phil ‘s>phy of both agree that prayer can overcome 
it's immutability(553). The Ramayana has entitling them 
with the greatest of places in their respective liter'ry fields, 
உ can well he stated that Kambar is the Thulasidas of the 
Tamil literature and Fulasidas 18 ths Kambar of Hindi litera 


ture. 


607. கம்பரும்‌ துளசியும்‌ (237-241) 

அருள்மிகு இராமநாத சுவாமி இதர ஈபில்‌ இராமேச்சுரம்‌ மகா 
குர்பாபிஷேகச்‌ இறப்பு மலர்‌, நகல்‌ பகு: இரா. தண்டா 
யுதீம்‌ சூலை 975; ரூ 20 பதிப்பாசிரியர்‌ சோமலே 
அவையடக்சத்தில்‌ சம்‌ ரைப்‌ போலயே களியும்‌ சிறந்து 

நிற்றெர்‌. இரா நாம்ச்‌ இன்‌ பொமையைர்‌ கம்பர்‌ (மும்ரைசால்‌ 

உலகுக்‌ பெல்லாம்‌” எனும்‌ பாடலில கூறிபுள்ளகையும்‌ துளசி 

கூறியுள்ளவைகளையும்‌ கூறுகிறார்‌. ளசி அதர்மம்‌ தலைதூ கும்‌ 

போதெல்லாம்‌ இராமாவதாரம்‌ நிகழ்வதாகவும்‌, அத்தகைய 


300 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இராமாவதாரங்கள்‌ பல நிகழ்ந்துள்ள தாகவும்‌ பாட, கம்பர்‌ இவ்‌ 
வொரு இராமாவதாரத்தை மட்டுமே பாடுகின்றார்‌(241). 

இராமர்‌ - சதை சந்திப்பில்‌ வேறுபாடு, அகலிகை கதையினை த்‌ 
ளசி பல நிலைகளில்‌ பாடியுள்ளமைக்கு இரு சான்று முதலியன 
தருகிறார்‌. துளி முதலில்‌ பக்தராகவும்‌ பின்பே கவிஞராகவும்‌ 
விளங்குகிறார்‌. கம்பன்‌ கவிஞரா? பக்தரா? என்று பிரித்தறிய 
முடியாத நிலையில்‌ உள்ளார்‌. இராம பக்தியைப்‌ பாத்திரங்களின்‌ 
வாயிலாக இருவரும்‌ காட்டுவதைச்‌ சுட்டியுள்ளார்‌. 


608, The Ramayana in Telugu and Tamil (A compartive study) 
C. R. Sarma 
Lakshmi Narayana Grantha maja, Madras - 24, First Edi, 

1973, 177 (Thesis submitted to the University of Madras 
for the Degree of Ph. D.) . 

Ramayana, the national epic 1—13, The Ramayana in 
Tamil 14-28, The Ramayana in Telugu 29—49, The Rama- 
yana in Folk songs 50—67, Deviations from Valmiki in Ran 
ganatha Ramayanam and Kambaramayanam 68—137, Deline- 
ation of characters 138—~148, Budbha Reddi and Kambar 
149153, Conclusions 154—158, Appendix 1 works in Teiugu 
based on or about the Ramayana 159-165, 1I works in Tamil 
based on or about Ramayana 166-169. Select Bibliography 
170—172, Index 173—177. 

Bala Kanda and Uitara Kanda in Valmiki are later inter- - 
polations and that the Ramayana has not come down to us in 
its purest original form(2), Valmiki is said to have lived in the 
second century A. D., may have developed the brief story of 
the original Ramayana into a big epic(20). Though Kamba 
Ramayanam 18 not as popular in the Telugu region as jn the 
Kerala and Kannada regions, a proverb pased on, it is cur- 
rent among the Telugu speakers in the Chittur District. The 
proverb means ‘what are you speaking Kambaramayanam?’ 

-(23). However recently Kambaramayanam has been translat- 
ed into Telugu and a few writings on Kamban’s life and work 
are also available in Telugu(l24). Kamban is said to be a 
contemporary of Kulothunga Chola 117 who was also known as 
Tyaga Vinothan. The Telugu Version appears to be closed to 
the original(73). Regarding the birth of Rama, R, R. speaks 
of the childhood of Rama and even mentions an incident 
while K, R. is silent about it, உ) R. give detail that Indra 


ஒப்பியல்‌ 301 
assumes tbe form of a cock(75). ' Though Valmiki does not 
say that Ahalya, after her husbands curse becomes a stone, 
this detail has found a permanent place in the Telugu and 
Tamil Versions(76). The premarital love of Sita and Rama is 
not found in Telugu. 

The enimical reaction of Manthara is slightly different in 
R.R. It follows the original in the Departure of Rama from 
Ayodhya, The crow who approaches Sita is mentioned as 
merely a wicked crow and 88 advised by Vasistha, Bharata 
performs the funeral rites of Dasaratha Guga and Rama are 
known to each other. Lakshmana asks the Goddess of sleep to 
stay with his wife Urmila till the exile is over(83). The Sandals 
of Rama are placed on the royal elephant and the head of 
Bharatha(86). It is not by chance, but deliberately that 
Surpanaka’ comes to Rama(87). Before leaving the hermi- 
tage Lakshmana draws seven lines around it and warns her 
not (௦ go beyond them. He furjher says that if anyone tries 
to enter the hut crossing those lines, his head would break 
into several pieces the next moment(90). 

When Ravana shows his real form Sita loses her courage 
and faints. Then he lifts her up and places her in his 
chariot(90). The episode of Ayomuki is notin R, R. Tara is 
beloved of Sugriva in R. R. He shows an intervention of 
Mandodari in the middle of Ravana and Sita’s dilogue. The 
dream of Thrijada is narrated only after the Visit of Ravana 
and Hanuman also hears this. He has given the details about 
Chudamani. Ravana beats Vibhishana, The story of Hiranya- 
kasipu is not found but the devotion of a squirrel is found. 

The praising of Rama by Ravana is narrated in an interes- 
ting mannar. The false Janaka 18 not mentioned but Mando- 
dari advices Ravana to give up Sita before the first battle has 
taken place between Ravana and Rama, One of the moving 
episodes in R,R. is that of Sulochana, the wife of Indrajit. 
The story of Kalanemj, Barata’s dream also found. Rama's 
request to Dasaratha is not found, Installation of Sivalinga is 
narrated in detail, Guga comes to Nandigramma to meets 
Rama, He also gives 85 differences between Kamban and 
Ranganathan, In conclusion with 15 points he says that there 
should have been some common stories regarding the Rama. 
yana among the Telugu and Tamil peoples. 


302. கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


609) கவிகளும்‌ இராமாவதாரமும்‌ (70:9) 
அண்‌ பொருள மலர்‌: பெ. நா. அப்புஸ்வாமி ஐயர்‌; 1937 
இராபன்‌ அவதாரம்‌ எடுப்பதை வாகமீ2, காளிதாசன்‌, 
கம்பர்‌ ஆியோர்‌ எவ்வாறு கூறியுள்ளனர்‌ என்பதைக்‌ காட்டு 
கிறார்‌. 
610. கம்பனும்‌ காளிதாசனும்‌ (214-215) 
கலைமகள்‌: தொகுதி 14; ப. கா. அப்புஸ்வாமி ஐபர்‌ 1938 ரூ. 2 
கம்பனில்‌ இராமன்‌ தன்‌ மனம்‌ நாடும்‌ பெண்‌, சகன்னிபாகவே 
இருத்தல்‌ வேண்டும்‌. (மிதிலை: 147) என்று எண்ணியது போலவே 
காளிதாசனின்‌ துஷ்யந்தன்‌ சகுந்தலை மீது விருப்பும்‌ கொண்ட 
போது அவள்‌ தன்‌ இனத்தினால்‌ மணக்கத்‌ தக்கவளாயிருக்க 
வேண்டும்‌ என எண்ணினான்‌ என்று இச்சுறு நிகழ்ச்சி ஓத்துள்‌ 
ளமையைச்‌ சுட்டுகிறார்‌. 
611. பாசனும்‌ கம்டனும்‌. (4,9) 
குமரன்‌; மு. கதி2ரசச்‌ செட்டியார்‌; ஏப்‌, 1940 
வடமொழி நூல்ளில்‌ இலக்கிய ஈயமுள்ள காட்சிகள்‌ சல 
கம்பனில்‌ இடம்பெற்றுள்ளமையைச்‌ சுட்டி, கம்பன்‌ வட 
மெரதியை அறிந்திருந்தான்‌ என்று கூறுகிறார்‌. 
612. மந்தரையும்‌ அந்தோனியும்‌ (10-17) 
பத்துக்கட்டுரை: இ. இன்னாசி; தமிழரசன்‌ பதிப்பகம்‌; 3-௪, 
கோச்செங்கட்சோழ நாயனார்‌ செரு, பாளையங்‌ நரட்டை.; 
நவ. 1974 
பாத்திரங்கள்‌ (மந்தரை, அந்தோணி) தங்கள்‌ முயற்சியில்‌ 
வெற்றி பெறுவதற்குக்‌ யாண்ட உரையின்‌ இறனை உற்று 
கோக்கும்போது அவர்களைப்‌ படைத்த கவி.ஞர்கள து அளப்டரும்‌ 
ஆற்றலை ஈம்மால்‌ உணர முடிகிறது. அதிலும்‌ கம்பன த நுண 
மாண நுழைபுலத்தை நமக்கும்‌. தெளிவாக கரட்டி மகிழ்கிறது, 
இருவரும்‌ மாது ட்ட, குணமுடை 3யோராயினும்‌ தங்கள்‌ குறிக்‌ 
கோளை நிறைவேற்ற அவர்கள்‌ மேற்கொண்ட உரையின்‌ தொடக்‌ 
கமும்‌ மூடவும்‌ ஒன்றுபட்டு இருக்கன்றன(!1). எனினும்‌ 
மந்தரையீன்‌ உரை அந்தோனியின்‌ உரையினும்‌ சில தனிச்சிறப்‌ 
புனைப்‌ பெற்றுத்‌ தஇிகழ்றெ (13) என்று சான்றுகளுடன்‌ 
நிறுவுறொர்‌. உருவாக்‌ தம்‌ பாததிரம்‌ சிறிதாயினு *, பெரிதாயினு ம்‌ 
விருப்பிற்குரியதாயினுர்‌, வெறுப்பிற்‌ தரியதா.பினு:$ விட்டு ட 
மனமின்றி ஓட்டி சன்று உறவாடவும்‌ ஒன்றிப்போய்‌ நின்று 
விடவும்‌ உணர்வினைத்‌ தட்டி விடுகின்ற வகையில்‌ சொற்களைப்‌ 
பெய்து, படிப்போரைப்பற்றி ஈர்ந்து விடுகின்ற திறமை கம்பனும்‌ 
குக்‌ கைவரப்பெற்ற ஒன்றாகும்‌,(17) 


ஒப்பீயல்‌ 303 


613. கம்பனும்‌ மில்ட்டறும்‌ i 
எஸ்‌. இராமூருஷ்ணன்‌: 
னட்சி புத்தக நிலையும்‌: மதுரை, மு. ப, சூலை. 1956: இப கவ, 
19:6; மூ. ப. டிச. 1962; ஈா.ப. வ, 1969; 256; ரூ. 4-75 
மகாகவிகள்‌ இருவர்‌ (5-21); துறக்க நீககக்கதை (22-41) 
காவீயக்‌ கட்டுக்கோப்பு (42-125), இலட்சிய வாழ்வு (126137), 
மந்திராலோசனை (138-152) சாத்தானும்‌ இராவணனும்‌ (135-128) 
காவியத்தலைவன்‌ (197-245) பின்னுரை (246256. 
தமிழர்‌ வரலாற்றின்‌ பொற்காலத்துக்கு முன்னோடியாகத்‌ 
தோன்‌ நினான்‌ கம்பன்‌. அவன்‌ பாடியது 8835-ல்‌ அரங்கேறிய த(5), 
கம்பனும்‌ மில்ட்டனும்‌ ஏறமுடியாத எவரெஸ்ட்‌ மலைமுடிமீ.துஏ.றி 
நின்று அனைத்தலக மக்களையும்‌ கண்பார்த்துக்‌ காக்கத்துடித்த 
பொதுமை வாதிகளே(9). மேனாட்டுக்‌ காவிய மரபைப்‌ பின்‌ ற்று 
வதென்றால்‌ இராமாயணம்‌ ஆரண்ய காண்டத்தில்‌ தொடங்க 
வேண்டும்‌. இராமனைக்‌ கண்டு சூர்ப்பணகை காமுறுவ3த காப்‌ 
பியத்தின்‌ முதற்காட்சியாக அமைய வேண்டும்‌(52). காலமுறைப்‌ 
படி கதை செல்லும்‌ இந்திய மரபால்‌, பாலகாண்ட அயோத்தியா 
காண்ட நிகழ்ச்சிகளை கேரில்‌ கண்டு அனுபவிப்பது போன்ற 
உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிற (53). 
கதைக்குத்‌ தேவையில்லாததே பரசுராமன்‌ கர்வபங்கம்‌, 
ஆயினும்‌ இராமன்‌ வில்லாற்றலுக்குத்‌ தன்னைரில்லாச்‌ சான்று 5 
அது விளங்குகிறது. மேலும்‌ இராவணனைச்‌ சிறைவைக்த கார்தத 
வீரிய னுடைய ஆயிரங்கைகளை வெட்டி வென்றவன்‌ பரசுராமன்‌. 
அவன்‌ வலியை இராமன்‌ அழித்தொழித்ததால்‌, இராவணவதம்‌ 
அவனுக்கு இயலுவதே என்பதை விளங்கச்‌ செய்யும்‌ வசையில்‌ 
காவியப்‌ பொருளுடன்‌ ஓன்றுகறத(73), ஆரண்ய, இலங்கை 
நிகழ்ச்சிகள்‌ காவியத்தில்‌ சிறப்பிடம்‌ பெறுவதால்‌, முன்னிகழ்ச்சி 
யான அயோத்‌்தீக்கதையை அளவோடு ஈடத்தவேண்டும்‌. எனவே 
கன்யாசுல்கச்‌ செய்தியை. அராவி நீக்குவான்‌ கம்பன்‌ (74). கூனி 
வந்து, இராமன்‌ வேறு பரதன்‌ வேறு. என்பதனைக்‌ காட்டினாள்‌. 
அதன்‌ அடிப்படையில்‌ அவளை. அழிவு சூழும்‌ வழியில்‌ உந்தித்‌ 
ஜூ இனத்தின்‌ கயமையால்‌ தூய்மை இவ்வாறே. கெடும்‌ 
76). 
சூர்ப்பணகையீடம்‌ அவள து ஆவலைத்‌ அரண்டுவான்‌ போல்‌ 
விளை யாட்டாகப்‌ பேசுவதும்‌ பாட்டுடைத்‌ தலைவனு க்கும்‌ பழுதாகி 
வீடும்‌. ஆனால்‌ அரக்‌ ஆசையால்‌ வந்தனளலலள்‌, அரசியல்‌ 
ரூழ்ச்சிக்காரியாகவே நண்ணினாள்‌ என்று எண்ணியே இராமன்‌ 
இப்படிப்‌ பேசுகிறான்‌ என்பது கம்பன்‌ நிகழ்த்‌ தும்‌ காட்டி, இவ்‌ 
வாறு தலைவனுக்குக்‌ குறை நேராத வகையில்‌ தத இச்சை 
கொண்டி தையலைக்‌ கேலி செய்யும்‌ காட்சியை அமைப்பதல்‌ 


304 கம்பன்‌ ஆய்வடங்கல 


வெற்றிபெறுதிறான்‌ கம்பன்‌(87). இராம. இராவணப்‌ போரில்‌ 
வாலி நட்புக்கு உண்மையாக ஈடந்து கொண்டான்‌ எனில்‌, 
இராமனை எதிர்க்கும்‌ இவினையாளனாக வேண்டும்‌. இதையெல்‌ 
லாம்‌ தீர்க்க தரிசனத்துடன்‌ உன்னியே இராமன்‌ செயலாற்‌ 
நினான்‌ என்று துணி௫ிருன்‌ வாலி(100). 

இறைவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ உள்ள தொடர்பை வெவ்‌ 
வேறு கோணங்களில்‌ இனங்காண கம்பன்‌ முனைகிறான்‌(125). 
மந்திராலோசனை வாதத்தில்‌ பங்கு கொள்வோரில்‌ இராவணன்‌, 
கும்பகருணன்‌, விபீடணன்‌, இந்திரசித்து ஆகிய கால்வரே உயிர்த்‌ 
தீளீர்ப்போடு காட்சிதருகின்‌ றனர்‌. ஏனையோர்‌ எவரும்‌ தனிப்பண்‌ 
புடையோராக விளக்கம்‌ பெறாது போயினர்‌. இக்காட்சியைக்‌ 
காட்டுவதில்‌ மில்ட்டன்‌ கம்பனை மிஞ்சுகிறுன்‌. துடிப்பான விவா 
தங்களால்‌ வளம்‌ பெற்ற சட்டசபை அரசியலை நகேரில்கண்டு 
அதன்‌ நுட்பங்களைப்‌ பயிலும்‌ பேறு மில்ட்டனுக்கு வாய்ந்தது. 
கம்பனுக்கு வாய்கீகவில்லை(130). இலங்கை வேந்தன்‌ ஆணவத்‌ 
தால்‌ ஒழுக்கம்‌ துறந்த இழுதையானான்‌ எனினும்‌ தீமை இயற்று 
வதில்‌ கூட நுண்ணறிவையும்‌ கலை உணர்வையும்‌ பயன்படுத்து 
வான்‌. இழிந்த காமத்தையும்‌ கலையாகப்‌ பயின்றவனாக இவன்‌ 
மைதிலியிடம்‌ பேசுவான்‌ (178), எதிர்த்‌ தலைவனுக்குரிய ஏற்றம்‌ 
தந்து அறத்துக்கும்‌ கடவுட்‌ கருணைக்கும்‌ விழுப்பம்‌ தருவதில்‌ 
கம்பன்‌ மில்ட்டனை விஞ்சுகிறுன்‌. 

துறக்க நீக்கத்தில்‌ தலைவன்‌ என்று ஒருவனைச்‌ சொல்ல 
முடியாதவராகிறோம்‌. இராமவதாரத்தில்‌ இந்தக்குறை நேர 
வில்லை. எதிர்பாராத இருப்பத்தினால்‌ எழும்‌ ஆர்வத்தோடு 
மீண்டும்‌ அக்கினிப்‌ பிரவேசக்‌ காட்சிப்பாடல்களைப்‌ படிக்கிறோம்‌. 
அறத்தின்‌ தலைவன்‌ என்றும்‌, புலவர்‌ புந்தியான்‌ என்றும்‌ கருணை 
உள்ளத்தான்‌ என்றும்‌ கவி கூற்றாக இராமனைக்‌ குறிப்பிட்டு 
அவன்‌ பூண்ட கொடுமையில்‌ கரந்திருந்த காதலையும்‌, கருணையை 
யும்‌ ஞானத்தையும்‌ கம்பன்‌ சுட்டுவதைக்‌ காண்கிறோம்‌(239) 
பின்னுரையில்‌ கம்பன்‌ வாழந்த காலம்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
தருறொர்‌. இந்நூலுக்கு: சா, கணேசன்‌ வாழ்த்துப்பா வழங்கு 
யுள்ளார்‌. 
614, கம்பனும்‌ மில்ட்டனும்‌ (63--70) 
இலக்கியச்‌ சுவை: ப ஜீவானந்தம்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, 6/30. மவுண்ட்ரோடு, 

சென்னை-2, மு.ப, மார்ச்‌ 1961 விலை ரூ. 2 

ஜனசக்தியில்‌ இரு. எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌ எழுதிய “கம்ப 
னும்‌ மில்ட்டனும்‌' என்‌ ற$.நூலிற்கு ஜீவா எழுதிய மதிப்புரை. 


ஒப்பியல்‌ 0] 


"கம்பன்‌ பற்றிய புகமுரைகள்‌, குறிப்பிடத்‌ தக்க பஇப்புகள்‌ 
ஆகியன கூறி, *மில்ட்டனோடு கம்பனைக்‌ கொண்டு வந்து நிறுத்தி 
ஓப்புமைகளையும்‌ அலசிக்காட்டி, கம்பகாடான்‌ ஏற்றத்தைப்‌ புதிய்‌ 

பார்வையில்‌, புதிய முறையில்‌, புதிய பாணியில்‌ சொல்கிறாச்‌! 
என்ற தன்‌ கருத்தினையும்‌ கூறுகிறார்‌. 
‘615. Kamban and Milton (A Comparative Study) 

S$. Ramakrishnan 
Thesis submitted to Madurai University for the Ph,D Degree. 

July 1973 

Chapters: The two poets in their rilicus, The Epic Tradi- 
tion, The Prologues, Kosala and Paradise, The Rising action 
of the Ramayana, some Problems of the Rising action of 
Paradise Lost. The Crises of two epics, The Catastasis of 
the Ramayana, The denonements of the two epics., The age of 
Kamban - Appendix, Notes and Select bibliography. 

1t was the first fullscale attempt in the field of compara- 
tive literature in Tamilnad. Part Iof the thesis deals with 
preliminaries. Chap. I relates the two poets to their milions and 
seéks to throw light on the parallels between to the poet’sout- 
looks and their epics. Chap 11 makes a brief study of the epic 
tradition - Critical and creative, Indian and western in so far 
as it is releveant to an understanding of the two epics and to 
their comparison, The discussion of the epic tradition includes 
a study never before undertaken of the organic structure of 
Cillapatikaram, 80 that its influence on Kamban which is next 
only to that of Valmiki’s epic may be made clear. A critical 
reconsideration of Miss, Helen Cardner’s significant insight 
into the influence of Elezebethan drama on Milton's Epic 18 
also attempted, 

The thesis tries to tackle some of the Vexed problems 
connected with the epic age. The technique of plunging in 
medias res and epic unity. Part Il opens with a comparison 
of the prologues to the two epics and it throws a new light on 
the role of the invocations, After comparing the two poet’s 
Visions of perfection (Kamban’s) Kosala, a communist Utopia 
and Milton's paradise of unfallen humanity), the thesis 
plunges into a Comprehensive study of the studied mechani. 
cally ‘in isolation from themes, characters and imagery. 
While Chap, VII makes a structiral comparison ‘of ‘the crises 

௧-20 


நீட்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


and Chap, IX of the denouements, the rising actions of the 
two epics are studied separately in Chap, Vand VI and the 
Catastasis of the Ramayana’'is dealt with the Chap. VIII, 


‘~ Every where attention is drawn to the parallels and contr- 
asts between the two epics in characterisation theme and ima- 
gery. Thus the thesis seeks to present the organic structures 
of the two epics and illuminate theme by comparative study. 
At the sametime, inview of the.enormous advances made in 
Milton criticism (in contrast to the big lag in Kamban criti- 
cism), the structure of Milton’s epic 18 not discusses in such 
detail as that of Kamban’s epic. Thus, the mcre repetition 
of what has been preceived and said by others is evoided as 
far as possible, Last but not the least the thesis has in a 
sense grown into a comparative study of Valmiki and Kamban 
as well, since Kamban’s epic cannot be fruitfully studied in 
isolation from [18 Sanskrit source, In the appendix an attempt 
is made to settle the question of Kamban’s date and give the 
conclusion as 9th cent.. 


616. The Exordiums of Kambaramayanam and Milton’s Para= 
dise Lost—a study(394—399) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற ஒன்பதாவது 
கருத்தரங்கு ஆய்வுக்கோவை, தொகுதி 1, ௮. ௮. மணவாளன்‌ 
While the invocation has been conventional with the west= 
ern epics to expressly beseech the muse, etc., to assist ithe 
poets in their works, KR merely affers prayer to the deity. 
The prayer of course implies a favour, i.e. to guide him through 
the work of creation(394), The muse in voked in KR is 
neither like a classical muse, a purely inspirational one nor 
like Miltons, KR invokes the Lord Supreme Himself and: 
not any muses of lower denomination. Milton’s initial in 
vocatory passage contains the argument of the epic in nute 
shell. Kamban’s exordium does not speak of such argument, 
Popularity of the story it seems probable, might his dissuaded 
Kamban form giving an account of the argumeni(396). Besides 
the invocation propor and the argument, Milton has initiated 
a tradition of personal digression which 18. also in KR. KR 
pays obeisence to buman_authority also, where as PL does not 
-doso, The exordium in KR consists of eleven stanzas : at the 
beginning of the epic from 8 separate Section detachable withs 


அுகீராதி ௮08 


but detririént {6 the action of epic, Milton's PL, dogs pot 
speak in any of its exordiums of the sources meterial for his 
epic, On the other hand KR not only speaks of its source the 
Ramayana of Valmiki, but is all praise for the work and 
Kamban is all admiration and reverence for Valmiki(399). 
617. கம்பன்‌ கவிதை (66-75) ்‌ 
அவிஞன்‌ குரல்‌ (இலக்யெக்‌ கட்டுரைகள்‌) வி. ஆர்‌. எம்‌ செட்டி 
ட யார்‌. 8, 4.) ஸ்டார்‌ பப்ளிகேஷன்ஸ்‌, :0. 5, புதுச்சர்தைத்‌ 
தெரு, காரைக்குடி; மூ. ப. குலை. 1955; ரூ.3. ன்‌ 
ஷேச்ஸ்பீயரின்‌ சாடகச்சுவையும்‌, மில்ட்டனின்‌ காம்பீரியமும்‌, 
பைரனின்‌ விருவிருப்பும்‌, £ட்ஸின்‌ அணிஈடையும்‌, டெனிஸனின்‌ 
,இசையோவியமும்‌, ஷெல்லியின்‌ பாடிமிதந்துசெல்லும்‌: ஓசை 
நடையும்‌ வேர்ட்ஸ்வொர்த்தின்‌ சடர்ஈடையும்‌, ஹோமரின்‌ 
,வீராவேச2 சுவையும்‌, வர்ஜில்‌ தாந்தேயின்‌ அருளினிமையும்‌ 
கம்பனில்‌ கலந்து குழைந்து இலங்குகின்‌ றன (71). கம்பர்‌ காவியம்‌ 
இரு உணர்ச்சிக்‌ கோபுரம்‌ என்பதனைச்‌ எதை, இராமன்‌ அகியோ 
ரின்‌ பிரிவின்‌ வருத்தப்‌ புலம்பல்களைக்‌ கொண்டும்‌, ஓசையினி 
மையையும்‌ (படுமதகரி சிந்தின) கற்பனை ஈயத்தையும்‌ வடித்து, 
சேக்ஸ்பியரின்‌ கவிதைகள்‌ லவ றழையும்‌ அவற்றுடன்‌ ஒன்ற 
வைத்துக்‌ காட்டுகிறார்‌. 
618, கவி உலகில்‌ கம்பன்‌ இடம்‌ (87-99) 
தென்றல்‌ தந்த கவிதை : தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; மு. ப. 1964; இ. ப. 1971; ரூ. 2-50 
பாதகன்‌ ஒருவன்‌ பெண்ணினுக்குச்‌ செய்யும்‌ இங்கைக்‌ கண்டு 
இயற்கையே துயருரும்‌ நிகழ்ச்சியைக்‌ கம்பர்‌, வான்மீகி, ஹோமர்‌, 
மிலட்டன்‌ என நால்வரும்‌ கூறியுள்ள விதத்தினைக்‌ கூறி, அவற்‌ 
றில்‌ சொல்லுக்குச்‌ சொல்லழகு ஏ ற்றுவ திலே கம்பன்‌ எல்லோரை 
யும்‌ விஞ்சத்தான்‌ செய்கிறான்‌ என்றோர்‌. சுவர்க்கத்‌ இலிருந்து 
அகற்றப்பட்ட சாத்தான்‌ தன்‌ சகாக்களைப்‌: பார்த்துப்‌ பேசும்‌ 
காட்ச, - இலக்குவனிடம்‌ தோல்வியடைம்‌ த இந்திரரித்துத்‌ அன்‌ 
தந்தையிடம்‌ சீதையை விட்டுவிடும்படிக்‌ கோரும்பொமுது கூறும்‌ 
இராவணன்‌ பதிலோடு ஓத்துள்ளது; இதில்‌ கம்பன்‌ உலக மகா 


கவிகளில்‌ சிறந்தவன்‌ என்று ::முடிவு - செய்யப்பெற்ற 
மில்ட்டனையே மிஞ்சித்‌ தலைமைபெறுறோன்‌, 

அகராதி - 

அ. சே. சுந்தரராஜன்‌, கம்பராமாயண அகராதி ஒன்றினை 


உயீர்‌ எழுத்துகளுக்குத்‌ தொகுத்துள்ளார்‌. இவரின்‌ இம்முயற்சி 
முழூமைபெறின்‌ மிக்கப்பயனுடைத்தாகும்‌, 


308. கம்பன்‌ ஆய்வ்டங்கல்‌ 


619. கம்பராமாயணம்‌ அருஞ்சொல்லகராதி (மாதிரிப்‌ பிர) 
தொகுப்பு: ௮. சே. சுந்தரராஜன்‌ 
73-4, ழவீதி, சிதம்பரம்‌; Dec. 1967; பக்‌, :6 
அகரத்தை முதலாகக்‌ கொண்ட சொற்களை இதில்‌ தொகுத்‌ 
துள்ளார்‌. 
620. ஸ்ரீமத்‌ கம்பராமாயண அகராதி (தொகுதி-1. ஆ--ஒள) 
ஆ. சே, சுந்தரராஜன்‌ B.A, 
79. பெருமாள்கோவில்‌ தெரு, பாண்டிச்சேரி; சூலை 1971; 144 
1241649391; ரூ. 15 
அணிந்துரைகள்‌ 14பக்‌. முகவுரை 15பக்‌. செய்யுட்களின்‌ 
மாற்று எண்‌ அட்டவணை 1-16 பக்‌. அகராதி 1-391 பக்‌ 
Dr. மு. வ, க. ௪. அருள்சர்தி, கி. வா. ஐ; கிறாபானந்தவாரி, 
ஏ. வி. சுப்பிரமணிய அய்யர்‌, சி. கணபதிட்பிள்ளை, சா. கணேசன்‌, 
வெள்ளைவாரணனார்‌ ஆகியோரின்‌ அணிர்‌ துரையும்‌, தெ.பொ. மீ, 
அவர்களின்‌ முரவுரையம்‌ கொண்டது. மேலும்‌ முன்னுரையில்‌ 
ஆசிரியர்‌ நான்கு கம்பராமாயண வழிநூல்கள்‌ பற்றி கூறுறொர்‌. 
மோரூர்‌ அந்தப்ப ஈலலதம்பிக்‌ காங்கேயன்‌ என்னும்‌ கொடை 
வள்ளல்‌ வீருப்பத்திற்ணெங்‌ட, முத்தமிழ்ப்‌ புலவராகிய பத்தர்‌ 
பாடி எம்‌ பெருமான்‌ கவிராயர்‌ தக்கை யென்னு ம்‌ இசைப்பாவினால்‌ 
3245 பாடல்களாக 17ஆம்‌ நூற்‌. பாடித்‌ தந்திள்ளனர்‌. நூல்‌ 
இன்னும்‌ அச்சிடப்படவில்லை. பாரதியப்பன்‌ என்பவரால்‌ 
இயற்றப்பட்ட இராமசெயம்‌ (இராமாயண இருப்புகழ்‌) முழு 
வதுமாக அச்சிடப்படவில்லை. இராமகாடகக்‌ சர்த்தனைகளை 
சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌ பாடியுள்ளார்‌. 4000 பாடல்கள்‌ 
உள்ள இராமாயண வெண்பா மற்றொன்றாகும்‌. கம்பராமாயணப்‌ 
பதிப்புகள்‌ பற்றியும்‌ கூறுகிருர்‌. அண்ணாமலை, வை. மு. கோ, 
கலாஷேத்திரம்‌, எஸ்‌. ராஜம்‌ ஆயெ பதிப்புகளை பயன்படுத்தி 
அகராதியை அமைத்துள்ளார்‌. | 
ஒருசொல்‌ உணர்த்தும்‌ பொருள்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
உதாரண மேற்கோள்‌ பெரும்பாலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. பல 
இடங்களில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட உதாரணங்களும்‌, அதற்கும்‌ 
அதிகமாக இருப்பின்‌ வரும்‌ இடம்‌ மட்டும்‌ குறிக்கபபட்டுள்ள த்‌, 
எப்படி அகராதியைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்பது பற்றியும்‌ 
தீருகிறார்‌. ஏறக்குறைய 5290 சொற்கள்‌. பிழையும்‌ திருத்தமும்‌ 
கொடுத்துள்ளார்‌. எந்தப்‌ பதிப்பில்‌ எந்த எண்‌ என்பதற்கு எண்‌ 
அட்டவணை கொடுத்‌ தள்ளர்‌. 
- பொது 
"மேற்கண்டவற்றுள்‌ அடங்காது தனித்த நிற்பன இப்பகுதி 
மில்‌ அமைக்கப்பட்டுள்ள.  ஈச்சுமுறி - (கும்பன்‌ கெடுத்த 


பொது. 309 


காவியம்‌), சொ. முருகப்பன்‌ (கம்பர்‌ காவியம்‌) எஸ்‌, வையாபுரிப்‌ 
பிள்ளை (கம்பன்‌ காவியம்‌) நாமக்கல்‌ கவிஞர்‌ (காந்தியடிகளும்‌ 
கம்பகாட்டாழ்வாரும்‌) 5. Singaravelu (The Ramayana and its 
influence in the literature Drama and Art of south and south 
east Asia), V.V:S. Aiyar (Kambaramayana A Study) 
ம.பொ. சிவஞானம்‌ (கம்பர்‌ கவியின்பம்‌), எம்‌. எம்‌. இஸ்மாயில்‌ 
(கம்பன்‌ கண்ட இராமன்‌) தே. சொக்கலிங்கம்‌ (இராமயணத்‌ 
அம்மைப்போர்‌) ட்ப எண்ணக்‌ குவியல்கள்‌ இங்குச்‌ 
சுட்டத்தக்கன, 


621. Kampanology 
.C. S, Brito: Siddhanta Deepika Vot, III. (1900) 1௦ & 11— 
220-222 
It deals with the semantic side of some words used in 
Kambaramayanam, Though doubtful of its total valus, for 
‘individual words, the study is quite interesting. 


622. இராமாவதாரம்‌ (136-139) 
செந்தமிழ்‌ : தொகுதி--1; உ ரர. இராகவையங்கார்‌; (1902-1903) 
கம்பன்‌ தான்‌ எழுதிய நூலுக்கு வைத்தபெயர்‌ இராமா 
வதாரமே என்பதனைச்‌ சான்றுகாட்டி நிறுவுகிறார்‌. புறத்திரட்டு 
நூலுள்‌ -காணப்படும்‌ “எய்தவின்னல்‌ வந்த போழதி யாவ 
ரேனும்‌”, 'மேவுகான மிதிலையர்கோன்‌ மகள்‌” முதலிய பாடல்கள்‌ 
இடைச்‌ செருகல்கள்‌. முன்னால்‌ இருந்ததாகக்‌ கூறப்படும்‌ 
இராமாயண நூலின்‌ செய்யுளாக அவை இருக்கலாம்‌ என்றோர்‌. 


623. கம்பர்‌ குறித்த தமிழ்ப்‌ பெருமை (395.407) 
செந்தமிழ்‌ தொகுதி: ரா. இராகவையங்கார்‌; 1904-1905 
மாதுலன்‌ (மகட்‌ கொடுத்தானுக்கு வழங்கும்‌ சொல்‌), 
இராமன்‌ சீதை காதல்‌ மணம்‌, இராவணன்‌ பன்னசாலையோடு 
சதையைக்‌ கவர்தல்‌, தமிழின்‌ பெருமை கூறுமிடங்கள்‌, தமிழ்‌ 
நாட்டின்‌ பெருமையுரைத்‌ தல்‌ முதலியவற்றால்‌ கம்பர்‌ தமிழ்‌ காட்‌ 
டின்‌, மொழியின்‌ பெருமையைக்‌ கூறியுள்ளமையைக்‌ குறிப்பீடு 
கிறார்‌. இக்கட்டுரைக்குத்‌ தொடர்ச்ச இல்லை. 
624, கம்பராமாயண நீதிச்செய்யுட்கள்‌ 
ஆனந்தபோ னி: பூ. ஸ்ரீகிவாசன்‌; சூலை 1922, சன, மார்ச்‌, சூன்‌. 
்‌ சூலை, செப்‌. 1923. 
நாட்டு: 10, தாடகை வதை: 15, 43, 67, 72, வேள்வி; 29, 30, 
33, வரைக்காட்‌சி; 20, உலாவியற்‌: 19, மந்திர; 21, மக்தரை 
சூழ்ச்சி: 21, இளை கண்டு நீங்கு; -106, 107-114,. அகத்திய. 14, 
வாலி வதை 112, ட்சந்தை! 62, 95, காட்சி: 72, சங்கரர்‌. வதை: 


516 கம்பன்‌ ஆய்வம்ங்கல்‌ 


58, பண்ிவீட்டு: 96, 98, விபிடணடைச்சல: 123, 128, வருணனை 
வழிவேண்டு; 80, சேது பந்தன: 20, 53, மகுடபங்க? 91, முதற்‌ 
'போர்புரி: 249, இராவணன்‌ வதை 124, 129 முதலிய பாடல்களைத்‌ 
தொகுச்து, மேற்கோள்களுடன்‌ விளக்கிக்‌ காட்டுகிறார்‌. இதன்‌ 
'பின்‌ உச்சர காண்டத்தினின்றும்‌ பாடல்க்ளைத்‌ தொகுத்‌.துள்‌ 
ளார்‌. i 
625. கம்பர்‌ கவியின்‌ செந்தமிழ்‌ இன்பம்‌ (273-279) 
ஆனந்த போதினி; தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌; அச்‌, 
1932 

. கம்பரின்‌ தமிழ்ப்பற்று, நாட்டுப்பற்று, தமிழ்காட்டுப்‌ பண்‌ 
பினை (சதை உடன்‌ காடேகுவது கற்பு நிலை) ஆளும்‌ திறம்‌ ஆய 
வற்றைக்‌ கூறுகிறார்‌. 
626. கம்பர்‌ '' 
ம்‌ அச்‌ ஏ. சி. பால்நாடார்‌ 
கரந்தைத்‌ தமிழ்ச்சங்க வெள்ளிவிழா வெளியீடு, 1938 

9-ம்‌ நூற்‌. திருவழுந்தூரில்‌ உவச்சர்‌ குலத்திலே பிறந்தார்‌. 
சின்‌ சொற்கடந்தோன்‌ வடசொற்கலைக்கெல்லை தேர்ந்தரன்‌” 
என்று கதாநாயகனுக்கு உரைத்தது அவருக்கே பொருந்தும்‌. 
கம்பர்‌ குறித்த பாவின்‌ தன்மைகளனைத்தம்‌ அவர்‌ நரலகத்தே 
உள்ளன. ராமனின்‌ பேராண்மையும்‌, சீதாதேவியின்‌ கற்புநிலை 
யும்‌, சூர்ப்பசகை இராவணன்‌ இவர்களின்‌ நெறிதவறிய காமமும்‌, 
அதனால்‌ அவர்களின்‌ குலத்‌திற்குண்டான நாசமும்‌ காவியத்‌ தின்‌ 
முக்கிய ' பொருளாகும்‌. கம்பராமாயணத்தையே சுருக்கமாகக்‌ 
கூறியுள்ளார்‌. 


627. பாளையங்கோட்டை ஸ்ரீமத்‌ கம்பராமாயண ஆராய்ச்சிக்‌ கூட்டம்‌ 
நினைவுமலர்‌ 
அக்‌, 1939, 1342 பக்‌. 


ராமாயணம்‌ (9. வீரபாகுப்பிள்ளை) 1 V111, ஆழ்வார்கள்‌ 
அருளிச்‌ செயலமுதமும்‌ கம்பர்‌ கவியமுதமும்‌ 1-26, ஸ்ரீமத்‌ கம்ப 
ராமாயண: ௩ீதிமணிகள்‌ (வி. சின்னத்தம்பியா பிள்ளை) 27-42 

ஒரு தமிழ்மகன்‌ கம்பராமாயணத்தைப்‌ படிக்கவில்லையானால்‌ 
அவன்‌ தமிழ்‌ மொழியின்‌ செம்பாதி அழகை. இழந்து விடுகன்றா 
னென்று சொல்லவேண்டும்‌(11). வீரராகவ முதலியார்‌ என்பவர்‌ 
கம்பராமாயணம்‌ முழுமையையும்‌ நெட்டுருப்‌ பண்ணியிருந்தார்‌ 
(1. இலங்கையை அரசாண்ட பரராச சேகரரீடம்‌ கம்பராமா 
யண அவதானம்‌ செய்து யானைக்கன் றும்‌ வள்நாடும்‌ பரிசில்‌ பெற்‌ 
ர). இத்துடன்‌ கம்பன்‌ பர்டல்களில்‌' சிலவற்றின்‌ சவிநயத்‌ 
இனையும்‌ காட்டுறோர்‌. எனினும்‌" இம்முதல்‌ கட்டுரை முற்றுப்‌ 
பெறவில்லை. அடுத்த கட்டுரை கம்பரை வைணவராக; காப்புச்‌ 


பெரது 311 


செய்யுட்களிலிருந்து ஆறு சான்றுகளும்‌, நூலிலுள்ளிருந்து 37 

சான்றுகளும்‌ தந்து காட்டுகிறார்‌. கம்பராமாயாணப்‌ பாடல்களின்‌ 

தொகுப்பே கம்பராமாயண நீதிமணிகள்‌ ஆகும்‌, 

628. கம்பர்‌ யார்‌? 
டி: கே. சிகம்பர முதலியார்‌ 


புதிமைப்பஇிப்‌ கம்‌; 3, கோவிந்தப்ப நாய்க்கன்‌ தெரு, சென்னை, 
மு. ப. 1941; 124; ரூ. 1 
கம்பரும்‌ உலகக்‌ காட்சிகளும்‌ [ச 1-14), கம்பரும்‌ மக்கள்‌ இயல்‌ 
பும்‌ (1520), கம்பரும்‌ நாடகப்‌ பண்பும்‌ (28-40), கம்பரும்‌ உடல்‌ 
வனப்பும்‌ (41-50), கம்பரும்‌ நீதி நெறியும்‌ (51-60), கம்பரும்‌ 
அவதாரத்‌ தத்துவமும்‌ (61-73), கம்பர்‌ கவிக்கு வந்தவினை (74— 
99) பாட்டினால்‌ வந்த தலைக்கிறக்கம்‌ (101-124). 


கம்பர்‌ உலகக்‌ காட்சிகளை வருணிக்கும்போது ஏதாவது ஒரு 
மனுஷ பாவத்தை உள்ளே ஏற்றி விடுவார்‌(6), கம்பருடைய 
வருணனா சக்தியை, கவியின்‌ நாலடியையும்‌ சேர்த்து முழு உருவ 
மாகப்‌ பார்த்தால்தான்‌ தெரியும்‌(8). யுத்த தேவதை கொலு 
வீற்றிருக்கும்‌ போது இலக்குமி தேவியும்‌ கேவலமாகத்தான்‌ 
கருதப்படுவார்கள்‌. யுத்தம்‌ என்பது உலகத்தை விட்டு என்று 
நீங்குமோ அன்றுதான்‌ உலகத்துக்குச்‌ செல்வமும்‌ சேமமும்‌. 
அப்படி ஒரு ராஜ்யம்‌ வேண்டும்‌ என்பதே கம்பருடைய லட்சியம்‌ 
(27). நாடகத்தில்‌ அனுபவிப்பது இரண்டு விஷயங்கள்‌ ஒரு 
இதயபாவம்‌ மற்றொரு இதய பாவத்தைத்‌ தாக்கும்போது எழுறெ 
சொல்‌ ஒன்று . (சான்று: கும்பகர்ணன்‌-இலக்குவன்‌ வீரவுரை 
போர்க்களத்தில்‌). இரண்டாவது செயல்‌ அல்லது மெய்ப்பாடு, 
(சான்றாக ராமன்‌ வருகறானென்ற செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ 
பரதன்‌ உள்ளத்தில்‌ உண்டாகும்‌ மெய்ப்பாட்டினை அவன்‌ 
அடைந்த நிலையில்‌ காட்டுஇரர்‌). 

சக்தியோடு உயர்ந்த மனப்பண்பும்‌ சேர்ந்துவிட்டால்‌ அந்த 
உடலுக்கு உண்டாகிற அழகு மிகவும்‌ மாற்று உயர்ந்‌ ததாகப்‌ 
போய்‌ விடுற (43), வீரன்‌ ஒருவன்‌, வீர தத்துவம்‌ படைத்த 
சிறந்த உருவத்தைப்‌ பார்த்துவிட்டால்‌ அவனுக்கு வருகிற ஆனக்‌ 
'தத்தைச்‌ சாமானிய மக்கள்‌ உணரமுடியா த(45) என்று இரா 
மனைக்கண்ட சுக்கிரீவன்‌ சொற்களை உதாரணமாகக்‌ காட்டுகிறோர்‌. 
ஆனந்தத்திலும்‌, சிருங்காரத்திலும்‌, கலியாண கோலத்திலும்‌, 
தவக்கோலத்திலும்‌ இகழ்ந்த சதையின்‌ அழகைக்காட்டி சதை 
யினுடைய அதிசயமான பெண்‌ தன்மை, ஆண்தன்மையைவீட 
எவ்வளவோ இறந்து விட்ட த(49) என்றெர்‌. சொல்லில்‌ மட்டு 
மல்ல செயலிலும்‌. மனங்கட்டுப்பட்டே இடகீகிற துட அதுதான்‌ 


312 கம்பன்‌ ஆய்வயங்கல்‌' 


நீதி தருமம்‌ என்றுகூறி சான்றாகப்‌ பர தனையும்‌, நியாய்‌ உணர்ச்சிக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டுள்ள ஒருவன்‌ அகியாய உலகத்தில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டால்‌, அவன்‌ மனத்திற்கு ௮ துபோல்‌ ன்பம்‌ கொடுக்கக்‌ 
கூடியது வேறில்லை(58) என்று, அதற்கு வீபீடணனையும்‌ சரன்‌ 
முகக்‌ .காட்டுரறோர்‌. 

அடைக்கலமாக வுந்தவன்‌. நமக்கு விரோதமாகத்‌ திரும்பி 
வீடுஒருன்‌ என்றா லும்‌ அதனால்‌ ஈமக்கென்ன ஈஷ்டம்‌ என்‌ னும்‌ 
இராமனுடைய மனப்பாங்கே நீதியிலெல்லாம்‌ நீதியாம்‌. கடவுள்‌ 
தத்‌ துவத்‌திலேயே மனதைத்‌ திளைக்கச்செய்து கொண்டிருக்கும்‌ 
வசிஷ்டர்‌, ராமனைக்‌ கடவுளம்சம்‌ என்று எண்ணுவதிலும்‌ 
சொல்லுவதிலும்‌ பொருத்தம்‌ உள்ள த(68), வீரவழிபாட்டின்‌ 
வர்மிலாகக்‌ கம்பர்‌ இசாமனைச்‌ கடவுளாக்கினார்‌. என்பது ஆசிரியர்‌ 
கருத்‌ து(72) கம்பராமாயாணத்தில்‌ உள்ள இடைச்செருகலான 
பாடல்களைச்‌ சுட்டி அவற்றைக்‌, கவிக்கு வந்த வினையாகக்‌ காட்டு 
கிறார்‌. கம்பரைப்‌ படிப்பதற்காக இலக்கணம்‌, நிகண்டு, அகராதி 
படிக்கவேண்டாம்‌. வாழ்க்கையிலுள்ள தத்துவங்களையெல்லாம்‌ 
படிக்க வேண்டும்‌ என்பது ஆசிரியர்‌ -கருத்து(98) ஆவின்‌ 
கொடைச்‌ -சகரர்‌ ஆயிரத்து நூறொழித்து” எனும்‌ பாடலைக்‌ 
கொண்டு கம்பன்‌ காலத்தைக்‌ கணக்கிடுவது தவறு, சகரர்‌ 
ஆயிரத்து நூறு என்றால்‌ ஏதாவது ஒரு கூட்டத்தைத்தான்‌ 
குறிக்கும்‌. ஆண்டைக்‌ குறிக்காது (117) சாலிவாகன சகாப்தம்‌ 
எண்ணூற்றேழில்‌ நூல்‌ அரங்கேற்றப்பட்டது எனலாம்‌.(113). , 

எளிய ஈடையில்‌ விரிவான விளக்கங்களுடன்‌ இனிமையாகத்‌ 
தன்‌ கருத்துகளைக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. 


629. சூர்ப்பணகையின்‌ மகன்‌ (3.116-3.165) 


ஸ்ரீ கோபால ிருஷ்ணமாச்சார்யர்‌ அறுபதாம்‌ ஆண்டு நிறைவு 
விழா மலர்மாலை, பெ. ௩. அப்புசாமி ஜயர்‌, அக்‌, 1942 


கம்பனின்‌ பெருமையில்‌ ஈடுபட்ட ஆந்திரர்கள்‌ இதை ஒரு 
யாராயண நூலாகக்‌ 'கொண்டிருக்கிறார்கள்‌ (3101), மலையாளத்‌ 
தில்‌ கம்பராமாயணத்தை கடிப்பதற்கென்று மண்டபங்கள்‌ 
கட்டப்பட்டிருக்கன்‌ றன. (வெர்‌ கூறியுள்ள ஏடு பாலக்காட்டுப்‌ 
பக்கத்துப்‌ பிரதியாகும்‌) சூர்ப்பணகைப்‌ படலத்தைக்‌ கொடுத்து 
வேறுபாட்டைச்‌ சுட்டுகிறார்‌. இங்கு வான்மீகியும்‌. கம்பரும்‌ 
காட்டாத சம்புகுமாரன்‌ என்பவனைச்‌ சூர்ப்பணகையின்‌ மகனாக 
சிருஷ்டித்து அவனை இலக்குவன்‌ தவறுதலாகக்‌ கொன்று விட்ட 
காக அமைத்துள்ளனர்‌. 


630. அரக்கர்‌ தமிழரா? 
தமிழ்ப்பொழில்‌; ஆர்‌. பி. சேதுப்பிள்ளை; ஏப்‌. 1943; புக்‌, 1890 


பொது 313 


இக்கட்டுரை; 6-4-43 அன்று கரந்தை தமிழ்ச்சங்கப்‌ பெரு 
மன்றத்தில்‌ ஆற்றிய விரிவுரையின்‌ சுருக்கமாகும்‌: போர்க்களத்‌ 
தினைக்‌ : காட்டி சீதையை உளம்‌ கலியச்‌ செய்தது; சீதை, 
இராவணன்‌ என ஐயம்‌ கொள்ளச்‌ கூடாது என்பதற்காக அவன்‌ 
அறியாத திராவீடமொழியில்‌ அனுமன்‌ பேசியது, வடமொழி 
யிசையாகய சாமகதம்‌ பாடியது அடியவற்ை றச்‌ சட்டி 
இராவணன்‌ தமிழன்‌ அன்று என்கிறோர்‌. கும்பகர்ணன்‌, “ஆரிய” 
என வீளித்தல்‌ புலத்தியன்‌ மரபு தன்மரபு எனக்‌ கூறுதல்‌ ஆகிய 
வற்றால்‌ அரக்கர்கள்‌ ஆரியகுலத்தவர்‌ என்கிறார்‌. இராமன்‌ தென்‌ 
சொற்கு எல்லை சேர்த்தான்‌ என்பதால்‌ திராவிடன்‌ எனக்‌ 
கொள்ளினும்‌ இழுக்காகாது(19). இக்கட்டுரையின்‌ முடிவில்‌ 
தலைவர்‌ முடிவுரையாக (கா. மு. வேங்கடசாமி நாட்டார்‌) தொல்‌. 
வரையறுத்த தமிழ்‌ எல்லைக்கப்பாற்பட்ட காட்டில்‌ இராவணன்‌ 
வாழ்ந்தான்‌. சோதிட நூலார்‌ 'தேவகணம்‌, மனிதகணம்‌ இராக்கத 
கணம்‌ என்பதால்‌ அரக்கர்‌, ஆரியருமல்லர்‌, தமிழருமல்லர்‌. 
-இரக்கமென்ற ஒரு பொருளிலா அரக்கர்‌, அறம்புகா இலங்கை 
ன்றது கவியின்‌ உயர்வு ஈவிற்சி கூற்றும்‌. சோழர்களும்‌, 
தசரதன்‌ குடியினரும்‌ சூரிய குலத்தவரென்றே வழங்கப்படு 
இன்றனர்‌. ஆதலின்‌ இருகுடி.யீனரும்‌ ஒருகால்‌ வழிவந்தவர்போல்‌ 
தோன்‌ றன்‌ றனர்‌(20) என்று கூறியுள்ள தும்‌ அமைந்துள்ள து. 
631. ஸ்ரீராமர்‌ தியாகம்‌ (காடகம்‌) 
சுத்தானந்தபாரதியார்‌ 
அன்புகிலையம்‌; இராமசந்திரபுரம்‌; 1946, 106 
்‌ மிதிலையில்‌ சதையின்‌ இருமணத்திலிருந்து இராமன்‌ சித்ர 
கூடம்‌ ஏகுதல்‌ வரை முழுரிலையில்‌ கம்பனின்‌ வாய்மொழிகளை 
வைத்து இந்காடகத்தினை ஆக்கியுள்ளார்‌. ஒரோரிடங்களில்‌ 
அடிக்குறிப்பில்‌ வால்மீகி, அளசியிடமிருக்து கம்பர்‌ வேறுபடு 
.வதைச்‌ சுட்டுவது சிறப்பிற்குரிய து. (பக்‌, 26, 65, 89) இடையில்‌ 
எடுத்தாண்டுள்ள பாடல்களுக்கு அருஞ்சொற்‌ பொருளும்‌ 
அதனடியில்‌ கொடுத்துள்ளார்‌. அரிய, இனிய கம்பன்‌ கலைகாடகம்‌ 
என்று நூலாசிரியர்‌ கூறியிருப்பது பொருத்தமே. 
632. கம்பரச ஆராய்ச்சி 
கு. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 
“கம்பர்‌ பதிப்பகம்‌; 28, முத்துகிருஷ்ணன்‌ தெரு; கொண்டித்‌ 
தோப்பு; சென்னை-3; மு. ப.செப்‌. 1949; 104187 ்‌ 
மூகவுரை--8, முன்னுரை-9-10, அயோத்திமக்களின்‌ 
இயல்பும்‌ கம்பர்‌ கவித்துவ பண்பும்‌ 1-44, விருந்தின்‌ விளக்கும்‌ 
45-66, கம்பகாடகம்‌ 67-91, நல்ல எழுத்தாளர்‌ 92-108, “கம்ப 
சிருட்டி ' 109-120, பேசுவது மானம்‌ . இடைபேணுவது ' காமம்‌ 
121-135, கம்புசித்திரம்‌ 136-148, கம்ட சூத்திரம்‌ 149-158௭ து காம 


ந்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


ரசம்‌ 159-187, முதலிம தலைப்புகளின்‌ 8ழ்‌; 9, என்‌. அண்ணாத்‌ 
துரையின்‌ “கம்பரசம்‌” எனும்‌ நாலுக்கு மறுப்புரைக்கின்றார்‌. 
கம்பரசத்தில்‌ கம்பரை வரம்பிகந்து இழித்‌ துரைக்கும்‌ திறங்‌ 
கள்‌ மிக்குக்‌ காணப்படுகின்றனவேயன்றி ஆராய்ச்சித்‌ திறம்‌ 
காண்பதற்கு அரிதாகவே இருக்றது(6), என்று, கா. ர. 
கோவிந்தராஜ முதலியார்‌ முகவுரையில்‌ கூறியுள்ளார்‌. முன்னு 
ரையில்‌ நூலாசிரியர்‌, *கம்பருடைய கவிகள்‌ காமரசம்‌ நிரம்பிய 
தென்று சி. என்‌. அண்ணாத்துரையார்‌ தவறாக உணர்ந்தமைக்குக்‌ 
காரணங்கள்‌ பல. அவற்றுள்‌ அல்குல்‌, மேகலை என்னும்‌ சொற்‌ 
களுக்கு அவர்‌ பொருள றியாமை ஒன்றாகும்‌, அவர்‌ அந்நூலில்‌ 
காட்டும்‌ பொருள்‌ கம்பர்‌ கவியின்‌ ரசமற்ற தன்மை. இத்தன்‌ 
மைக்குக்‌ 'கம்பரசம்‌' என்னுந்‌ தலைப்பு எங்ஙனம்‌ குறிப்ப 
தாகும்‌?(2) என்று வினவுகின்றார்‌. கம்பரசத்தின்‌ ஒன்பது பிரிவு 
களையும்‌ ஆராய்ந்து அவற்றை ஒன்றன்பின்‌ ஒன்றாக மறுத்த 
லோடு கம்பர்‌ கவிரசத்தினையும்‌ ஆங்காங்கே விளக்கியுள்ளார்‌. 
கம்பரசத்தில்‌ காட்டப்பட்டுள்ள குறைகளை ஒவ்வொன்றாகக்‌ 
கூறி அவற்றினைத்‌ தகுந்த காரணங்களுடன்‌ மறுத்‌ துரைக்கின்றார்‌. 
1. கம்பராமாயணத்தை முற்றிலும்‌ படித்ததாகத்‌ தெரிய 
வில்லை(6). 2. இலக்கணப்‌ பிழைகள்‌ பல. 3, அவ்வவ்‌ பாடல்‌ 
களைக்‌ காட்டி பொழிப்புரை, கருத்துரை, முன்பின்‌ பொருத்திக்‌ 
காட்டல்‌ முதலியவற்றால்‌ மறுப்பு, 4. பொருள்களைப்‌ பிழைபட, 
உணர்ந்தமை(30). 5. முரண்பட்ட கூற்றுகள்‌(40), 6. தன்‌ 
கருத்துகளை வலியுறுத்த உவமைகளில்‌ காட்டும்‌ பிழை(75). 7. 
பின்பற்றிய (வை. மு. கோ) உரையில்‌ உள்ள பிழை(62, 57). 8 
குற்றச்சாட்டுகள்‌ பொருந்தாமை, 9. நூலில்‌ கையாண்டுள்ள 
ஆபாசசொற்கள்‌ 120, 121), 10. பிற இலக்கியங்களுடன்‌ ஒப்பு 
நோக்கிக்‌ காட்டல்‌(102), 11. ஒப்புமை காட்டியுள்ள பகுதி 
களின்‌ குறைகள்‌ (167) முதலியவற்றால்‌ இம்மறுப்பு அவவ 
துள்ளது. 
633. கம்பர்‌ (41-44) 
கடற்கரையிலே : ரா. பி. சேதுப்பிள்ளை, ணன்‌ பீரதர்ஸ்‌-- 
மு. ப 1950; எ. ப, 1967; ரூ. 1-50 
பாண்டியநாட்டுக்‌ கடற்கரையிலுள்ள பழம்‌ பதிகளில்‌ 
ஒன்று தருப்பசயனம்‌ என்னும்‌ திருப்புல்லணை. திருப்புல்லாயெ 
தருப்பையைத்‌ தலையணையாக வைத்து, கருங்கடலை நோக்கி 
கருணையங்‌ கடலாகிய இராமன்‌ வரங்டெந்தமையால்‌ இருப்‌ 
புல்‌ லணை என்று அப்பதிக்குப்‌ பெயர்‌. அவ்வீரன்‌ நின்ற நிஷையை 
யும்‌ நெடுங்கடல்‌ அவனை வரவேற்ற ரீர்மையும்‌ சண்ட. கம்பர்‌ 
கூற்றினைத்‌ தொகுத்து உரைடையில்‌ தருகிறார்‌, . 


பிபரது 315 


634, கம்பரும்‌ காந்தீயமும்‌: ஆத்தானக்‌ கவிஞர்‌ ஆராய்ச்சி சரியா? 
தமிழ்ப்பொழில்‌ : ௮. இருஷ்ணசாமி கரயுடு1950; (35-40; 65-72) 
"கவிஞர்‌ சொல்லும்‌ அடும்சை ஆராய்ச்சி கம்பர்‌ கருத்துக்குப்‌ 
பொருந்துமா? பொருந்தாதா? என்ற ஆராய்ச்சியை, கம்பரின்‌ 
காவிய அமைப்பு, கம்பரின்‌ இராவணவத அமைப்பு என இரு 
வகையாகப்பீரிக்து ஆய்கிறர்‌, அரக்கர்களையோ, தியோர்‌ 
களையோ இம்சை முறையால்‌ அழிப்பதுவே இராமபிரான்‌ 
,தருவவதாரத்தின்‌ அடிப்படை கோக்கம்‌(36). இராமன்‌ படித்த 
அம்‌ பயின்றதும்‌ போர்‌ படிப்பும்‌, போர்த்தொழிலுமேயாகும்‌. 
தாடகை வதம்‌ முதல்‌ இராவணன்‌ வதம்‌ வரை இராமனது 
செயல்கள்‌ இம்சை முறையாகும்‌, வாலிவதையில்‌ அஇம்சையைக்‌ 
கைக்கொண்டிருக்கலாம்‌. அங்கும்‌ இம்சையைக்‌ கையாளுகறான்‌. 
இராமன்‌ பகைவரை வெல்லும்முறை "அகிம்சை முறையில்‌ 
இருக்கு வேண்டுமெனக்‌ கம்பரும்‌ பிற இராமாயண ஆசிரியன்‌ 
மாரும்‌ நினைக்கவில்லை(37). அங்கதன்‌ தூதில்‌ உள்ள போர்க்கள 
.வீரமொழிகளில்‌ அடிம்சையை எதிர்ப்பார்க்க முடியுமா?(38) 
மூதல்காள்‌ போரில்‌ இராவணனுக்குக்‌ கொடுத்த உபதேசம்‌ 
இம்சை உபதேசமேயாகும்‌.அங்கு அஹிம்சை உபதேசம்‌ செய்ய 
வாய்ப்பிருந்தும்‌ செய்யவில்லை. எண்ணவில்லை. வதைப்பதற்கு 
மூன்‌ பலருடன்‌ போர்‌ செய்கிருன்‌. அப்பொழுது அஹிம்சையின்‌ 
, தத்துவம்‌ உதயமாகவில்லை. இறுதிப்போரில்‌ இராவணனை 
எவ்வாறு அழிப்பது என்று எண்ணியே தீர்மானிக்துச்‌ செயல்‌ 
படுகிறான்‌. இராவணனைக்‌ கொன்ற தினால்‌ இராமனுக்குண்டான 
வருத்தமெல்லாம்‌, புறமுதுகட்டவனைக்‌ கொன்‌ றனே என்ற 
வருத்தமே அல்லாமல்‌, காந்தியத்தின்‌ அகிம்சை முறையில்‌ 
இராவணனைத்‌ திருத்தவில்லையே என்ற வருத்தம்‌ அல்லவென்று 
கூறி; அவ்வருத்தமும்‌ நாணமும்‌ விபீடணன்‌ கழும்புக்குக்‌ 
காரணம்‌ கூறுவதால்‌ நீங்கிற்று என்றுரைத்து கவிஞரின்‌ கூற்றை 
மறுத்‌ துரைக்கிறார்‌. சாணமாவாது கார்த்தவீரியன்‌, வாலி இவர்‌ 
களால்‌ இராவணன்‌ கட்டப்பட்டிருப்பவனாகையால்‌ ஆண்மையும்‌ 
ஆற்றலும்‌ குன்‌. றியிருப்பான என்பது ஆகும்‌, பொருந்தாத 
கவிஞரின்‌ கூற்றைப்‌ பொருத்தமாக மறுத்துள்ளார்‌. 
635. கம்பன்‌ கெடுத்த காவியம்‌ 2 
\ ஈச்சுமுறி 
கன்னி வெளியீடு; மூ. ப. 1952; 39; ரூ. 0-50 
மு. அண்ணாமலை எழுதிய “கம்பன்‌ கெடுத்த காவியம்‌” ஏனும்‌ 
தாலுக்குப்‌ பதிலாக இக்‌ நரலமைந்துள்ள து, கம்பனின்‌ குறை 
- பாடுகளாக மூதல்‌. நூல்‌ ஆசிரியர்‌ கூறியவற்றிற்கு வரிசையாகப்‌ 
"பதில்‌ தருகிறார்‌. 


316 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


1. கம்பன்‌ ஆரியக்‌ கதையைப்‌ பாடினான்‌, கடாரம்‌ வென்ற 
கன்னித்‌ தமிழனைப்‌ பாடக்‌ கூடாதா?(9) எனும்‌ வினாவிற்கு, 
குறை கூறுபவர்கள்‌ பிறராட்டுக்‌ கதைகளை எழுதியும்‌, இந்துஸ்‌ 
தானி மெட்டுக்களில்‌ பாடல்களை அமைத்தும்‌ வருகின்‌ றனர்‌. 
எனப்‌ பதிலிறுக்கறோர்‌: 2. கம்பனில்‌ காமரசம்‌ கணக்கற்றுக்‌ 
கடக்கிறது(10) என்பதற்கு மாசுமறுவற்ற தியாகராசரைப்‌ 
பேசும்பொழுதும்‌, பொருளாதார சீர்திருத்தம்‌ பேசும்போதும்‌ 
.அவர்கள்‌ சொற்களில்‌ காமமே மிகுந்துள்ளது என்கிறோர்‌. 3. 
சதையின்‌ கற்பை இராவணன்‌ அழித்துவிட்டதாக வால்மீகி 
குறிப்பாகப்‌ புலப்படுத்தியிருக்‌ தும்‌ ஆரிய அடி.வருடிப்‌ புழுவாயெ 
கம்பன்‌ சீதையைக்‌ கற்புடையவளாக மாற்றிவிட்டான்‌(11) அவர்‌ 
கள்‌ கூற்றுப்படி இராவணன்‌ திராவிடனாயின்‌ அத்திராவிடன்‌ 
அச்செயலைப்‌ புரியா ததாகக்‌ காட்டியது குற்றமாறெது. 

திராவிடனுக்குச்‌ கம்பன்‌ கொடுத்த புகழ்‌ குறையாகுமா? 4, 
மறத்தமிழனாஇய இரவாணனையும்‌ அவன்‌ இனத்தையும்‌ பழிக்‌ 

:இற;து இராமாயணம்‌(12), ஆதி இராமாயணத்தில்‌ இராவணனே 
'இடையாது. பின்னேவந்த கதையிலே பிணைக்கப்பட்ட ஒருவனை 
றவு கொண்டாடும்‌ உணர்ச்சி, இலக்கிய எதிர்ப்பாக மலரலாமா? 
5, ஈம்பமுடியாத நிகழ்ச்சிகளைப்‌ புகுத்தியது இராமாயணம்‌, 
பகுத்தறிவை மழுங்கவைக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ (அனுமான்‌ கடலைத்‌ 
தாண்ட முடியுமா?) பச்சிலை தின்றால்‌ வேற்றுமொழி பேச்சுத்‌ 
தமிழிலே காதில்‌ கேட்கும்‌ (சஞ்சிவி பர்வதத்தின்‌ சாயல்‌) 
என்பது மட்டும்‌ சரியா? 

i 6. “பத்துப்‌ பாட்டாதி மனம்‌ பற்றினார்‌ பற்றுவரோ 
எத்துணையும்‌ பொருட்கிசையா இலக்கணமில்‌ கற்பனையே' எனும்‌ 
சுந்தரம்‌ பிள்ளையின்‌ கூற்று கம்பனை மனதில்கொண்டு எழுந்தது. 
இராமன்‌ காட்டுக்குப்‌ போகும்போது புனல்‌ அழுவதும்‌, பூனை 

, அழுவதும்‌ கருவில்‌ இருக்கும்‌ ௪௬ அழுவதும்‌ இலங்கை எரி 
யுண்ணும்போது மரமெரிவதும்‌, மணல்‌ எரிவதும்‌ கம்பன்‌ 
ஒருவனால்தான்‌ பாட இயலும்‌ என்று அறிந்தேன்‌. பேராசிரியர்‌ 
சுந்தரம்‌ பிள்ளையின்‌ பாடலுக்குச்‌ கம்பன்‌ தான்‌ சரியான பொருளை 
உணர்த்தினான்‌ (20). மனோன்மணீயத்தில்‌ தாமிரபன்னி ஆற்றின்‌ 
கூற்று. சுந்தரம்‌ பிள்ளையே கம்பராமாயணத்‌ தொடர்களையும்‌ 

, கருத்துகளையும்‌ எடுத்தாண்டுள்ளமை,  இலக்கணவிதி. 7 
வருணனையைக்‌ கம்பன்‌ மிக விரிவாகப்‌ பாடியுள்ளது தவறு- 
தண்டியலங்காரச்‌ சூத்திரம்‌, (வருணனையின்‌ தேவையை 
வற்புறுத்‌ துவது), இடைச்‌ செருகல்கள்‌, காலத்தின்‌ கவிமரபு. 

£8. கெட்டசெயல்‌ உடையவனையும்‌ கெட்டவன்‌ என்று 
சொல்லி லேபிள்‌ ஓட்டி அறிமுகப்படுத்தவதால்‌ கலைச்சுவை 
கெட்டுவிடுகிற (23). (சிலம்பில்‌ வஞ்ரிப்பத்தன்‌, கொல்லன்‌ 


பெர்து நி 


அறிமுகம்‌, எதிர்ப்பாகச்‌ கம்பனின்‌ கூனி அறிமுகம்‌)-லெம்பில்‌ 
வஞ்சிப்பத்தன்‌ என்ற பாத்திரமே இடையாது, பொற்‌ 
கொல்லனைக்‌ கூற்றத்‌ தூ துவனாக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 9. கம்பன்‌ 
ஒப்பற்ற மனோதத்துவ அறிஞ்னாக இருக்கவேண்டும்‌ என்று கூற 
வில்லை. ஆனால்‌ இல்லாத ஒரு பண்பைக்‌ கம்பனிடம்‌ இருப்பதாகக்‌ 
கூறிக்‌ கதைப்பவர்கள்‌ கம்பனுக்கும்‌ மனோதத்துவப்‌ பண்புக்கும்‌ 
உள்ள தொடர்பை உணரவேண்டு மென்பதே என்‌ விருப்பம்‌ 
(மந்தரையைக்‌ கூனி எனக்‌ கம்பன்‌ பழித்தல்‌-29)-- நரலாரிரியரே 
மந்தரை எனாது கூனி என்றே கூறுகறோர்‌. 10. தசரதன்‌ 
கைகேயியை வெறுப்பதில்‌ தவறில்லை. கம்பன்‌ ஏன்‌ வெறுக்க 
வேண்டும்‌?-பாரதிதாசன்‌ பாகவதரை ஏன்‌ வெறுத்துரைக்க 
வேண்டும்‌. ்‌ 
காவியம்‌ எழுந்த காலத்சைப்‌ பற்றிய சூழல்கிலை கொண்டு 
இலக்கிய ஆராய்ச்சி வேண்டும்‌. 11. கம்பனைப்போல்‌ 'மொழி 
பெயர்ப்புக்‌ காவியமாகச்‌ செய்யக்‌ கூடாது. தெய்வமாக்கதை 
என்று சொல்லி ஒரு கதாபாத்திரத்திற்கே சார்பாக, அடிமை 
யாக, வசூலாக நேர்மையிழந்து நிந்கக்கூடாது.பில்‌ணேயம்‌ 
மொழி பெயர்த்தவரை என்ன செய்வது? புழுத்தப்‌ புராணங்‌ 
களுக்கு உரையாடல்‌ எழுதமுனைகிற புரட்சித்தனத்தை என்ன 
செய்யலாம்‌? 12. கம்பனைப்‌ படிக்கிற நாம்‌ கம்பனைக்காட்டிலும்‌ 
அருமையான காவியம்‌ செய்ய இயலாவிட்டாலும்‌ விரும்பரவது 
வேண்டாமா?(37)-தன்னையறியாதே உண்மையினை விளம்பி 
"யுள்ளார்‌. பாரதிதாசனை உணர்ந்து போற்றுகின்ற அண்ணாமலை 
யார்‌ உணரும்‌ முயற்சி தானும்‌ செய்யாமல்‌ கம்பனைப்‌ பழிப்பது 
தவறு(39). 
636. கம்பர்‌ காவியம்‌ 
சொ. முருகப்பன்‌ 
கம்பர்‌ பதிப்பகம்‌; மகளிர்‌ இல்லம்‌; அமராவதி புதூர்‌; பதிப்பு 
1953; 6+ 14743; ரூ. 2 ட 
நாற்‌ பெயரும்‌ பிரிவுகளும்‌ (7-28), எதிர்ப்புகள்‌ (29-37) 
செருகு கவிகள்‌ (38-123), பாட பேதங்கள்‌ (124-133), பதிப்‌ 
புகள்‌ (134-153), என்னும்‌ 5 தலைப்பின்‌ ழ்‌ நூல்‌ அமை 
ன்றது. இறுதியில்‌ 3 பக்க அளவில்‌ பாட்டு முதற்‌ குறிப்பும்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. : A 
, ராமாயணம்‌' என்று சொன்னால்‌ அது வான்மீகி முனிவர்‌ 
'இயற்றியதுதான்‌. வேறு யாரும்‌ ராமாயணம்‌ என்று தம்‌ நாலுக்‌ 
குப்‌ பெயர்‌ வைக்கவில்லை, கம்பர்‌ *இராமகாதை? என்றே பெயர்‌ 
“சூட்டியிருக்கலாம்‌, .படலங்களின்‌ பெயர்கள்‌ எல்லர்ம்‌ தமிழி 
லேயே கொடுக்கப்பட்டுள்ளன்‌.. மாற்ற முடியாத ஏல அரக்கர்‌ 


di கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


களின்‌. பெயர்களைத்‌. தமிழ்‌ இலக்கணத்திற்கு ஏற்ப கையாண்டி 
ரூப்பதைத்‌ தவிர வடமொழியில்‌ இருந்தபடியே கையாளவில்லை. 
யுத்தகாண்டம்‌ என்பது பின்னால்‌ வந்த வழக்கு. 
ஸு. கம்பர்‌ பாடல்களில்‌ எவ்வளவு பாடபேதங்களும்‌ செருகு கவி 
களும்‌ உள்ளனவோ அவ்வளவு பேதங்கள்‌ படலங்களின்‌ பெயர்‌ 
களிலும்‌ உண்டு. 113 பெயர்களையே இதுவரை அச்சிட்ட 
எல்லோரும்‌ கைக்கொண் டிருக்கறோர்கள்‌. ஆனால்‌ ஏட்டுப்பீரஇகள்‌ 
பலவற்றுள்ளும்‌ காணப்படும்‌ படலங்களின்‌ பெயர்‌ 260. இவை 
ஆசிரியரால்‌ தரப்பட்டுள்ளன. பாடலின்‌ தொகையும்‌ பிரதிக்‌ 
கொரு பீரதி கூடவும்‌ குறையவும்‌ காணப்படுகின்றன. பாடல்‌ 
வரிசை மாறி இருப்பதும்‌ சர்வ சாதாரணம்‌. இராமகாதையைச்‌ 
சைவர்களும்‌ வைணவர்களும்‌ ஆதரிக்கவில்லை. அரசியல்‌ நெறி 
யிலும்‌ புரட்சிக்‌ கருத்துகளை வெளியிட்டபடியினால்‌ பெரும்‌ 
எதிர்ப்புக்கும்‌ இன்னல்களுக்கும்‌ ஆளானார்‌ என்பது தள்ள 
முடியாத உண்மையாகும்‌. 
அரசியற்‌ படலங்கள்‌ சிதைந்து சீரழிந்திருப்பது தெளிவாக 

விளங்குகிறது. யுத்த காண்டத்தம்‌ போர்‌ கூறும்‌ பாடல்கள்‌ 
மட்டமாக உள்ளன. இவற்றால்‌ பறிமுதலாகி வழக்கழ்று கின்‌ 
இருக்கின்‌ றன என்பது புலப்படுகிறது. இங்குதான்‌ செருகு 
வார்க்கு வரய்ப்பு சிரம்ப இல்டத்திருக்கற த. பொருள்‌ முரண்படு 
வதை வைத்து செருகு கவிகளைப்‌ பிரித்துக்‌ காட்டுகிறார்‌. “முந்து 
மூக்கனியின்‌ ஆனா”, “வேசியர்‌ உடுத்த கூறை”, சந்தே கடந்தான்‌”, 
“அத்தா இதுகேள்‌', *கை அவண்‌ நெகிழ்ததலோடும்‌', *உழுந்திட 
இடம்‌ இலை: போன்ற பல பாடல்களும்‌ இராமன்‌ விரக தாபத்தால்‌ 
வருந்தியகாக வரும்‌ பாடல்கள்‌, மகளிர்‌ கள்‌ குடித்து வெறி 
கொண்டதாக வரும்‌ பாடல்கள்‌, இராவணனைச்‌ சிவபக்தனாகக்‌ 
காட்டும்‌ பாடல்கள்‌ போன்ற பல பாடல்கள்‌ ' செருகு பாடல்கள்‌ 
என்று முடிவாகக்‌ கூறுகறார்‌. 

மீட்சிப்‌ படலத்தில்‌ 358 பாடல்கள்‌ தான்‌. அச்ரிட்டிருக்கிறர்‌ 
கள்‌. 197 பாடல்கள்‌ செருகு கவிகள்‌ என்று தீள்ளப்பட்டிருக்‌ 
கிறது. செருகு கவிகள்‌ தோன்‌ றுவ தற்குரிய காரணங்களும்‌ தரப்‌ 
படுகின்றது. செருகு கவிகள்‌ போன்றே பாட பேதங்களும்‌ 
மிகுதி, “அன்னேயோ அன்னேயேோ ஏன்‌ னும்‌ பாடலுக்கு 26 
பாடபேதங்கள்‌ உள்ளன. “அரியனை அனுமன்‌ தாங்க” என்பதற்கு 
8 பாடபேதங்கள்‌ உள்ளன என்று அனைத்தையும்‌ தருகின்றார்‌. 
பால.காண்டத்தில்‌ பாட பேதமில்லா பாடல்கள்‌ 18. பாடபேதம்‌ 
ஏ.ற்படுவதற்குரிய காரணமும்‌ விளக்கப்படுகிற த. இறுதியில்‌ லெ 
பதிப்புகள்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. க்க ்‌ 

“கம்பன்‌ கவிதை” என்னும்‌ இவர்‌ புத்தகத்திலுள்ள "கல்ல 
பதிப்பு வர வேண்டும்‌' என்னும்‌ கட்டுரையும்‌ இங்குக்‌ கொடுக்கப்‌ 


போது ந்த 


பட்டுள்ளது. தாம்மொழியன்பரின்‌ "அன்பு; வடமொழியன்பரின்‌ 
ஆர்வம்‌, பண்டிதரின்‌ பக்தி, சமயவாதிகள்‌ ஆதரவு கொண்ட 
எதிர்ப்பு, ஈகல்‌ எடுத்தவரின்‌ மோகம்‌, அச்சிட்டவரின்‌ அறியாமை, 
"இவையும்‌ இஸ்வயன்ன பிறவும்‌ கம்பன்‌ கவியுடன்‌ சேர்ந்து 
குழம்பி நிற்றெ.து, ட்‌ 
637. கவிச்சக்கரவர்த்திக்‌ கம்பன்‌ (88-90) 
கவிமணியின்‌ உரை மணிசள்‌: சி. தேசிக விராயகம்‌ பிள்ளை, பாரி 
நிலையம்‌. மு. ப, சூலை 1953; இ. ப. ஏப்‌. 1956; ரூ. 3 
“கம்பன்‌ கவிதைகளைத்‌ இயிட வேண்டும்‌' என்பது கேட்டு 
வெகுளும்‌ ஆசிரியர்‌. கம்பராமாயணச்‌.சுவை காடெங்கும்‌ பரவு 
'வதற்கு ஆவன செய்யவேண்டும்‌ என்றோர்‌. கம்பராமாயணப்‌ 
பாடல்களை நல்ல முறையில்‌ பதிப்பிக்க வேண்டுவது மிகமிக 
இன்றியமையாதது என்னும்‌ கருத்‌ அடைய இவர்‌ கம்பன்‌ கவிதை 
யைத்‌ தீயால்‌ அழிக்க முடியாது என்பதனை இரு கவிதைகளால்‌ 
கூறுகிறார்‌. “ஓலை எரியும்‌ தாள்‌ எரியும்‌ உள்ளத்தெழுதி வைத்து 
மிதம்‌ காலை மாலை ஓதுகவி கனலில்‌ வெந்து கரிந்திடுமோ'8 எனக்‌ 
“கனன்று கேட்றொர்‌. 2 ்‌ 
638. கம்பரின்‌ உரையாடல்‌ (85--101) 
இலக்கியத்‌ தென்றல்‌; ஆர்‌. வீரபத்திரன்‌ எம்‌.ஏ., எல்‌.டி... 
பூமகள்‌ பதிப்பகம்‌; ஈாகர்கோவில்‌; மு. ப. 1954; இ. ப, 1969; ரூ.3 
உரையாடல்களைக்‌ கலைத்திறனோடு அமைத்து நாடகத்தை 
: உருவாக்குவ திலேயே நாடக ஆசிரியரின்‌ மேதை வெளிப்படு 
கிறத என்னும்‌ ஆசிரியர்‌ மந்தரை சூழ்ச்சிப்‌ படலத்தை உரை 
யாடலாகத்‌ தருகிறார்‌. பட்டாபிஷேகம்‌ நடத்த முயலுதல்‌, 
தெய்வக்‌ கற்பினள்‌, இராமன்பால்‌ ஆழ்ந்த பேரன்பினள்‌ என்று 
முன்னுரையாகக்‌ கூறி மந்தரை - கைகேயி உரையாடலை நாடக 
, வடிவில்‌ தருகிறார்‌. இடையிடையே கூனியின்‌ சூழ்திறனையும்‌ 
வருணிக்கிறார்‌. மந்தரை இவ்வாறு கைகேயியின்‌ நேர்மையான 
உள்ளத்தைத்‌ தன்சொல்‌ இறமையால்‌ திரித்து, இராமனது முடி 
. சூட்டு நிகழ்ச்சியைத்‌ தடுத்து, அவனைக்‌ காட்டிற்‌ கனுப்பீ, 
இராவணவதம்‌ கிறைவேறுவதற்குக்‌ காரணமாக இருந்தாள்‌. 
இதனால்‌ மந்தரையை நாமகளின்‌ அருள்‌ நோக்குப்‌ பெற்றவ 
்‌ ளாகக்‌ கூறுவதம்‌ உண்டு(101) என்றார்‌. 
639, கம்பன்‌ காவியம்‌ 
எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 576, பைவிராப்ட்ஸ்‌ ரோடு சென்னை - 5, 
க மூஃ ப. பிப்‌, 1955; இ, ப. மார்ச்‌, 1957; மூ.ப, ௪. 1962) ௩௩, 
ப, அக்‌. 1965; 3-4 149435 


க்ஜ்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பன்‌ காவியம்‌ 11-27; கம்ப இராமாயணமும்‌ “ஜைன 
இராமாயணமும்‌ 28-35, கம்பனைக்‌ கற்கும்‌ நெறிகள்‌ .36-43, 
கம்பன்‌ ஆராய்ச்சி - பதிப்பு 44-79, இராமகாதை (பால 
'காண்டம்‌-பதிப்பு விழா தலைமை உரை) 80-103, இராமாயணப்‌ 
பதிப்பு முயற்சிகள்‌ 104-111, கம்பனும்‌ தமிழும்‌ 112-135, கம்பன்‌ 
கவிச்சக்கரவர்‌,த்தி 136-149, அநுபந்தம்‌: Kamban as edited by 
T.K. C. 150—155, The Age of Kamban - a rejoinder 156—161 
'Kamban 162-167, கவிமணியின்‌ கடிதம்‌ 168-169, கம்பராமா 
யணப்‌ பதிப்பு விவரம்‌ 170-175, சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ 
அகராதி 176-184, அபிதான விளக்கம்‌ 185. 


இ, பி, 1325இல்‌ கம்பனது பெருங்காவியம்‌ கன்னட தேசத்‌ 
இலும்‌ பெரும்புகழ்‌ பெற்றுப்‌ பரவியிருந்தத(13). இ. பி. 1178-ல்‌ 
பாடி முடித்து க. பி, 1185-ல்‌ அரங்கேறினார்‌(26). காலத்தின்‌ 
அடைவில்‌ வளர்ந்து வந்தது போலவே, இடம்‌ பற்றியும்‌ இச்‌ 
சரிதம்‌ பல நூதன அம்சங்கள்‌ பெற்று வளர்ந்து வந்த.து(17). 
இராமன்‌ தெய்வமாக மாறுவதற்குச்‌ தென்னாட்டில்‌ முழு வேகத்‌ 
குடன்‌ பிரவ௫த்துக்‌ கொண்டிருந்த பக்தியியக்கமே காரண 
மாகும்‌(17). . 

கம்பராமாயணத்துடன்‌ ஓற்றுமையுடைய பெரீயபுராணத்‌ 
இல்‌ உள்ள பாடல்கள்‌ வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌ இயற்றிச்‌ 
சேர்ததவைகளாம்‌(27). காலசேப முறை, பண்டித முறை, 
(கம்பனது உள்ளக்‌ இடக்கை ஓரளவு, மிகுதி பண்டிதர்களின்‌ 
கல்வித்‌ திறன்‌) தர்க்க முறை (கம்பனைக்‌ காண முயலவில்லை) 
அலங்கார முறை (கம்பனை வினோத உணர்ச்சிக்குரிய ஒரு பொரு 
ளாகவே செய்து விடுகிறார்கள்‌) பூர்வ வரலாற்று முறை, ஜாதி 
சூழ்ச்சி முறை, பொய்‌ மெய்‌ முறை, தத்துவார்த்த முறை சத்திர 
முறை (கம்பன்‌ கருத்துகளை நயம்படச்‌ சித்தரித்துக்‌ காட்டுவதே 
முக்கிய நோக்கம்‌) ரஸிகமுறை, உள நூல்முறை, சிற்பமுறை, 
பொருள்கோள்முறை இவ்வாறு" பல முறைகளில்‌ கம்பரர்மா 
யணம்‌ பயிலப்பட்டு வருகிறது என்கறார்‌. த்‌, 

, இடைச்செருகல்களாகக்‌ கருதத்தக்க தனிச்‌ செய்யுட்கள்‌ 
சில்‌; கம்பன்‌ பாடிய பாடல்களில்‌ நேர்ந்துள்ள . லை பிழைகள்‌ 
முதலியவற்றைக்‌ காட்டி, இவை தவிர்த்த ஆராய்ச்சிப்‌ பதிப்புகள்‌ 
வெளிவரவேண்டும்‌ என்கிறார்‌. இப்பிழைகள்‌ ஏற்படுவதற்கான 
காரணங்களையும்‌ விவரித்துள்ளார்‌. அறிஞர்‌ ' ப்‌இப்பிக்கும்‌ 
பொழுது அத்தவற்றை நீக்காததற்கும்‌ காரணம்‌ உரைக்கறோர்‌. 
அக்குறைபாடுகளை நீக்குவதற்குள்ள' தடைகள்‌ முதலியவற்றைக்‌ 
குறிப்பிட்டு ஆராய்ச்சிபீ பதிப்பில்‌ என்னென்ன 'இருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌ குறிப்பிடுகிறாஃ 


பெர்து 821 

கம்பனது பாடல்களில்‌ உள்ள்‌ இயற்கைத்‌ தன்மை (ஆசில்‌ 
பரதாரம்‌ அமையச்சிறை.. வீரம்‌ அன்று, வீதி அன்று... 
நேர்மைத்‌ தன்மை (முன்னையோர்‌ இறந்தார்‌ எல்லாம்‌...) தெளிவு 
சுருக்கம்‌ (உற்ற போதவன்‌ உள்ள...), இனிமை அழகு (உழு 
இன்ற கொழு முகத்தில்‌ கற்றை வெண்நிலவு நீக்கி...) சுவை 
(அண்டத்தளவும்‌.. ஈ மங்கை அழலும்‌... விழுந்தாள்‌ புரண்‌ 
டாள்‌...), தமிழின்‌ ஆற்றல்‌ கண்ணனைக்‌; 87—105, 
கும்பகர்ணன்‌ வதை 128-167) என அறிவித்து அதனைக்‌ கம்பன்‌ 
தமிழ்‌ என்கிறார்‌. சொல்வளம்‌, செய்யுள்வளம்‌, உவமை; 
வருணனை, பாத்திரப்படைப்பு (சத்துருக்கனன்‌) முதலியவற்றைச்‌ 
சான்றுகளோடு விவரிக்கின்றார்‌. 

T. K. 08 conclusion is not Valid To judge of Kamban 
without his Ramayanam is something inconceivable(151). It 
indicates a poetic approach to Kamban, which is at once easy 
and pleasant, It shows the several pitfalls in the way of 
reconstructing a reliable Kamban text, It makes realise that 
aesthetic enjoyment of poetry must rest on a sure foundation 
of Critical scholarship(155). 1840—1950 வரை வெளிவந்த 
கம்பராமாயணப்‌ பதிப்புகளை த்‌ தொகுத்து கொடுத்துள்ளார்‌. 


640. காரணன்‌ விளையாட்டு (கம்பன்‌ கவியுள்ளம்‌) 
மாசி 

தமிழ்காடு வெளியிடு, தபால்‌ பெட்டி 49, மதுரை. மு. ப. டட 

இ. ப, 1957; மூ, ப, 1959; 74-400; ரூ. 2-50 

ஆசிரியரின்‌ முன்னுரையுடன்‌ மூன்று பகுதிகளாக இந்‌ நூல்‌ 
அமைந்துள்ளது. முதற்பகுதி 17 பிரீவுகளாகவும்‌, இரண்டாம்‌ 
பகுதி 20 பிரிவுகளாகவும்‌ மூன்றாம்‌ பகுதி 27 பிரிவுகளாகவும்‌ 
உள்ளது. இக்‌ கட்டுரைகள்‌ தமிழ்காடு இதழில்‌ வெளிவந்தவை, 
'வான்மீகியும்‌ கம்பரும்‌ ஒன்‌ றியும்‌ வேறுபட்டும்‌ உரைக்கும்‌ இறங்‌ 
கள்‌ ஆங்காங்கே காட்டப்படுகின்‌ றன. அரக்கர்கள்‌ தமிழர்‌ 
களல்லர்‌. தமிழர்களாயின்‌ அகத்தியனால்‌ அவர்கள்‌ தமிழ்‌ காட்‌ 
டிற்குள்‌ புகாதபடி தடுத்திருக்க முடியாது. 
.... உலக இன்பங்களிலே பற்றில்லாத மனஙிலையையுடைய ஒரு 
பெண்ணைத்தான்‌ கம்பன்‌ கைகேயியின்‌ மூலமாகக்‌ காட்டு 
கிறான்‌(92). இராமன்‌ பீன்‌ இலக்குவன்‌ சென்றது அவன்‌ தவறு, 
இராமன்‌ பொய்மான்‌ பின்‌ சென்று பெண்வழிச்‌ செல்லும்‌ பேதை 
மைக்கு உட்பட்டிருக்சக்‌ கூடாது. வானரங்கள்‌ மனித இனமோ, 
விலங்னெமோ, தமிழினமோ அன்று. குற்றமற்ற மனிதனைப்‌ 
படைத்துவிட முடியாது என்ற தத்துவத்தைக்‌ கூறுவதற்குத்‌ 
“தான்‌ இராமனிடம்‌ ஒரு குறைபாட்டை வாலீவதையைக்‌ காப்பியப்‌ 

21 


332 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


புலவன்‌ வைத்தான்‌ போலும்‌. சீதை இராவணனைத்‌ தூயவனாக 
வும்‌, வீரனாகவும்‌ ஆக்கினாள்‌ (228). இராவணனாகய ஆன்மா, 
கல்வி, செல்வம்‌, மாதர்களின்‌ கண்கள்‌ என்ற இடர்களிலிருந்து 
விடுபட்டு இறைவனுடன்‌ கலக்கின்ற தத்‌ துவமே(253) இராவண. 
இராம போர்கலம்‌. 

கும்பகர்ணன்‌ தஅரங்குவதாகக்‌ கற்பனை செய்யப்பட்டான்‌. 
அண்ணனுடைய உள்ளம்‌ பண்பட வேண்டுமென்ற எண்ணத்‌ 
இலே ஒதுங்கி நின்றான்‌. ஏறத்தாழப்‌ பதிமூன்று ஆண்டுகள்‌ 
பரதன்‌ பல நாடுகளுக்குச்‌ சென்று தன்‌ வள்ளன்மையையும்‌ 
வீரத்தையும்‌, உலகறியச்‌ செய்து விடுகிறான்‌, ஆனால்‌ இராமன்‌ 
அயோத்தி நாட்டை விட்டு வெளிச்‌ செல்லாததால்‌ யாரும்‌ அறியா 
வகையில்‌ வாழ்ந்து விடுகிறான்‌. இக்காரணம்‌ கொண்டுதான்‌ 
வாலி, இந்திரசித்து முதலானோர்‌ பரதனை அறிந்திருந்தார்போல 
இராமனையும்‌ இலக்குவனையும்‌ அறியாது போனார்கள்‌ (310). 

இராவணன்‌ வடகாட்டானோ தென்னாட்டானோ அல்ல ஓர்‌ 
அன்னியன்‌. சீதையைத்‌ திரும்பப்‌ பெற்றாலும்‌ அது தனக்கு 
இழுக்குத்‌ தருமோ என இராமன்‌ தனக்குள்‌ ஐயுறுவதால்தான்‌ 
அயோத்திக்கே திரும்பிச்‌ சென்று விடுவது ஈலமோ என்றுகூட 
எண்ணுகிறான்‌ (358). இராவணின்‌ மனமாற்றத்தைப்‌ பயன்படுத்‌ 
திக்கொண்டு அவனைத்‌ தூயவனாக்கி அரச பதவியைக்‌ கொடுத்து 
அவன்‌ உள்ளம்‌ காண ஈன்னயம்‌ செய்யாது கொன்றதால்‌, இராம 
இடைய குணநலன்களைச்‌ சீர்‌ தூக்கிப்‌ பார்க்கும்போது அத புண்‌ 
பட்ட. ஒரு வீரனை வென்ற புரைபட்ட செயலே என்று நேர்மை 
நினைக்கற ௮(365). 

இராமன்‌ தமிழ்‌ வேந்தன்‌ என்பதை ஐயமறக்‌ கூறவேண்டு 
மென எண்ணிச்‌ சடையப்ப வள்ளலின்‌ முன்னோர்கள்‌ சோழ 
குலத்திற்கு முடிசூட்டும்‌ உரிமையுடையவர்களாதலால்‌ அவர்‌ 
களே இராமனுக்கும்‌ முடி சூட்டினர்‌ என்று கூறினார்‌(385). ஆசை 
களை விட்டு ஆண்டவன்‌ நெறியைப்‌ பின்பற்றிச்‌ சித்தத்தை 
அவன்பால்‌ வைத்தாலன்‌ றி, மக்களுக்கு வாழ்வில்‌ மன அமைதி 
ஏற்படாது என்ற தத்துவத்தை இராமாயணம்‌ இசைக்‌ 
கின்றத(393). முதலான கருத்‌ துகளைக்‌ கூறுகிருர்‌. 

உரையாடல்களைச்‌ சில இடங்களில்‌ சாடக வடிவில்‌ அமைக்‌ 
கிறார்‌. புதிய கருத்துகள்‌ என்று உண்மைக்குப்‌ புறம்பான பல 
கருத்துகளைக்‌ கூறுகிறார்‌. சான்றாக, தாரையைச்‌ சுக்கிரீவன்‌ 
'மனைவி என்று கூறி, தாரை கைம்மை மேற்கொண்டிருந்தாள்‌ 
என்பது உண்மையாயின்‌ தனக்கு உரியவளான தாரையை வாலி 
தன்‌ வயப்படுத்திம்‌ கொண்டதாகச்‌ சுக்கிரீவன்‌ இராமனீடம்‌ 
கூறியது பொய்யுரையாவதோடு இராமனை உண்மை காணும்‌ 
.இிறமில்லாத புல்லீயோனாகவும்‌ ஆக்கிவிடுகறது(176) என்றார்‌, 


பெர்து 323 
641. கம்பர்‌ யார்‌? . - 
டாக்டர்‌. மா. ராசமாணிக்கனார்‌ 

சாந்தி தூலகம்‌, 2/122 பிராட்வே, சென்னை], மு. ப. குன்‌ 

1955; இ. ப. சூன்‌ 1958; 120 ரூ. 1-75. . 

கம்பராமாயணம்‌, கம்பர்‌ யார்‌? கம்பர்‌ கடவுட்‌ கொள்கை, 
உரிமை வாழ்க்கை, அரசியல்‌ நுட்பம்‌, இசைக்கலை, மக்கட்பேறு, 
காதலும்‌ மோகமும்‌, ஊடலும்‌ கூடலும்‌, செய்க்நன்‌ றியறிதல்‌, 
மாதர்‌ இடை, காதல்‌ மணம்‌ எனும்‌ பன்னிரு கட்டுரைகள்‌ அடங்‌ 
கியது இந்நூல்‌. 

கல்வியிலும்‌, உலகியல்‌ அறிவிலும்‌ எல்லா ஈலத்‌ துறைகளிலும்‌ 
சிறந்த தமிழர்‌ கம்பர்‌ என்பதை விளக்குவதே இந்நூற்‌ கட்டுரை 
களின்‌ கோக்கமாகும்‌ என்று முகவுரையில்‌ கூறியுள்ளார்‌. 

பல மொழிகளிலும்‌, பலமதங்களிலும்‌, உள்ள இராமாயணங்‌ 
கள்‌ பற்றிய குறிப்பும்‌. சிலவற்றின்‌ கதை வேறுபாடுகளையும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. பரமசிவ ஐய்யர்‌, பந்தர்கர்‌, ஹீராலால்‌, இப, 
இராமதாசர்‌, தீட்சிதர்‌, மிஸ்ரா ஆதிய அறிஞர்களின்‌ இராமாயண 
இலங்கை பற்றிய கருத்துகளையும்‌ அளித்துள்ளார்‌, இராமா 
யண இலங்கை தற்பொழுதுள்ள இலங்கையினின்றும்‌ வேறு 
பட்டது என்பதனை அதனால்‌ நிறுவுகிறார்‌. இராமாயணம்‌ உண்மை 
நிகழ்ச்சியன்று கற்பனை என்றும்‌ இராமன்‌ இருமாலவதாரம்‌ 
என்பது பிற்சேர்க்கை என்றும்‌ கூறுகருர்‌. கம்பர்‌ க. பி. பன்னி 
ரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ தோன்‌ நினார்‌(29) சைவ 
வைணவர்க்குள்‌ இருந்த மனக்கசப்பை மாற்ற எண்ணினார்‌. 
அரசியல்‌ இன்னின்னவாறு அமைதல்‌ வேண்டும்‌ என்று திட்டமிட்‌ 
டார்‌. தம்‌ கருத்துகளை வெளியிட இராமாயண த்தைக்‌ கருவியாகக்‌ 
கொண்டார்‌(29). 

அகத்தியர்‌ தமிழில்‌ முதல்‌ இலக்கண நூல்‌ செய்தான்‌ 
என்பவர்‌ கூற்றைக்‌ கம்பர்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை(34), வான்மீ 
யிலிரும்து முரண்படும்‌ கம்பர்‌ தமிழர்‌ மரபிற்கேற்ப மா ற்றி 
யமைத்த இரு காட்சிகள்‌, (தாரைபடைப்பு, ராமன்‌-சதை காதல்‌ 
திருமணம்‌) அவரது தமிழ்ப்பற்று, தீமிழகப்‌ பற்றினை விளக்க 
அவர்‌ தமிழர்‌ என்றோர்‌. 

சிவனும்‌ அரியும்‌ தொழில்‌ கருதி உருவ வேறுபாடுற்று ஈடிப்‌ 
'பவரல்லது உண்மையில்‌ வேறுபட்டு கனித்திருப்பவரல்லர்‌(45), 
பரம்பொருள்‌ ஒன்றுண்டு அத தன்னை ஈம்பினோர்க்கு வெளிப்‌ 
படுத்தும்‌. ஈம்பாதார்க்கு வெளிப்படுத்தாது. வீணான சமய மாறு 
பாட்டுணர்ச்சி வேண்டா. எம்மதத்இலும்‌ உண்மை உண்டு, எம்‌ 
மதமும்‌ சம்மதமே(49), பிற சமயத்தையோ. சமயத்தார்களையோ 
வெறுத்தல்‌ வேண்டா என்ற கொள்கையே கம்பர்‌ வலியுறுத்துவ 
தாம்‌(49), ஒவ்வொரு சமயமும்‌ இறைவனின்‌ ஒரு சக்தியைக்‌ 


34 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கண்டு மயங்கி நிற்கன்‌ றதன்‌ றி அப்பெருமானின்‌ முழுத்தோற்றத்‌ 
தையும்‌ சக்தியையும்‌ அறிந்தபாடில்ல&ை(30). இவையே கம்பர்‌ 
கண்ட. கடவுட்‌ கொள்கையெனக்‌ காட்டுகிருர்‌. 

தெய்வபயம்‌, மனிதபயம்‌ கடந்ததொரு தனிகிலையில்‌ வாழ்ந்த 
கோசலத்தின்‌ வாழ்வே உரிமை வாழ்க்கை எனப்படும்‌(55). அகத்‌ 
இலும்‌, புறத்திலும்‌ யாதொரு குற்றமும்‌ செய்யாதிருப்பதால்‌ 
தெய்வபயம்‌, மனிதபயம்‌ என்பவற்றிலிருந்து நீங்கப்‌ பெறுவர்‌, 
சீற்றத்தை ஒழிப்பதால்‌ சகோதரத்துவம்‌ எய்‌இியவராவர்‌. இந்த 
வாழ்வே உரிமை வாழ்வாகும்‌. ஆள்பவன்‌ அரசனாகான்‌, காப்ப 
வனே அரசன்‌ என்பதே கம்பர்‌ கொண்ட அரசியல்‌ அறிவின்‌ 
சாரம்‌(61). அரசியலின்‌ முற்றிய தத்தவத்தை “அரசனும்‌ குடி 
களும்‌ தம்முள்‌ வேறுபாடின்‌ றி இரண்டறக்‌ கலந்தனர்‌” என்றோர்‌ 
கம்பர்‌. 

காதல்‌ நோய்க்கு மருந்தில்லை. மோக நோய்க்கு முடிவில்லை 
என்பதே கம்பர்‌ கொண்ட கருத்தாகும்‌. சதையைக்‌ கொண்டு 
காதலையும்‌, சூர்ப்பணகையைக்‌ கொண்டு மோகத்தையும்‌ கம்பர்‌ 
வீரிக்கன்‌ இ திறம்‌ வியக்கத்தக்கது. சடையப்ப வள்ளல்‌ செய்த 
உதவீயைவிடப்‌ பன்‌ லூராயிரம்‌ பெரிதென எண்ணுமாறு, கம்பர்‌ 
தம்‌ பதில்‌ நன்றியை அண்ணலுக்கு அளித்துள்ளதைக்‌ காட்டு 
கிறார்‌. வள்ளலது ஏற்றத்தை உள்ளவாறே உரிய இடங்களிற்‌ 
பாடியுள்ளார்‌(100). செய்திகளை விளக்கமாகச்‌ சித்தரித்துக்‌ காட்‌ 
டுவதில்‌ நிகரற்றவராய்ப்‌ பெயர்‌ பெற்ற கம்பர்‌ பெருமான்‌ மாதர்‌ 
இடையைப்‌ பலவிடங்களில்‌ புனைந்திருகீகும்‌ காட்சியைக்‌ கூறி 
சிறிய இடையே மாதரைச்‌ நெப்பிப்பதென்பதையும்‌ நுண்ணிடை 
யுடைய மாதரே உத்தம இலக்கணம்‌ அமைந்தவர்‌ என்பதையும்‌ 
கம்பர்‌ அறிவிக்கன்றார்‌ என்கிறார்‌. 

மிகத்‌ தெளிவாகத்‌ தன்னுடைய கருத்துகளை உட்தலைப்பு 
இட்டு எளிய௩டையில்‌ கூறிச்‌ செல்கின்றார்‌. 
642. கம்பன்‌ கண்ட தமிழகம்‌ 

சாமி. சிதம்பரனார்‌ 

ஸ்டார்‌ பிரசுரம்‌: 66, பெரியதெரு, சென்னை-5, மு. ப. 1955, 

மூ.ப. 1962; 152 விலை ரூ, 2-50 

மூன்னுரை:--8 கம்பன்‌ பெருமை (9-20), கம்பன்‌ காலத்‌ தமி 
மகம்‌ (21-27), கம்பனுக்கு முன்‌ இராமாயணம்‌ (28-38) கம்பனும்‌ 
மதமும்‌ (46-52), ஒழுக்கமே உயர்குடி (53-60), மதுவும்‌ மாமிச 
மும்‌ (61-69) ஒருவனும்‌ஒருத்தியும்‌ (70-76, இராவணன்‌ இழி 
குணம்‌ (77-85), இராமனும்‌ இராவணனும்‌ (86-98), கம்பன்‌ 
கண்ட தமிழர்பண்பு (99-109) கம்பனும்வள்ளுவரும்‌ (110-124), 
கம்பன்‌ தமிழ்க்காதல்‌ (125132), கம்பனும்‌ ஈன்‌ றியறிவும்‌ (133-- 
197), கம்பன்‌ கண்ட அரசியல்‌ (138-147), கருத்தில்‌ சிறந்தவன்‌ 


பொது 325, 


கம்பன்‌ (148-152) என்னும்‌ 16 தலைப்பின்‌ ழே அமைகின்றது. 
பல உட்‌ தலைப்புகளையும்‌ கொண்டது. 


கம்பனுக்குப்‌ போட்டியாகக்‌ கந்தபுராணம்‌ பாடப்பட்டாலும்‌ 
கம்பன்‌ பெருமை மங்கி விடவில்லை. மக்கள்‌ விரும்பும்‌ வழியிலே 
நின்று, பல ஈல்ல அறங்களை எடுத்துக்காட்டி, அவர்களைச்‌ சர்‌ 
இருத்த முயற்சி செய்தவன்‌. கம்பன்‌ காலத்‌ துக்கு முன்பே இரா 
மாயணக்கதை நூல்‌ வடிவிலும்‌ இருந்தது. பெண்கள்‌ கல்வி 
கற்றிருந்தால்‌தான்‌ இல்லறம்‌ இனிது நடக்கும்‌ என்று கம்பன்‌ கரு 
இனான்‌. சமயச்‌ சண்டையைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தான்‌. ஒழுக்க 
முள்ளவர்களே உயர்ந்தவர்கள்‌ என்ற தமிழர்‌ கொள்கை கம்பன்‌ 
காலத்தில்‌ மங்கியிருந்சது. இதனை, இராமன்‌ பிறப்புபற்றி 
கவலைப்படாது எல்லோரிடத்தும்‌ அன்பாக ஈட து கொண்டமை 
வாயிலாக அறிவுறுத்‌ துவதாகக்‌ கூறுஇன்றார்‌. 


சமண புத்த மதங்களின்‌ செல்வாக்குக்‌ காரணமாக மாமிசம்‌ 
உண்ணாதவர்கள்‌ உயர்ந்த நாகரிகம்‌ உள்ளவர்களாக எண்ணப்‌ 
பட்டனர்‌. இக்கால நிலையை ஓட்டி மதுவின்‌ இங்கு பற்றிக்‌ கம்பன்‌ 
பலவிடங்களில்‌'கூ நியிருக்கன்றான்‌. ஒருவனுக்கு ஒருத்தி என்னும்‌ . 
ஈல்லறம்‌ தமிழ்நாட்டில்‌ வளர்ந்தோங்க வேண்டும்‌ என்பது 
கம்பன்‌ கருத்து. உயர்ந்த பண்புக்கு ஒர்‌ எடுத்துக்காட்டாக 
இராமனும்‌. இழிந்த பண்புக்கு எடுத்‌. துக்காட்டாக இராவணனும்‌ 
காட்சியனிக்கின்‌ றனர்‌. தமிழர்‌ பண்புகள்‌ பலவற்றைக்‌ கம்பன்‌ : 
தமது காவியத்தில்‌ அமைத்‌ அப்பாடியிருக்றொன்‌. இராமாவதாரத்‌ 
தின்‌ மூலம்‌ வள்ளுவர்‌ அறத்தை நிலைநாட்ட வேண்டும்‌ என்பதே 
கம்பன்‌ நோக்கம்‌-—தன்‌ காவியத்தைத்‌ தொடங்கும்போதே . 
வள்ளுவர்‌ வகுத்த வழியில்‌ நின்று தொடங்கல்‌ (மேகம்‌, மறை), 
குறட்பாக்களையும்‌, அவற்றின்‌ கருத்துகளையும்‌ பல இடங்களில்‌ 
எடுத்தாளுதல்‌. இடம்‌ கிடைக்கும்‌ போதெல்லாம்‌ தன்‌ தமிழ்ப்‌ 
பற்றை வெளியிடுகின்றான்‌ செய்ந்கன்‌ றி மறவாதவன்‌. குடிகள்‌ 
உயிர்‌, மன்னன்‌ உடம்பு. குடிகளின்‌ ஆதரவு ஒத்துழைப்பு 
இல்லாவிட்டால்‌ அரசாட்சி இயங்க முடியாது என்ற கருத்து 
கம்பன்‌ காலத்தே தோன்றிவிட்டது. காலத்தே யறிந்து கவி 
புனைக்தவர்களில்‌ கம்பன்‌ சிறந்தவன்‌. 


643. V. V. S. Aiyar’s approach to Kamban 


Tamil culture Vol. IV, Jesudasan 1955 (301-310) 


In complete as it is V. V. 5, Aiyar’s study of Kambarama- 
yanam deserves attention as a praise worth venture into a vast 
field(302). He is justified in opening the great theme of the 
study of Kamban by introducing the characters to his audience 


326 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


A Study of Kambarss Sita would be a seperate Volume by itself 
and we are unfortunate in V. V. 5, Aiyar’s having left his 
work without its Heroine(304). V, V. S. Aiyar mentions one 
slight failing in Rama’s love, but he has not been given time 
to explain it. Obviously it is the chrilling reception Rama 
gives his wife, When she is redeemed and brought to him 
after untold privations. Aiyar has taken great pains to prove 
that Vibhishna is not a time-serving traitor but purely a 
bhakta of Rama whose every act may be justified from that 
point of view(306). One finds no meaning in defending Rama’s 
God head against human reproach when he is to be judged as 
aman. Lakshmana is much nearer divinity when he expresses 
his disapproval of the affair of brother fighting againt brother 
(307). He has not fully succeeded in substaintiating his state 
ment, His enthusiasm for the Ramayana has swept him here 
off the stand of sonsible criticism(308). In introducing the 
Kambaramayanam to the non Tamil world as a might work much 
more 18 needed than retelling the story or considering the 
characters which after all are borrowed from the Sanskrit to 
convince the audience of its merits. Aiyar’s prose is clear and 
lucid and answers his purpose well. But} doubt if the same 
thing could be said of his Verse(309), 


644, Kamban’s Modernism (74-77) 


Tamil Culture (Journal of the Academy of Tamil Culture); 
Vol. V No.1; A.C. Paul Nadar; Janu. 1956; Price RS. 7, 
Yearly. 


Presidental address delivered at the Kambar Conference 
held in Rajaji Hall, Madras on Nov, 14th 1955, Kamban, 
belonged to the end of the 9th cent. or the begining of the 
10th cent.(74). The poet combines the idealism of puranjc 
stories with the realism of the present day(5). He has a 
readymade solution for the eradication of casteism, condescen~ 
sion and communalism from our midst. Kamban teaches us 
how to harmonise differences and resolveconflicts and strifes. 
His penctrating and forsceing eye sees unity in variety. Mere 
profession of love and affection however, will not save soci- 
ety, it must show itself in action, that is in “tyaga” or self sag- 
rifice, Bharatha is the model of such sacrifice(77), 


பொது 927 


645. இலக்கியச்‌ சுவை (முதற்‌ பாகம்‌) கம்பர்‌ 
ம.சா. மாணிக்கம்‌ 


8, இரத்தின சபாபதி முதலியார்‌ தெரு; சென்னை-2; மே 1956 பக்‌. 
111, ரூ. 1-75 


நூலின்‌ கோக்கம்‌ 1.16, அறிமுகப்படுத்தம்‌ நெறி 19-26, 
தலைமை காத்தல்‌ 27-97, வளர்க்கும்‌ வகை 38-56, மாற்றுக்‌ திறம்‌ 
57-69, மாறுவேடம்‌ 70-81, தர.துபோதல்‌ 82-96, ௮ றம்‌ வளர்க்கும்‌ 
திறம்‌ 97-111. 


பரதன்‌ கோசலையிடம்‌ சூளுரைக்கும்‌ இடத்தினைக்‌ கம்பர்‌ 
தனது நோக்கத்தை, இராமனிடத்‌ தள்ள அன்பை, திருமாலிடத்‌ 
அத்‌ தாம்‌ கொண்டிருந்த பக்தியை வெளியிட இடமென்று 
கண்டார்‌(9). இராமனைப்‌ பிறர்‌ புகழும்‌ இடங்களில்‌ பக்திச்சுவை 
சொட்டச்‌ சொட்ட ஆரியர்‌ பாடியிருக்கிறார்‌. நூல்‌ முழுவதும்‌ 
வாய்ப்பு நேர்ந்த பொழுதும்‌, நேரவில்லையானால்‌ உண்டாக்கிக்‌ 
கொண்டும்‌ திருமாலை மனமாரக்‌ கம்பர்‌ துஇத்‌இருக்கும்‌ பகுதிகள்‌ 
நிறைந்து டப்பதையறியலாம்‌ (11). இராமனையும்‌ சீதையையும்‌ 
தேவையற்ற இடத்திலும்‌, பாதாதி கேசமாக வர்ணித்துத்‌ தன்‌ 
ஆசையை நிறைவு செய்து கொண்டார்‌(14). 

காலின்‌ நோக்கமறிந்து கற்றலே இலக்கியச்சுவை பெறுவ 
தற்கு ஏற்ற வழியென்று கூறுறொர்‌. இராவணனை நல்லவன்‌ 
என்றும்‌ வாலிவதை தவறு என்றும்‌ மாறுபட்ட கருத்து கொள்‌ 
வதற்கு இடமில்லை. மந்தரை, அனுமன்‌, இராவணன்‌ 
ஆகியோரை அறிமுகப்படுத்தியுள்ள விதத்தினைக்‌ காட்டுகிறார்‌. 
இராமன்‌ காடேயெ காரணத்தைக்‌ குகனுச்கு இலக்குவன்‌ விளக்‌ 
குவதில்‌ தலைவன்‌ சிறப்புக்‌ காக்கப்படுகிறது. இம்முறையே 
அனுமன்‌ வினாவிற்கும்‌, வாலிக்குச்‌ கொடுக்கும்‌ பதிலிலும்‌ பின்‌ 
பற்றப்படுகிற து. சுக்ரீவன்‌ மனைவியிழந்த தன்மையைச்‌ கூறவி 
அம்‌, வீடணன்‌ அடைக்கலம்‌ அடை தலிலும்‌, அவர்களின்‌ அமைச்‌ 
சர்களே பதிலிறுத்‌து தலைவர்களின்‌ பெருமையைக்‌ காக்கின்‌ றனர்‌. 


காப்பியம்‌ வளர வளர சீதையின்‌ பண்புகளும்‌ படிப்படியாக 
வளர்ச்சியுற்று உச்சநிலை யெய்தி நிற்பதனைக்‌ காட்டுகிறார்‌. பிறன்‌ 
மனைவியை விரும்பிய பேதையின்‌ அவல நிலையையும்‌ படிப்படி 
யாக ஆசிரியர்‌ காட்டுவதைக்‌ குறிப்பிடுகரார்‌. கைகேயின்‌ உள்ளத்‌ 
தைமாற்றி நினைத்ததையும்‌ கிறைவேற்றினாள்‌ மந்தரை. 
மனத்தை மாற்றவியலாது நினைத்ததை மட்டும்‌ நிறைவேற்றிக்‌ 
கொண்டாள்‌ கைகேயி. இலங்கை வேந்தனின்‌ உள்ளத்தை 
மட்டும்‌ மாற்றி நினைத்ததை நிறைவேற்றிச்‌ சொள்ளாதொழிக்‌ 
தாள்‌ சூர்ப்பணகை யன்று அத்‌ இறங்களைச்‌ சுட்டுக ர்‌ 


326 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


மாறுவேடம்‌ கொண்டு வந்த இராவணன்‌ சதையைக்‌ கவர்ந்த 
தன்மையை அடுத்துக்‌ காட்டுஇருர்‌. அநுமன்‌ சிறந்த தூதுவனாய்‌ 
இலங்கியமையை வள்ளுவர்‌ வாக்கனைக்‌ கொண்டு விளக்குகிறார்‌. 
தாயுரை போற்றல்‌ (இராமன்‌ காடு சென்றது) மனவுறுதி 
(கோசலைக்கு இராமன்‌ ஆறுதல்‌ கூறல்‌) முன்னோனைப்‌ போற்றல்‌ 
(பரதன்‌) உடன்‌ பிறப்புப்‌ பாசம்‌ கொள்ளல்‌, செய்ர்ஈன்‌ றியறிதல்‌ 
(கும்பகர்ணன்‌) முதலிய அறங்களை இங்குக்‌ கூறிச்‌ செல்கிறார்‌. 
ள்ளிய ஈடையில்‌ சிறப்பாக இந்நரல்‌ அமைந்துள்ளது. - 
646. உங்கள்‌ கம்பன்‌ (கட்டுரைக்‌ கொத்த) 
பி. ஸ்ரீ. நூலகம்‌; சென்னை - 28, 1959; 144-196; ரூ. 1-50 

செளந்தராகைலாசம்‌, ஏ. ஸி. பால்காடார்‌, பொ. திருகூட 
சுந்தரம்‌, ஆ. கு. அதித்தர்‌, ஜி. சுப்பிரமணிய பிள்ளை, சங்கர்‌, 
நீ. கந்தசாமிப்‌ பிள்ளை, ரா. விசுவநாதைய்யர்‌, சுத்தானந்த பாரதி 
யார்‌, இ. டி. மீனாட்செக்தரம்‌ பிள்ளை, மே. வீ. வேணுகோபாலப்‌ 
பிள்ளை, ரா. ஸ்ரீ, தேிகன்‌, ௪. இராஜு செட்டியார்‌. ரா. ல. 
இராஜ அரிய ரத்தினம்‌, ௪. சிவகுமாரன்‌, ௫, சந்திரசேகரன்‌, 
இராஜரத்தினம்‌, தேசிக விஈாயகம்‌ பிள்ளை, ஏ.என்‌. பரசுராம்‌ 
என்போரால்‌ எழுதப்பட்ட மனிதன்‌ இராமன்‌ (15-18). பாவமும்‌ 
அருந்‌ துயரும்‌ வேர்‌ பறியும்‌ (19-32) கம்பன்‌ எதற்கு? (33-43), 
கம்பன்‌ சொல்நயம்‌ (44-57), கம்பனின்‌ ஈகைச்சுவை (58-68), 
கம்பதத்‌ துவம்‌ (௦9-81), கம்பர்‌ பாடியதுதானா? (82-97), கம்பன்‌ 
காட்டிய காதலும்‌ காமமும்‌ (08-103), அன்பனைக்‌ காத்த அருட்‌ 
சிங்கம்‌ (104-123), அந்தமில்‌ அழகன்‌ (124-130), இருத்தக்க 
தேவரும்‌ கம்பரும்‌ (131-146), கம்பரும்‌ ஹோமரும்‌ (147-152), 
கம்பனும்‌ அறமும்‌ (153-165), கவிஞனின்‌ குழந்கையுள்ளம்‌ 
(166-172), ஈழத்து அறிஞர்களும்‌ கம்பனும்‌ (173-178), தமிழன்‌ 
'னையின்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ (179-182), புகழ்க்‌ அம்பன்‌; 
போட்டிக்‌ கம்பன்‌ அல்ல (183-188), கம்பன்‌ கவித்‌இிறன்‌ (கவிதை 
189-191) அமுதத்‌ தமிழ்‌ வாழ்க (கவிதை 192) Kambar and 
Shakespeare (193-210) என்னும்‌ 18 கட்டுரைகளையும்‌ 2 கவிதை 
களையும்‌ கொண்டது இந்நூல்‌. 

நூலின்‌ முன்னர்‌ சிறப்பாகப்‌ பாரதியாரின்‌ பொன்மொழி 
களும்‌, நூலின்‌ இறுஇப்‌ பகுதியில்‌ விளம்பரங்களும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. சில கட்டுரைகள்‌ று தலைப்புகளையும்‌ பெற்று 
வீளங்குகின்றன. 

இடுக்கண்‌ வரும்பொழுது தாங்கிச்‌ கொள்ளும்‌ இதயம்‌ 
படைத்தவன்‌ இராமன்‌ - நதியின்‌ பிழையன்று”, இன்னா செய்‌ 
தார்க்கும்‌ இனிய செய்யும்‌ இயல்பு படைத்தவன்‌ - தசரதனிடம்‌ 
வரம்‌ கேட்டல்‌, இராமன்‌ பரதன்‌ இருவருடைய இயாகத்தால்‌ 


பொது 329 


கோச்ல நாட்டில்‌ ஒரு புது உலகம்‌ உருவாெ த. அன்பின்‌: 
அடிப்படையாக உள்ளது. கவிதையில்‌ உணர்ச்சி பெறும்‌ 
பொழுதே கவிதையைப்‌ பயன்படுத்தியவர்கள்‌ ஆவோம்‌, கம்ப 
ராமாயணம்‌ மனிதன்‌ அடையவேண்டிய எல்லாவிதமான ௩ல்‌ 
லுணர்ச்சிகளுக்கும்‌ தக்சவிதமாகப்‌ பயிற்சி அளிக்கக்‌ கூடிய 
கவிதை--தலையானது அன்புணர்ச்சி. கம்பரின்‌ சொல்கயம்‌ பல 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்கப்படுன்றது. 
பாத்திரங்களின்‌ குணச்சித்திரங்களுக்கு இயன்றவாறு, 
இயல்புக்கு மாறுபடாமலும்‌ இழிசினர்‌ கையாளும்‌ இகழ்ச்சிக்‌ 
குரிய கேலிக்கூத்தாக விடாமலும்‌, உயர்நிலை பிறழாமல்‌ ஈகைச்‌ 
சுவையமைச்‌ துப்‌ பாடவல்லவர்‌ கம்பர்‌. சுந்தர காண்டத்தினின்‌ 
அம்‌ சிறந்த ஈகைச்சுவைப்‌ பாடல்கள்‌ எடுத்து விளக்கப்படு$றது. 
அஞ்சலை அரக்க என்னும்‌ பாடல்‌ நகைச்சுவைக்கு மகுடம்‌ என்‌ 
கிறார்‌. அனுமன்‌ வாயிலாகக்‌ கம்பதத்‌ அவம்‌ விளக்கப்படுகறது.-- 
வீரன்‌ அந்தந்த சமயத்தில்‌ செல்லும்‌ கதியையே உணர்வுடன்‌ 
எப்பொழுதும்‌ தொடர்வான்‌. சூழ்கிலையிலிரும்‌ து இயிறிக்கொண்டு 
போக வீண்‌ முயற்சி செய்யமாட்டான்‌. 
நீ, கந்தசாமிப்பிள்ளைப்‌ பாட வேறுபாடுபற்றிக்‌ கூறுவதோடு 
உண்மைப்‌ பாடங்களைக்‌ காணும்‌ வழிக்குக்‌ கம்பராமாயணப்‌ 
பதிப்புக்‌ குழு ஒன்‌ றின்‌ கடைமுறை போன்று கற்பனைக்‌ காட்சி 
ஓன்றும்‌ அமைத்திருக்கிறார்‌. காதலுக்கு எடுத்துக்காட்டாகச்‌ 
சதையையும்‌ காமத்‌ தக்குக்‌ காட்டாகச்‌ குர்ப்பணகையையும்‌ இரா 
வணனையும்‌ எடுத்துக்காட்டி காதலுக்கும்‌ காமத்துக்கு மிடையே 
யுள்ள வேறுபாட்டை ஆசிரியர்‌ விளக்குகிறார்‌. கம்பன்‌ வடித்த 
கவியமுதில்‌ அருள்‌ மெருகேறிப்‌ பொலிவ து இரணியன்‌ கதையே. 
சாணை பிடித்த மந்திரச்‌ சொற்கள்‌, மலையருவி ௩ஈடை: வீண்‌ 
~ணோங்கும்‌ வியப்பணி; வேதச்சுவை; பழுத்த யோடுகளும்‌ வியக்‌ 
கும்‌ உள்ளனுபவம்‌ இவை இரணியப்‌ படலத்தின்‌ சிறப்பு, 
இராமனின்‌ அழகு - அந்தமில்‌ அழகு - கம்பர்‌ சொல்லோவியத்‌ 
தையும்‌ மிஞ்சுவது. சிந்தாமணியில்‌ பயின்‌.று வரும்‌ சொற்களும்‌, 
தொடர்களும்‌ உவமை முதலிய அணிகலன்களும்‌ கம்பர்‌ காப்பியத்‌ 
தில்‌ காட்டியளிப்பவற்றைச்‌ சில எடுத்துச்காட்டுகளோறு 
விளக்கப்படுகிறது. போர்களைச்‌ சித்தரிப்பதிலோ, பாத்திரங்களைப்‌ 
படைப்பதிலோ, உவமைகளை ஆள்வதிலோ ஹோமரின்‌ கலைப்‌ 
பண்பு ஒரு தனித்த நிலையை அடைந்திருக்கிறது. 
கம்பரிடம்‌ சில சமயங்களில்‌ கற்பனை அளவு கடந்து செல்‌ 
கிறது. கம்பனில்‌ அறமும்‌ ஒழுக்கமும்‌ எவ்வாறு கம்பனால்‌ வலி 
யுறுத்தப்படுகின்றது என்பது மாரீசன்‌, வீடணன்‌, மாருதி, 
சுக்கிரீவன்‌, இராமன்‌, சீதை ஆடயோரின்‌ கூற்றுகளில்‌ சில 
வற்றை எடுத்துக்காட்டி, விளக்கப்படுகிற து. பாலை உறிஞ்சிப்‌ 


330 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


பருகுவதுபோல்‌ அறிவையும்‌ எங்கிருந்தோ எப்படியோ உறிஞ்சிச்‌ 
சுவைத்துப்‌ பருகும்‌ இயற்கை - ஆர்வமும்‌ ஆற்றலும்‌ குழந்தைக்‌ 
கும்‌ உண்டு. கவிஞனுக்கும்‌ உண்டு ஈழத்து அறிஞர்கள்‌ பலர்‌ 
குறிப்பிடப்‌ பெறுகின்றனர்‌. பாக்களிலுள்ள இலக்கணவமை 
தியை ஈழநாட்டுத்‌ தமிழறிஞர்கள்‌ யரவரும்‌' விரும்பினர்‌ எனவே 
அவர்களிடத்தில்‌ புதுமை கரத்‌ துகளும்‌, ஈயங்களும்‌ பொலிந்தன. 
சேக்கிழாரும்‌, கம்பரும்‌ அன்பு, அறம்‌, அருள்‌ என்ற வளர்ச்சி 
முறையின்‌ அடிப்படையில்‌ மக்கள்‌ வாழ்வு அமைந்திருக்க வேண்டு 
மென்றும்‌, “செல்வன்‌ கழலேத்தும்‌ செல்வம்‌ செல்வமே: என்றும்‌ 
போதித்தனர்‌. இரண்டு பெரிய சுவிஞாகளை அனுபவிக்கையில்‌, 
எவர்‌ சிறந்தவர்‌ என்ற விவாதத்தில்‌ அநாவரியமாகக்‌ காலத்தை 
வீணாக்கத்‌ தேவையில்லை. பயனுள்ள தல்ல. கம்பனும்‌ செகப்பிரி 
யரும்‌ வேறுபட்ட காலத்தில்‌ இடத்தில்‌ வாழ்ம்தபோதிலும்‌ அவர்‌ 
களிடையேயுள்ள ஒற்றுபையை இறுதிக்‌ கட்டுரை ஆய்றெது. 
“பாரில்‌ பெயரோங்கு பன்மொழிககும்‌ நாணாது நேரில்‌ நிமிர்ந்து 
தமிழ்‌ நிற்பதுதான்‌ சீருயர்ம்து ஏறு புகழ்க்‌ கம்பன்‌ இராமகாதை 
யில்‌ வந்த வீறு கொண்‌ டென்று விளம்பு' என்பது கவிமணி 
கூற்று. 
647. முதற்‌ போர்‌ (97-111) 
கல்வியும்‌ கேள்வியும்‌: கு. மதுரை முதலியார்‌, 1960; ரூ. 2 
முதற்போர்புரி படலத்தினைக்‌ கூறியுள்ளார்‌. 
648. கம்பன்‌ கண்ட கனவு (132-135) 
வரலாறும்‌ வாழ்வும்‌: ௧. த. திருநாவுக்கரசு, மீனாட்சி பதிப்பகம்‌ 
புதுக்கோட்டை, மு. ப. ச. 1960 
சோழப்‌ பேரரசின்‌ இறுதிக்‌ காலத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
வாழ்ந்தவன்‌ கம்பன்‌(132). அன்றைய தமிழகத்தில்‌ போரினால்‌ 
உண்டாகும்‌ கொடுமையை நினைத்தான்‌. வறுமையினால்‌ மக்கள்‌ 
வாடும்‌ கொடுமையை மனக்கண்ணால்‌ கண்டான்‌. செல்வச்‌ றப்‌ 
பினால்‌ சீர்கெட்டழியும்‌ செல்வர்கள்‌ நிலையை நினைந்து வருந்தி 
னான்‌. அறியாமைப்பேய்‌ நாட்டில்‌ தலைவிரித்‌ து ஆடுவதை எண்ணி 
எண்ணி உள்ளம்‌ உருகனான்‌. இந்நான்கு குறைபாடுகளும்‌ அற்ற 
நல்லதொரு சமுதாயமாக விளங்கினால்‌ தமிழகம்‌ எத்துணைப்‌ 
பொலிவுடன்‌ திகழும்‌ என்பதைப்‌ பன்முறைக்‌ கற்பனை செய்து 
பார்த்தான்‌. அவன்‌ உள்ளத்தே கருக்கொண்ட இக்சனவினைத்‌ 
தான்‌ படைத்த இராமகாதையில்‌ அயோத்திமா ஈகர மக்கள்‌ 
வாழ்வில்‌ வைத்துக்‌ காட்டிச்‌ சென்றான்‌ (133), (பால்‌; 86, 166) 
எண்ணூறு ஆண்டுகட்கு முன்பு கம்பன்‌ காண விரும்பிய புதிய 
தோர்‌ உலகை” இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகட்கு முன்பு 
பிளேட்டோ இலட்சிய மாடாகக்‌ கற்பித்‌ இச்‌ சென்றான்‌. 


பொது ' gr 


649, ஆடவர்‌ (கம்பர்‌ கண்டபடி ) 9-16, (சவிதை) 


- கவியரங்கில்‌ முடியரசன்‌: முடியரசன்‌, முத்து புத்தக நிலையம்‌, 
முஃ ப. மே 1960; ரூ. 2-50 
கதை நிகழ்ச்சிகளைக்‌ கனவில்‌ கம்பன்‌, தயரதன்‌, சனகன்‌, 
இராமன்‌, பரசுராமன்‌, குகனும்‌ பரதனும்‌, வாலி, கும்பகருணனும்‌ 
இராவணனும்‌, கனவு கலைந்தது எனும்‌ உட்தலைப்புகளின்‌ ழே 
கூறிச்‌ செல்நறோர்‌. 
330 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 
650. கம்பன்‌ (20) (கவிதை) 
குழந்தைப்‌ பாடல்கள்‌: காக முத்தையா, செல்வி பதிப்பகம்‌ 
காரைக்குடி; மு. ப. சூன்‌ 1960 
குழந்தைகளுக்கேற்ற வசையில்‌ கம்பனை அறிமுகப்படுத்தி 
யுள்ளார்‌. 
651. கம்பன்‌ என்‌ பகைவன்‌ (1-5) (கவிதை) 
கம்பன்‌ என்‌ பகைவன்‌: காக முத்தையா, செல்வி பதிப்பகம்‌, 
காரைக்குடி, மூ. ப. சூன்‌ 1960; ரூ. 0-50 _- 
தொட்ட இடமெல்லாம்‌ தோய்ந்த கவிதை நெறி, முட்கும்‌ 
சுவை கலங்கள்‌ மோதிப்‌ பெருக்கெடுக்கக்‌ கட்டுக்‌ திறனுடையோன்‌ 
கம்பன்‌. பொல்லாக்‌ காலத்தில்‌ பொன்றும்‌ தணையாட நல்ல நெறி 
தம்மை நாடி எடுத்துரைத்‌ தச்‌ செல்லும்‌ வழிகாட்டிச்‌ சேரும்‌ 
துயரோட்டி. வெல்லும்‌ இறமளித்தான்‌ கம்பன்‌. இதயத்தைக்‌ 
கொள்ளைகொண்ட கம்பன்‌ அதனைத்‌ இருப்பித்‌ தராததாலும்‌, 
உலகோர்‌. அவனையே மதிப்பதாலும்‌ கம்பனைத்‌ தன்‌ பகைவன்‌ 
என்ூரர்‌. 
652. கம்பராமாயணத்தின்‌ பெருமை . 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வீரிவு பணிச்‌ சொற்பொழிவுகள்‌ 
1961; கட்டுரை ஆசிரியர்‌ ஜி. சுப்பிரமணிய பிள்ளை 
இராவணனும்‌ மற்ற அரக்கர்களும்‌ தமிழர்‌ என்பதற்கும்‌ 
திராவிட ஆரியப்‌ பூசலின்‌ அடிப்படையில்‌ இராமாயணம்‌ 
எழுந்தது என்பதற்கும்‌ அகச்‌ சான்றோ புறச்‌ சான்றோ டை 
யாத(4). இராவணனைத்‌ தமிழன்‌ என்று உறவு கொண்டாடு 
வதும்‌, அவனுக்கு ஒரு ஏற்றம்‌ கற்பிக்க முயல்வதும்‌ பெருந்தவறு 
கும்‌(5), இராமாயணம்‌ ஒழுக்க லத்தின்‌ உயர்வை எடுத்து 
விளம்பும்‌ ஒரு விழுமிய நூல்‌. உலகில்‌ ம்னிதனுக்கு வேண்டிய. 
அறங்களையும்‌ அவன்‌ செய்ய வேண்டிய கடமைகளையும்‌ பல்வேறு 
நீதிகளையும்‌ விரிவாக விளக்கி நிற்கிற து. வடகாடு, தென்னாடு 
“என்ற பாகுபாடின்றி இந்திய நாடு முழுமையும்‌ ஒன்றாக 
ஒற்றுமைப்‌ படுத்திப்‌ பிணிக்க வல்லது ராமாயணம்‌. 


ற்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌) 


653. இலக்குவன்‌ சிரித்தான்‌ (57-60) 
கோவலன்‌ மாதவிபால்‌ மனமிழந்தது ஏன்‌: 9. என்‌. நாச்சி 

யப்பன்‌ 

பதினான்கு ஆண்டுகள்‌ கழித்துத்‌ தன்னை நித்திராதேவி 
அணுக அதனால்‌ இலக்குவன்‌ சிரித்ததைக்‌ கண்ட ராமன்‌, தை, 
அனுமன்‌, சக்கிரிவன்‌, அங்கதன்‌, விபீடணன்‌ ஆஃயோர்‌ தங்களை 
எண்ணியே இலக்குவன்‌ சிரித்ததாகக்‌ கருதியதைக்‌ குறிப்பிட்டு 
அதனை உலக இயல்பாக்குகிறார்‌. மனதில்‌ உறுத்தல்‌ உள்ளவரை 
இக்‌ குழப்பம்‌ இருக்கும்‌ என்றுரைக்கின்றார்‌. 
654. கம்பர்‌ என்ன சொன்னார்‌? (98-121) 
கங்கைக்‌ கரையில்‌ காவீரித்‌ தமிழ்‌: ௮. மு.ப 
தமிழ்க்கலைப்‌ பதிப்பகம்‌; சென்னை-30; ப. 1961; ரூ. 2-50 

ஆதிகாவியத்‌ துடன்‌ கம்பர்‌ வேறுபடும்‌, இராவணன்‌ சிதை 

யைக்‌ கவர்ந்து சென்றமுறை, காதல்மணம்‌ ஆய இடங்களைச்‌ , 
சுட்டுகிறார்‌. இராமன்‌ இராவணன்‌ அரியர்கள்‌. இராமன்‌ 
ஆரியன்‌ என்பதற்குச்‌ சான்று தேவையில்லை. இராவணன்‌ சாம 
வேதம்‌ கற்றவன்‌, புலத்தியன்‌ மரபினைச்‌ சார்ந்தவன்‌, அனுமன்‌ 
இராவணனுடன்‌ வடமொழியில்‌ பேசியதாக வான்மீகர்‌ கூற்று, 
ஆரியவினி ஆயெவற்றால்‌ ஆரியன்‌ என்கிறார்‌. எனவே ஆரியர்‌ 
தமிழர்‌ போராட்டமன்று. ஆரியர்‌ போரட்டமே(102). கம்பர்‌ 
சமரச உணர்வைக்‌ கூறுகறொர்‌. சாதாரண ஆற்றுப்‌ பெருக்கின்‌ 
மேல்‌ வைத்துச்‌ சமரச ஞானத்தைக்‌ காட்டுகிறார்‌ (அற்றுப்‌ 
படலம்‌ 19) பொருள்‌ வழியில்‌ சமரசம்‌ (ஈகரப்படலம்‌ 74) 
மக்களுள்‌ தமக்கென வாழாப்‌ பிறர்க்குறியாளராக இருப்பார்‌ 
மேம்பட்டவர்‌(106). (தாடகை வதைப்படலம்‌ 15) உலகில்பிறந்த 
வெல்லாம்‌ அன்பில்‌ கட்டுப்பட வேண்டுவனவே என்பதையும்‌ 
அன்பகத்தில்லா வாழ்வு பசையற்ற வற்றல்‌ வாழ்வு என்பதையும்‌: 
கம்பர்‌ நூல்‌ முழுவ தும்‌ காட்டிக்‌ கொண்டே செல்ூரூர்‌ (104) 

உடன்பிறப்புப்‌ பாசத்தை உள்ளத்திலே அடக்கிவைத்த 
வருள்‌ வாலி சிறந்தவன்‌ கும்பகர்ணனும்‌ அப்படியே. மனிதன்‌ 
தற்பெருமை விழையாதவனாக இருத்தல்‌ வேண்டுமென்பதை 
விலங்காயெ அனுமன்‌ வழி அப்பண்பாட்டினை விளக்கு 
கின்றார்ப்‌ ப புண. ன்ணிப்பின்‌ கெரத்திலே வைத்து மனமறியாக்‌ 
குற்றத்தை மறந்து, பண்போடு அவர்களை ஏற்று அணைக்க 
வேண்டிய ஒரு மனிதகுண்த்தினைக்‌ கம்பர்‌ அன்‌ று சொன்னார்‌(114) 
(அகலிகை கற்பு நெறியை'்‌ திறம்பட. இங்குக்‌ சாட்டுகிறார்‌) 
இராமனாகய மனி த உள்ள த்தே உயரிய பண்பாட்டைப்‌ புகுத்தித்‌ 
தமது கதைக்குத்‌ தலைவனாக. அவனை ஆக்கிக்‌ கொண்டார்‌. 
கைகேயியை மட்டுமின்‌ றி யாரையுமே தியவராக்க விரும்பவில்லை. 


பெர்த்‌ [233 


கொடிய இராவணனும்‌ ஈல்லன்‌ என்றும்‌ கெட்டது விதிவழியே 
என்றும்‌ காட்டுகின்றார்‌. இது, கல்கத்தாப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ 
மாணவர்‌ மன்றத்தில்‌ வழங்யெ சொற்பொழிவு, 


655, கம்பரசம்‌ 
சி. என்‌. அண்ணா துரை 


'தரயமலர்‌ பதிப்பகம்‌; 9, தருமராஜா கோயில்‌ தெரு, சென்னை-2 
முஃ ப, 1961; மூ, ப. 1971-௬. 1450, 64-88 


கம்பராமாணத்திற்கு எதிர்ப்பு நூலாக அமைந்த இது 3 
பகுதிகளாக அமைந்துள்ளது. கம்பரசம்‌ (7-52) கம்பர்‌'விழா” 
(53-70), கம்ப இராமாயணம்‌ (71-94) முதலிரு பகுதிகளிலும்‌ 
கம்பர்‌ பாடல்களில்‌ காணப்படும்‌ இன்பச்சுவையில்‌ சிலவற்றை 
ஆபாசமாக எடுத்துக்காட்டி, காகுத்தன்‌ பெருமை கூடக்‌ கடுகளவு 
ஆஃவிடும்படி செய்கிறார்‌ என்று கூறுறொர்‌. புண்யகதை பாடு 
சையில்‌ இத்தகைய இன்பச்சுவை வேண்டாமென்றும்‌ வெறுப்பு 
வாதம்‌ இங்குப்‌ புலனாகின்றது. இறுதிப்பகுதியில்‌ கன்னடக்கவி 
பம்பன்‌ என்பவரால்‌ எழுதப்பட்ட பம்ப இராமாயணத்தின்‌ 
கதைச்‌ சுருக்கம்‌ தரப்படுறது. இது இராவணனை உயர்ந்த 
வனாகக்‌ காட்டுறது. இங்கனம்‌ பலவகையாக இராமாயணங்கள்‌ 
உண்டுஎன்றும்‌, இப்படிப்‌ பலரால்‌ பலவிதமாகப்‌ புனம்‌ தரைக்கப்‌ 
'பட்ட ஒருகதையைத்தான்‌ கற்கதிக்கு ஏடு என்றும்‌, ஈடுவீட்டுப்‌ 
பூஜைக்கு உகந்ததென்றும்‌, ஈமது புண்ய சரிதமென்றும்‌ கூறு 
கிறார்கள்‌ என்றி கூறி இராமாயணத்தின்‌ எதிர்ப்பிரச்சாரத்‌ 
இற்குக்‌ கிளர்ச்‌சிவூட்டும்‌ வகையில்‌ முடிக்றொர்‌. 

656, Kamban on tho great Paradox (81—84) . 
Dr. R. P. Sethupillai silver jubilee commemoration Volume 

Prof, A, Srinivasaraghavan. M, A., 1961, Palaniappa 

Bros., Madras - 5, & Tiruchi- 1 


Kamban was fostered on the tradition of the Alwars. In 
this Ramavatara he speaks almost in the words of Nammalwar, 
Kamban brings out the idea that God, if analysed by man’s. 
intellect, appears a paradox. {nthe.theme of his epic itself 

«his idea is implicit. Kamban is ever concious of this and 
while he is poet enough to make of his epic a moving human 
document, he never fails to shed on it the light of the mystic, 
the great white radiance of which life is but a dome of many 
and conflicting colours, the truth that breaks in the mind of 
‘man as myraids of irreconcilable gleams as the great Paradox, 


3 கம்பன்‌ அப்வடங்கல்‌ 
657. கம்பன்‌ கருத்தாழம்‌ (101-111) ப 
பாட்டிலே புரட்சி. தெ. பொ. மீனாட்செந்தரம்‌; மு. ப. 1963; 
தொல்காப்பியர்‌ நூலகம்‌, 107, கனகசபை நகர்‌, சிதம்பரம்‌; 
ரூ. 275 ர 
அன்பே சிவமாகி அனைத்துலகும்‌ ஒரு குடும்பமான காட்டியே 
இருமங்கை மன்னர்‌ வழிரின்று கம்பனும்‌ காணுகிறான்‌. உலக 
மெல்லாம்‌ அன்புக்‌ குடும்பம்‌ ஆவதே இராமகாதையின்‌ கருக்தாழ 
'மென கம்பன்‌ கண்டான்‌. அழகு வழிபாடும்‌ உண்டு, எல்லோரும்‌ 
இராமன்‌ வடிவழகைக்கண்டு உயர்வடைகின்‌ றனர்‌. சூர்ப்பணகை 
அழிந்தாலும்‌ அதுவும்‌ ஒரு வழிபாடேயாகும்‌. இதையும்‌ 
அழகியே. அவளழகைத்‌ தாய்மையழகாகச்‌ சூர்ப்பணகையும்‌ 
பாடுகிறாள்‌. அனைவரும்‌ வழிபடுகன்‌ றனர்‌. இங்கும்‌ வழிபாட்டில்‌ 
ஒரு கோளாறு எழுகின்றது. அதுவே இராவணன்‌ உயிரைக்‌ 
குடிக்கிறது, விலங்கின்‌ காமம்‌-அசமுகி, பொருந்தாக்‌ காமம்‌-- 
சூர்ப்பணகை, கைக்கை--இராவணன்‌, ஜம்‌இணை--இராமன்‌, 
இராமன்‌ பிறக்கும்‌ காட்டில்‌ அரசனே உடம்பாகின்றான்‌. 
'இங்கே விலங்கினங்களும்‌ இராமன்‌ படைக்கப்போகும்‌ அன்பு 
லகைப்‌ படைத்து மகிழ்கின்றன. 
650. படையெழுச்சி ப்பத்து (75-78) (கவிதை) 
கவியரங்கக்‌ கவிதைகள்‌ : ரகுநாதன்‌, என்சிபிஎச்‌. 1963 
எல்லோரும்‌ எல்லாமும்‌ எய்தி மாந்தர்‌ இந்திரராய்‌ தெய்வத 
மாய்‌ இகத்தே வாழும்‌ உல்லாச வாழ்வியலைக்‌ கம்பர்‌ உணர்த்‌ துவ 
தாக, சிறையிருந்த மாட்டு, இருமகளிரைச்‌ இந்தையாலும்‌ 
திண்டேன்‌ எனல்‌, இன்றுபோய்‌ நாளைவா எனல்‌, காவியச்‌ அப்‌ 
புலவோர்க்கெல்லாம்‌ கோமகனால்‌ இராமகாதை படைத்தல்‌, 
பிறன்மனை நோக்கின்‌ அழிதல்‌ எனும்‌ தமிழர்‌ பண்பு, சகோதர 
சாய்‌ அடைக்கலமாயினாரை ஏற்றல்‌, அண்ணன்‌ பாதுகையைச்‌ 
சுமந்தானைப்‌ பாடுதல்‌, வீடணனைப்‌ போற்றல்‌, அறத்தின்‌ 
வலிமை கூறல்‌ முதலியவற்றால்‌ காட்டுகிறார்‌. 


659. கம்பன்‌ கவியரங்கில்‌ மலரமுதன்‌ (கவிதை) 

பூ. அமிர்தலிங்கன்‌ 
பாரிகிலையம்‌; மூ, ப. சன, 1964; 112; ரூ. 2 
ப. காடு 9-14 (1952, 17), பணியாள்‌ 15-19 (53, 14), நகரம்‌ 
20-30 (54-31), உண்மை 31-36, (53-17), நிலமாம்‌ கம்பன்‌ 37-46 
(56) இளிவரல்‌ 47.52 (:57, 17), வருகைப்பத்து 53-64 (58, 14), 
ஆண்மை 65-70 (:59, 15), வைணவம்‌ 71-80 (60, 25), காப்பியக்‌ 
-கலைஞன்‌ 81-90 (51, 28), திருவயிற்றுப்‌ பெறு 91-100 (62, 
25) ஈன்றவள்‌ பகைஞன்‌ 101-112 (63). அடைப்புக்‌ குறிக்குள்‌ 
கவிதையை அரங்கேற்றிய ஆண்டும்‌, பாடல்‌ எண்ணிக்கை 


பொது. 925 


களுமாம்‌. இக்கவிதைகள்‌ காரைக்குடிக்‌ கம்பன்‌" இருமாள்‌ கவி 
யரங்கத்தில்‌ பாடப்பட்டவைகளின்‌ தொகுப்பு. ம்‌ 
தேர்க்‌ குதிரைப்‌ பூட்டோடு முல்லை€ந்து சர்பெற்றுன்‌ பாரி; 
பாருக்குள்ளே முல்லைபூச்‌ தைக்‌ கற்புப்‌ படரத்தான்‌ காவியத்‌ 
தைப்‌ படைத்தான்‌ கம்பன்‌(11), சுமித்திரை தன்‌ மைந்தன்‌ 
இலக்குவனுக்கு எடுத்துக்‌ கூறும்‌ வாய்மொழிகள்‌ கேட்டிட்டால்‌ 
வனத்துள்ளும்‌ பணியாள்‌ தேவை ஏன்ப துணரலாம்‌(16). மிதிலை, 
அயோத்தி, இலங்கைநகர வருணனையைக்‌ கம்பன்‌ கூறுமாற்றை 
யும்‌ ஈவில்கிறார்‌. அன்புசெயின்‌ அந்தணர்‌; அழிவே செய்யின்‌ 
அரக்கரெனப்‌ பேர்‌ பெறுவர்‌ என, கம்பன்‌ கண்ட உண்மையாகக்‌ 
காட்டுகிறார்‌. அனுமன்‌ வாழ்வால்‌ இண்மையெலாம்‌ தனக்கன்றிப்‌ 
பிறர்க்கே யாகும்‌ தியாகத்தால்‌ அமரகிலை தெளியச்செய் தான்‌ (35). 
பாலகாண்டம்‌ மருதம்‌, பாண்மூல்லை ஆரணியம்‌, கோலக்‌ 
குறிஞ்சி குரக்கினத்‌ துக்‌ இட்கிர்தை, போர்செய்‌ கெடுங்காண்டம்‌ 
பொன்னிலங்கை கெய்தலொடு சீர்கெட்டுப்போய்த்‌ திரிந்த செம்‌ 
பாலை(43) என்றுரைக்கின்றார்‌. இராவணன்‌ சீதை கால்களில்‌ 
வீழ்ந்து கெஞ்சுவது, தயரதன்‌ கைகேயியிடம்‌ இறைஞ்சுவது, 
மூக்கறுர்த சூர்ப்பணகை முகம்‌, கும்பகர்ணன்‌ வடிவு, கவந்தன து 
வயிறு, சூர்ப்பணகை தன்காமத்தை வெளிப்படுத்துவது, தை 
பிழைபட பேசி இலக்குவனை இராமனைத்‌ தொடர அனுப்புவது, 
இலக்குவன்‌ பெண்ணின்‌ கூக்கரிக்தது, அங்கதன்‌ இராவணன்‌ 
அரசுதர ஏழ்கமறுப்பது இவற்றை இளிவரல்‌ சுவைக்கு எடுத்துக்‌ 
காட்டாகத்‌ தருகிறார்‌. 
கண்டின்‌ இனிக்கக்‌ கவியருளும்‌ கம்பர்‌, கன்னித்தமிழின்‌ 
சுவை பழுத்தகனி, இலகு தமிழினினிமை முதிர எழுது கவிஞன்‌. 
இளமைதழுவு குமரி மொழியின்‌ இணையில்‌ புலவன்‌, கற்பகத்தின்‌ 
சோலைப்புலவர்‌ மினைந்தறியாச்‌ சுவை, சுவைக்கடலின்‌ மூலப்‌ 
பொருளாயீலங்குகின்‌ ற முதல்‌, கலையின றிவு முதிர முதிரக்‌ கமழு 
மதுர நறவம்‌ எனக்‌ கம்பன்‌ 'வருகை'யில்‌ வரவேற்கறோர்‌. சொல்‌ 
லாண்மை-தயரதன்‌ (வாய்மைக்காக உயிர்‌ அறந்கத), 
மரபாண்மை-பரதன்‌ (அரசேற்க மறுத்தது), அருளான்மை-- 
சடாயு (சீதையைக்காக்க உயிர்‌ துறந்தது), அடலாண்மை-கும்ப 
கருணன்‌ (கடமை) பேராண்மை--இந்திரசித்‌ த, பேராண்மைச்‌ 
குறை-இராவணன்‌ (காமம்‌), கற்பாண்மை--£தை (இராமன்‌ 
வில்லாற்றல்‌ காக்கப்‌ பொறுத்திருந்த த) தாயாண்மைசைமத்திரை 
(இலக்குவனிடம்‌ “முன்னம்‌ முடிவாய்‌' என்றது), பேராண்மை 
இராமன்‌ (சதையைத்‌ தவிர பிறபெண்களைச்‌ சந்தையா லும்‌ 
' தொடாமை), ஊராண்மை (இன்றுபோய்‌ காளைவா எனல்‌) என 
ஆண்மையைப்‌ பாடுகிறார்‌. குலசேகரப்பெருமாள்‌ கொழித்து 
வைத்த பொங்குதமிழ்த்‌ தருமொழியைப்‌ புரிந்து கொண்டார்‌, 


த்‌ ல ல த்‌ 
836 க்ம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


புகழ்க்‌ கம்பன்‌ வைணவத்தைப்‌ புரிந்துக்கொள்வார்‌(74) 
என்றுரைகவருர்‌. 
விதித்தொழில்செய்‌ கான்முகன்போல விடுத்த யாப்பை 
விளையாட்டுப்‌ பொருளாகக்‌ கையி லேந்திக்‌ 
சஇத்தெழுந்து கடல்கலக்கிச்‌ சூறை யாடும்‌ 
காற்றைபோல்‌ ஓடவிட்டும்‌ அனிச்சப்‌ பூவை 
மிதித்தாலும்‌ இடருழக்கும்‌ மென்குல்‌ கொண்ட 
மெல்லியர்போல்‌ அசைந்தாடிச்‌ துவள வைத்தும்‌ 
குதித்தாடும்‌ இளமான்போற்‌ குதிக்க விட்டும்‌ 
குன்‌ றின்வீழ்‌ அருவியெனக்‌ கொழிக்க வைத்தும்‌ (84) 
கொஞ்சுகின்‌ ற சதங்கையொலி குலுங்கு மாறும்‌ 
கொட்டுகின்ற போர்முரசு முழங்கு மாறும்‌ 
குஞ்சரத்தின்‌ மணியோசை இரட்டு மாறும்‌ 
கோதண்டச்‌ சிலையினொலி தெறிக்கு மாறும்‌ 
கிஞ்சுகவாய்க்‌ கள்ளைமொழி ளெக்கு மாறும்‌ 
இதயிசைக்‌ குயிலோசை கேட்கு மாறும்‌ 
பஞ்சியொளிர்‌ சக்தமுறை பலவும்‌ நாட்டிப்‌ 
பசுந்தமிமுக்கு முடிசூட்டி வைத்தான்‌ கண்டீர்‌. (65) 
என்று கம்பன்‌ காப்பியத்தை வியக்கிறார்‌. கோசலை, கைகேயி, 
சுமித்திரை, தாரை மண்டோதரி, வீடணன்‌ தேவி, திருமால்‌ 
முதலியோரின்‌ திருவயிற்றுப்‌ பேற்றினைப்‌ பரவுறொர்‌. அறத்தினார்‌ 
வழுவினார்‌ அன்னையே எனினும்‌ அவரையும்‌ துறத்தல்‌ அறமெனக்‌ 
காட்டிய மாண்புறு பரதனின்‌ மாசிலா வாழ்வில்‌ சில பகுதிகளைக்‌ 
கவிதையாக வடித்துள்ளார்‌. எளிய, இனிய நடையில்‌ தம்‌ கவிதை 
களை யாத்துள்ளார்‌. சிலம்பின்‌ தாக்கம்‌ சில இடங்களில்‌ வெளிப்‌ 
படுகிறது. ராய. சொ. பாயிரமும்‌, முகமலரை சா. கமீணசனும்‌ 
வழங்கியுள்ளனர்‌. 
660. காந்தியடிகளும்‌ கம்பநாட்டாழ்வாரும்‌ : 
நாமக்கல்‌ கவிஞர்‌ 
கவிஞர்‌ பதிப்பகம்‌, 363, ராஜவீதி, கோயமுத்தூர்‌-1. மு. ப. 1964; 
பக்‌ 1468, ரூ. 1-50 
முதல்‌ அத்தியாயத்தில்‌ கவிச்சக்கரவர்த்தி கம்பகாட்டாம்‌ 
வார்‌ தன்‌ காவியத்தில்‌ காந்தியையே காட்டுகிறார்‌ என்னும்‌ இவர்‌ 
இரண்டாம்‌ அத்தியாயத்தில்‌ தம்முடைய கட்சி குற்றமற்ற 
தியாயமுள்ள தாக இருக்கும்‌ எதிர்க்கும்‌ இம்சை புரிந்து வெற்றி 
பெறுவதைவிட எதிரிக்கு மனமாறுதல்‌ உண்டாக்கும்‌ முயற்சி 
யாக உண்ணாவிரதம்‌ மேற்கொண்டு உயிரைத்‌ துறப்பதே 
மேலான தர்மம்‌ என்று செயல்புரிந்த காந்தியின்‌ மனப்பண்பைத்‌ 
தான்‌ கம்பர்‌ தமது காவியத்தில்‌ காட்டுகிறார்‌ என்றொர்‌(35). 


பொது . (தி 


ஆனால்‌ இந்தத்‌ தத்துவத்தைக்‌ கூறும்‌ பாடலுக்குச்‌ சரியானஉரை 
சொல்லப்படவில்லை(25), “இராவணனைக்‌ கொன்றதனால்‌ வரக்‌ 
கூடிய நன்மை மிகப்பெரிய சம்பத்துதான்‌ என்றாலும்‌ கொலை 
புரிந்து அடைந்த இந்த சம்பத்து இகழத்தக்கதுகான்‌” என்றே 
வாய்விட்டுச்‌ சொல்லி வருந்துகருன்‌ இராமன்‌, இந்த இடத்தில்‌ 
தான்‌ கம்பன்‌ காந்தி என்ற சான்றோனைக்‌ காட்டுகிறோர்‌(29). இல்‌ 
காட்சி இடம்பெறும்‌ கூழ்ரிலையை விளக்கி இராவணன்‌ வதைப்‌ 
படலத்தில்‌ உள்ள *“பூதலத்த தாக்கு வாயாக இனிப்‌ பொலம்‌ 
தேரை” எனும்‌ பாடலில்‌ இடந்தான்‌ தன்மேனி முற்றும்‌ உருவா 
அறம்‌ வளர்க்கும்‌ கண்ணாளன்‌ தெரியக்‌ கண்டான்‌ என்பதற்கு, 
இரத்த வெள்ளத்தில்‌ கிடந்த இராவணனுடைய உடலின்‌ 
அமைப்பு முழுவதும்‌ ஆசையோடு பார்க்கத்‌ தகுந்த உருவமாகத்‌ 
தெரிவதைக்‌ கண்டான்‌ என்பதுதான்‌ பொருள்‌ (34). இராவணன்‌ 
உயிர்‌ துறந்த போதே அவனுக்குச்‌ ிதைமேல்‌ இருந்த ராகம்‌ 
(மயல்‌) அடங்கிவிட்டது. பின்‌ எப்படி அந்த மயல்‌ இரத்தமாகப்‌ 
பொங்கி வெளியாகும்‌ (36) என்று பழைய உரையான வை. மு. - 
கோ. உரையை மறுக்றொர்‌. 

- மூன்றாம்‌ அத்தியாயத்தில்‌ “தளிரியல்‌ பொருட்டின்‌ வந்த 
சிற்றமும்‌” என்னும்‌ பாடலின்‌ பொருளை (வை. மு. கோ. உரை) 
மறுத்து சதையை அபகரித்துச்‌ சிறை வைத்ததற்காக அவன்மீது 
கொண்டிருந்த கோபமும்‌, இப்போது அவனுடைய உடல்‌ கிழி 
பட்டுக்‌ இடப்பதைப்‌ பார்த்‌ தக்‌ கொண்டு கின்றகனால்‌ உண்டான 
கோபமற்ற அமைதியும்‌ கலந்த நிலையில்‌ புன்சிரிப்புடன்‌ புகலலுற்‌ 
முன்‌ என்பதுதான்‌ பொருள்‌ (45) என்றோர்‌ *வென்றியானுலக 
மூன்று மெய்மையான்‌ மேவீனாம்‌' என்ற பாடலின்‌ பொருளையும்‌ 
மறுத்து இவனைக்‌ கொன்று விட்டதில்‌ நான்‌ என்னுடைய இயல்‌ 
பான குணத்தை விட்டுப்‌ போரில்‌ பின்னடைந்து விட்டதால்‌ 
போரில்‌ பின்னடைந்து முதுகில்‌ அடிவாங்கி விட்ட துபோல்‌ காண 
மடைகின்றேன்‌ என்பது கருத்‌ த(49) என்றோர்‌. 

கார்த்த வீரியனென்பானாற்‌ கட்டுண்டான்‌” எனும்‌ பாட்லில்‌ 
கார்த்தவீரியனால்‌ வெல்லப்பெற்றுக்‌ கட்டுப்பட்டுள்ளானாதலால்‌ 
அவனை வென்‌ றதைப்‌ பற்றி ஏற்கனவே நாணங்‌ கொண்டு நின்ற 
எனக்கு, அந்த என்‌ நாணத்தை மிகுவிக்குமாறு முதகிற்‌ றழும்பும்‌ 
காண நேர்ந்ததே இதனை நினைக்க என்‌ நாணம்‌ மிகுகின்‌ ற (50) 
என்ற பொருள்‌ உள்ளதாகக்‌ காட்டுறோர்‌. 

போரில்‌ பு மங்கொடுக்கா த, மகனிடம்‌ விரிவுரை பகன்ற 
இராவணனைக்‌ கம்பன்‌ போரில்‌ புறமு.துகட்டவனாகக்‌ காட்டியிருப்‌ 
பானா? கார்த்த வீரியனால்‌ கட்டுண்டவன்‌, கைலாச மலையின்‌ ழ்‌ 
கசுக்குண்டவன்‌ என்ப தால்‌ அவனை வென்றது ' காணப்பட 
வேண்டிய காரியமாகுமா? எனவினவும்‌ ஆசிரியர்‌: கார்த்தவீரியன்‌ 

௧-22 


338 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


செய்ததைப்‌ போலவோ அல்லது சிவபிரான்‌ செய்ததைப்போல 
வோ இவனை வசப்படுத்தி இவனுக்கு மனமாறுதல்‌ உண்டாக்கி 
நல்லறிவு வரும்படிச்‌ செய்து அவனையும்‌ வாழவைத்து நானும்‌ 
மகிழும்படியாகச்‌ செய்‌ திருந்தால்‌ அது எனக்குப்‌ பெருமையுண்டா 
கியிருக்கும்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ இவனைக்‌ கொன்று விட்டதில்‌ 
கொல்க்குற்றம்‌ செய்து விட்டவனைப்போல்‌ நகாணமடைகன்றேன்‌. 
மேலும்‌ என்னுடைய இயல்பான கருவியாகிய கருணையைப்‌ 
பிரயோடிக்காமல்‌ கொலைக்‌ கருவியைப்‌ பிரயோகித்து விட்டதில்‌ 
கான்‌ செய்துள்ள காரியம்‌ போர்‌ முனையில்‌ முதுகிட்டோடிப்‌ புண்‌ 
பட்ட தழும்பு போன்றதே (61) என்பதே சரியான உரை என்‌ 
றார்‌. இவனைக்‌ கொல்லாமல்‌ நான்‌ பட்டினி இடந்து உயிரைத்‌ 
துறந்து உலகில்‌ நிலைத்‌ திற்கும்படியான மிகப்பிரகாசமாக விளங்‌ 
கத்தக்கக்‌ கீர்த்தியை அடைய முடியாமல்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டு 
உயிரோடிருக்க ஆசைகொண்டு பகைவருடைய ஏளனச்‌ சிரிப்பு 
என்புகழை அழிக்கும்படி போரில்‌ முதுகட்டது போன்ற 
தோளாற்றலால்‌ இவனைக்‌ கொலை புரிர்து நான்‌ அடைந்த இந்த 
வெற்றி உணமையான வெற்றியல்ல வென்றான்‌(63) மாண்டொழி 
வது என்பதற்குத்‌ தானாக உயிரைவீடுவது, தானாக இச்சைப்பட்டு 
' ஒரு நியாயத்தை நிலை நிறுத்த உயிர்‌ துறப்பது(64) என்ற 
பொருள்‌ கூறுறொர்‌. 
விபீடணன்‌ மூலம்‌ இராவணன்‌ நிலையறிந்த இராமன்‌, 
இராவணனைக்‌ கொன்றபின்‌ அவனுடைய உடலைப்‌ பார்த்த 
போதுதான்‌ அவனுடைய முதுகில்‌ போரில்‌ புறங்கொடுத்து 
அடிவாங்கிய தழும்பு இருப்பதைக்‌ கண்டான்‌ என்பது பொரும்‌ 
தா.த(69). இராமன்‌ இராவணனுடைய முதுகில்‌ தழும்பு இருப்‌ 
பதைக்கண்ட து உண்மையானால்‌, அடுத்த இரு பாடலில்‌ உள்ள 
பதங்கள்‌ அவ்வாறு பொருள்‌ கொள்ள இடம்‌ தரவில்லை(70). 
ஒன்றாக நல்லது கொல்லாமையை வலியுறுத்த வேறிடமின்மை 
யால்‌ இங்கு இராமன்‌ வாக்காகவே வைக்றொர்‌(72). இராவணன்‌ 
. முதுகில்‌ புண்‌ ஏற்பட்டமைக்குக்‌ காரணத்தைப்‌ பின்னால்‌ விமீ 
டணனே கூறுவதால்‌ (பிராவணன்‌ வதை: 210-211) ஆசிரியரின்‌ 
ஆராய்ச்சி புதுமையாக இருந்த போதிலும்‌ பொருந்தாததா 
ன்றது. ்‌ 
661. மானுடம்‌ வென்றது (9-21) 
மானுடம்‌ வென்றது: ௮. மு, பரமசவானக்தம்‌. 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவு சங்கம்‌, 8 சின்ன ரெட்டித்‌ 
தெரு; எழும்பூர்‌, சென்னை-8 மு. ப. அக்‌ 11965 ரூ.3 
அணுக்கதிர்‌ பொங்கல்‌ மலரில்‌ (1964) வெளிவந்த கட்டுரை. 
தெய்வப்‌ பிறவியிலும்‌ மனிதப்‌ பிறவியே மேல்‌ என்பதை 
நிறுவி மனிதன்‌ மனிதனாக வாழ்ந்தால்‌ வேறுள தேவர்‌, அரக்கர்‌ 


பொது. 339 


முதலிய குழுவை யெல்லாம்‌ இம்மானுடம்‌ வெல்லமுடியும்‌ என்‌ 
பதைக்‌ காட்டி, அத்தகைய செம்மை இறம்பாத ஈல்ல மனித 
வாழ்க்கையில்‌ வாழ ஈம்மை யெல்லாம்‌ ஆற்றுப்படுத்‌ து௫ன்‌ 
கம்பன்‌(13), இந்தியப்‌ பண்பாட்டு அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ 
சிலவற்றைத்‌ தன்‌ பெரு நூலின்‌ இடையே பாத்திரங்களின்‌ வாயி 
லாகக்‌ கம்பன்‌ விளக்கயுள்ளதை இக்கட்டுரையில்‌ காட்டுகிறார்‌. 
நெஞ்சறியா வஞ்சகத்தில்‌ சக்கெயவர்களுக்குக்‌ கழுவாய்‌ உண்டு, 
கற்பு அடைக்கலம்‌, சமயப்பொறை வாழ்வின்‌ தேவை என்பதை 
யும்‌ சமயம்‌ சமூகத்தை இணைக்கும்‌ பண்பாட்டுச்‌ சின்னமே 
என்பதையும்‌ நன்கு விளக்குகிறான்‌ .(20) 
662. கம்ப நாடகம்‌ (34-55) 
அறிவுச்‌ செல்வம்‌: கோ. பூவராகவன்‌, மு, ப, அக்‌. 1965; 

ரூ. 2-50 

முயன்றால்‌ முடியுமா என்ற ஐயத்துக்கும்‌ ஆராய்ச்சிக்கும்‌ 
பதில்‌ (சொல்வதுதான்‌ கம்பரின்‌ ராமாயண ம்‌(38) அறநூல்‌. 
சோதனைகள்‌ நிகமும்‌ பொழுது மனிதன்‌ எப்படி ஈடட்து கொள்ள 
வேண்டு மென்பதற்கு இராமன்‌ ஓர்‌ உதாரண புருஷன்‌. அறத்‌ 
தின்‌ வழிரின்றால்‌ விண்ணையும்‌ மண்ணையும்‌ இணைக்கலாம்‌. 
(இராமன்‌ விண்‌, சீதை மண்‌) தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 
தாயன்பு (மன்னவன்‌ பணி அன்றால்‌) சகோதர அன்பு (ரின்‌ 
மகன்‌ பரதன்‌ மூடிசூழ்வான்‌] நட்பு அன்பு (குகனுடன்‌) முதலிய 
வற்றையும்‌ காட்டுகிறார்‌. கம்பசாடகத்தை அயோழுடியினைச்‌ 
சான்றாக்கி, வான்மீயுடன்‌ வேறுபடுவதையும்‌ சுட்டி நாடக 
பாணியில்‌ காட்டுறொர்‌. அறத்தை நிலைநாட்ட இராமலக்குவர்‌ 
களுக்குத்‌ துயர்‌ என்பதும்‌ இவர்‌ கருத்து. 
663. கம்பன்‌ மலர்‌ (கம்பராமாயணக்‌ கட்டுரைத்‌ தொகுப்பு) 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌ லிமிடெட்‌ (10-417), 8, 

சின்ன ரெட்டித்‌ தெரு, எழும்பூர்‌, சென்னை - 8, மூ. ப. 1965; 

190, ரூ. 3 

மு. கதிரேசச்‌ செட்டியார்‌, கவிமணி தேசிக விநாயகம்‌ 
பிள்ளை, கா. மு. வேங்கடசாமி நாட்டார்‌, எஸ்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை, மு. ராகவையங்கார்‌, ரா. பி, சேதுப்பிள்ளை, சுத்தானந்த 
பாரதியார்‌, டி. கே. சிதம்பரநாத முதலியார்‌, கோவை கிழார்‌ 
ஈ. த. இராசேசுவரி, தெ. பொ. மீனாட்சந்தரனார்‌, மு. அருணா 
சலம்‌, மோ. ஸ்ரீ. செல்லம்‌, தொ. மூ. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, 
பி. ஸ்ரீ, ௮. வா. ஜகந்நாதன்‌, ரா. பா, மு. கனி, வெ. ராமலிங்கம்‌ 
பிள்ள என்போரின்‌ சுவை ஊற்று (1-15), கம்பன்‌ கவிதை 
(16-18), கம்பர்‌ காட்டும்‌ ஒழுக்க நெறிகளிழ்‌ லெ (19-25), 
கம்பனும்‌ தமிழும்‌ (26-50), மாருதியின்‌ சீரிய மாண்பு (51--), 


(940 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இருவர்‌ சாட்டி (70-75) ஈவரஸ னத்‌ தில்‌ கம்பன்‌ (76-82), 
ரம்பையா? மேனகையா? (83-87), கம்பர்‌ அழகுக்கு அழகு 
கண்ட முறை (88-95), இராமாயணத்தின்‌ இரு திருப்பு மையங்‌ 
கள்‌ (96-110), உயிர்கிலைப்‌ பாட்டு (111-121), அறிமுகம்‌ செய்தல்‌ 
(122-135), இராமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ (136 
147), கம்பன்‌ கலைக்‌ கோயில்‌ (148-157), கம்பனும்‌ பாட பேதங்‌ 
களும்‌ (158-168), அவள்‌ (169-176), கான்‌ கண்ட கம்பன்‌ 
(177-187), கம்பன்‌ திருமாள்‌ (கவிதை 188-190) என்னும்‌ 16 
கட்டுரைகளையும்‌ 2 கவிதைகளையும்‌ கொண்டது இந்நூல்‌. 

இவகூந்தாமணியின்‌ காப்பிய நடை நெறியை மேற்‌ 
கொண்டு, திருக்குறளின்‌ அரிய கருத்துகளில்‌ தோய்ச்து, இனிய 
ஓசை நயந்‌ தோன்ற பிற்காலத்து எழுந்து அரிய தொடர்சிலைச்‌ 
செய்யுள்‌ கம்பராமாயணம்‌. இதன்‌ செய்யுள்‌ எளிமை, இனிமை, 
ஆழம்‌ உடைமை என்னும்‌ மூன்று குணங்களையும்‌ உடையது. 
இயற்கை வருணனையில்‌ வைத்தும்‌, உவமை மூலமாகவும்‌ பொருள்‌ 
வீளக்கம்‌ செய்வதில்‌ கம்பர்‌ செல்லும்‌ நெறி வியப்பை அளிப்பது. 
ஆசான்‌ முதலான ஆன்றோர்கள்‌ முன்னிலையில்‌ அடங்கியிருத்த 
அம்‌, கூறாமை நோக்கக்‌ குறிப்பறிதலும்‌, அறிந்து வினை செய்த 
லும்‌ போல்வன நன்மக்களுடைய ஓழுகலாறுகள்‌. இதற்குப்‌ பால 
காண்டத்தினின்றும்‌ “நினைக்க முனி பகர்ந்தவெலாம்‌' என்னும்‌ 
பாடல்‌ கொடுத்து விளக்கப்படுகிற து. 

இயற்கை கெறியென்ற தொடரால்‌ பாத்திரங்களுக்கும்‌ 
சந்தர்ப்பங்களுக்குள்‌ தக்கபடி. யெழும்‌ இயற்கையோசை பல 
எடுத்துக்காட்டுகளால்‌ விளக்கப்படுகிறது. இவை கம்பன்‌ 
தமிழின்‌ ஆற்றலை ஈன்கு எடுத்‌ துக்காட்டுகன்றன. ஆற்றல்‌ நிறை 
கல்வியறிவுக்‌ கெல்லாம்‌ இரண்டதோர்‌ குன்றமாய்‌ விளங்கியவன்‌ 
மாருதி. அக்குணக்‌ குன்றத்தை அலங்கரித்து விளங்கிய கொடி 
முடியாகப்‌ பிரகாசித்தது தற்புகழ்ச்ியற்ற அவனது அமைதி 
குணம்‌. பஞ்சவடிச்‌ சோலையில்‌ இருந்த ௪தையின்‌ மெய்தீண்டி 
அரக்கன்‌ எடுத்துச்‌ சென்றான்‌ என்று வடமொழிக்‌ காவியம்‌ 
கூறும்‌ முறையை மாற்றிப்‌ பர்ணசாலையோடு மங்கையைக்‌ 
கவர்ந்து சென்றான்‌ என்றமைத்‌ துக்‌ கொண்டார்‌ கம்பர்‌, இருவர்‌ 
சாட்சி - சடாயு, அனுமன்‌. ்‌ 

சுத்தானந்த பாரதியார்‌, கம்பனின்‌ கலை ஓவியங்கள்‌ பல பரத 
நாட்டியங்களுக்குப்‌ பொருத்தமாக இருக்கின்றன என்று கூறி 
சில பாடல்களுக்குத்‌ தாளமும்‌ ராகமும்‌ இட்டுக்‌ காட்டுகிறோர்‌. ஒரு 
பெண்ணுக்கு அழகைத்‌ தருவது அவளுடைய இயற்கை ஒளி 
தான்‌. அழகுக்கு, அழகு செய்வது ஏழைமை, முக்கனிகள்‌ 16-ம்‌ 
காழ்றாண்டிற்கு முந்தி தமிழ்‌ காட்டில்‌ இல்லை, ருக்க நாட்டி, 
லிருந்து வந்தன. பேசாரி, புலாக்கு, ஈத்து தமிழ்ச்‌ சொற்கள்‌. 


பொது. 841 


அல்ல. திருப்பு மையங்கள்‌ கதையை நீட்டிப்பதோடு கதையில்‌ 
வருவாரையும்‌ சிறப்பிக்கன்றன. : காதலும்‌ காமமும்‌ இன்பக்‌ 
கூத்தும்‌ அறிவுக்கூத் தும்‌ புரின்‌ றன. தையே இந்நாட்டு பெண்‌ 
களின்‌ உயிர்நிலை. அரக்கியர்‌ அளவு அற்றார்கள்‌ என்னும்‌ பாடல்‌ 
கம்பன து இராமவதாரக்‌ கதையின்‌ உயிர்ரிலைப்‌ பாட்டு என்றோர்‌. 

கம்பராமாயணத்தின்‌ சுவையை அனுபவிப்பதெல்லாம்‌ 
*தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌” என்று கம்பரே சொல்லிய 
வாக்கியத்திற்கு இலக்கியமாய்‌ முடியும்‌. பரதன்‌ குகனுக்குத்‌ 
தாயரை அறிமுகம்‌ செய்தல்‌ கூறப்படுகிறது. (பக்கம்‌ 129-144 
விடுபட்டுள்ளது) கற்பென்னும்‌ இண்மையே போதும்‌ பெண்மை 
யின்‌ ஏற்றத்திற்கு. கம்பன்‌ தமிழ்ப்‌ பெண்மையின்‌ மேன்மையை 
எடுத்துக்காட்டியுள்ளான்‌. செளந்தர்யத்தின்‌ எல்லையாக நின்ற 
சீதை அசோகவனத்தில்‌ குணசெளந்தர்யத்தின்‌ எல்லையாகவும்‌ 
காட்சியளிக்கறாள்‌. 

சில எடுத்துக்காட்டுகள்‌ தந்து பாடபேதங்களும்‌ பொருத்த 
மும்‌ பி, ஸ்ரீ-யால்‌ விளக்கப்படுன்‌ றன. குகன்‌ சீதையை 'அவள்‌” 
என்று குறிப்பிட்டமை அவன்‌ பிறன்மனை நோக்கப்‌ பேராண்மை 
யைப்‌ புலப்படுத்தகின்றது. கம்பன்‌ விதியிலும்‌, தருமத்திலும்‌, 
இறைவனைச்‌ சரண்‌ அடைவதிலும்‌ கம்பிக்கைக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌ என்பதற்கும்‌ அவன்‌ வாழ்வில்‌ சோகவண்ணம்‌ படர்ந்இருக்‌ 
கலாம்‌ என்பதற்கும்‌ மேற்கோள்கள்‌ தந்து இறுதிக்‌ கட்டுரை 
நிறைவு பெறுகிறது. இது சில தணைத்தலைப்புகளையும்‌ 
கொண்டது. ஒஆராய்ச்சிகளால்‌ மயங்காமல்‌ நேராய்க்‌ கம்பனைப்‌ 
படித்து இன்பம்‌ பெறவேண்டும்‌ என்பது நாமக்கல்‌ கவிஞரின்‌ 
கருத்து, 

இக்‌ நூலில்‌ சில கட்டுரைகள்‌ அறிமுகக்‌ கட்டுரைகளாகவே 
அமைந்துள்ளன. 


664, கம்பன்‌ கவியமுதம்‌ (கம்பராமாயணக்‌ கட்டுரைத்‌ தொகுப்பு) 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌ லிமிடெட்‌: 8, சின்ன 

'ரெட்டித்‌ தெரு; எழும்பூர்‌, சென்னை ௨8, இ. ப. 1965 

64207; ரூ.3 

இக்நூல்‌, எம்‌. ராதாகிருஷ்ண பிள்ளை, வெ. ப. சுப்பிரமணிய 
முதலியார்‌, ஏ. ஸி. பால்‌ நாடார்‌, சா. கணேசன்‌, கே. ஞானாம்‌ 
பாள்‌, கே. நயினார்‌ முகம்மது, லெ. ப. கரு. இராமநாதன்‌ செட்டி 
யார்‌, மா, இராசமாணிக்கனார்‌, மு. சண்முகம்‌ பிள்ளை, ௮.௪. 
'ஞானசம்பந்தன்‌, பெ. நா, அப்புஸ்வாமி, மு. வரதராசனார்‌, 
ரா. ஸரீ. தேகென்‌, ௩. சோமயாஜுலு, ௮: முத்துசிவன்‌,” மா. 
சுந்தரா, ரா. சுப்பிரமணியம்‌ என்போரின்‌ கம்பர்‌ ( 1--11 7 4 கம்பர்‌ 
கட்டட கொள்கை. (12-25), கம்பராமாயணக்‌ காவிய ' அமைப்பு 


543 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


(26-40), கம்பன்‌ கனவு (41-60), கைகேயி (61-70). இராமன்‌ 
தண்மையும்‌ இலக்குவன்‌ வெம்மையும்‌ (71-83), கம்பர்‌ கவித்திறம்‌ 
(84-92), சேக்கிழாரும்‌ கம்பரும்‌ (93-105), கம்பன து கதாநாயக 
(106-119), பாடற்‌ பண்பு (120-130), மாயமான்‌ (131-142), 
உள்ளம்‌ குளிர்ந்தது (143-148), காவியத்தில்‌ கண்ட கம்பர்‌ 
(149-166), நாம்‌ வெறுக்கும்‌ பாத்திரம்‌ (167-174), தருமத்‌ தம்பி 
(175-192), பரதன்‌ குணநலம்‌ (193-205), கம்பன்‌ கலைவளம்‌ 
(கவிதை 206-207) என்னும்‌ 16 கட்டுரைகளையும்‌ கவிதையையும்‌ 
கொண்டமைவ து. சில கட்டுரைகள்‌ று தலைப்புகளையும்‌ 
கொண்டது. 

உலக மகா காவியங்களுள்‌ இராமாயணம்போல்‌ எல்லோ 
ருடைய உள்ளத்தையும்‌ கொள்ளை கொள்ளும்‌ காவியம்‌ வேறு 
ஒன்றும்‌ இல்லை. இன்று ருஷியாவில்‌ நிலவும்‌ பொதுவுடைமைப்‌ 
பண்பிற்குக்‌ கம்பர்‌ அடிகோலியவர்‌ எனலாம்‌. ஆனால்‌ அவருடைய 
சமவுரிமை தூய சகோதரப்பான்மையாகிய அறவுணர்ச்சியில்‌ கிலை 
பெற்றது. விட்டுணு சம்பராமாயண்த்துக்கு ஏற்புடைக்‌ கடவு 
எாவதன்றி, நூலாசிரியருக்கு வழிபடு கடவுளுமாவரென்று 
கொள்வதற்கு ஆதாரமான புறச்சான்றுகள்‌ இருப்பதாகத்‌ தெரிய 
வில்லை. ்‌ 

கடவுள்‌ சமயங்களெல்லாவற்றையும்‌ கடந்த பரம்‌ பொரு 
ளென்றும்‌, கடவுளின்‌ ஓரோர்‌ ௮ம்௪ பூதரே ஓவ்வொரு சமயக்‌ 
கடவுள்‌ என்றும்‌ கொண்ட கொள்கையுடையவராகக்‌ கருதற்‌ 
பாலர்‌, கதைப்‌ போக்கையும்‌ பாகுபாடுகளையும்‌ முதல்‌ நாலிற்‌ 
கண்ட பிரகாரமே கம்பன்‌ ஆளுகிறான்‌. எல்லோரும்‌ இராமன்‌ 
பால்‌ உள்ள அன்பினால்‌ பிணிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர்‌ சமரச 
மூடையவர்களாகிறார்கள்‌. இதுதான்‌ காப்பிய ஒற்றுமையின்‌ 
மர்மம்‌. கம்பன்‌ கண்ட கோசலம்‌--காந்தியடிகள்‌ கனவு கண்ட 
சர்வோதயம்‌, கைகேயிக்கு-ளியோபாட்ரா, லேடிமாக்பெத்‌ 
ஓப்புமை, கைகேயியின்‌ கொடுமையிலும்‌ முறை இருக்கறது. 


... தண்மையில்‌ வெம்மை அடங்கி வீடுதல்போன்று இலக்குவ 
னின்‌ ச.ற்றமாம்‌ வெம்மை, இராமனது சாந்தமாம்‌ தண்மையில்‌ 
அடங்கி விடுவதற்கு 3 காட்டுகள்‌ தரப்படுகின்றன. ஆழ்ந்த 
கருத்துகளைத்‌ தெளிவான ஈடையிற்‌ கூறுதல்‌, நினைவாற்றல்‌ 
தவருமற் கருத்துகளைக்‌ காட்டி முடித்தல்‌, சிந்தாமணி திருக்குறள்‌ 
கூற்‌ கருத்துகளை அழகுற அமைத்தல்‌, சில பண்புகளை அணி 
கலந்‌ தோன்றக்‌ கூறுதல்‌, சில நிகழ்ச்சிகளை நேரில்‌ நிகழ்வ. துபோல்‌ 
அறியக்‌ கூறுதல்‌ - கம்பனில்‌ உண்டு - காட்டுகளுடன்‌. கம்பர்‌ 
மிதிலைக்காட்‌ சிப்‌ படலம்‌ அமைத்‌ தமைக்குப்‌ பெரியபுராணப்‌ பகுதி 
பெருந்துணை புரிந்தகாகல்‌ வேண்டும்‌, பல கருத்‌ துகளும்‌ தொடர்‌ 


பொது 345 
களும்‌ பெரியபுராணத்தினின்றும்‌ எடுத்ததற்குக்‌ காட்டப்படு 
இன்றன, 

- சீதைக்குக்‌ கணவனே தெய்வம்‌ - விளையாட்டுப்‌ புத்தியுடைய 
வள்‌. எத்தகைய துன்பம்‌ வந்த போதிலும்‌ தன்கிலையில்‌ தாழ்தல்‌ 
தகாது என்னும்‌ உயரிய தன்மையை உலகிற்குக்‌ காட்டினாள்‌... 
கம்பன்‌ பாடல்‌ படித்து உணர்ந்தால்‌ படிக்இன்‌ றவனைத்‌ தன்னை 
மறந்து ஒன்றச்‌ செய்வது.--“வெம்மடங்கல்‌ வெகுண்டனைய”. 
கவிஞன்‌ கற்பனையுலலுள்ள அற்புத சருஷ்டிகளில்‌ ஒன்று மாய 
மான்‌. *தென்சொற்‌ கடந்தான்‌ வடசொற்‌ கடற்‌ கெல்லை தேர்ந்‌ 
தான்‌” என்பது கம்பருக்குப்‌ பொருந்தும்‌ என்பது பல காட்டு 
களோடு நிறுவப்‌ பெறுகிறது. 

சிப்பியிலே ஈல்லமுத்‌ து விரவ தபோல்‌ கூனியின்‌ அடர்த அதி 
கப்பிரசங்கங்களுக்கடையே, தேசத்தின்‌ தர்ம ஏர்‌ தனையையும்‌. 
சாராளத்‌ தன்மைகளையும்‌ லாவகமாகக்‌ காட்டும்‌ கம்பர்‌ உணர்ச்சி 
யில்‌ அமிழ வைக்கிறார்‌. வீடணன்‌ சிறந்தவன்‌ என்பது, இராமன்‌, 
சீதை, அனுமன்‌, கவி, கும்பகருணன்‌ கூற்றால்‌ நிறுவப்படுகிறது. 
நீதியை அபிமானிப்பதால்‌ உலக வரம்பில்‌ நிற்ன்றான்‌ கும்ப 
கருணன்‌. நீதியை அபி பானிப்பஇில்‌ லட்யெ வடிவிலே கின்‌ றுவிடு 
கருன்‌ விபீஷணன்‌. இராமாயணத்திலே நெந்த பாத்திரம்‌ பரதன்‌ 
தான்‌, சகோதரர்களுக்குள்ளேயே ஓப்புயர்வற்றவன்‌ பரதன்‌. 
தன்னை மறக்திடச்‌ செய்யும்‌ கம்பன்‌ கவிதையின்‌ ஈயம்‌ கவிதையில்‌ 
காணப்படுகிறது. த்‌ 

அடிக்குறிப்புகளுடைய கட்டுரைகளும்‌ காணப்படுகின்றன. 
அறிமுகக்‌ கட்டுரைகளும்‌ உண்டு, 
665. கம்பர்‌ 

வ. சுப. மாணிக்கம்‌ 

மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌. முதல்‌ பதிப்பு 1965, இ. ப. 

1972; ரூ. 4 

சொருணம்மாள்‌ நிதிச்‌ சொற்பொழிவு என்பதனை முன்னிட்டு 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஈடைபெற்ற 3 காட்கள்‌ 
சொற்பொழிவே இந்நூல்‌. இது காப்பியப்‌ பார்வை, காப்பியக்‌ 
களங்கள்‌, காப்பிய நேர்மை என்னும்‌ முப்பெருக்‌ தலைப்புகளையும்‌ 
பல துணைத்‌ தலைப்புகளையும்‌ கொண்டமைகின்ற.து. 

காப்பியங்களில்‌ பெரியது கம்பராமாயணம்‌, கூடிய கனத்திற்‌ 
கேற்பக்‌ கூடுதலான காப்பிய குணங்கள்‌ உள்ளன. ஒரு நூலின்‌ 
ஆற்றல்‌ ஒப்புமை முறையால்‌ வெளிப்படுவதில்லை. ஒரு நூலின்‌ 
உண்மையை அகத்‌ தன்மையை வெளிக்‌ கொணர்தற்குப்‌ பயன்‌ 
பட வேண்டும்‌. எவ்வளவு ஈயம்மிக்கப்‌ பாடலாக இருந்தாலும்‌ 
தனிப்பார்வை காப்பீயப்‌ பார்வையாகாது. காப்பியத்தின்‌ உறுப்‌ 


344 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌' 
பெனக்‌ கெர்ண்டு கொடர்பழகு காண வேண்டும்‌. சிலப்பதிகாரம்‌ 
சீவகசிந்தாமணி, குறள்‌ போன்றவற்றிற்குப்‌ பாடபேதங்கள்‌ 
பெருகாமல்‌ உரையாசிரியர்கள்‌ தடுத்தது போன்று நல்ல உரை 
யாசிரியன்‌ ஒருவன்‌ கம்பராமாயணத்துக்கும்‌ தோன்ற வேண்டும்‌. 

ஒரு செய்யுளில்‌ எது நல்ல பாடம்‌ என்று தேர்ந்தெடுப்‌ 
பதற்குக்‌ கூட முழுப்பார்வை வேண்டும்‌. தனிப்பாடலீன்‌ ஈயங்‌ 
களால்‌ சிர்தனை த்‌ தொடர்பழகினைக்‌ காண இயலாது. சங்கிலிப்‌ 
ப்ரர்வைவேண்டும்‌.--சூளாமணிப்‌ படலம்‌, திருவடி தொழுத 
படலம்‌, பாடல்களுக்குக்‌ கண்டபடி சொன்னயம்‌ பார்த்தல்‌ 
கூடாது. காணும்‌ ஈயம்‌ பாத்திரத்தின்‌ குணத்திற்குப்‌ பொருந்த 
வேண்டும்‌.--ஆழிசூழ்‌ உலகமெல்லாம்‌. உலகின்‌ ஒவ்வொரு பொரு 
ளையும்‌ காப்பியத தின்‌ ஒரு கூறாகப்‌ பிரஇபலிக்கின்றான்‌ கவிஞன்‌ 
தசரதன்‌ இறந்தபொழுது சூரிய வருணனை . அவல காண்டம்‌ எனத்‌ 
தகும்‌ அயோத்தியா காண்டத்துக்கு ஏற்ற இன்ப காண்டம்‌ பால 
காண்டம்‌. . வருணனைப்‌ பாட்டுகள்‌ தான்‌ கதையைக்‌ காப்பியம்‌ 
ஆக்கும்‌ பாடல்கள்‌. 
பாத்திரங்களுக்கு உலக வரங்கள்‌ எவ்வண்ணம்‌ தொடுக்‌ 
கிறான்‌. மரஞ்செடி, கொடி, பறவை, விலங்கு, மலை, நிலம்‌, கடல்‌ 
முதலானவற்றை எவ்வாறு கதைக்குப்‌ பக்குவப்படுத்துகிறான்‌ 
என்று காண்பது காப்பியப்பார்வை. முன்னை நூல்களின்‌ அமைப்‌ 
புகளைக்‌ கம்பர்‌ போற்றிக்‌ கொண்டிருப்பினும்‌ போற்றிக்‌ 
கொண்ட திறங்கனில்‌ புதுமை காண்கிறோம்‌. கம்பராமாயண 
கதைக்கு வடமொழி மூலமாக இருந்தாலும்‌, கதைமேல்‌ எழுந்த 
காப்பியக்‌ கட்டிடத்‌ தக்குத்‌ தமிழே மூலமாகும்‌. மொழி வளர்ச்‌ 
சிக்குக்‌ கம்பர்‌ பல துறையில்‌ வழிகாட்டி,- வச்சிரத்தெயிற்றவன்‌,, 
மக்களைக்கொண்டு காப்பியத்தை நடத்த முயலாதபோ து புலவன்‌ 
தேவர்களைப்‌ புகுத்தி நடத்‌ துகிறுன்‌, கணவன்‌ சாவுக்குக்‌ கைகேயி 
இரு காரணமாக இருந்தாலும்‌ கற்பு கெட்டவள்‌ என்று கூற 
முடியாது. நன்மையும்‌ தீமையும்‌ சகடக்கால்போல்‌ சுழலும்போது 
தான்‌ .காப்பிய இயக்கத்துக்கு வாய்ப்புண்டு. காப்பிய நீட்டத்‌ 
திக்குப்‌ புலவன்‌ எப்பாத்திரத்தையும்‌ துணிந்து வணக்கு 
கின்றான்‌. 

இராமன்‌ ப்க்கத்துக்குக்‌ கூனிபோன்று இராவணன்‌ பக்கத்‌ 
அக்குச்‌ சூர்ப்பணகை, காப்பியத்தை நீட்டிக்கும்‌ புலவன்‌ சிலகளங்‌ 
களை அமைத்தல்‌ கூடாது. மாணவர்க்குப்‌ பாடம்‌ அளவாக இருக்‌ 
தாலும்‌ 'கிரலாக இருக்கவேண்டும்‌. இராமன்‌ தன்னேரில்லாத்‌ 
தலைவன்‌. -பகைவன்‌ இராவணனும்‌ மதித்தல்‌. இராவணன்‌ 
மம்திரப்படலம்‌ குடியரசு தன்மையினைக்‌ காட்டுகிறது. இராமா 
யணப்‌ போக்கில்‌ இராமன்‌ தவறுமிடங்கள்‌ பல. காப்பிய வீரிவுக்கு 
ஒரு பெருந்துணை செய்த நிகழ்ச்சி தையை இருவரும்‌ வீட்டுப்‌ 


பொது 54 


பிரிந்தமை, இராவணன்‌ செய்த குற்றம்‌ ஒன்றாயினும்‌ அது 
பெரும்பிழை பிறன்மனை நயத்தல்‌. மனைவியரும்‌ தம்பியரும்‌' 
புதல்வரும்‌ உற்றாரும்‌ பெற்றோரும்‌ இராவணனைக்‌ கண்டிக்கத்‌ 
தவறவில்லை. எனவே சீதை கூறியது பொருந்தாது. இராமன்‌ 
அறிவிற்‌ குற்றப்பட்டவன்‌. இராவணன்‌ ஒழுக்கத்தில்‌ குற்றப்‌ 
பட்டவன்‌, அறிவுவேண்டும்‌; அதனினும்‌ இறந்த ஒழுக்கம்‌ 
வேண்டும்‌ என்று காட்டுவது இராமாயணம்‌. 

முழுப்‌ பார்வையை வலியறுத்துவதே இந்‌ நூலாசிரியரின்‌ 
கோக்கமாக அமைகின்றது. இது ஒரு புதிய பார்வையாக அமை 
கின்றது. 


666, மகுடாபிஷேகம்‌ (141-147) 
பிரிந்தவர்‌ கூடினால்‌... மகரம்‌ 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை - 14, திருச்சி 2, மு. ப. மார்ச்‌ 

1966; ரூ. 3-50 

மகுடத்தைத்‌ துறந்து வரும்‌ ராமனை, மகுடம்‌ கட்ட பரதன்‌ 
வேண்டுகிறான்‌. ராமன்‌ சுக்கரிவ, விபீடணர்களுக்கு மகுடம்‌ 
சூட்டுகறான்‌. “நீ அரசாள்‌' எனப்‌ பரதன்‌ கூறியவுடன்‌ சத்துருக்‌: 
கனன்‌ அதனை வெறுத்துத்‌ தன்‌ கோபத்தைக்‌ காட்டுகிறான்‌. 
ராமர்‌ இறுதியில்‌ முடிசூட்டிக்‌ கொள்ள கம்பன்‌ தன்‌ ஈன்‌.றியுணர்‌ 
வையும்‌ அதன்‌ மூலம்‌ வெளிப்படுத்‌ திறொன்‌. 
667. கம்பராமாயணத்தைக்‌ கற்க முடியுமா? கற்க வேண்டுமா? 

(174—182) 

நாடகக்‌ காப்பியங்கள்‌: தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌ 

காவல்‌ போன்று படிக்க வேண்டும்‌. பதம்‌ பிரித்த பதிப்பு 
கள்‌ இதற்குப்‌ பயன்படும்‌(176). இதனால்‌ இலக்கிய ஆராய்ச்சியை 
மாணவர்களே ேர்முகமாகச்‌ செய்வதற்கு இடம்‌ உண்டு. எல்லா 
நிலையினருக்கும்‌ இன்பம்‌ அளிக்கும்‌ றெந்த நாடகப்‌ பாங்கில்‌ கம்ப 
ராமாயணம்‌ அமைந்துள்ளது, பல போர்ப்‌ பகுதிகளில்‌, குழந்தை 
கள்‌ சுவைக்கும்‌ வசையில்‌ அமைந்துள்ளவைகளைப்‌ பயன்படுத்தி 
அவற்றைச்‌ இறுவர்‌ இலக்கியம்‌ எனக்கொண்டு ஆட்டப்‌ பாடல்‌. 
களாகப்‌ பயன்படுத்தலாம்‌(180). ஈாடகமர்கவும்‌ வகுத்து ஈடிக்கச்‌ 
செய்து பயன்‌ பெறலாம்‌(181), பண்பாட்டின்‌ வே ற்றுமைகளை. 
மனித ஓ .ற்றுமை அடிப்படையில்‌ அறிந்து பழகுவதற்கும்‌ உணர்‌, 
வதற்கும்‌ பலவகைக்‌ காப்பியங்களும்‌ உதவும்‌. எனவே அதற்குக்‌ 
கம்பராமாயணத்தைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


668, கம்பன்‌ வேண்டாமா? (118-129) 

சொல்லமுதம்‌ : குன்றக்குடி அடிகளார்‌ 

தமிழ்ப்பண்ணை--சென்னை-17; மூ. ப. அக்‌, 1966; இடப, அக 
1971; ரூ. 5 ்‌ 


246 கம்பன்‌ அய்வடங்கல்‌ 


தமிழ்நாட்டில்‌ கம்பனுக்கு எதிர்ப்பு இருப்பதைச்‌ சுட்டி, 
“கம்பன்‌ தமிழ்‌ நாகரிகத்தை, தமிழ்ப்‌ பண்பை, தமிழ்‌ மரபைக்‌ 
காத்த காவலன்‌” என்றுகூடச்‌ கூறலாம்‌ என்கிறார்‌. கம்பன்‌ 
சோஷலிச சமுதாயத்தைப்‌ பற்றி பேசுகின்றான்‌. கம்பன்‌ காண 
விரும்பிய நாட்டில்‌ குறிக்கோள்‌ இல்லாதவர்கள்‌--குறிக்கோளை 
அழித்தவர்கள்‌ யாருமேயில்லை(123), காடு தம்பிக்கு என்றவுடன்‌ 
கொண்ட இராமனின்‌ மனப்பண்பு வேண்டும்‌. வள்ளுவர்‌ 
கருத்தினைக்‌ கொண்டு சிதையைச்‌ இறந்த குடும்பத்‌ தலைவியாக, 
நிறையுடையவளாகக்‌ காட்டுகிறான்‌. குடியாட்டு மலராத காலத்‌ 
இல்‌ குடியாட்சிக்குக்‌ கால்கோள்‌ செய்திருக் கருன்‌ (127). அருமை 
யான போர்‌ ஒழுக்கநெறி, அறிவியல்‌ துறையிலும்‌ கூட. சிறந்த 
கருத்துகளைச்‌ கொண்டு விளக்கினான்‌. கம்பனை வேண்டாம்‌ 
என்றால்‌ இன்றைக்கு 800 ஆண்டுகட்கு முன்‌ வாழந்த சிறந்த 
வாழ்க்கைச்‌ சுவட்டை அழிக்க மூற்படுகிறோம்‌ என்றுதான்‌ 
பொருள்‌. ஆகவே கம்பன்‌ வேண்டும்‌ என்கிறோர்‌. 


669, கம்பர்‌ கண்ட கனவு (200-213) 
கற்பனைச்‌ சிறகு: ரா. ஸ்ரீ. தேசிகன்‌, கலைஞன்‌ பதிப்பகம்‌, தியாக 
ராய௩கர்‌, சென்னை-17; மு. ப. டி.௪. 19௦6; ரூ. 4 
நரசிங்கபிரான்‌ மீதுள்ள பற்றால்‌ இரணியவதைப்‌ படலம்‌ 

பாடுகிறார்‌ போலும்‌. முற்றிலும்‌ ஒருவைணவர்‌ என்பது காப்பியத்‌ 
தினால்‌ தெரியவருகிறது. 12ஆம்‌ நூற்‌. பிற்பட்டவர்‌; மில்ட்ட 
னுக்கு நிகரானவர்‌ (201). பண்டைய இலக்கியம்‌, ஈவீன இலக்கியம்‌ 
இந்த இரண்டு பள்ளத்தாக்குகளுக்குக்கும்‌ இடையே ஓர்‌ 
உன்னத சிகரம்‌ கம்பர்‌, அறத்தின்‌ அழுத்தமான அத்திவாரத்தின்‌ 
மீதுதான்‌ ஓர்‌ உயர்காகரிகம்‌ எழவேண்டும்‌ என்பதைக்‌ கம்பர்‌ 
வற்புறுத்துகிறார்‌(206). கல்வியாம்‌ வித்திலிருந்து எல்லாம்‌ 
தோன்றுகிறது. அன்புதான்‌ எல்லாவற்றினும்‌ ஆதாரம்‌ என்ற 
தத்துவத்தை உணர்த்துகிறது. 

இல்லறம்‌ நடத்துவது மற்றவர்களின்‌ நலத்தைக்‌ கருதியே(207). 
உடல்கலத்தையும்‌ பேணவேண்டும்‌(208). அரசியலில்‌ ஓர்‌ புதிய 
பாதையை வகுத்துவிட்டார்‌(211), தனித்த மனிதனின்‌ நீதியை 
யும்‌ அரசியல்‌ நீதியையும்‌ வள்ளுவர்‌ பிரித்துவிட்டார்‌. இவ்விரண்‌ 
டிற்கும்‌ ஒரு பாலத்தை அமைத்‌ விட்டார்‌ கம்பர்‌, எவரெவர்‌ 
அன்புப்‌ பாதையில்‌ கிற்கின்றார்களோ அவர்களனைவரும்‌ உடன்‌ 
பிறந்தோர்‌ என்ற.கருத்தைக்‌ கம்பர்‌ விளக்கிக்‌ காட்டிவிட்டார்‌. 
அறத்திற்கு இருப்பிடம்‌ அயோத்தி. ஞானத்தில்‌ எழுந்த. 
அருளுக்கு மிதிலை, அறத்தையும்‌ அருளையும்‌ சிதைக்க முயன்ற. 
இலங்கையைப்‌ பாவத்திற்கு உறைவிடம்‌ என்று வான்மீகி வழி 
யில்‌ கம்பர்‌ அமைத்துள்ளார்‌, 


பொன்‌ 347 
670. இராமாயணப்‌ போர்களங்கள்‌ (107-122) 
கட்டுரை வளம்‌ : சி. பாலசுப்பிரமணியன்‌ எம்‌. ஏ. எம்‌. லிட்‌. 
பாரிநிலையம்‌; மு. ப, 1966; ரூ. 2-75 

இராமன்‌ தாடகையோடு போர்‌ செய்தது, பரசுராமனோடு 
பொருதது, வாலியை வதைத்தது: ஆகியவற்றுடன்‌ முதல்காள்‌ 
போர்‌, கும்பகர்ணனை வதைத்தது, இந்திரசித்து இறந்தது, மூல 
பலசேனை வதை, இராவணன்‌ வதை முதலியவற்றையும்‌ கூறி 
இப்போர்க்களங்கள்‌ நல்லபல கருத்துகளை கவில்கின்றன 
என்றோர்‌. 
671. காப்பிய உலகில்‌ கம்பன்‌ (12-28) 
கட்டுரைவளம்‌ : 9௪. பாலசுப்பிரமணியன்‌ எம்‌.ஏ. எம்‌:லிட்‌. 

பிற காப்பியங்கள்‌ சிறியவை, புறச்சமயங்களைப்‌ போதிப்‌ 
பவை, வாழ்க்கையோடு பொருந்தா பண்பு, பழக்க வழக்கம்‌ 
போதிப்பவை ஆகவே பொதுமக்களிடம்‌ ஆதரவில்லை. இங்கிலை 
யீல்‌ கம்பன்‌ தோன்றினான்‌. தமிழில்‌ இராமாயணம்‌ எழுதித்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டைக்‌ காப்பாற்றியவன்‌ கம்பன்‌. சரித்திர 
புருஷனை அவதாரமாக்கிய து குறள்‌ நெறிப்படி சரியே (வையத்‌ 
அள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ தெய்வத்துள்‌ 
வைக்கப்படும்‌). இறைக்கு, கலைக்கு, இனம்‌, மொழி கிடையாது. 
பாராளும்‌ பதவியில்‌ பற்றுக்கொள்ளாதவன்‌ இராமன்‌ என்பதனை 
விளக்கிப்‌ பிறபண்புகளையும்‌ சுட்டுகிறார்‌. ஒருத்தனுக்கு ஒருத்தி 
என்ற - மியாயத்தைச்‌ சமூகத்தின்‌ சட்டமாக்குவதற்கு என்று 
எழுதப்பட்டதுதான்‌ இராமாயணம்‌(27). இராமாயணத்தை 
எதிர்ப்போருக்கும்‌ பதில்‌ தருகிறோர்‌. 
672, கம்பனின்‌ கற்பனை நயம்‌ (151-158) 
காடகக்‌ காப்பியங்கள்‌ : தெ, பொ. மீனாட்சி சுந்தரனார்‌ 

குப்பையாகக்‌ இடப்பனவற்றை ஒன்றுபடுத்திப்‌ பொருத்த 
முறச்செய்‌.து ஈம்பும்வகையில்‌ வடிவம்‌ கொடுத்து வெறும்‌ கருத்‌ 
தாக இல்லாமல்‌ ஒரு கதையின்‌ வழியே அவை அவை விளக்கம்‌ 
பெறச்செய்தே இராவணன்‌ என்ற பாத்திரத்தைக்‌ கம்பர்‌ படைச்‌ 
துள்ளார்‌(156). இவ்வாறு எங்கெங்கோ இருப்பனவற்றை 
ஒன்று சேர்த்து ஒரு வடிவம்‌ தருவது. படைப்புநிலைக்‌ கற்பனை, 
ஒரு பொருளைக்‌ கண்டபோது எழும்‌ சுவையோடு மற்றொரு 
பொருளை இயைய வைத்துவிடும்‌ தொனிகிலைக்‌ கற்பனையை, 
இராமன்‌ பிறந்த கோசலகாடு அன்புலகம்‌ என்று காட்டவரும்‌ 
கம்பன்‌ அது கோசலை முழுவதும்‌ பரந்து உள்ளது என்பதனைக்‌ 
குறிக்கப்‌ பாடும்‌ பாடலின்‌ (நாட்டுப்‌ படலம்‌ 13) வாயிலாகக்‌ 
காட்டுகிறார்‌. ஆழ்பொருள்‌ காணும்‌ கற்பனையைக்‌ கம்பர்‌ 
கொண்டுள்ளார்‌. கடவுளே மனிதனாக வந்து மனிதனாகவே 


இ] கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வாழ்ந்துகாட்டி உலகத்தை உயர்த்தும்‌ கோக்கம்‌ கொண்டதை 
சீதையிடமும்‌ உள்ள தாகக்‌ கம்பர்‌ “அரக்கியர்‌ அளவு அற்றார்கள்‌' 
எனும்‌ பாடலின்‌ மூலம்‌ காட்டுகிறோர்‌. 


673. Kamban’s Ramavataram (34—41) 

The Pagent of Tawil literature—Prof, T. இ, M,, Sekar Pathip- 
pagam, 30 Post Office Street, Madras - 1, F. E. Ap. 1966, 
Rs. 5 


Ramayana is the elaboration of the whole story as told by 
Thirumankai alwar. Unless there is premarital love swayam~ 
vara-cannot be justified in the Tamilian court of love. That 
is the reason why Kamban makes Rama and Sita see and fall in 
love with each other even before the swayamvara takes place 
(36). The suffering of Sita the Patni remainds us of Gandhi's 
Satyagraga(37). ‘The story of Uttara Kagta in Valmiki is uti- 
lised by Kamban in a different way for emphasising the great 
eqality found every where in the Raimarajya(44). The author 
also gives details of Ramarajya, Ravanarajya and kiskintaraj. 
He says that the story of Rama is not a story of any victory 
on the battlefield but the story of slow development of a 
Ramarajya. 


674, The Ramayana And It’s Influence In The Literature 
‘Drama And Art of Soutb And South - East Asia 
(303—314) 
Tamil Culture: Vol. XII No. 4: S. Singaravelu Oct—Dec, 
1966 
The original poem along with its later additions was a 
Complete work by the end of the 2nd Century B.C. The 
most outstanding of Ramayana of the south and southeast 
Asian peoples in various languages being the old Javanese 
Ramayana Kakawin of Yogiswara, Malay Hikayat Sri Rami 
of an unknown author, The Hikayat Maharaja Rawana, the 
Sri Rima, a fairy tale told bya Malay rhapsodist, the Thai 
Ramikian or Ramakirti of king Rama 1 (1782—1809) and king 
Rama 11 (1809—1824) of Thailand, the Rama Jataka of Laos, 
the Annamita legend of Ram and the Combodian Ramayan, 
Although the authors of some of these southeast Asian 
versions of the Ramayana are known to known to have. borrow= 
¢d thesiory and its various episodes from the original epic and 


பொது 349 


5 


its various Indian adaptations, particulary the south Indian 
Version of the Tamil Kambarimayanam and the Bengali 
Version(304). 


Apart from literature in which the story of Rama has 
found an abiding place through the ages, there have been also 
dramatic representations of the story, which are performed an 
important religious and social occasions inthe villages and 
towns of India, Ceylon, Malaysia, Thailand, Indonesia and 
other countries of south and southeast Asia. Selected episodes 
of the Ramayana form the themes of the dance - drama enac- 
ted by the famous dancers of Kerala and south India(305). In 
Malaysia the Wayang Kulit (the leather puppet shadow play) 
is played in all important occasions. The performance lasts 
generally for seven nights(305). The various characters of 
the Ramayana are alive to this day through the dramatic 
representations of the dance - drama and the shadow play not 
only in India, Ceylon and Malaysia but also in Indonesia and 
Thailand(306). 


In Indonesia particularly in Jawa and Bali, besides the 
Waying Kulit, there is also the popular theatrical form of 
dance drama known as Wayang wong, in which the actors are 
men instead of the leather puppets, whose shadows perform 
the Yaying Kulit(307). The Thai Ramikian, the Thai version 
of the Ramayana was flrst composed by king Rama 1 while 
another Ramakian Version regarded as the most suitable for 
representation on the stage is that of king Rama I1(307). 
The peoples of south and southeast Asia tried to keep the 
characters of the Ramayana alive by another artistic produc- 
tion, This was the imperishable forms of sculpture and bas - 
reliefs of temples and movements raised by the princes and 
the peasents who were both attracted by the story of 
Rama(308). The influence of the Ramayana in the life of the 
Combodian people would seem to date back atleast to the 6th 
or 7th Cent A.D (311). 


Yet another form of artistic representation of the story 
of Rami was the mural painting in Thailand, the Wat Phara 
Kala (The Chapel of the Emerald Buddha) built in 1784 by 
king Chao Phraya Chakri (Rami I) has such murals inthe 
wall of its winding gallery, depicting the seems from. the 


880 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


Thai Ramakian, The story of Rama has been attractive in 
its delienation of not only the nobler human Virtues, but also 
of the darker aspects of human nature(313). The name Laksh- 
mana came to be Conferred on the Classical Malay hero, 
Hang Tuah, as a title great Valour an Island. If the north 
west Coast of the Malay peninsula is to this day called Pulau 
Lankawi; one of the kingdoms of Thailnd namely the kingdom 
of Ayuthya (1350—1767) was named after its namesake in 
India; and the term Piduka is to this day used as a formal 
title of address when addressing the paramount Rular of 
Malasia as in Sri Padua - Baginda - yang di - Pertuan Agong. 


675. நிகும்பலை (85-105) 
கிகும்பலை நாடகங்கள்‌ : ௮. சீநிவாசராகவன்‌ 
மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி; கோயமுத்தூர்‌-1; மு. ப. மார்ச்‌ 
1967; ரூ. 2-75 
நிகும்பலை யாகத்தை அழித்து இந்திரஜித்தை கொன்ற 
நிகழ்ச்சி சாடகமாகீ்கப்பட்டுள்ளது. இது கம்ப௫த்திரத்தை 
ஓட்டிய குறுகாடகம்‌ என ஆசிரியரே கூறியுள்ளார்‌. வானொலி 
நாடகமாக எழுதப்பெற்ற து. 


676. கம்பன்‌ புகழ்‌ (5-17) 
கம்பன்‌ புகழ்‌: நா. மகாலிங்கம்‌ 
மணிமேகலைப்‌ பிரசுரம்‌; இயாகராயககர்‌, சென்னை-17; மு. ப. 

1967; ரூ. 2 

காரைக்குடி. கம்பன்விமாத்‌ தலைமை உரையே இக்கட்டுரை 
யாகும்‌. சகோதரப்‌ பாசத்தை வற்புறுத்துவதில்‌ இராமாயணம்‌ 
மூன்‌ நிற்கறேது. மண்ணக அரசுக்குத்‌ தசரதன்‌ சிறந்த வழி 
காட்டி(8). இருவரது காதலுறவு இறுதிவரையில்‌ இணைந்து 
உறுதியோடு நிற்கும்‌ அற்புதந்தான்‌ இராமாயணக்‌ காவியமாக 
மலர்ந்திருக்கன்‌ (10). ஆண்மகன்‌ கற்பு வலியுறுத்தியுள்ளமை 
சிறப்பாகும்‌. உறுதிமொழி காப்பாற்றுதல்‌ என்பது ஈன்மைக்கும்‌ 
வளர்ச்சிக்கும்‌ இன்றியமையாதது. மனிதவாழ்வில்‌ உண்டாகும்‌ 
லெ தர்மசங்கடமான நிகழ்ச்சிகளை உருவாக்கி அவற்றை எப்படி 
சமாளிப்பது என்ற முறையில்‌ சில நிகழ்ச்சிகள்‌ இராமாயணத்‌ 
தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன, (வாலிவதை, தசரதன்‌-புத்திர 
சோகக்‌ கட்டம்‌, விபீடணன்‌ ராமன்‌ பக்கம்‌ நின்று தணைபுரிவ த) 
கம்பர்கால காதலே கற்புக்கு அடிப்படை. தாரை கற்பனை 
விஞ்ஞான ரீதியில்‌ உண்மை. இவரின்‌ அரியல்‌ கருத்துகள்‌ 


பொது 351 


வருங்கால புரட்கெளுக்கு வித்து. பல இனம்‌, நிலம்‌, க்கள்‌ 
கொண்ட தேசீய காப்பியமான கம்பன்‌ காவியத்திற்‌ .ற்குச்‌ சிற்பங்‌ 
கள்‌, ஓவியங்கள்‌, நாட்டிய நாடகங்கள்‌, நாடகம்‌, ஒரங்ககாடகம்‌, 
தனியொருவர்‌ நடிப்பு, மெளன நாடகம்‌, கதகளி, இசை அரங்கம்‌ 
ஆகியவை அப்படியே மாற்றாமலே சேக்ஸ்பியர்‌ நாடகங்களுக்கு 
உள்ளது போல்‌ ஈடத்தவேண்டும்‌ என்பது இவரது அவா. 


677. கம்பன்‌ கண்ட கனவு (கவிதை) 
இ. திருமாலன்பன்‌ (கோவிந்த ரெட்டி) 

Annamalai University magazine 1967-68 

கம்பன்‌ காவியக்‌ கருத்துகளைத்‌ தொகுத்‌ துக்‌ கம்பன்‌ கனவாக 
அவற்றைக்‌ கவிதையாக்யெள்ளார்‌. 
678. கம்பன்‌ வழக்கறிஞன்‌ (1-14) 
இன்றும்‌ இனியும்‌: ௮. ௪. ஞானசம்பந்தன்‌ 
பாரிரிலையம்‌; மு. ப. 1968; ரூ. 5 

இராமன்‌ வெற்றிக்கு “நான்‌ ஒருவனே துணை செய்தேன்‌ 
என்ற பெருமையை அடையவேண்டும்‌ என்று சுக்கிரீவன்‌ மீனைக்‌ 
கிறான்‌. அந்நிலையில்‌ அப்பெருமையில்‌ பங்குபோட விபீடணன்‌ 
வருவதை அவன்‌ விரும்பவில்லை(6), இராமனை மனமாற்றம்‌ 
அடையச்செய்வது ஒன்றிருக்குமாயீன்‌ அது விபீடணன்‌ 
வந்தடைந்த காலமேயாகுமல்லவா? அதைப்பற்றியே அனுமன்‌ 
பலப்படப்‌ பன்னிப்பன்னிப்‌ பேசுறான்‌. தன்‌ கருத்துக்கு விரோத 
மாக ஒருவரும்‌ பேசக்கூடாத நிலையை உண்டாக்கிக்‌ கொண்டான்‌ 
ராகவன்‌. வாதத்தின்‌ இறனை விரிவாக எழுதியுள்ளார்‌, 


679. விட்டிலன்‌ உல்கையஞ்சி (15-22) 
இன்றும்‌ இனியும்‌: ௮. ௪. ஞானசம்பந்தன்‌ 
பாரிகிலையம்‌; 59, பிராட்வே, சென்னை-1; மு.ப 1968; ரூ.5 
*பிரம்மாத்‌திரத்தைப்‌ பகைவன்‌ ஏவினாலும்‌ அதனை விலக்குவ 
தற்காகக்கூட நீ அந்த நான்முகன்‌ படையை விடாதே. ஏனெ 
னில்‌ உன்னைக்‌ காத்துக்‌ கொள்ளவேண்டி நீ அதை விட்டாலும்‌ 
உலகம்‌ அழிவுறும்‌” எனும்‌ இராமன்‌ பண்பாட்டில்‌ மிக உயர்ந்த 
கருணையின்‌ கிலையமானவன்‌ (19). இந்திரசித்‌ து, இராவணனிடம்‌, 
இலக்குவனின்‌ இச்செயலைப்‌ புகழ்க்‌ தரைப்பதனைக்‌ குறிப்பிட்டு 
“விட்டிலன்‌ உலகையஞ்ச்‌ என்பதற்கு இருபொருள்‌ கூறுறோர்‌. 
உலகம்‌ அழிந்துவிடுமே என்று. பயந்து என்பது ஒரு பொருள்‌, 
"உலகத்தார்‌ பழிசொல்வார்களே' என்று பயந்து என்பது இரண்‌ 
டாவது பொருள்‌, இன்றைய நிலையில்‌ உலகை அழியச்செய்யும்‌ 
போர்‌ முறைகளான அணுகுண்டு, ஹைடிரஜன்‌ குண்டு ஆய 
வற்றை ஒப்பிட்டுப்‌ பேசுகிறார்‌, 


352 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


680. கம்பர்‌ விருந்து 
ஜி. சுப்பிரமணிய பிள்ளை 

மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌. மு. ப. 1968 44136 ரூ. 3 

முப்பெரும்‌ கவிஞர்கள்‌ (5-24), கம்பராமாயணத்தின்‌ 
பெருமை (25-29) கம்பன்‌ சண்ட இளங்கோ (30-36), கம்பன்‌ 
சொல்கநயம்‌ (37-48), கம்பனின்‌ ஈகைச்சுவை (49-60), வீரச்‌ சுவை 
(61-55), இத்‌இிரத்‌ தாமரை (66-75), தன்‌ நேர்‌ இல்லாத்‌ தம்பி 
(76-83), அங்கதனின்‌ அங்கதம்‌ (84-91), துன்பத்தின்‌ துணையாம்‌ 
அரயவன்‌ (92-97), திருவடியின்‌ பெருவடிவம்‌ (98-102), காந்தமா 
மணி (103-110), குர்ப்பகசையின்‌ சூழ்ச்சி (111-118), கம்பராமா 
யணப்‌ பதிப்பு (119-130), கம்பராமாயணத்தில்‌ பாடவேறுபாடு 
கள்‌ (131-140) என்னும்‌ 15 தலைப்புகளையும்பல சிறுதலைப்பு 
களையும்‌ பொருளாகக்‌ கொண்டது இந்நூல்‌. 

பழந்தமிழ்‌ காட்டை நினைத்துக்‌ கொண்டே கம்பன்‌ கோசல 
நாட்டை வருணித்திருக்கிறான்‌. -சள்வாரிலமைக்‌ காவலுமில்லை. 
இன்னும்‌ கம்பன்‌ சிறப்பு, வான்மீகத்‌ தினின்‌றும்‌ வேறுபட்டவை 
கள்‌. அறவாழ்வு, கவிச்சுவை மூதலானவைகள்‌ இடம்‌ பெறுகின்‌ 
றன. இராவணன்‌ பிராமணன்‌. சங்க இலக்கியம்‌, சிலம்பதிகாரம்‌, 
தேவாரம்‌, திருவாசகம்‌, திவ்விய பிரபந்தங்களில்‌ இராமாயணத்‌ 
தைக்‌ கு.றிப்பிடுவதிலிருந் து தொன்று கொட்டு ஈம்நாட்டினர்‌ 
இராமாயணத்தை எவ்வாறு போற்றி வந்தனர்‌ என்பது தெரிய 
வரும்‌. 'மதுரை மூதூர்‌ யாதெனகேட்டல்‌' ஆற்று வருணனை, 
கொடி அசைதல்‌ ஆயெ மூன்று இடங்களைச்‌ 'லெப்பதிகாரத்‌ 
இனின்றும்‌ எடுத்‌ இக்‌ காட்டிக்‌ கம்பனுக்கும்‌ பொருத்திக்‌ காட்டு 
காட்டுகிறார்‌. கம்பர்‌ சொற்களையமைக்கும்‌ திறனும்‌, ஒசைச்‌ 
இறப்பும்‌ குறிப்பிடப்படுகறது. கம்பனில்‌ காணப்படும்‌ சிறம்த 
நகைச்சுவை பகுதிகளும்‌ எடுத்துக்காட்ட ப்படுகிறது. 

வீரச்சுவையில்‌ மிகச்‌ சிறந்தது இராமாயணமா? பாரதமா? 
என்ற வினா எழுப்பி இராமாயணமே என்பார்‌. *மெய்த்திருப்‌ 
பதம்‌ மேவு என்ற போதினும்‌” என்ற பாடல்‌ விளக்கம்‌, “என்னா 
முன்னே செல்லும்‌ இளங்கோ” என்னும்‌ பாடலைத்‌ திருந்திய 
பதிப்பாக அமைந்துள்ள தாகக்‌ கூறுறொர்‌. அங்கதத்திற்கு அங்க 
தன்‌ இராவணனிடம்‌ தூது சென்ற விடத்தில்‌ உரையாடும்‌ 3 
பாடல்களை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. நுன்பத்திலும்‌ தூது கொள்‌ 
ளும்‌ சதையின்‌ பண்பு குறிப்படப்படுகன்‌ றது. அனுமனின்‌ பெரு 
வடிவம்‌ பற்றிய 3 பாடல்களின்‌ கருத்து விளக்கம்‌ தரப்படுகின்‌ 
றது. கரந்தவள்‌ காதல்‌ வடிவினானுடன்‌ வாழ்வதே வரழற்வு! 
என்னும்‌ தொடருக்குப்‌ புதுபொருள்‌ கொடுக்கின்றார்‌. காந்தமா 
மணி என்றம்‌ தொடர்‌ இராமனைக்‌ குறிப்பதன்று. சதையைக்‌ 
குறிப்பது என்று புதிய விளக்கம்‌ தருகின்றார்‌. திரும்திய பதிப்‌ 


பெர்து 353 


பினைக்கண்டு பிடிப்பது எங்ஙனம்‌ என்றும்‌ கம்பராமாயணத்திற்கு 
வேணு எந்த நூலிற்கும்‌ காணப்படாதவாறு பாட வேறுபாடுகள்‌ 
தோன்றுவதற்குரிய காரணம்‌ என்ன என்றும்‌ இறுதியில்‌ கொடுக்‌ 
கப்புடுகின்‌ றது. 

இக்நூலின்‌ பல பகுதிகள்‌ அறிமுகப்பகுதிகளாகவே அமைந்‌ 
துள்ளன. சில தொடர்களுக்குப்‌ புது விளக்கம்‌ டது 
சிறப்புடையது. 


681, Kambaramayana A Study 
V.V. S. Aiyer 
bdited by K. M, Munshi, R.R, Diwakar, Bharatiya Vidya 

Bravan; Bombay; Edi. 1970, First Edi. 1968, 342, Rs. 4 

Forward by Santanam, 

Introductory Remarks 1-4, The story 5-25, In Mediasres 

26-32, The Architectonics 33-38. The supernatural Elements 
39-44, Rama 45-67, Lakshmana 68-95, Indrajit 96-117, Vibhi- 
shana and Kumbhakarna 118-142, The Episode of Hiranyaka- 
shipu 143-156, Vali and Sugriva 157-179, Hanuman 180-211, 
Ravana 212.254, Bharata 255.286; Sita 287-318, (This essay is 
contributed by a member of the Delhi Tamil Sangam) துண்‌ 
dices (317-342) 
The rule of opening the epic in mediasres has atleast as 
much disadvantage as it has advantage, while the chronologi- 
cal method if it does not ensure an arresting begining to the 
poem, has atleast the advantage of keeping it from turning. 
sloppy in the middle(30). Valmiki proposes in the: beginning 
of the poem, is the destruction of Ravana and every incident 
of the story contributes to this end. This idea is never absent 
from the mind of Kamban(33). 

Lakshmana’s adventure with Ayomuki is but a repetition 
of Rama’s with Surpanaka and is therefore superfluous, but 
Kamban employs it to reveal to us the deep love tha{ Rama 
has towards Lakshmana, If Kamban takes the situations 
from Valmiki he has treated them absolutely in his own way, 
In the manner of developing the situations in the gradation 
by which the climax of each situation is brought about(37). 
The supernatural element is as is natural of a character diffe- 
rent to that of the western epics. There are mainly two classes 
of beings which partake of the character of the supernatural in 
the Ramayana. They are Rakshasas and Vanaras. The Raksha= 


௧25 


த்க்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


sas posses all the powers aid qualities that are attributed to 
the Gods ‘in the Greek mythology(40). The reader will not be 
for wrong if he imagines the Vanaras as possesing almost all 
the strength and powers of the Gods of the Greek epics (41). 

The asiras that deserve to be called machinary a term 
which western critics are used to apply to supernatural beings 
eto, that influence the action in the gliad and other epics(42), 
There is the same mingled divinity and humanity about Kam- 
ban’s Rama as about the christ of the Gospels and of the 
Paradise Regained of Rama, however is a Vairagi, when it is 
a question of his own personal fortunes, he is tender isa 
women when he sees other’s suffer(47). The situation that 
Kamban has chosan for the expression of the sentiment and 
the supperession of the self-praise show him once again the 
grand connoiseur 88 well as artist that he is(51). Rama’s skill 
in archery and the strength of his arm are admired by the 
poet at every step(59). Kamban would leave no littleness, no 
crookedness no commonness in his hero(66), 

In the few words, “‘} know not father, mother or Lord; 
theyself alone art master, mother father all to me; is contained 
the key tothe whole character of Lakshmana(70). He also 
points out the difference in the characterisation of Hiranya- 
kashipu between Kamban and Suga with Vyasa, In the charac- 
ter of Hiranyakushipu Kamban has shown unequalled prowess 
and Valour combines with extreme pride refusing to acknow- 
ledge the supremacy of Almighty power till destroyed by It in 
Its terrible aspects(56). He gives an outline of the important 
characters and their, part in the Ramayana, The last one ‘Sita’ 
also in this cast. A part of Valmigi Ramayana is translated by 
Griffith is given in the Appendice, 


682. கம்பர்‌ கவியின்பம்‌ 


ம. பொ, சிவஞானம்‌ 

இன்பநிலையம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை-4, இ. ப. 1969 ரூ. 3-50 
கவிஞர்கள்‌ போற்றும்‌ மகாகவி, கம்பரின்‌ கருத்‌ அப்புரட்ி, 
மகாகவியின்‌ பண்பாடு, இளங்கோவின்‌ வாரிசு, கம்பரின்‌ மறதி? 
காப்பிய உலகில்‌ கம்பர்‌, கம்பர்‌ ஒரு சோஷலிஸ்டு, கம்பராமாயண 
அரசியல்‌, காகுத்தன்‌ மனைவி கற்றவளே, கைகேயி இராச தந்திரம்‌, 
சைகேயி தோற்றதேன்‌?, வாலியைக்‌ கொன்றது நீதியா? 


பொது ந்தது. 


அநீதியா? முதலிய கட்டுரைகள்‌ அடங்கியுள்ளன. இக்கட்டுரை 
கள்‌ “செங்கோல்‌” வார இதழில்‌ வெளிவந்தவற்றின்‌ தொகுப்‌ 
பாகும்‌. 

கவியரசர்‌ கம்பர்‌ தமக்கு முன்‌ தோன்றிய புலவர்‌ பெருமக்‌ 
களின்‌ வாரிசு, பின்தோன்‌ றிய கவிஞர்களுக்கு வழிகாட்டி. பாரதி, 
கம்பரிடம்‌ தெய்வீகத்‌ தன்மையைப்‌ புலப்படுத்தினும்‌ அவரை 
மானிடன்‌ என்று சொல்வதிலேதான்‌ தனி மகிழ்ச்சி கொள்கிறார்‌. 
காத்தழும்பேறக்‌ கம்பரைச்‌ சிலர்‌ திட்டிய காலத்தில்‌ நாவினிக்கக்‌ 
கம்பன்‌ கவிதையைப்‌ பருகுங்கள்‌ என்றொர்‌ கவிமணி. கம்பராமா 
யணம்‌ பாமரர்களைப்‌ பண்டிதர்களாக்கிய காப்பியம்‌. கம்பர்‌ 
வருண வேற்றுமையை ஏற்றிருப்பினும்‌ அவர்களிடையே உயர்வு 
தாழ்வு கற்பிக்கப்படுவதை எதிர்த்தார்‌. சதையின்‌ திருமேனியைத்‌ 
தீண்டாமல்‌ அவள்‌ இருந்த குடிசையோடு தூக்கிச்‌ செல்வதாக ' 
அமைத்த மாற்றத்தால்‌ உத்தரகாண்டம்‌ கம்பருக்குத்‌ தேவைப்‌ 
படாமல்‌ போய்விட்டது. இராமனிடம்‌ குறை காட்டிய தபோல்‌ 
அரக்கர்களிடமும்‌ குணங்களைக்‌ காட்டுகிறார்‌. சீதையிடம்‌ பலாத்‌ 
காரமாக இன்பம்‌ அனுபவிக்க இராவணன்‌ எண்ணவில்லை. 
இரக்கமில்லா அரச்கனிடமும்‌ கவிஞர்‌ காட்டும்‌ உயர்ந்த குண 
மிது. கும்பகர்ணனை அரக்கர்‌ இனத்‌ திற்குரிய தியகுணங்களி 
விருந்து பிரித்‌ துகி காட்டுகிறார்‌. எவ்வளவு கொடியவராயினும்‌ 
சந்தர்ப்பத்தால்‌ ஈல்லவர்களாக மாறக்கூடும்‌ என்பதனை இந்திர 
சித்தின்பால்‌ வெளிப்படுத்‌ துகிறார்‌. 

கம்பரின்‌ பண்புள்ளம்‌ மாபாவி கைகேயிக்கும்‌ மன்னிப்புத்‌ 
தருகின்றது. அயோத்தி இராமனைத்‌ திருமாலாக அறிமுகப்படுத்‌ 
இய முதல்கவிஞர்‌ இளங்கோ. கொடுங்கோலன்‌ ஆளும்‌ நாட்டைத்‌ 
தீயிட்டுக்‌ கொளுத்தும்‌ கொள்கையைக்‌ கம்பரும்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
கிறார்‌. அன்னியன்‌ மூலம்‌ அண்ணனைக்‌ கொல்லத்‌ துணிந்த சுக்ரி 
வன்‌ செயல்‌, மிருக சாதிக்கு ஏற்றதே என்பது இராமன்‌ கருத்து. 
ஆனால்‌ இதற்கு கேர்‌ மாறாக, தான்‌ மறைந்திருந்து வாலிமீது 
அம்பெய்தது சரியென நிலைகாட்ட வடிவத்தால்‌ வானரனாயினும்‌, 
பிறப்பாலும்‌ சிறப்பாலும்‌ தேவகுலத்தவன்‌ என்று பேசுகிறான்‌. 
இதற்குக்காரணம்‌ கம்பருடைய மறதி எனலாம்‌. இல்லையேல்‌ 
இராமனுக்கு இழுக்கு கற்பிக்க வேண்டும்‌, வட இந்தியாவிற்கும்‌ 
தென்‌ இந்தியாவிற்கும்‌ இடையே கலாசார ஒற்றுமை ஏற்படக்‌ 
கம்பர்‌ தொண்டு செய்துள்ளார்‌. தமிழில்‌ தோன்றிய பழங்காப்‌ 
பியங்கள்‌, கதையளவில்‌ சிறியனவாகவும்‌ பிற சமயங்களைப்‌ 
போதிப்பவையாகவும்‌, தமி ம மக்களின்‌ வாழ்க்கையோடு பொரும்‌ 
தாப்‌ பண்புகளையும்‌ பழக்க வழக்கங்களையும்‌ திணிப்பவையாகவும்‌ 
இருந்தனவாதலால்‌ சாதாரண மக்களிடையே அவள்‌ செல்வாக்‌ 
குப்‌ பெறவில்லை. இச்சூழலில்தான்‌ கம்பர்‌ தோன்றினார்‌; 


356 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


பருவத்தே பொழியும்‌ ம்ழையாக இருந்தது அவரது காப்பியப்‌ 
பணி. தாம்‌ காண விரும்பும்‌ சமதர்ம சமுதாயத்துகீ்கான அடிப்‌ 
படை அறங்கள்‌ இராம காதையில்‌ இருக்கின்‌ றன என நினைத்துத்‌ 
தான்‌ அதனைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. கம்பனின்‌ சமதர்ம சமுதாயத்‌ 
தில்‌ பெண்கற்பு மட்டுமின்றி ஆண்கற்பும்‌ சிறந்து விளங்குகன்‌ 
றது. ்‌ 


. அயோத்தியா காண்டத்திலுள்ள கடவுள்‌ வாழ்த்‌ திப்பாடலை 
காற்பாயிரமாகவோ, பதிகமாகவோ கூடக்கொள்ளலாம்‌, மக்கள்‌ 
உயிருக்குச்‌ சமம்‌. மந்திரிசபை உணர்வுக்கு நிகர்‌, மன்னனோ 
அந்த உயிரும்‌ உணர்வும்‌ குடிபுகுந்திருக்கும்‌ உடம்பை யொத்த 
வன்‌. சிதைக்கு இராமன்‌ கணையாழியும்‌, இராமலுக்குச்‌ எதை 
சூடாமணியும்‌ அனுப்பிவைக்கக்‌ காரணம்‌ ஒருவரை யொருவர்‌ 
நேரில்‌ பார்த்தது போன்ற உணர்ச்‌ இன்பத்தைத்‌ துய்க்க 
வேண்டுமென்று எண்ணிய துதான்‌. எனவே கடிதம்‌ அவசயப்பட 
வில்லை. சீதையும்‌ நூலறிவு பெற்றவளே. இராமன்‌ நாட்டிலிரும்‌ 
தால்‌ சதி உள்ளிருந்தே செய்யக்கூடும்‌ என எண்ணியே அவனைக்‌ 
காட்டுக்கு அனுப்ப வரம்‌ பெற்றாள்‌. அரசுரிமை பெற தகுதி 
யற்ற கோலம்‌ எதுவோ அதனை அணியும்படிச்‌ செய்துவிட்டாள்‌. 
கைகேயி உள்பட அயோத்தியில்‌ அனைவரும்‌ இராமன்‌ ஒருவனையே 
நேசித்துப்‌ பரதனுடைய பண்பை அறியாதிருந்தனர்‌. பரதனோடு 
பழக வாய்ப்பற்றதாலும்‌, இராமனிடத்து உள்ளத்தைப்‌ பறி 
கொடுத்து விட்டதாலும்‌ பரதன்‌ உள்ளத்தை அறியக்‌ கைகேயி 
தவறிவிட்டாள்‌. 


வாலியின்‌ வரம்‌ பற்றி அறிந்திருந்ததால்‌, இராமன்‌ மறைக்‌ 
திருந்து அம்பு எய்தான்‌. “தேவியைப்‌ பிரிந்த பின்னைத்‌ இகைத்‌ 
தனை போலும்‌ செய்கை! எனும்‌ வாலியின்‌ கூற்று, சக்தியில்லை 
யேல்‌ சிவம்‌ இல்லை” என்ற உண்மையை உணர்த்தும்‌ வாக்கு, 
வாலீவதம்‌ இராமாயணக்‌ கதைக்குத்‌ தேவையற்ற ஒரு நிகழ்ச்சி. 
வாலி-சுக்ரிவன்‌ சண்டையில்‌ இராமன்‌ தலையிட்டது குடும்ப 
நீதிக்கு விரோதமான செயல்‌, வாலியைக்‌ கொல்வதற்கான அரச 
கடமையோ, உரிமையோ, கைகேயி ஆணைப்படி இராமன்‌ வானப்‌ 
பரஸ்தனா தலால்‌ அவனுக்கு இல்லை. அனுமனுடைய வாக்கு வன்‌ 
மையால்‌ ஏற்பட்ட மதிமயக்கமும்‌, சதை பறிகொடுத்ததால்‌ 
எற்பட்ட மான உணர்ச்சியும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ தவறிழைக்‌ 
கத்‌ கரண்டி; இறுதியில்‌ மறைந்திருக்து வாலியைக்‌ கொல்லும்‌ 
அநீதிக்கு இராமனை இரையாக்கி விட்டன, ஜீவான்மாவுக்கு 
அருளுமுன்னர்‌ பரமான்மா காட்சிப்படுவதில்லை. இதுவே இரா 
மன்‌ மறைந்திருந்து அம்பை எய்தியதிலுள்ள அந்தரங்கம்‌; எனும்‌ 
சருத்துகள்‌ இந்நூலில்‌ அடங்யெள்ளன... 


பொது 857 


இனிய எளிய கடையில்‌ கம்பனைப்‌ பலபுதிய' கோணங்களி 
லிரும்து திறனாய்வு செய்துள்ளார்‌. 


683, கம்பர்‌ கண்ட கலையும்‌ பண்பும்‌ (62-65) 
உலக இதய ஒலி (காலாண்டு இதம்‌) ரஸிகமணிடி. கே. இ. 
ஏப்‌. 1970 
இலங்கைப்‌ புதுப்பிக்கபட்ட நிலை (சிற்பக்‌ கலை), ஓவியத்து 
எழுதவொண்ணா உருவத்தாய்‌ (சத்திரக்‌ கலை), நைவளம்‌ 
(இன்றைய சாவேரி ராகம்‌) எனத்‌ தகையன்‌ நண்ண வரலோடும்‌ 
(இசை), பாணியின்‌ நடத்‌ இடைப்‌ படிக்கின்றாள்‌ என வீணையின்‌ 
இசைபட வேதம்‌ பாடுவான்‌ (ஈடனம்‌), கவி அமை சீர்த்தி 
அக்காளை காளையே புவியமை மணிமுடி புனையும்‌ (கவி), 
இராவணனை சீதை அசோகவனத்தில்‌ எதிர்த்துப்‌ பேசுவது 
(வீரப்பண்பு) முதலியவற்றை இக்கட்டுரையுள்‌ கூறியுள்ளார்‌; 


684, கம்பன்‌ காட்டும்‌ முகம்‌ (129-140) 
காப்பியத்தில்‌ முகம்‌ ௮. அன்னசெல்வம்‌ 
1970. கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு 
்‌ பகுதியாகக்‌ கொடுக்கப்பட்ட ஆய்வுக்கட்டுரை. 

இராமன்‌, தை, அரக்கியர்‌ முதலியோர்‌ முகம்‌ பற்றி இங்குக்‌ 
கூறப்படுகின்றது. கம்பன்‌ காட்டும்‌ தலைமைப்‌ பாத்திரங்கள்‌ 
ஈடிணையற்ற எழிலுடையவர்கள்‌. அழகுக்குரிய நல்லிலக்கணத்‌ 
தின்‌ முழுமையை அவர்களில்‌ காணலாம்‌. நல்லிலக்கணத்திற்கு 
மூ, ற்றி லம்‌ மாறுபட்ட தோற்றத்தை உடையவர்கள்‌ அரக்கியர்‌ 
கள்‌. அரக்கர்‌ குலத்தில்‌ பிறந்த பண்பால்‌ மேம்பட்ட விபீடணன்‌, 
திரிசடை. போன்‌ ற சீரிய பண்புடையோசைச்‌ சிறப்பாகவே காட்டி 
யுள்ளார்‌. தாடகையின்‌ அகப்‌ பண்பின்‌ வெளியீடே புறத்‌ 
தோற்றம்‌. 

முகத்தைப்‌ பொலிவுறுத்தக்‌ கம்பர்‌ கொள்ளும்‌ உத்திகளில்‌ 
வண்ணமுரண்‌ ஒன்று. உடலழகு நூல்‌ சிவந்த தோற்றம்‌ 
வேண்டிய இடங்களாக ஏழு இடங்களைக்‌ குறிக்கன்றது- 
இராமன்‌, பெண்கள்‌ முகம்‌ குறிப்பாகச்‌ சீதையின்‌ முக ஓவியங்‌ 
களை அமைக்குங்கால்‌ இயைபுடைய பொருட்களைத்‌ தொகுத்து 
வடிக்கும்‌ உத்தியும்‌ கம்பருக்குரிய து. முனிவர்கள்‌, அமைச்சர்‌ 
களின்‌ முகத்திற்கு அடை கொடுத்துப்‌ பேசுவதில்லை. பாத்திரத்‌ 
இன்‌ பெயர்கள்‌ பண்புகள்‌ வெளியீடாகவோ, உறுப்புகளின்‌ : 
தோற்றத்தின்‌ வெளியீடாகவோ அமையும்‌. வச்சிரத்‌ தெயிழ்‌ 
றவன்‌, மகரக்‌ கண்ணன்‌, ஈகை, அழுகை, வெகுளி, உவகை 
முதலிய மெய்ப்பாடுகள்‌ பெரும்பாலும்‌ முகத்தின்‌ வாயிலாகக்‌ 


"358 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


காண்‌ இயலும்‌. ஏனைய மெய்ப்பாடுகளின்‌ தோற்றம்‌ முகத்தில்‌ 
பிரதிபலிப்பது அரிது. 

பெரும்பாலான இடங்களில்‌ கண்களே வருணிக்கப்படும்‌. 
அடுத்து வாய்‌, முக ஓவியத்தில்‌ குறைவாகப்‌ பயிலப்‌ பெறுவது 
காது/கண்கள்‌ பண்பு பற்றி பண்புப்‌ பெயர்களாகவும்‌, தொழில்‌ 
பற்றி தொழிற்‌ பெயர்களாகவும்‌ உவமைகளுடன்‌ அமைகன்‌ றன. 
ஆடவர்‌ கண்களைத்‌ தாமரைக்‌ கண்‌ என்றும்‌ பெண்கள்‌ கண்களைக்‌ 
குவளைக்‌ கண்கள்‌ என்றும்‌ போற்றினர்‌ கவிஞர்கள்‌. யுத்த காண்‌ 
டத்து கள்ளுண்ட இலங்கை மகனிரை முளரி போன்று சிவந்த 
தாகக்‌ குறிப்பிடுவது புறனடை. 


685, இருவரங்கள்‌ (540-544) 


இருக்கோயில்‌: இருமலை நல்லான்‌ இராமகிருஷ்ணையங்கார்‌,சென்னை 
அரசாங்க அறநிலையப்‌ பாதுகாப்புத்‌ துறை வெளியீடு ஆக. 
1970 ரூ. 1 


இராமன்‌ உண்டையால்‌ அடித்ததாக வருணிப்பது கோபம்‌ 
வரக்‌ காரணமொன்றைக்‌ காட்டுமேயன்‌ றி மந்தரைக்கு, இராம 
னுக்கு முடி. சூடுவதைத்‌ தடுத்து நிறுத்‌. தும்‌ ஆற்றல்‌ அமைந்திருப்‌ 
பதற்கு ஆதாரமாகா த(541). இராவண வதம்‌ கைகூட தேவர்களா 
லனுப்பப்பட்ட மந்தரை, முடிகுடலைத்‌ தவிர்க்கப்‌ பரதனுக்கு 
முடிகுட்ட வேண்டும்‌ என்று வரம்‌ கோரும்படி செய்தாள்‌. முடி 
சூடல்‌ தவிர்ந்தாலும்‌ அயோத்தியை விட்டு இராமபிரான்‌ வெளி 
யேருதிருப்பின்‌ இராவண வதத்திற்கு வழி ஏற்படாது. வேறு 
சாட்டி ற்கு வெளியேறினாலும்‌ பயனில்லை. 

கானகத்தில்‌ திரியும்‌ அரக்கருடன்‌ மோதல்‌ ஏற்படுதற்காகக்‌ 
கானகம்‌ ஏயொக வேண்டும்‌. அதற்காக இராமனைக்‌ காட்டுக்‌ 
கனுப்புமாறு இரண்டாவது வரமும்‌ கேட்கும்படி. செய்துவிடு 
கிறாள்‌. இத்தேவ ரகசியத்தைக்‌ கம்பன்‌ முடிவிலும்‌ வெளியீடாது, 
இராமனே உய்த்‌துணரும்‌ வண்ணம்‌ தந்தையிடம்‌ வெளிப்படுத்தி 
யதாகக்‌ கதையை அமைத்துள்ளார்‌. பரதனுக்கு அரசு கிடைப்ப து 
யோகமாகவும்‌, இராமன்‌ கானகம்‌ செல்வது சேமமாகவும்‌ கைகே 
யிக்கு அமைகின்‌ றன(543). வாக்குறுதியை விட (தேவர்களைக்‌ 
காத்தல்‌) தந்தை சொற்படி (காடாள இசை தல்‌) நடப்பதே சிறக்க 
தென்ற முடிவுக்கு வந்தான்‌ இராமபிரான்‌ (543). 

தேவர்களுக்குக்‌ கொடுத்த வாக்குறுதி வீணாகாதவாறு அத்‌ 
தேவர்களைக்‌ கொண்டே முடிசூடற்குத்‌ தடை விளையச்‌ செய்து, 
பாராளச்‌ சொன்ன தந்தையே காடேகும்படி ஏவும்‌ நிலையை ௨௬ 
வாக்கினாள்‌ (543). இழிரிலையைத்‌ தானெய்தி இருவரங்களால்‌ 
அவதாரத்தின்‌ பயனை எய்தும்‌ வண்ணம்‌ உயர்த்திய கைகேயி 


பொது 859 


கன்‌ றிக்குறியவள்‌ எனும்‌ ஆசிரியர்‌ பிற இராமாயணங்களையும்‌ 
இணைத்துச்‌ சொல்கிறார்‌. 
686. கம்பர்‌ வாக்கும்‌, நோக்கும்‌ . 
௪: கணபதி ராமன்‌ 
இருமகள்‌ நூலகம்‌; தூத்துக்குடி; மு. ப. 1970; 9496, ரூ. 3-50 

இர்நால்‌ 7 தலைப்பின்‌ ழே அமைகின்றது. கம்பன்‌ வாக்கு 
(10-19), இறைமை நோக்கம்‌ (20-29), எதிர்‌ நோக்கம்‌ (30-45), 
புலமை நோக்கம்‌ (46-61), புரட்டி நோக்கம்‌ (62-78), பதிப்பு 
நோக்கம்‌ (79-100), பல நோக்கம்‌ (100-105) என்பன அவை. 
பல துணைத்‌ தலைப்புகளும்‌ அமையப்‌ பெற்றது. 

இக்நூல்‌ சி. ராஜகோபாலாச்சாரியாரின்‌ “சக்கரவர்த்தித்‌ இரு 
மகன்‌” என்னும்‌ நூலிலுள்ள குறிப்புகளையும்‌, ௪. சோமசுந்தர 
பாரதியார்‌ அவர்களின்‌ “தசரதன்‌ குறையும்‌ கைகேயியின்‌ நிறை 
யும்‌”, அகலிகை” என்னும்‌ நூல்களிலுள்ள கருத்துகளையும்‌, 
ரா. பி. சேதுப்பிள்ளையின்‌ கருத்துகளையும்‌, சி. என்‌. அண்ணா 
தரையின்‌ *இபரவட்டும்‌', “காடும்‌ ஏடும்‌”, கம்பரசம்‌” என்னும்‌ 
நூல்களி.லுள்ள கருத்துகளையும்‌, தெ. பொ. மீனாட்சி சுந்தர 
னாரின்‌ (The pageant of Tamil literature) ‘இலக்கியத்தில்‌ 
அமைந்த கருவூலங்கள்‌” என்ற நாலில்‌ கம்பரைப்‌ பற்றிய கட்டு 
ரையிலும்‌, *சம்ப நாடகம்‌” என்ற கட்டுரையிலும்‌ குறிப்பிட்ட 
கருத்துகளையும்‌ பெரும்பான்மையாகக்‌ கொண்டமைகறது. 
“கம்பன்‌ வாக்கு", “பதிப்பு ரோக்கம்‌' என்னும்‌ தலைப்புகளோடு 
“பல நோக்கம்‌” என்றும்‌ தலைப்பின்‌ இறுதிப்‌ பகுதியுமே ஆசிரி 
யரின்‌ கட்டுரைகளாக அமைகின்றன. 

வான்மீகி முனிவருக்கு முன்பே இந்தியப்‌ பெருகாட்டில்‌ 
இராமாயணம்‌ இலங்கெ.து என்று அறிஞர்கள்‌ எடுத்துக்காட்டி 
யுள்ளனர்‌ என்றோர்‌. கம்பருக்கு முன்னும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
இராமன்‌ கதை வீளங்கியிருந்தது. கம்பரது உயிரே தமிழ்தான்‌. 
புதிய சொல்‌ அமைப்புகளை அமைத்துத்‌ தமிழ்ச்‌ சுவையினைப்‌ 
பெருக்கனார்‌. முதற்‌ பதிப்பு 1840-ல்‌ - இரு. வேங்கடாசல முதலி 
யார்‌, முதல்‌ உரை ௫. பி, 1861-ல்‌ இருஷ்ணசாமி முதலியார்‌ 
முதற்பாட வேறுபாடு 1910-ல்‌ பி. ஆர்‌. இருஷ்ணமாச்சாரியார்‌ - 
பண்டித சவரிராய பிள்ளை இதனைத்‌ தொடர்ந்து வெ. பா. சுப்பிர 
மணிய முதலியாரின்‌ “கம்பராமாயண சாரம்‌”, டி. கே. சியின்‌ 
பதிப்பு, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பதிப்பு, பீ. எஸ்‌. கருத்‌ 
தருமன்‌ “கம்பர்‌ கவியும்‌ கருத்தம்‌' என்னும்‌ நூல்களைப்‌ பற்றிய 
சுருக்கமான விளக்கங்களும்‌ தரப்படுகின்றன. இன்னும்‌ மர்ரே 
கம்பெனியார்‌ மலிவுப்‌ பதிப்பு, கம்பராமாயண வசனம்‌ என்ற 
நூல்களையும்‌ குறிப்பிடத்‌ தவறவில்லை. நூலின்‌ இறுதிப்‌ பகுதி 


ஒல்‌ கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


காரைக்குடி கம்பன்‌ கழகம்‌ பற்றிய குறிப்புகளோடு முடிவடை 
கின்றது. 
687. கம்பனின்‌ சுந்தரகாண்டம்‌ (222-238) 
வங்கத்தமிழ்‌; டி. வி. சித்தவிங்கய்யா பாரதி தமிழ்ச்சங்க 
வெளியீடு; 93-ஏ, ராஷ்விஹாரி அவென்யு; ஃகல்கத்தா26; 
. 1970; ரூ.5 
.. சுந்தரமான முடிவுக்குக்‌ காரணமாயும்‌, மூன்பு நிகழ்ந்த 
ஆரணிய, இட்டந்தா காண்டங்களில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிப்‌ 
பின்னணிக்குப்‌ பொருத்தமாயும்‌ இருத்தலால்‌ இஃதே இராமா 
யணத்துள்‌ சிறந்த.தும்‌ இப்பெயர்‌ பெறப்‌ பொருத்தமானதென 
வும்‌ கொள்ளலாம்‌(225), சதையைக்‌ கவர்ந்தது மட்டுமன்றி 
வேறுசில காரணங்களையும்‌ காட்டச்‌ கருதியக்‌ கம்பர்‌ யுத்த 
தாண்டத்‌ தின்‌ முன்பாகச்‌ சுந்தர காண்டத்தையமைத்தார்‌. 
கறங்கு கால்‌ புகாமையும்‌, க திரவனொளி உட்புகாமையும்‌, 
இயமனின்‌ ஆற்‌ றல்‌ செல்லாததும்‌, அந்தகருக்கும்‌ அரச. னுக்கும்‌ 
பெருமையெனினும்‌ அவை தெய்வநீதிக்கு அப்பாற்பட்டன 
வாம்‌(226). கிட்கிந்தா காண்டத்தில்‌ சதை பற்றிக்‌ கூறாதிருப்ப து 
கதைத்‌ தலைவியின்‌ நிலைபற்றியறிய விரும்பும்‌ ஈம்மாவலை அதிகப்‌ 
படுத்தவேதான்‌ (228). - 
இராமனது வடிவழகையும்‌, சீதையின்‌ பண்புஈனையும்‌ பாடு 
வதற்கு ஏற்ற இடமாக இதனைக்‌ கவி கொண்டுள்ளார்‌ (229). 
பெண்ணின்‌ உளப்பாங்கை இங்குக்‌ காணவியலுறெ.த(231). 
சீதையைத்‌ தேடும்‌ அனுமனுக்கு ஏற்படும்‌ தடைகள்‌, சதையைக்‌ 
காணாமல்‌ ஏற்படும்‌ ஏமாற்றம்‌ ஆகயெவை காடகக்‌ காட்சிக்குரிய 
நிலை கொள்ளாமை அல்லது .சந்தேகத்தில்‌ ஆழ்த்துதல்‌ என்ற 
இலக்கணத்திற்குரியன(236), பின்னோக்கு முறையை அந்காளி 
லேயே தன்‌ காப்பியத்திம்‌ காட்டிய கம்பனை ஒருமாடகவாசிரியன்‌ 
என்றும்‌ சுந்தர காண்டத்தை காடகக்‌ கலச்சுவை மிகுந்த ஒரு 
பகுதி யென்றும்‌ கூறலாம்‌(238). 
688. ஆலமர்வித்தின்‌ அருங்குறள்‌ (172-174) 
திருக்கோயில்‌, கு. மதுரை முதலீயார்‌ சென்னை அரசாங்க அற 
நிலைய பாதுகாப்புத்துறை வெளியீடு; சன. 1971; ரூ. 1 
விசுவாமித்திரர்‌, இராம இலக்குவர்களுக்குக்‌ கூறும்‌ மாபலிச்‌ 
சக்கரவர்த்தியின்‌ கதையை உரைநடையில்‌ இடையில்‌ சல பாடல்‌ 
களும்‌ கொடுத்துத்‌ தருறோர்‌. 
689. கம்பராமாயணத்தில்‌ ஆடை வகைகள்‌ (96-122) 
தமிழ்‌ இலக்யெத்தில்‌ ஆடைவகைகள்‌ - ௮, மீராமுகைஇன்‌; 
கேரளப்பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு 


க்ழு 864 


பகுதியாகக்‌ கொடுக்கப்பட்ட ஆய்வுக்கட்டுரை; 1971: 114 

128; 

இது மகளிர்‌ ஆடை, ஆடவர்‌ ஆடை, வான மகளிர்‌, தவ 
மகளிர்‌, இறையோர்‌-போன்றோர்‌ ஆடை, இயற்கையில்‌ ஆடை, 
ஆடையின்‌ பயன்கள்‌ என்பது பற்றிப்‌ பேசுறது. கம்பராமா 
யணத்தில்‌ தழையுடையைக்‌ காணோம்‌. “மரவுரி” இறப்புற அமை 
கிறது. மகளிர்‌ மரவுரியாடை (துறவு மேற்கொள்ளும்‌ தை), 
பருத்தியாடை, பட்டாடை, கச்சு, மேலாடை முதலியவற்றைப்‌ 
பயன்படுத்தியினர்‌. அகலத்திலும்‌ நீளத்திலும்‌ மிக்க ஆடைகளை 
அணிந்தனர்‌. சீதை கொய்சகம்‌ (கோசிகம்‌) என்னும்‌ அமைப்பு 
வைத்து உடுத்தியிருந்தாள்‌. கைம்மை நிலைக்குத்‌ தனியாடை-- 
வெள்ளையாடையாக இருக்கலாம்‌. ஆடவர்‌ தோல்‌ அடை 
(குகன்‌), மரவுரியாடை (துறவு மேற்கொண்டோர்‌), பருத்தி 
பாடை, பட்டாடை, கச்சு, சட்டை முதலியவற்றை அணிக்திருக்‌ 
தனர்‌. இராவணன்‌ கொய்சகம்‌ வைத்து உடுத்தியிருந்தான்‌ 
சட்டை கம்பனில்‌ “கஞ்சுகம்‌' என்று காணப்படுகிறது. சட்டை 
அணிந்தோர்‌ பெரும்பாலும்‌ அரசனின்‌ பல்வேறு ஈம்பிச்கைக்‌ 
குரிய பணிமக்களாகவே காணப்படுகன்‌ றனர்‌. அங்கார தாரை 
என்னும்‌ அரக்கி யானைத்தோல்‌ போர்த்தியிருந்தாள்‌. வானுலக 
மகளிர்‌ செந்துகில்‌ அணிந்தனர்‌. மகளிரும்‌ ஈருடை அணிந்தனர்‌. 
தோலாடை அணிந்த கடவுளாக விளங்குபவர்‌ சிவபெருமான்‌. 
வீராதனும்‌ தோலாடை உடையவன்‌. பரத்துவாசன்‌--மான்‌ 
தோல்‌ போர்வை, ஆறுபருவ தேவர்‌ “துகில்‌” அணிந்திருந்தனர்‌, 
திருமால்‌-பட்டாடை. இராவணனுக்கும்‌ பணிபுரிந்த தேவர்‌ 
சட்டை, கடல்‌, திசை, ஆற்றின்‌ அலை, சோலை; அருவித்திரள்‌; 
இருள்‌, பசும்புல்‌ தரை முதவியவைகள்‌ ஆடையாக உவமிக்கப்‌ 
படுறது. விதானம்‌, அணையாடை, கொடிச்சீலை, கொடி, 
முதலியவற்றிற்கும்‌ சிவிகை செய்வதற்கு, இ மூட்ட, பொருள்‌ 
களைக்‌ கட்ட, பெருமைக்காக, மூழ்ச்சி ஆரவாரத்திற்கு, பரிசுப்‌ 
பொருளாக, அழகூட்டுவதற்கு எனப்‌ பயன்பட்டது. இங்கு 
"உலோகச்‌ சட்டை, கூடாரத்துணி முதலியன காணப்படுகிற து. 

இக்கட்டுரையில்‌ 129 அடிக்குறிப்புகள்‌ உள்ளன. 
690. கம்பராமாயணம்‌ (76-93) 
தமிழகப்‌ பெண்கள்‌ .வாழ்வும்‌ வளர்ச்சியும்‌: ௬. சிவகாமசுந்தரி 

எம்‌. ஏட மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி; கோயமுத்கார்‌-1; 

மூ. ப. 1971 ரூ.3 

கம்பர்‌ காலத்தில்‌ ஆண்‌ பெண்‌ சமத்துவ நிலைமை இல்லை. 
கணவனுடன்‌ சேர்ந்து நின்று அவள்‌ செய்யும்‌ தருமமே ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. தனித்த வாழ்க்கையை மேற்கொள்ள்‌. 


368 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


முடியாது, அரசியலில்‌ இடம்‌ கிடையாது. பெண்கள்‌ கல்வி 
கற்பது தவறு. எனவே கம்பன்‌ பெண்கள்‌ வாழ்வு குறித்து 
புதிய சமுதாயத்தைக்‌ காண்திறான்‌(77). ஏகபத்தினி வீரதனான 
இராமன்‌ தன்‌ தந்தையின்‌ கண்‌ முன்பாகவே தந்தை காலத்து 
மரபை, பலதார மணத்தை மாற்றுறொன்‌(81). மனித சமுதாயம்‌ 
மாற்றமடைய வேண்டுமானால்‌ பெண்மை தலைநிமிர்ந்து, வீறு 
கொண்டெழாமல்‌ சமுதாயமாற்றம்‌ சாத்தியமில்லை என்பதைக்‌ 
கம்பர்‌ ஒருகுரலில்‌ கூறினார்‌(85). தை தன்‌ விருப்பப்படி மணம்‌ 
செய்துகொள்ளும்‌ உரிமைக்கு வழிகோலுறொர்‌. திரிசடையின்‌ 
அறிவுத்‌ திறத்தையும்‌, சூட்சும புத்தியையும்‌ வைராக்கியத்தை 
யும்‌ பார்க்கும்பொது அரக்கர்‌ குலத்து மகளிர்‌ பெண்மையின்‌ 
ஞானத்‌ தோற்றத்தைக்‌ காணமுடி௰றது(91). சபரி அந்நாளைய 
பெண்‌ விடுதலை மார்க்கமாக இருந்த துறவுநெறியில்‌ ஈடுபட்டுத்‌ 
தனித்து வாழமுடியுமென்ற போக்கையும்‌, தாழ்ந்தகுடியில்‌ 
பிறந்த பெண்களுக்குக்‌ கல்விகற்கும்‌ உரிமையும்‌, ஆடவரோடும்‌, 
பிறரோடும்‌ தாராளமாகப்‌ பழகும்‌ உரிமையும்‌ பெற்றிருந்தார்‌ 
களென்றும்‌ தெரிகிற த(93). 


691, இரணியன்‌ (65-88) (காடகம்‌) 
மானவீரம்‌: ௧. வெள்ளிமலை; மெர்க்குரி புத்தசக்‌ கம்பெனி; 
மூ. ப. 1971; ரூ.3 
இரணியன்‌ வதையைக்‌ கம்பன்‌ வழிகின்று சிற்சில மாற்றங்‌ 
களுடன்‌ நாடகமாக்கியுள்ளார்‌. 


692. கடமை தவருச்‌ செம்மல்‌ (49-64) (நாடகம்‌) 
 மானவீரம்‌: ௧. வெள்ளிமலை 
கும்பகர்ணன்‌ இராவணனுக்காகப்‌ போருக்குச்‌ சென்று 
செய்கநன்‌. றி மறவாத செம்மலாக உயீர்‌ விடுவதைக்‌ கம்பன்‌ வழி 
கின்று நாடகமாக ஆக்கித்தந்துள்ளார்‌. 


693. கம்பர்‌ கவிதை (73-80) 
மலேசியா சிங்கப்பூர்‌ சுற்றுப்பிரயாணச்‌ சொற்பொழிவுகள்‌ : 
தங்கம்மா அப்பாக்குட்டி; 1971 ்‌ 
சமூதாயத்தின்‌ சென்ற காலரிலை, நிகழ்காலகிலை, எதிர்கால 
நிலை என்பவற்றைப்‌ புரிந்துகொண்டு குறையை நிறைவாகச்‌ 
சமுதாய மலர்ச்சிக்கு வழிகாட்டும்‌ இலக்கியம்‌ படைக்கவேண்டும்‌. 
இந்தவகையிலே கம்பர்‌ சிறப்பிடம்‌ பெறுதறோர்‌(74). தசரதன்‌ 
ஆட்சிசிறப்பு, சகோதர பாசம்‌, சதை க ற்ப; கோசலை பண்பு. 
இவற்றைச்‌ சுட்டுகிறார்‌. 


பொது 38 


694, கம்பராமாயணத்தில்‌ திருப்புமுனைகள்‌ - (உணர்ச்சி காவியம்‌) 


பொருட்கட்டுரை : மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌; 5. கர்ணன்‌; 
எப்‌. 1971; 63 


முன்னுரை இலக்கிய ஆராய்ச்சி, பொதுவான ஆராய்ச்‌, ப 
ஆராய்ச்சி திருப்புமுனைகளைப்‌ ப ற்றிய சிறப்பாராய்ச்சி, உணர்ச்சி 
காவியம்‌, முடிவுரை. 


இராமன்‌ காடேக ஏற்பட்டமிலை கதையின்‌ க்ஸ்‌ திருப்பம்‌ 
சூர்ப்பணகை இராவணனை நேரடியாக இராமரோடு பகை 
கொள்ளத்‌ தூண்டியது இரண்டாவது திருப்பம்‌. சூர்ப்பணகை 
சூழ்ச்சதொன்‌, இராவணவதத்திற்கு எழுச்சியாகறது. இருப்பங்‌ 
கள்‌ அமைந்திருப்பதால்‌ நிச்சயிக்கப்பட்ட கதையோட்டம்‌ தடை 
யில்லாமல்‌ செல்கிறது. இராமாவதாரச்‌ இறப்புக்‌ கூறப்பட 
முடிறெது. காலத்திற்கு ஏற்ற படைப்பு படைக்கமுடிகற து; 
சோக உணர்விற்கு ஒரு மாற்றமாக இருக்கறது. கம்பனின்‌ 
கடவுட்‌ கொள்கை விளக்கம்‌ பெறுகிறது. 


இராமனின்‌ குணச்சிறப்பும்‌ அவன்‌ அவதாரபுருடன்‌ 
என்பதும்‌ விளக்கப்படுகன்றன. தத்துவக்‌ கருத்துகள்‌ விளக்கப்‌ 
படுகின்றன. கம்பன்‌ உண்டாகின்ற கதைச்‌ சிக்கலுக்குக்‌ 
கடை.சிப்பதிலாக விதியை ஈம்பும்படி வைக்கிறான்‌. குணக்‌ 
குன்றான பரதனைப்‌ பெற்றவளும்‌, தயரதனை வாய்மையும்‌, மரபும்‌ 
காக்கும்‌ தூய்வனாகச்‌ செய்பவளும்‌ ஆகிய கைகேயியை நெஞ்சில்‌ 
உரமின்‌ றிக்‌ கனியின்‌ கைப்பாவையானாள்‌ என நினைப்பது தவறு; 
கன்யாசுல்கச்‌ செய்தியைக்‌ கம்பன்‌ குறிப்பிட்டிருப்பதால்‌ அவனும்‌ 
அதனை ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. மகவாசையைக்‌ குறைத்து, மனத்‌ 
துரய்மையேற்றி, அவாவகற்றி, அறம்‌ ஆற்றச்‌ செய்விப்பதற்குச்‌ 
சிலகாலமேனும்‌ இராமனின்றும்‌ பிரித்துவைத்தல்‌ இன்றியமை 
யாதது, என எண்ணியே இராமனைக்‌ காட்டுக்கனுப்பினாள்‌. 


அண்ணலை எதிர்பார்த்திருக்கும்‌ பல கோடி. உயிர்கட்கும்‌ இக்‌ 
கதைத்‌ திருப்பம்‌ அவசியமாகிறது, இரண்டாவது திருப்பந்தான்‌ 
சதையின்‌ கனன்றெமும்‌ கற்புத்திறனும்‌, அனுமனின்‌ தொண்‌ 
டுள்ளமும்‌ வெளிப்படுறது. உணர்ச்சிகளின்‌ உச்சக்கட்டம்‌ 
திருப்புமையத்தை ஏற்படுத்துகிறது. தன்‌ கணவனைச்‌ சொல்‌ 
லறம்‌ காக்கச்‌ செய்யவேண்டும்‌ என்ற அச்சத்தின்‌ உச்சக்கட்டம்‌ 
கைகேயி மனமாற காரணவா௫ூறது, தன்னிரக்கத்தால்‌ .தன்‌ 
அண்ணன்‌ துணையைச்‌ சூர்ப்பணகை நாடுவதும்‌ ஒருவகை 
உணர்ச்சி முதிர்வினால்தான்‌. கம்பராமாயணம்‌ நெடுகிலும்‌ 
உணர்ச்சிக்குத்‌ தகுந்த யாப்பும்‌, ஒலிஈயமும்‌ சேர்ந்து மினிரு 
வதைக்‌ காணமுடியும்‌. சூர்ப்பணகைப்படலம்‌ காவிய முக்கியத்‌ 


964 சம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


தவம்‌ பெற்றிருப்பதோடு ஈகைச்சுவைக்கு ஏற்ற கருவூலமாக 
அமைநீதிருக்கின்‌ றது. 
695, கம்பரர்மயண' ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 
வ. வே. ௬. ஐயர்‌, 
எப்‌. 1971, ரூ. 75, 4446 
கழ்பரரமாயணத்தின்‌ ஒருபகுதியைச்‌ (பாலகாண்டம்‌) சந்தி 
பிரித்தும்‌ குறிகளுடனும்‌ 1917-ல்‌ வெளியிடப்பட்ட பொழுது 
எழுதியது இக்கட்டுரை. 
கம்பன்‌ சாதியில்‌ உவச்சன்‌, தன்‌ கவித்திறமையை முதலில்‌ 
காட்டியது ஏரெழுபதிலாம்‌. சரஸ்வதி அந்தாதியும்‌, மும்மணிக்‌ 
கோவை என்ற நூல்களும்‌ கம்பனால்‌ பாடப்பட்டதாசச்‌ சொல்லப்‌ 
படுகின்றன. இப்பொழுது இறந்துபோய்‌ விட்டாலும்‌ இன்னும்‌ 
எத்தனையோ பாட்டுகளும்‌, நரல்களும்‌ கம்பன்‌ பாடியிருக்க 
வேண்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஏனெனில்‌ அவனுடைய 
வாக்கின்‌ செழுமையைப்‌ பார்த்துவிட்டுத்தான்‌ சடையப்ப வள்ள 
லவனை ராமாயணத்தைத்‌ தமிழில்‌ பெருங்காப்பியமாகப்‌ பாட 
வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ (11). இரா 
மாயண அரங்கேற்றத்தின்‌ முன்‌ நம்மாழ்வார்‌ மீது ஒரு அந்தாதி 
பாடி வைத்தான்‌(12); 
கம்பன்‌ ராமாயணத்தை அரங்கேற்றியது சாலிவாகன சகம்‌ 
807-ம்‌ ஆண்டு(16). கம்பர்‌ ஓட்டக்கூத்தரின்‌ சமகாலத்தவரன் று 
என்பதற்குப்‌ பலகாரணங்கள்‌ கூறுகருர்‌. 1. கூத்தன்‌ உலாவில்‌ 
- இரும்‌ சேதிராயன்‌, சடையன்‌ என்பான்‌ கம்பன்‌ காலத்தவன்‌ 
ான்‌ என்று கூறமுடியாது. ஏனெனில்‌ தந்தை பெயரை 
க்னுக்கு வைக்கும்‌ பழக்கம்‌ தொன்றுதொட்டு வருவ 
தான்று. 2. ஓட்டக்கூத்தரின்‌ சமகாலத்தவரான புகழேந்தியார்‌ 
'ற்‌றிக்‌ கம்பன்‌ கதைகள்‌ எறுவும்‌ கூறவில்லை. 3. சோழ மண்டல 
சதகத்தில்‌ ஓட்டக்கூத்தன்‌ முதலாறு காண்டங்கள்‌ பாடினான்‌ 
ன்ற குறிப்பில்ல, அவன்‌ உண்மையிலேயே பாடியிருந்தால்‌ 
பயன்‌ சபையில்‌ உத்தரகாண்டத்தை அரங்கேற்றக்‌ கூசியிருப்‌ 
ன்‌(24). 4. கம்பன்‌ சகம்‌ 1042ச்குச்‌ சமீபத்தில்‌ பிறர்‌இருக்தால்‌ 
1039க்குள்‌ ராமாயணத்தைப்‌ பாடி. அரங்கேற்றச்‌ சீர்செய்திருப்‌ 
பது அசாத்தியம்‌(26), 5. கம்பர்‌ இக்காலத்தவராயின்‌ “உடையவர்‌. 
ச்‌ செய்யுள்‌ ஒன்றும்‌ எழுதாதது ஏன்‌?(27). 6. சோழவம்சம்‌ 
இஷ்வாகு வமிசத்திலிருந்து பிரிந்தது என்ற கலிங்கத்‌ துப்பரணிச்‌ 
கதை பிறக்குமுன்னரே கம்பன்‌ இராமாயணத்தைப்‌ பாடியிருக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ கலிங்கத்‌அப்பரணியில்‌ ஸ்ரீ ராமனுடைய 
மூதாதைகளில்‌ ஒருவனால்‌ சோழ இராச்சியம்‌ ஸ்தாபிக்கப்பட்ட து 
என்றும்‌ சொல்லப்படுகிற போது கம்பன்‌ ராமகதையில்‌ குலமுறை 
கிளத்தப்‌ படலத்திலாவ.த-காடவிட்ட படலத்திலாவது இதைப்‌ 
பற்றிப்‌ பேசாமலிரான்‌ (28). ்‌ 


பொதி 36. 


சடையப்ப வள்ளலைப்‌ பாடிய அளவு சோழர்களைப்‌ பாட, 
வில்லையாகையால்‌ அவன்‌ பாடிய காலத்‌ தில்‌ சோழர்கள்‌ தலைமை 
வஇக்கவில்லை என்றும்‌ தோன்றுற.த(31), கடி.மணப்படலத்தில்‌ 
“என்றும்‌ நான்‌ குகன்‌ முதல்‌ யாரும்‌ எனும்‌ பாட்டில்‌ வரும்‌ திரு 
நாமம்‌ சாத்தும்‌ பழக்கம்‌ ஸ்ரீ நாதமுனிகள்‌ காலத்ததாயின்‌ கம்பன்‌ 
காலம்‌ அதற்குப்‌ பீன்னேதான்‌ வரும்‌, இவ்வுண்மையை ஆராய 
வேண்டும்‌(34). கம்பன்‌ பாடல்களின்‌ எண்ணிக்கை 10,569. கம்ப 
னுக்கும்‌ வால்மீடிக்கும்‌ எடுத்த எடுப்பில்‌ தெரியக்‌ கூடிய பேதம்‌ 
கம்பனுக்கு இராமன்‌ பரம்பொருளாக நிற்பதும்‌, வால்மீடுக்கு 
அவன்‌ கேவலம்‌ மனிதனாக இருப்ப துமே(38), 


பிரகிருதியின்‌ தோற்றங்களை வருணிப்பதில்‌ காடுகளில்‌ சஞ்‌ 
சரிக்கும்‌: இயல்பின ரான வால்மீட கம்பனை முற்றிலும்‌ வென்று 
விடுறொர்‌(39), ஆனால்‌ மனித இதயத்தின்‌ உணர்ச்சிகளையும்‌, 
பாவங்களையும்‌, இயக்கங்களையும்‌ வர்ணிக்கையில்‌ கம்பன்‌ வால்மீ 
கியைத்தனக்குப்‌ பின்னே வெகு தூரத்தில்‌ நிறுத்தி விடுகிறான்‌ 
(40). இவ்விரு கவிகளின்‌ நடையைச்‌ ஏர்‌ தாகப்‌ பார்த்தால்‌ 
வால்மீகியின்‌ ராமாயணம்‌ திராக்ஷா பாகமாகும்‌. கம்பனின்‌ உத்‌ 
பிரேக்ஷைகளும்‌ புராதனக்‌ கதைகளை மிகச்‌ குக்ஷமமாக ருூபார்கீ 
கும்‌ ஈடைகளும்‌ மலிந்து கிடப்பதினால்‌ அவனுடைய காவியம்‌ 
அரைவாசிக்கு மதுபாகமாகச்‌ செய்யப்பட்ட த(40). கம்பனின்‌ 
நாயகர்‌ நாயகிகளின்‌ உருவங்கள்‌, அவரவர்‌ குணங்களுக்கேற்ப 
மாசு, மறு, கோணல்‌ முதலிய குற்றங்களின்‌ றிச்‌ சமாங்கமாக 
அமைக்கப்பட்டிருக்கன்‌ றன. கம்பரின்‌ கவிக்கு அவர்‌ கூற்றான 
“உழைகுலாம்‌ ஈயனத்தார்‌” (448) எனும்பாடலே பொருந்தும்‌,(45). 


696. கம்பன்‌ காவிய மாண்பு (17-30) 


புரட்சிச்காப்பியம்‌: சோ. ௩, கந்தசாமி, அமராவதி பதிப்பகம்‌, 
அண்ணாமலைநகர்‌, மு. ப. 1972, ரூ. 3-50 


தனிமனித வாழ்விலும்‌ சமுதாய வாழ்விலும்‌ அரசியல்‌ வாழ்‌. 
விலும்‌ எற்படும்‌ மோதல்களையும்‌ முரண்களையும்‌ விளக்கிக்காட்டி. 
மனிதனை ஈல்வழிப்படுத்தும்‌ நோக்கத்தில்‌ எழுந்தது இராம 
காதை (17) இராமனை, சூரிய குலத்தவன்‌, தென்சொல்‌ கடந்தான்‌ 
வடசொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான்‌ என்‌ றத; அத்திமாலை 
சூடியது இவற்றால்‌ தமிழன்‌ என்கிறார்‌. மன்னனை உடலாகவும்‌, 
குடிகளை உயிராகவும்‌ காட்டியது, சோசல நாட்டு வருணனை 
இவற்றைக்‌ கம்பர்‌ செய்த,புரட்ியொகக்‌ காட்டுகிறார்‌. ஒவ்வொரு 
பாத்திரத்தையும்‌ ஒரு பண்பின்‌ விளக்கமாகக்‌ காட்டியுள்ளான்‌ 
கம்பன்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ அறம்‌ வெல்லும்‌ என்னும்‌ காப்பியத்‌ 
தின்‌ குறிக்கோளையும்‌ எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


866: கம்பன்‌ ஆய்வடங்கல்‌" 


697. பாரதியைக்‌ கவர்ந்த கம்பன்‌ (206-211) 
நான்காவது கருத்தரங்குமலர்‌; ஆ. இராமசாமிப்பிள்ளை, கேரளப்‌ 
, பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு 1972 ரூ. 20 
கம்பராமாயணத்தில்‌ காணும்‌ தியாகசீலமும்‌ (சுமத்திரை, 
சடாயு), பெண்‌ இன அறிவு மேம்பாடும்‌ (மண்டோதரி, சூர்ப்ப 
ணகையைக்‌ குறிப்பிடுகையில்‌ “ஆர்‌” விகுதி கொடாது குறிப்பிடு 
தல்‌) தத்‌ துவ உள்ளீடும்‌ (இராவணன்‌ இறக்கலில்லை யென்பதை 
மண்டோதரி தன்‌ புலம்பலில்‌ வெளிப்படுத்தல்‌), சமுதாயப்பொது 
அறமுமே (ஆடவர்‌ கற்பு) கவி பாரதியைப்‌ பெரிதும்‌ கவர்ந்துள்‌ 
ளன என்று எடுத்துக்‌ காட்டுகள்‌ தந்து நிறுவியுள்ளார்‌. 


, 698. கம்பன்‌ யாப்பு (30-33) 
இளவேனில்‌: அன்னிதாமசு (சிறப்பாசிரியர்‌), ச. வே. சுப்பிர 

மணியன்‌3(பதிப்பாசிரியர்‌), க. ப. அறவாணன்‌, ௮. இராசேம்‌ 

திரன்‌, இளங்கோ மன்ற வெளியீடு 1972 

எண்வகைப்பட்ட பாடல்கள்‌ கம்பனால்‌ பயன்படுத்தப்பட்டுள்‌ 
ளன. இவற்றுள்‌ கலிவிருத்தமே மிகுதியாகப்‌ பயிலப்பெற்ற து. 
வை. மு. கோ.வின்‌ பதிப்புப்படி. கம்பனிலமையும்‌ கலிவிருத்தங்‌ 
கள்‌ 5077, அற சீராசிரிய விருத்தம்‌ 3185, கலித்துறை 1805. வஞ்சி 
விருத்தம்‌ 225. எழுசீராசிரிய விருத்தம்‌ 178; தரவு கொச்சகக்‌ 
கலிப்பா 86, எண்‌ சீராசிரிய விருத்தம்‌ 6, வஞ்சித்‌ துறைப்பாடல்‌ 
கள்‌ 5, வஞ்சி விருத்தம்‌ வஞ்சித்துறையாகவும்‌ அலகிட வாய்ப்‌ 
பனிக்கிறது. கலிவிருத்தங்களில்‌ சில வஞ்சி விருத்தமாகவும்‌, 
வேறுசில தரவுக்‌ கொச்சகமாகவும்‌ கிற்கும்‌ தன்மையைப்‌ பதிப்‌ 
பாசிரியர்‌ சுட்டுகின்‌ றனர்‌(32). இத்தகைய யாப்பு மயக்கம்‌ மிகுதி 
யாகக்‌ கம்ப இராமாயணத்தில்‌ மட்டுமே அமைகின்‌ றது. இம்மயக்‌ 
கம்‌ கம்பராலேயே ஏற்பட்டிருக்கலாம்‌. அன்றிப்‌ பதிப்பாசிரியர்‌ 
களாலும்‌ தோன்ற வாய்ப்புண்டு(33). 


699. A Grammatical study of Kambaramaya. 
A. Govindankutty, 
Ph.D. Thesis, Kerala University, 1972, 18-526-1 2398 
Part 7, 1. Introduction, 2, Phonology, 3. Suffix Sandhi, 
4. Noun 5. Verb, 6. Adjective 7. Clitics, 8. Onomatopoeic 
words. Part II Index 


700. கம்பனது காப்பியத்தில்‌ மூன்று முடிச்சுகள்‌ (97-102) 

ஐந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; இமீரசு அலெக்சாந்தர்‌ 
சென்னை மாஙிலக்கல்‌ லூரித்‌ தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு த்க்‌ 
1973 ரூ, 22 


பெர்து - 36, 


கைகேயி தசரதனிடம்‌ வரம்‌ கோர, தசரதன்‌ அவளை நோக்‌ 
“ரீ திகைத்ததுண்டோ, பொய்ந்கிலையோர்கள்‌ புணர்த்த வஞ்ச 
முண்டோ? என்று வினவுன்றான்‌. அவளும்‌ *தகைத்த துமில்லை 
யெனக்கு வந்து தியோர்‌ இசைத்தது மில்லை' என்று மறுமொழி 
கூறுகின்றார்‌. ஆயின்‌ நகர்நீங்கு படலம்‌ 78ம்‌ பாடலில்‌ கூனி 
சூழ்ச்சி பற்றித்‌ தசரதன்‌ குறிப்பிடுகறுன்‌. சமத்திரன்‌ தான்‌ 
முன்பு காணாத குகனைப்‌ பரதனுக்கு அறிமுகம்‌ செய்து வைக்‌ 
ரான்‌. சீதையைப்‌ பிரித்தாலன்‌றிச்‌ சூர்ப்பகை தனது ஆசை 
நிறைவேறா து என்றெண்ணிக்‌ தானே அவளை வெளவ முற்பட்டு 
உறுப்புகள்‌ குறைக்கப்‌ பெற்றாள்‌. ஆயின்‌ இராமன்‌ சதையைப்‌ 
பிரித்து பத்‌ துத்திங்கள்‌ தனித்திருந்தான்‌. 

சூர்ப்பககை பெரிதும்‌ விரும்பி வேண்டிக்‌ டந்த வாய்ப்பான 
சூழல்‌ கைவரப்‌ பெற்றிருந்த சூழலில்‌ அவனை அடைந்தே திர 
வேண்டும்‌ என வெட்கம்‌ விரதனையன்றி அத்துணை, இவீரமாக 
இருந்தவள்‌ எதனால்‌ எவ்வாறு அவனை அணுகாது மறந்திருத்தல்‌ 
இயலும்‌? சூர்ப்பககை:இராவணனைத்‌ இட்டமிட்டுப்‌ பழிவாங்கி 
னாள்‌ எனின்‌ அதற்காக இராமன்பால்‌ தாங்கொணா மையலும்‌ 
விழிமூடவிடா விரக வேதனையும்‌, உறுப்புகள்‌ குலைக்கப்பெற்று 
மானமழிதலும்‌ எற்றுக்கு? என்று இம்மூன்று குறிப்புகளை 
முடிச்சுகளாகக்‌ காட்டுகிறார்‌, 
701. Essays on Kamban 


Bharathi Tamil Sangham, Calcutta, 1973, 2-185, Inland 
Rs. 3, Foreign U. K. 30 pence, U. 8. A. 75 cents, 


Essays: Kamban’s Genius—P. 85, V. Aiyat 1—4, The 
Tamil Voice of Beauty and Truth .3—11, ந, Sri. Acharya, 
Kamban’s Ramavataram 12~27, T. P. M., Kamban as an epic. 
poet 28—38 M. Ramaswamy, Deviations from Valmiki 39— 
59 M. Srinivasan, The Ttragic Element in Kamban 60-74. 
N. Gopalasundaram, Kamban on the great Paradox 7580 
A. Srinivasaragavan, A note on the characterisation of 
Kamban 81—86 A. R. Indira, Kumbhakarna—A Study 87— 
99 0.85.V. Maniam, Kamban's similes—C, R., Myleru, 
Kamban--108—119 C. P. Ramaswami Aiyar, Rama of 
Kambar and Tulasi 120—125 Dr. S. Shankara raju Naidu, 
Sundara the dedicated 126-129 A. V. Subramanian. Trans. 
lations Sarayu 132-133, A. Srinivasaraghavan, The Reign of 
love 134-136, %, 5, Desikan, Rama wins Sita 137-141, Rajaji, 
The excursjon 142-155, S. Maharajan, மேக 156-160, A, Srini 


368 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


vagaraghavan, The brothers Meet 161-166, V. V. S. Aiyar, 
Two battle scenes from Kamban 167-185, P. N. Appuswami. 

Kamban’s uniqueness consists inthe sense of justice he 
shows in handling his characters(3). ‘The poct shows sense of 
proportion in his narration of events, description of scenes 
and his reflection on occasion(4). Kamban brought a new life, 
introducing new metres and new ideas as well as a new 
message of beauty and truth(5)., Not only in story - constru= 
ction and characterisation but in the detailed execution of the 
structure and in the dramatic development and gradations of 
the varions situation, Kamban differs from his great predec. 
cessor in the most substansial manner imaginable(6). 


The truth, though Sri vaishnavism, has assumed the form 
of imperishable beauty called Ramn in Kamban’s epic(8). In 
the high-ways and in the bye-ways of the epic we feel life’s 
801708 and triumphs as well as the under-current of grace 
and compassion(9). In him beauty and truth have found their 
perennial music and Mantra and their authendic and most 
entrancing Tamil voice and vision(l!). The grandeur and 
and nobility of the verse of Kamban, while it can never be 
judged from translation(31) 

Woven into their life story of Rama are the customs, 
thoughts and idealogies of this land of ours, The Hindu 
conception of renouncement of the world at a certain stage 
in man’s life is very pithily put in Dasaratha’s words(32). 
Dasaratha’s adherence to satya had io be established by the 
actions of his sons. The advantage which Aristotle. mentions 
as boing possessed by the epic as compared to tragedy Viz the 
possibility of representing an action with number of parts 
going on simultaneonsly is fully expiorted in Kamban, This 
adds grandeur, variety of interest and episodes of different 
kinds(34). 

The organic unity in an epic generally lies in the binding 
force of the character of the hero or perhaps in the fate of 
mankind, In Ramayana these two are closely interwoven(36), 

Kamban was a great Bhaktha and he wanted to follow the 
path of the poet - saints of Saiva and Vaishnava sects and 
propagate the Bhakthi cult all over the land by his immortal 
songs(42). Tragedy in its profoundest state of pathos and 


பெர்து 369 
depicting the impulses of the inner mind of Ravana in all his 
perverted is grounded deep in Kamban’s work(62). 

Ravana can only be compared to Shakespeare’s Antony in 
his passion for Cleopatra. The outcome of the ‘Agniparisha’ 
may be the noblest standing to uphold that Sita is the Chastest 
woman on earth, but the necessity of it and the manner in 
which it was done are the most tragic aspects of Ashoka- 
vanan(65), Sublimation of the tragic element in Kamban is 
not in the conquest of Ravana, but in the self பண்வய்‌ of 
the evil in the character(74), 

What he says about the characters is always borne out 
convincingly by what the characters themselves say and do(81), 
Kamban indicate the nature of a character by describing or 
eschibiting his dress, expression by making the character im- 
press his or her ideas and emotions ina speech, by telling us 
what 18 going on in the mind of the character, by telling us 
what other characters think of him and etc(87). 

Kumbhakarna had not only the unbounded love for his 
younger brother but also the absolute and implict con- 
ficlence he had in the prowess of the trio - Rama, Lakshmana 
and Maruti - who alone can afford the much needed protection 
for Vibishana. This Soldier, brave and disciplined possessed 
in an abundant measure all the qualities of the human heart, 
the deep affections, unbounded Jove, a sense of duty - all 
feelings that heaven imparts to all living things(99). 

Rama and Sita are in the know of their being incarnations 
according to Tulasidas but no where in Kamban do we find 
such an approach. Kambar’s Rama is understood to be God- 
incarnate by the out side world alone(124) Sumantra has 
misread the mind of Kaikeyi very badly indeed. This mistake 
of him certainly adds to his personality as a dedicated man, 
but more, it sharply defines his character delineation and 
makes him highly scpredible character, despite the fact that he 
does not play a very significant role in epic poem. 

702. கம்பர்‌ கவிநயம்‌ ல்‌ 
கவிஞர்‌. ௮. கு. ஆதித்தர்‌ 
வானதி பதிப்பகம்‌, தி. ஈகர்‌, சென்னை - 17, மு. ப. பிப்‌. 1974; 

94-280 ரூ. 7-50 

மன்னன்‌ உயிர்‌ 9-20, கோசலை அறிவு 21-33, இளைய 
வளும்‌ இளையவனும்‌ 34-45, அறிஞர்பால்‌ 'அடங்கி நில்‌ 46-59, 

௧-2 


390 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


பெரியோரும்‌ பிழைப்பர்‌ 60-75, ஒதையின்மையால்‌ இருவர்‌ பட்ட 
இடர்‌ 76-90, கம்பர்‌ சிற்றடிச்‌ சிறப்பு 91-92, இராமனும்‌ ஈகைத்‌ 
தரன்‌ 93-102, ஒரு நீ 103-109, அரசியல்‌ குறிப்புகள்‌ 110-129, 
இராவணனும்‌ சிதையும்‌ 130-145, சதையின்‌ பெண்மை 146 
168, கையடை 169-174, கம்பர்‌ கேரடி. ஈயம்‌ 175-179, அரும்‌ 
பொருட்‌ செய்யுள்‌. சில 180-209, ஒரு மாற்றம்‌ இருக்கலாம்‌ 
210-212, சொல்‌ நுட்பச்‌ செய்யுள்‌ சில 213-247, மானுடத்தின்‌ 
மாண்பு 248-259, கம்பர்‌ செடுகல்‌ வாக்கு 260-268, கம்பர்‌ 
பெருமை 269-272, ஏ.ற்றமுற்ற இருமுகங்கள்‌ 273-280. 

தசரதனுக்கு இராமன்‌ உயிராக கம்பர்‌ அமைத்துள்ள றப்‌ 
பைக்‌ காட்டுகிறார்‌. சேக்ஸ்பியரின்‌ அழுகைச்‌ சுவை காடகங்களி 
லம்‌ கம்பரின்‌ தசரத நாடகம்‌ ௮ இ௧ அழுகையும்‌ ஒழுக்கமும்‌ தந்து 
நிற்பதாகும்‌(20). கோசலை மகன்‌ அரசனாவான்‌ என்ற சொல்லைக்‌ 
கேட்ட கணமே, *இனி மன்னர்‌ துறவு பூணுவார்‌ என்‌ கடமைச்‌” 
என்று கணவனைப்‌ பற்றியே நினைக்கின்றாள்‌ (23). சொன்னவர்க்கு 
நற்பரிசு வழங்கித்‌ தன்‌ கடமையினின்றும்‌ மாருதிருக்தாள்‌ (24). 
பரதன்‌ அரசாள்வான்‌ என்றவுடன்‌ கோசலை பிதற்றினாளல்லள்‌. 
அறிவோடு பேசினாள்‌. “ஈம்பிக்கு நானிலம்‌ நீ கொடுத்து” எனும்‌ 
கோசலை கூற்றுக்கு, “முதல்வனாகிய நீ முதலில்‌ காட்டைப்‌ பெற்று 
அவனிடம்‌ ஒப்படைத்த பின்னர்‌' என்று பொருள்‌ கூ. ௮அறொர்‌(0). 

நைவீர்‌ அல்லீர்‌ மைந்ஜீர்‌ என்னும்‌ கூற்று பரதனை நோக்கிக்‌ 
கூறப்படுவதால்‌ பரதனுக்கு மகிழ்ச்சி, காளை இவன்‌ தன்னொடு 
என்பதால்‌ குகனுக்குக்‌ களிப்பு. ஐவீரும்‌ என்றதால்‌, தன்னை உட்‌ 
படுத்தியதால்‌ சத்ருக்கனனுக்கு மகிழ்ச்சி. காடு நோக்கி வந்தது 
நலமாயிற்று என்றதால்‌ கைகேயிக்கு மனநகிறைவு. இவ்வாறு 
பலரும்‌ மனமகழப்‌ பேசுகிறாள்‌ (31) சுமித்‌இரையின்‌ தாய்மை கேர்‌ 
மைகளே அவள்‌ மக்கள்‌ உள்ளத்திலும்‌ ஒழுக்கத்திலும்‌ விளங்கி 
வந்தன. எனவே இலக்குவன்‌ வீரம்‌ விளங்கும்‌ இடங்களில்‌ 
எல்லாம்‌ “சுமித்திரை சங்கம்‌* என்கிறோர்‌ கம்பர்‌(37). இராமன்‌ 
வாலிக்கும்‌ தூது அனுப்பாததம்‌, மறைந்திருந்து கொன்றதும்‌ 
பிழையேயாகும்‌. ஆனால்‌ இஃது கால தர்மத்தின்‌ பாற்படும்‌. 

இராமன்‌ தன்‌ பீழையுணர்ந்து கழுவாயும்‌ தேடி நின்றான்‌(75). 
சீதையைப்‌ பிரிந்த இராமனுக்குத்‌ தோன்றும்‌ உருவெளி அறிவு 
நிலையில்‌ மறைந்து சுத்தவெளி ஆகிறது. இராவணனுக்கு அது 
அறிவு நிலையிலும்‌ மனத்‌ தட்‌ பாரமாக மிற்கன்றத(87). இராமா 
யணத்தில்‌ இராமன்‌ முறுவலிப்பதாகப்‌ பல இடங்கள்‌ உண்டு 
எனினும்‌ ஈகைக்குமிடங்கள்‌ கான்கே(94). (கங்கை: 58, சூர்ப்‌: 
39, சூர்ப்‌: 64, வருணனை வழி:9), 

. மூதற்போர்‌: 143, 203, மாயசிதை: 33, அயோமு?: 68, மாரீசன்‌ 

வதை-இப்‌ பாடல்களில்‌ வரும்‌ *ஒரு 8' எனும்‌ தொடரின்‌ பொருட்‌ 


பொது 971 


செறிவை காட்டுகிறார்‌. மருத்‌ துமலை: 58ஃல்‌ தியாக வினோதன்‌ 
“என்னும்‌ தொடரைக்‌ கொண்டு கம்பர்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
'காலத்தவர்‌(113). அரச முறைமைகள்‌, இயல்புகள்‌, கொடை, 
வீரம்‌, முறை, ஊக்கம்‌, செருககு இவற்றைத்‌ தொகுத்துரைக்‌ 
இன்றார்‌(129). சதையின்‌ காதல்‌ நிலை கானகத்துக்கு உடன்‌ 
செல்லல்‌, அசோகவனத்து நிலை இவற்றைச்‌ சுட்டி. இதுவே பெண்‌ 
மையெனக்‌ காட்டுகிறார்‌. “ஏகும்‌ நல்வழி அல்வழி என்‌ மனம்‌” 

எனும்‌ பாடலின்‌ ஈற்றடி “கன்னியே ஆகும்‌ வேறிதற்கு ஐயுற 
வில்லையே” என்பது “கன்னியெற்காகவே வரற்கு ஐயுறவில்லையே 
என்று இருந்திருக்கலாம்‌. அல்லது 'கன்னி எற்காகவே இதற்கு 
ஐயுறவில்லையே எனவும்‌ இருக்கலாம்‌. அப்பொழுதுதான்‌ சிறப்பு 
என்றோர்‌(212,. 


: குகனைக்‌ கண்டு உலகத்தோடு ஒழுகும்‌ முறையைக்‌ கற்பித்‌ 
தார்‌ கம்பர்‌ (230). இராமன்‌ சீதையின்‌ சிறப்பியல்புகளை மானிடத்‌ 
தின்‌ மாண்பாகத்‌ தருறோர்‌. இராவணனும்‌ கம்பர்‌ கருத்தில்‌ 
உயர்ந்தவரே. இராமன்‌ நாட்டை வீட்டுக்‌ காடு நோக்கிய நாளில்‌ 
அதிகப்‌ பொலிவுற்றான்‌ இராவணன்‌ வாழ்வை நீக்கி வீடு கோக்கிய 
நாளில்‌ அதிகப்‌ பொலிவுற்றான்‌. 

இடையிடையே உரையாடல்களையும்‌ அமைத்துள்ளார்‌. 
திருக்குறளுடன்‌ பல இடங்களில்‌ ஒப்பிட்டுள்ளார்‌, 

கம்பர்‌ பெருமை எனும்‌ கவிதையில்‌ கற்புக்கனல்‌ என்னும்‌ 
காவியத்தின்‌ தலைவி இலக்கணி. அவள்‌ அருக்குணன்‌ என்னும்‌ 
மன்னனால்‌ வற்புறுத்திக்‌ க ற்பழிக்கப்பட்டாள்‌. உருக்குலைந்து 
அறிவு மயங்கிக்‌ இடந்த அவள்‌ தெளிந்து மேல்‌ நோக்க ஆங்குற்ற 

“ சுவர்களில்‌ நிறைய ஓவியங்களைக்‌ கண்டாள்‌ என முன்னுரை 
மொழிந்து அவ்‌ ஓவியங்கள்‌ கம்பனுடையதே எனத்‌ தெளிந்து 
கம்பன்‌ புகழுரைப்பதாகக்‌ கவிதை அமைத்துள்ளார்‌. 

எக்கவலையுற்றார்க்கும்‌ இனிய பெருஞ்‌ சஞ்சீவி கம்பன்‌ 
ஆவான்‌, முன்முனியே சொன்னாலும்‌ முறை தவறு தெறி எலாம்‌ 
முற்றும்‌ நீக்கி நன்னயம்‌ வேண்டுமென்னும்‌ ஏற்குமொரு நாகரிகம்‌ 
விளக்கி வைத்தான்‌. மறங்கடியும்‌ புதத சமண அறநெறியின்‌ 
முறைமையெல்லாம்‌ மல்கத்‌ தந்தான்‌. இங்கு எவரும்‌ தனக்கு 
நிகர்‌ இலரென்னப்‌ பெருமிதஞ்சால்‌ இலக்கியத்தின்‌ இயல்‌ 
வளமும்‌ கற்பனையும்‌ இருக்க வைத்தான்‌. அறமுரைத்தான்‌ 
ஏற்றம்‌ உற்றான்‌ என்று கூறும்‌ புலவர்‌ அப்பெண்‌ கம்பன்‌ ஓவியங்‌ 
களில்‌ தம்‌ அவலம்‌ மாறியதாகச்‌ காட்டுகருர்‌. கம்பனின்‌ புகழினை 

அழகிய கற்பனையால்‌ மிறுவுறோர்‌. 

கம்பராமாயணத்துள்‌ காணும்‌ இறந்த கண்‌ 

அகர வரிசையில்‌ தொகுத்து, கம்பர்‌ நெடுகல்‌ வாக்காகவும்‌, சிற்‌ 


312 சும்பன்‌ ஆய்வடங்கள்‌ 


றடி.ச்‌ சிறப்பாகவும்‌ தருகறோர்‌. கம்பனுக்குப்‌ பெருமை தரும்‌ பாட 
லடிகளின்‌ அகரவரிசைத்‌ தொகுப்பு கம்பர்‌ நேரடி நயமாக மலர்ந்‌ 
துள்ளது. 
703. தமிழில்‌ வழங்கும்‌ இராமாயணக்‌ கதைகள்‌ (444.449) 
ஆராவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை, ௮. பாண்டுரங்கன்‌ 

பாண்டிச்சேரி தாகூர்‌ அரசினர்‌ கலைக்‌ கல்லூரித்‌ தமிழ்த்‌ 

துறைச்‌ சார்பு வெளியீடு, 1974 

தமிழில்‌ வழங்கும்‌ இராமாயணக்‌ கதைகளைக்‌ கதைக்‌ 
கூறுகள்‌, கதை வடிவங்கள்‌ என்னும்‌ இருபெரும்‌ பிரிவாகப்‌ 
பகுத்து, ஒவ்வொன்றையும்‌ கம்பனுக்கு முன்தோன்றி கம்பனில்‌ 
இடம்‌ பெற்றவை கம்பனுக்கு முன்‌ தோன்றி கம்பனில்‌ இடம்‌ 
பெறாதவை, கம்பனுக்குப்‌ பின்‌ தோன்றியவை, பிற மொழி 
களிலிருந்து தமிழில்‌ வழங்குவனவாகத்‌ தோன்றுபவை என்று 
நான்கு பிரிவாகப்‌ பிரித்து எடுத்துக்காட்டுகள்‌ தருகின்றார்‌. 
ஆயின்‌ கதை வடிவங்கள்‌ என்னும்‌ பகுஇயில்‌ கம்பனுக்கு முன்‌ 
தோன்றி கம்பனில்‌ இடம்‌ பெறாதவை, கம்பனுக்குப்‌ பீன்‌ தோன்‌ 
நியவை என்னும்‌ பிரிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகள்‌ ஈண்டு 
கொடுக்கப்படவில்லை. கம்பனுடைய காலத்தை ஆராய இதுவும்‌ 
ஒரு சான்று ஆகலாம்‌ என்கிறார்‌. 
704, கம்ப நாடகக்‌ காட்சிகள்‌ (88-105) 
செவி நுகர்‌ கனிகள்‌ மு. மு. இஸ்மாயில்‌ 
வானதி பதிப்பகம்‌, மு. ப. நவ. 1974, ரூ. 6 

குகன்‌ இராமனைச்‌ சந்தித்து மீனும்‌ தேனும்‌ அருளியது, 
குகனுக்குப்‌ பரதன்‌ தாயர்‌ மூவரை அறிமுகப்படுத்தும்‌ பொழுது 
மெதுவாக டந்து செல்லும்‌ கதை, கைகேயியை அறிமுகப்படுத்‌ 
அங்கால்‌ தரிதமாகச்‌ சென்று வீடுவத, சீதையின்‌ உருவெளித்‌ 
தோற்றம்‌ கண்டவுடன்‌ தங்கையை அழைத்து உரையாடும்‌ 
இராவணனின்‌ காட்சி, அனுமன்‌ குறிப்பால்‌ சீதையைக்‌ கண்டு 
வந்ததைத்‌ தெரிவித்தது ஆகியவற்றைச்‌ சிறந்த நாடகக்‌ காட்சி 
களாகக்‌ காட்டுகிறார்‌. 
705. கும்பநாடர்‌ (ஆய்வு நூல்‌) 

இ. செல்வச்‌ கேசவராய முதலியார்‌ எம்‌. ஏ 

கழகம்‌; 1974; 3414 84, ரூ, 3 

இந்நூல்‌ 28 துணைத்‌ தலைப்புகளுடன்‌ ஒரே கட்டுரையாக 
முதலிலிருந்து முடிவு வரை அமைந்துள்ளது. 

இளமையில்‌ சடையப்ப. முதலியாருடைய வீட்டில்‌ வளர்ந்த 
படியால்‌ அம்‌ முதலியாருடைய மைந்தரோடு இவரும்‌ ஒரு சணக்‌ 


பொது 313 


காயரிடத்தில்‌ சிறிது கல்விப்‌ பயிற்சி பெற்றார்‌. கம்பரின்‌ குலம்‌ 
பற்றிக்‌ கூறும்பொழுது அறிவார்‌ யார்‌ ஈல்லார்குடி (12) என்றோர்‌. 
கம்பர்‌, ஒட்டக்கூத்தர்‌, புகழேந்திப்புலவர்‌, ஒளவையார்‌ ஆகிய 
நால்வரும்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தவர்கள்‌. கல்வெட்டு 
கனின்படி. கம்பருக்கு அடைக்கலம்‌ கொடுத்த பிரதாபருத்திரன்‌ 
கி. பி. 1162க்குச்‌ சிறிது முன்னே தொடங்கி 1197ச்குப்‌ பின்னே 
சிறிது காலம்‌ அரசாட்சி செய்தவன்‌. ஆகவ அவன்‌ இராசராசன்‌ 
காலத்தில்‌ இருந்தவன்‌ என்பது தேற்றம்‌(17). 

பெரிய வாச்சான்‌ பீள்ளை ஆற்றுப்படலம்‌ 10வது விருத்தத்‌ 
தினைத்‌ தன்‌ பெரிய திருவாய்மொழி பாசரத்து வியாக்யொனத்‌ 
தில்‌ சாட்டி பிருப்பதால்‌ அவர்‌ காலமாகிய ௫. பி. 1228க்கு முற்‌ 
பட்டவர்‌ கம்பர்‌(19), கம்பர்‌ காலத்திற்கு அடியார்க்கு ஈல்லார்‌ 
பிற்பட்டவர்‌(20). ஈச்சினார்க்கனியர்‌ உரையையும்‌, சேனாவரையர்‌ 
உரையையும்‌ கம்பர்‌ படித்திருக்கலாம்‌(21). இதன்பின்‌ கம்ப 
ராமாயணத்தில்‌ பிற நூல்களின்‌ கருத்துகள்‌ இடப்‌ பெற்றுள்ள 
மைக்குச்‌ லெ சான்றுகள்‌ தருகிறார்‌. கம்பகூத்திரம்‌, உவமை, உரு 
வகம்‌, தற்குறிப்பேற்றம்‌, பிற ஈலங்கள்‌ முதலியவற்றுக்கும்‌ 
காட்டுகள்‌ தந்து செல்கிறார்‌. இரட்டுற மொழிதலில்‌ “இந்திரன்‌ 
சசியைப்‌ பெற்றான்‌' எனும்‌ பாடலின்‌ இறுதி அடிக்கு, ஈன்மை 
அவர்க்கலை; உனக்கே என்றும்‌ நன்மை அவர்க்கு, இலை உனக்கு 
என்றும்‌ இரு பொருள்‌ காட்டுகிறார்‌. 

“பாகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌” எனும்‌ பாடலிலும்‌ இதே 
போல்‌ “எங்ஙனம்‌ வைத்து வாழ்தி? என்பதற்கு “கீ அவளை 
யாண்டு வைத்து வாழ்வாய்‌ என்றும்‌, நீ அவளைப்‌ பெற்றால்‌ 
ள்ங்ஙனம்‌ வாழ்‌ திவாழாயே” என்றும்‌, தசரதன்‌ முடிபுனை தற்காக 
(நாழிகையை) கடிகை பார்த்துச்‌ சொல்லுங்கள்‌ என்னும்போது 
கடிகை என்பதற்குத்‌ தடை செய்தல்‌(42) என்னும்‌ பொருளும்‌ 
உண்டு என்றும்‌ மேலும்‌ லெ சான்றுகளையும்‌ நவில்கிறார்‌. பெண்‌ 
கல்வியின்‌ தன்மையை அக்காலத்திலேயே உணர்ந்தவர்‌ (பெருந்‌ 
தடங்கண்‌ பிறை நுதலார்‌...) வறுமையில்‌ செம்மை கண்டவர்‌ 
(துன்புள தெனினன்றோ சுகமுள த) வைணவர்‌, என்‌ று கம்பரைப்‌ 
பற்‌ ற்றிக்‌ கூறுகின்றார்‌. 

இராமாயணம்‌ பாடி முடித்த பிறகு கம்பர்‌ கவிதா வல்ல 
மையை இழந்தாரென்றும்‌, தாம்‌ பாடின பாடல்களைப்‌ பிறர்‌ 
படிக்கும்‌ பொழுது அவைதாம்‌ பாடின என்பதறியாமல்‌ அதிக 
ஊக்கத்துடன்‌ கேட்டு மகிழ்வரென்றும்‌ கூறி வருகின்‌ றனர்‌(14). 
பிற்சேர்ச்கையாக' விகோத ரசமஞ்சரி, செந்தமிழ்‌ கட்டுரைகள்‌ 
முதலியவற்றிலிறாம்‌ து சில குறிப்புகளையும்‌, கிருஷ்ணசாமி முதலி 
யார்‌ 1851ல்‌ அச்சிட்ட பாலகாண்ட உரையின்‌ அவையடக்கம்‌ அவ்‌ 
வுரையின்‌ நெப்புப்‌ பாயிரத்தில்‌ அட்டவதானம்வீராசாமி செட்டி. 


374 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


யார்‌ சொல்லியது, அந்தகக்‌ கவி வீரராகவ முதலியார்‌ இராமா 
யணப்‌ போர்‌ எப்படி செய்தது முதலியவற்றினின்றும்‌ குறிப்பு 
களையும்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌. 
706. கம்பன்‌ கவிதை மலர்‌ . 
கம்பன்‌ கழகம்‌, காரைக்குடி, எப்‌. 1974 (36வ.து கம்பன்‌ தஇிருகாள்‌ 
வெளியீடு) 135 
கம்பன்‌ மலர்‌ வணக்கம்‌, கம்பன்‌ யார்‌, அடிமையென அடிமை 
கொள்‌ அது எதுவோ? முதலிய கவிதைகளைம்‌ கம்பன்‌ அடிப்‌ 
பொடியும்‌, கவியரங்கின்‌ தலைமை உரையை ட. வா. ஜவும்‌ பாடி 
யுள்ளமை நூலின்‌ முதலில்‌ அமைந்துள்ளது. 
கம்பனே, உபநிடதமுனிவர்‌, அகத்தியர்‌, வான்மீகி, அவ்வை 
யார்‌, கபில பரணர்‌, சர - மருதர்‌, வள்ளுவர்‌, இளங்கோ, 
கொங்குவேள்‌, காரைக்காலம்மை, ஆழ்வார்கள்‌ மூவர்‌ முதலியோ 
ரைப்‌ பற்றிப்‌ பாடுவதுபோல்‌ கம்பன்‌ அவர்களைப்‌ பின்பற்றிப்‌ 
பாடியுள்ளமை கூறப்படுகிறது. 
்‌. இக்கவிதைகளை முறையே, ௧. வெ. ரா. கிருஷ்ணசாமி 
ரெட்டியார்‌, கம்பராமன்‌, ஜனார்த்தனம்‌, அரங்க சீனிவாசன்‌, 
ரெ. முத்து கணேசன்‌, தமிழண்ணல்‌, அர, சிங்கார வடிவேலன்‌, 
அப்துல்‌ ரகுமான்‌, ம, வே. பசுபதி, சித்தன்‌. ௧, தேசிகன்‌, சொ. 
சொ, மீ. சுந்தரம்‌ ஆகியோர்‌ பாடியுள்ளனர்‌. 
707. கம்பராமாய்ணம்‌ - பால காண்டம்‌ (ஆற்றுப்படலம்‌, நாட்டுப்‌ 
படலம்‌, ஈகரப்படலம்‌, அரசிய ற்படலம்‌)* 
என்‌. நாகராஜன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1974; 834-10 
ஆான்முகம்‌, கம்பரின்‌ காலமும்‌ பெருமையும்‌, பால காண்டத்‌ 
தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, பொருட்பாகுபாடும்‌ பொருட்‌ சுருக்க 
மும்‌, படலங்களின்‌ இயல்பு, கம்பரும்‌ ஏனைய கவிஞர்களும்‌, 
கம்பரின்‌ புலமைச்‌ கூறுகள்‌, யாப்பரைப்பு, பிற சிறப்புகள்‌, பிற்‌ 
சேர்க்கை. 
708. கம்பராமாயணம்‌ - பால்‌ காண்டம்‌ ( இருவவதாரப்படலம்‌, 
கையடைப்படலம்‌, தாடகை வதைப்படலம்‌ )* 
எஸ்‌. செல்வகணபதி 
முதிகலைப்‌ பொருட்கட்டுரை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1974; 804-18 
முன்னுரை, இராமாவதாரம்‌, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ 
சிறப்பும்‌, கதைச்‌ சுருக்கமும்‌ பொருட்‌ பாகுபாடும்‌, படலத்தின்‌ 
இயைபு, பாத்திர ஆராய்ச்சி, அணிகலன்கள்‌, யாப்பமைப்பு, பிற 
சிறப்புகள்‌, முடிவுரை, பிற்சேர்க்கை, 


“பொது: I 395 


709. கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ (வேள்விப்‌ படலம்‌, 
அகலிகைப்படலம்‌, மிதிலைக்காட்சிப்படலம்‌, குலமுறை களச்‌ 
துப்படலம்‌)* 

எ. சுந்தரமூர்த்தி 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧, 1974: 107413 
முன்னுரை, காண்டச்‌ இறப்பும்‌ அமைப்பும்‌, படல இயைபு, 

பாத்திர ஆராய்ச்சி, கொக்‌ கதைகள்‌, அகத்துறைக்‌ காட்சிகள்‌, 

அணிகலன்‌, யாப்பமைதி, முடிவுரை, பிற்சேர்க்கை, 


710. கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ (கார்முகப்படலம்‌, எழுச்சிப்‌ 
படலம்‌, வரைக்காட்சிப்படலம்‌)* 
வி, ஆர்‌. சீனிவாசன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧., 1974; 3414748. 
முன்னுரை, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ இறப்பும்‌, கதைச்‌ 
சுருக்கமும்‌ பொருட்‌ பாகுபாடும்‌, படலங்களின்‌ இயைபுநிலை, 
பாத்திர ஆராய்ச்சி, அணிஈலன்கள்‌ , யாப்பமைதி, கம்பனும்‌ இயற்‌ 
கையும்‌, கம்பன்‌ காட்டும்‌ காதல்கெறி, முடிவுரை, பிற்சேர்க்கை. 


711. கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ (பூக்கொய்படலம்‌, நீர்‌ 
விளையாட்டுப்படலம்‌, உண்டாட்டுப்படலம்‌, எதிர்கொள்‌ 
படலம்‌, உலாவிய ற்படலம்‌)* 

என்‌: வெள்ளையன்‌ 

ரர்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧, 1974; 34-1014-9 
முன்னுரை, கம்பன்‌ காலமும்‌ வரலாறும்‌, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்‌ சுருக்கமும்‌ பொருளடக்கமும்‌, படலங்‌ 

களின்‌ இயைபு, கம்பனும்‌ இயற்கையும்‌, அகத்‌ துறை உவமைகள்‌, 
யாப்பமைப்பு, கம்பனின்‌ புலமை, பிற்சேர்க்கை, 

712. கம்பராமாயணம்‌ - பால காண்டம்‌ (கோலங்காண்படலம்‌, கடி 
மணப்படலம்‌, பரசு ராமப்படலம்‌)* 

எஸ்‌. எம்‌. பால சுப்பிரமணியன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க. 1974, 70417 
கம்பன்‌ வரலாறு, காலம்‌, பெருமை, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ 

சிறப்பும்‌, படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கம்‌, படலங்களின்‌ இயைபு, 

பாத்திர ஆய்வு, அணிகலன்‌, அகத்திணேக்‌ கூறுகள்‌, யாப்பமைதி, 
பிற்சேர்க்கை, 

713. கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (மந்திரப்படலம்‌, 
மந்தரை சூழ்ச்சப்படலம்‌, கைகேயி சூழ்வினைப்‌ பட லம்‌)* 

ஜி. தேவநாயகம்‌ 
முதிகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. கட 1974; 1084-7 


316 கம்பன்‌ ஆய்வடங்க 


முன்னுரை, கம்பர்‌ வரலாறு, காலம்‌-பெருமை, அயோத்தியா 
காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, படலச்‌ சுருக்கமும்‌ பொருட்‌ 
பாகுபாடும்‌, முன்பின்‌ படலங்களின்‌ இயைபு, பாத்திர ஆய்வு, 
பாத்திர ஒப்புமை ஆய்வு: கூனி - சூர்ப்பணகை, யாப்பமைதி. 
கம்பனின்‌ புலமைக்‌ கூறுகள்‌, பிறசிறப்புகள்‌, முடிவுரை, பிற்‌ 
சேர்க்கை. 


714. கம்பராமாயணம்‌-அயோத்தியா காண்டம்‌ (கர்‌ நீங்கு படலம்‌) 
சி. அருணன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮, ப. கட 1974; 349649 
முன்னுரை, சம்பர்‌, கர்ண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, 
சுதைச்‌ சுருக்கமும்‌ பொருட்‌ பாகுபாடும்‌, படலங்களின்‌ இயைபு 
முறை, பாத்திர ஆராய்ச்சி, அணிகலன்கள்‌, யாப்பமைதி, பிற 
சிறப்புகள்‌, பிற்சேர்க்கை 
715, கம்பராமர்யணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (தைலமாட்டுப்‌ 
படலம்‌, , கங்கைப்படலம்‌, வனம்புகுபடலம்‌, சித்திரகூடப்‌ 
படலம்‌)* 
ஏ. அருள்சாமி 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧4 1974; 94410 
ஆய்வுமூகம்‌, கம்பர்‌ வரலாறு - காலம்‌- பொருண்மை, 
பொருட்பாகுபாடும்‌, கதைச்‌ சிறப்புகளும்‌, அயோத்தியா காண்‌ 
டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌. படல இயைபு, பாத்திர ஆய்வு, 
பாத்திர ஒப்புமை ஆய்வு, அணிநலன்‌, யாப்பமைதி, பிற சிறப்பு 
கள்‌, ஆய்வுமுடிவு, பின்னிணைப்பு. 


716. கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (பள்ளியடைப்‌ 

படலம்‌, ஆறுசெல்படலம்‌)* 

சி. நம்மாழ்வார்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க. 1974, 60416 

ஆய்வுமுகம்‌, ஆராய்ச்சிக்‌ கட்டுரைப்‌ பொருள்‌, கம்பர்‌ வரலா 
அம்‌ காலமும்‌, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, பொருட்‌ 
சுருக்கம்‌, படலங்களின்‌ இயைபு, பாத்திர ஆராய்ச்சி, உவமை 
முதலிய நலன்கள்‌, பிற சிறப்புகள்‌, யாப்பமைஇ, கம்பர்‌ வேறுபடு 
மிடங்கள்‌, முடிவுரை, பின்னிணைப்பு. 


717. கம்பராமாயணம்‌ - அயோத்தியா காண்டம்‌ (கங்கை காண்‌ 
படலம்‌, திருவடி. சூட்டுப்படலம்‌)* 
்‌ வி. விஜயலட்சுமி 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. கட 1974; 129412 
முன்னுரை, ஆசிரியர்‌ வரலாறு.- காலம்‌ - பெருமை, காண்டத்‌ 
தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கமும்‌, 


பொது 277 


௪ 


பொருட்‌ பாகுபாடும்‌, படலங்களின்‌ இயைபு முறை, பாத்திரப்‌ 

படைப்பு, ஒப்புமை ஆராய்ச்சி, யாப்பு அணி முதலியன, ஆரி 

யரின்‌ புலமைச்‌ சிறப்பு, முடிவுரை, பின்னிணைப்பு. 

718. கம்பராமாயணம்‌--ஆரணிய காண்டம்‌ (விராதன்‌ வதைப்‌ 
படலம்‌, சரபங்கன்‌ பிறப்பு நீங்குபடலம்‌, அகத்தியப்படலம்‌, 

சடாயுகாண்‌ படலம்‌, பஞ்சவடி படலம்‌)* 

வி. இளவரசி 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮, ப. ௧; 1974; 11346 
முன்னுரை, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்‌ 

சுருக்கமும்‌ பொருட்பாகுபாடும்‌, முன்‌ படலங்களின்‌ இயையு, 

பாத்திரப்‌ படைப்பு, பாத்திர ஓப்பாராய்ச்‌ி; யாப்பமைப்பு, 
அணிகளும்‌ கயங்களும்‌, புலமைச்சறப்புகள்‌, பிற்சேர்க்கை 

719. கம்பராமாயணம்‌--ஆரணியகாண்டம்‌ (குர்ப்பணகைப்‌ படலம்‌, 
இரிசரொ வதைப்படலம்‌)* 

பி. ௪. இளங்கோவன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை; ௮. ப. க. 1974; 874-16 
முன்னுரை, கம்பர்‌ வரலாறு-காலம்‌-பெருமை, காண்டத்‌ 

தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, படலங்களின்‌ இயைபு, கதைச்சருக்க 

மும்‌ பொருட்‌ பாகுபாடும்‌, பாத்திர ஆய்வு, அணிநலன்‌, யாப்‌ 
பமைத, முடிவுரை, பின்னிணைப்பு. த்‌ 

720. கம்பராமாயணம்‌--ஆரணியகாண்டம்‌ (தூடணன்‌ வதைப்‌ 
படலம்‌, கரன்‌ வதைப்படலம்‌, இராவணன்‌ அணங்குறு 
படலம்‌), 

பி. இராமலிங்கம்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை; ௮. ப. ௧.) 1974: 88 
முன்னுரை கம்பர்‌ வரலாறும்‌ காலமும்‌ பெருமையும்‌, 

ஆரணிய காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சுருக்கமும்‌, கதைச்சுருக்கமும்‌ 

பொருட்பாகுபாடும்‌, பாத்திரங்களின்‌ இயையுமுறை, பாத்திர 
ஆராய்ச்சியும்‌ பாத்திர ஒப்புமை ஆராய்ச்சியும்‌, உவமை முதலிய 
கூறுகள்‌, யாப்பமைப்பு, பிற இெப்புகள்‌, பிற்சேர்க்கை, 

721. கம்பராமாயணம்‌--ஆரணிய காண்டம்‌ (மாரீசன்‌ வதைப்‌ 
படலம்‌, இராவணன்‌ சூழ்ச்சிப்‌ படலம்‌, சடாயு உயிர்நீத்த 
படலம்‌)* 

ர்‌. வெங்கட்ராமன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப, ௧4; 1974579413 
முன்னுரை, கம்பர்‌ வரலா று-காலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ இறப்பும்‌, கதைச்‌ சுருக்கமும்‌ பாகுபாடும்‌, படலங்‌ 

களின்‌ இயைபுமுறை, பாத்திர ஆராய்ச்சி, புலமைக்‌ கூறுகள்‌, 
யாப்பமைதி, பிறசிறப்புச்‌ செய்திகள்‌, முடிவுரை, பிற்சேர்க்கை. 


378 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


722. கம்பராமாயணம்‌ ஆரணிய காண்டம்‌, கிட்கிந்தா காண்டம்‌ 
(அயோமுடிப்படலம்‌, கவந்தன்‌ வதைப்படலம்‌, சபரி பிறப்பு 
நீங்கு படலம்‌, பம்பைப்படலம்‌, அனுமப்படலம்‌)* 

சி. முனுசாமி 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧.) 1974; 824-12 
நூன்முகம்‌, கம்பர்‌ வரலாறு-சாலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்‌ சுருக்கமும்‌ பொருட்பாகுபாடும்‌, 

படலங்களின்‌ இயைபு, பாத்திர ஆராய்ச்சி, உவமை முதலிய 
கூறுகள்‌, காப்‌ அமைப்பு, பிறசிறப்புகள்‌ முடிவுரை, பிற்சேர்க்கை, 

723. கம்பராமாயணம்‌- கிட்கிந்தா காண்டம்‌*(கட்பு கோட்படலம்‌) 
மராமரப்படலம்‌, தந்‌.துபிப்படலம்‌, கலன்பாண்படலம்‌, வாலி 
வதைப்படலம்‌)* 

என்‌. முருகேசன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧ 1974; 7548 
முன்னுரை, கம்பர்‌ வரலாறு-காலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, பொருட்பாகுபாடு, படலங்களின்‌ இயையு 

நெறி, பாத்திர ஆராய்ச்சி, கம்பர்‌ கவித்திறன்‌, யாப்பமைதி, பிற 
சிறப்புகள்‌, முடிவுரை, பிற்சேர்க்கை. 

724, கம்பராமாயணம்‌ கிட்கிந்தர காண்டம்‌ (தாரை புலம்புறு 
படலம்‌, அரசியற்‌ படலம்‌, கார்காலப்‌ படலம்‌)* 

கே. இராசேந்திரன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க; 1974; 944-21 
முன்னுரை, கம்பர்‌ வரலா று-காலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, ஆய்வுப்‌ பகுதியின்‌ கருத்துக்கோவை, 

காப்பியமொழி நோக்கின்‌ தொடர்புமயம்‌, காப்பிய உறுப்பினர்‌ 
கள்‌, காப்பியர்‌ சூட்டிய அணிகள்‌, ஆய்வுப்படலங்களின்‌ யாப்பு, 
படலங்களின்‌ சிறப்பு, மேற்கோள்‌, பிற்சேர்க்கை. 

725. கம்பராமாயணம்‌- கிட்கிந்தா காண்டம்‌ (இட்செதைப்படலம்‌, 
தானைகாண்படலம்‌, நாடவிட்ட படலம்‌)* 

ஏ. நலங்கிள்ளி 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க, 1974; 24-9448 
முன்னுரை, கம்பர்‌ காண்டத்தின்‌ அமைப்பும்‌ இறப்பும்‌, 

கதைச்‌ சுருக்கமும்‌ பொருட்பாகுபாடும்‌, படலவியைபு முறை, 

காப்பியமாந்தர்‌, காப்பியாலன்‌, யாப்பமைதி, சிறப்புக்‌ கூறுகள்‌, 
பிற்சேர்க்கை. 

746. கம்பராமாயணம்‌ -- கிட்கிந்தாகாண்டம்‌ (புலம்புக்கு நீங்கு 
படலம்‌, ஆறு செல்படலம்‌, சம்பாபதிப்படலம்‌, மகேந்திரப்‌ 
படலம்‌)* ்‌ 


பொது 379 


தி. இராஜவன்னியன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮, ப, ௧., 1974,.114- 114 
, முன்னுரை, கிட்கிந்தா காண்டத்தின்‌ அமைப்பும்‌ இறப்பும்‌, 
பொருட்‌ பாகுபாடு, படலங்களின்‌ இயைபு முறை, பாத்திர 
ஆராய்ச்சி, பாத்திர ஒப்புமை, உவமை முதலிய கூறுகள்‌, 
முடிவுரை, பிற்சேர்க்கை, 

727. கம்பராமாயணம்‌ - சுந்தரகாண்டம்‌ (கடல்தாவுப்‌ படலம்‌. 
காட்சிப்படலம்‌)* 

s வி, பிச்சை ராஜீ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧., 1974, 95-14 
முன்னுரை, கம்பர்‌ வரலா.று-கரலம்‌- பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்சுருக்கமும்‌ பொருட்பாகுபாடும்‌, படல 

இயைபு, பாத்திர ஆராய்ச்‌, கம்பரின்‌ புலமைச்‌ கூறுகள்‌, பிற 

சிறப்புகள்‌. யாப்பமைதி, முடிவுரை, பிற்சேர்க்கை. , 

728. கம்பராமாயணம்‌-சுந்தரகாண்டம்‌ (ஊர்தேடு படலம்‌)* 

ஆர்‌. இராதாகிருஷ்ணன்‌ 

முதுநிலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧, 1974, 96 ்‌ 

முன்னுரை, கம்பர்‌ வரலாறு-காலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, படலத்தின்‌ கதைச்சுருக்கமும்‌ பொருட்பாகு. 

பாடும்‌, படல இயைபு முறை, பாத்திர ஆராய்ச்சி, பாத்திர 

ஒப்புமை ஆராய்ச்சி, அணிகலன்கள்‌. யாப்பமைதி, பிறப்பு 
கள்‌, முடிவுரை. 

729. கம்பராமாயணம்‌ - சுந்தரகாண்டம்‌ (உருக்காட்டுப்‌ படலம்‌, 
சூடாமனிப்படலம்‌)* ்‌ 

ஆர்‌. மகாராஜன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப, ௧4, 1974, 754-13 
முன்னுரை, கம்பர்‌ வரலா.ற-காலம்‌-பெருமை, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்சுருக்கம்‌, படலங்களின்‌ இயைபு, 

பாதீதிர ஆராய்ச்சி, பாத்திர ஒப்பாராய்ச்சு, உவமைகளும்‌ ஈயங்‌ 
களும்‌, உறுப்பு வருணனை. யாப்பு அமைப்பு, பிற்சேர்க்கை. 

730, கம்பராமாயணம்‌ - சுந்தரகாண்டம்‌ (பொழிலிறுத்த படலம்‌! 
இங்கரர்‌ வதைப்படலம்‌, சம்புமாலி வதைப்படலம்‌, பஞ்ச 
சேனாபதியர்‌ வதைப்படலம்‌)* 

பொன்‌. அழகப்பன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை. ௮, ப. க, 87427 
முன்னுரை, கம்பர்‌, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌. 

கதைச்‌ சுருக்கமும்‌ பாகுபாடும்‌, படலங்களின்‌ இயைபு, பாத்திர 

ஆராய்ச்‌, உவமை முதலிய கூறுகள்‌, யாப்பமைப்பு, பிறசிறப்‌ 
புகன்‌, முடிவுரை, பின்னிணைப்பு. 


(ப கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


131. கம்பராமாயணம்‌ - சுந்தரகாண்டம்‌ (அக்ககுமாரன்‌ வதைப்‌ 

படலம்‌, பாசப்படலம்‌, பிணிவீட்டுப்படலம்‌)* 
இ. பட்டாபிராமன்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. ௧., 1974, 3-4-1374-8 
முன்னுரை, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்சுருக்‌ 
கமும்‌ பொருட்பாகுபாடும்‌, முன்படல இயைபு, பாத்திரஆராய்ச்சி 
அணிகள்‌, யாப்பு நெறி, கம்பன்‌ காட்டும்‌ புறநெறி, பிறரிறப்பு 
கள்‌, பிற்சேர்க்கை, 

732, கம்பராமாயணம்‌ - சுந்தரகாண்டம்‌ யுத்தகாண்டம்‌ (இலங்கை 
எரியூட்டுப்‌ படலம்‌. திருவடி தொழுத படலம்‌. கடல்‌ காண்‌ 
படலம்‌, இராவணன்‌ மந்திரப்‌ படலம்‌)* 

கே. பழனி 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, அ. ப. ௧., 1974, 34-77 
்‌ முன்னுரை, ஆய்வுக்குரிய காண்டப்‌ பகுதிகளின்‌ அமைப்பும்‌ 
சிறப்பும்‌, படலங்களின்‌ கதைச்‌ சுருக்கமும்‌ பாகுபாடும்‌, படலங்‌ 
களின்‌ இயைபு, பாத்திரங்கள்‌, யாப்பமைதி. 


733. கம்பராமாயணம்‌-யுத்தகாண்டம்‌ (இரணியன்‌ வதைப்படலம்‌)* 
ர எஸ்‌. அமிர்தலிங்கம்‌ 
முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮, ப. ௧4 1974, 132414 
முன்னுரை, கம்பர்‌, காண்டமும்‌ படலமும்‌, படல இயைபு, 
இரணியன்‌, இருமால்‌, பிரகலாதன்‌, அணிஈகலன்‌, யாப்பமைஇ 
சமயம்‌ பொதுமை, மூடிப்புரை, பிற்சேர்க்கை. 


734, கம்பராமாயணம்‌ - யுத்தகாண்டம்‌ (வீடணன்‌ அடைக்கலப்‌ 

படலம்‌, இலங்கை வேள்விப்படலம்‌)* 

2 பாலசுந்தரம்‌ 

மூதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப, ௯., 1976, 914-7 

முன்னுரை, கம்பர்‌ வரலாறு-காலம்‌-பெருமை, யுத்தகாண்‌ 
டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்‌ சுருக்கமும்‌ பாகுபாடும்‌, 
இயைபு முறை, பாத்திரப்படைப்பு, உவமைகள்‌, பிறஅணிகள்‌, 
சொல்ந்யம்‌, பொருள்கயம்‌, யாப்பு அமைப்பு, பிற சிறப்புகள்‌, 
முடிவுரை, பிற்சேர்க்கை, 


735. கம்பராமாயணம்‌ - யுத்தகாண்டம்‌ (வருணனை வழிவேண்டு 
படலம்‌; சேதுபந்தனப்‌ படலம்‌, ஒற்றுக்‌ கேள்விப்படலம்‌)* 

்‌ எம்‌. ராஜம்‌ 

மூதுகலைப்‌ பொருட்சட்டுரை, ௮. ப, ௧., 1974, 64 
முன்னுரை, கம்பர்‌ வரலாறு காலம்‌ பெருமை, காண்ட்த்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, படலத்தின்‌ கதைச்சுருக்கமும்‌ பொருட்பாகு 

பாடும்‌, படலங்களின்‌ இயைபு, பாத்திர ஒப்புமை, அணிகளும்‌ 


பேர்த்‌ ஆர 


ஈயங்களும்‌, இயற்கை வருணணை, யாப்பமைதி, பிறரிறப்புகள்‌ 
முடிவுசை, பின்னிணைப்பு. பதன்‌ 


736, கம்பராமாயணம்‌ - யுத்தகாண்டம்‌ (இலங்கை காண்படலம்‌ 
இராவணன்‌ வானரத்தானை காண்படலம்‌, அணிவகுப்புப்‌ 
படலம்‌)* 

என்‌. தங்கமணீ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க, 1974, 8048 
முன்னுரை, கம்பர்‌ வரலா றுகாலம்‌-பண்பாடு, காண்டத்தின்‌ 

அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்சுருக்கமும்‌ பாகுபாடும்‌, படலங்களின்‌ 

இயைபு மூறை, பாத்திர ஆராய்ச்சி, உவமை முதலிய புலமைக்‌ 
கூறுகள்‌, யாப்பமைப்பு, பிறப்புகள்‌, முடிவுரை, பிற்சேர்க்கை, 

737. கம்பராமாயணம்‌-யுத்தகாண்டம்‌ (முத.ற்‌ போர்புரி படலம்‌)* 

இ. திருஞானசம்பந்தன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮. ப. க. 1974, 331378 
முன்னுரை, காண்டத்தின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌, கதைச்சுருக்‌ 

கமும்‌ பொருட்‌ பாகுபாடும்‌, முன்படல இயைபு, பாத்திர 

ஆராய்ச்சி, பாத்திர ஒப்புமை ஆராய்ச்சி, அணிகள்‌, யாப்பு நெறி 
கம்பன்‌ காட்டும்‌ புறகெறி, பிறப்புகள்‌, பிற்சேர்க்கை, 

738. கம்பராமாயணம்‌ - யுத்தகாண்டம்‌ (கும்பகர்ணன்‌ வதைப்‌ 
படலம்‌)* 

ஏ. அர்சுணன்‌ 

முதுகலைப்‌ பொருட்கட்டுரை, ௮, ப, ௧, 1974, 75413 

739. கம்பன்‌ மணி மலர்‌ i 

கம்பன்‌ கழகம்‌, காரைக்குடி, 37-வது கம்பன்‌ திருகாள்‌ வெளியிடு, 
மார்ச்‌ 1975, 148 
மூன்னுரை-கம்பனடிப்பொடி (3-8), கம்பர்‌ கவீப்பெருமை - 

ச. கிருஷ்ணசுவாமி முதலியார்‌ 9-10, வாழ்த்துப்பாக்கள்‌ கவி 

மணி 11-12, கம்பராமாயண ரசனை - வ. வே, ௪. ஐயர்‌ 13-62, 

கம்பராமாயணத்தின்‌ இறப்பு - வெ. ப, ௬. முதலியார்‌ 63-68, 

கம்பரும்‌ தமிழரும்‌ - ம, கே. ௪. 69-18, கம்பர்‌ இருகாள்‌ - ௪, 

வையாபுரிப்பிள்ளை 79-94, இராமபிரான து மறக்கருணை 95100, 

வாழ்த்‌ துப்பாக்கள்‌ - நாமக்கல்‌ கவிஞர்‌ 101-102, கம்பனின்‌ 

நாடகத்‌ தன்மை“ ஏ. வி. சுப்பிரமணிய ஐயர்‌ 103-114, இளவலின்‌ 
இங்கிதம்‌ - மு. மு. இஸ்மாயில்‌ 115-122, கம்பன்‌ கண்ட. பக்தியும்‌, 
அறமும்‌ ௮. ச. ஞா” 123-136, கம்பன்‌ கனவு - கம்பனடிப்‌ பொடி 

137-143 முதலிய கட்டுரைகள்‌ உள்ளன, ள்‌ 
கம்பன்‌, விஜயாலயன்‌ மகன்‌ கோதண்டராமன்‌ எனப்பெயர்‌ 

குடிக்கொண்ட ஆதித்தன்‌ (8. பி. 871-909) காலத்தில்‌ அவனால்‌ 


282 கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


பெரிதும்‌ மதிக்கப்‌ பெற்றவனாய்‌ விளங்யெவன்‌(5). இயற்கைத்‌ 
தத்துவம்‌, கடவுட்‌ டன்மை, அறநெறி இவற்றைச்‌ சொல்லுமிடங்‌ 
களில்‌ கம்பரது பக்திப்‌ பெருக்கமான த ஹோமரை மீறிச்சென்று 
மில்ட்டனோடு தோள்‌ தட்டி நிற்கின்ற (9). அவரது சம்பாஷணை 
பாகங்களில்‌ காட்டப்‌ பெற்றிருக்கும்‌. விரிவுரைகளும்‌ இயற்கை 
வருணனை விஸ்தரிப்புகளும்‌ அவரது உயர்ந்த கவிசாதுரியத்தால்‌ 
பிரகாடுத்து வர்ஜிலைவீடப்‌ பூர்ணபக்குவத்தைக்‌ காட்டி. நிற்கன்‌ 
௮னை(10), ககர சம்பந்தமான வர்ணனைகளில்‌ கம்பர்‌ ஓதிஸியத்‌ தில்‌ 
ஹோமர்‌ சொல்லியிருப்பதைக்‌ காட்டிலும்‌ அழகாகவும்‌ சுலப 
நடையாகவும்‌ சொல்லிப்‌ டோகிறார்‌. அன்றியும்‌ வீரத்தைக்குறித்து 
நிற்கும்‌ இடங்களில்‌ ஹோமரைத்‌ தூரத்தில்‌ நிறுத்திச்‌ செல்நிறார்‌. 

திருவழுந்கூருக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்திருக்கக்‌ கூடிய ஒரு 
இராம வட்டம்‌ கம்பருக்குரியதாய்‌ அவர்‌ பெயராலே கம்பநாடு 
என்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும்‌(70). கம்பன்‌ பற்றிப்‌ பல 
கதைகள்‌ “பேசப்படுவதையும்‌ பாடபேதங்கள்‌ மலிந்துளளமை 
பற்றியும்‌ பேசப்படுகிறது. இராமனைக்‌ காண வந்திருக்கும்‌ முனி 
புங்கவர்களின்‌ இடையே மீன்காற்றம்‌ வீசும்‌ கலயத்தைத்‌ தாங்கிய 
குகன்‌ வருவதை, முரண்‌ அழகாகச்‌ கம்பன்‌ கையாளுகிறான்‌( 125). 
குகன்‌ இராமனையும்‌ தன்னையும்‌ பிரித்து அறியவில்லை. அவன்‌ 
அன்பு தாயன்பு(129). தான்‌ கொண்டு வந்த உணவைக்காட்டி 
உணவைப்‌ பக்குவப்படுத்‌இக்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌. 

இங்கு வந்து பக்குவப்படுத்‌ துவதானால்‌ காலம்‌ கழியும்‌ உனக்‌ 
குப்பசிக்கொடுமை மிகும்‌ என அஞ்சியே முன்னரே பககுவப்படுத்‌ 
திக்கொண்டு வந்துள்ளேன்‌. “சுவாமியின்‌ திருஉளம்‌ என்கொல்‌” 
என்று கேட்கிறான்‌. ஈாகரிகமற்ற சாதாரண மனிதன்‌ என்று நாம்‌ 
கருதும்‌ ஒருவன்‌ சாகரிகத்தின்‌ உச்சத்தில்‌ கின்று பேசிய பேச்சா 
கும்‌ இது. அவன்‌ பக்தியிலே அறிவு ஓடி.வகது வேலை செய்கிறது 
(129), இலக்குவன்‌ இராமனிடத்தில கொண்ட பக்தியில்தான்‌ 
ஏன்ற அகங்காரம்‌ இழையோடி நிற்றெது. இது அறிவால்‌ வந்த 
வினை. பரதன்‌ அறு அடிப்படையில்‌ செய்தாலும்‌ பக்தி அடிப்‌ 
படையில்‌ செய்தாலும்‌ அங்கே பரதன்‌ என்ற தனி மனிதனைக்‌ 
காணமுடியாது. இராமனை த்தான்‌ காண்குமமேம்‌. இது பரதனின்‌ 
சிறப்பு. அறம்‌, பக்தி எல்லாம்‌ ஒன்றாக விளங்கும்‌ காட்சியைத்‌ 
தான்‌ பரதனிடம்‌ காண்கிறோம்‌(133). அறத்தின்‌ அடிப்படையில்‌ 
பக்தி தோன்றும்‌. பக்தி முதிர்க்தால்‌ அறம்‌ அதனுள்‌ இழையோடி 
நிற்கும்‌ என்‌ ற உண்மையைக்‌ கம்பன்‌ தன்‌ காப்பியத்தில்‌ தெளி 
வாகக்‌ காட்டுகிறான்‌ (136). கங்கை பெருகி அலைமோதுிக்‌ கரை 
புரண்டு வருவதெனக்‌ கவீபுனைந்த கம்பன்‌ வாழ வாழ்த்‌ அரறோர்‌ 
'கவிமணி(11). எத்தனைதரம்‌ அதைப்‌ படித்தாலும்‌ எப்படிப்‌ 
பொருள்‌ கொண்டாலும்‌ நித்தமும்‌ புதுப்புது நினைவு தரும்‌ மிரர்‌ 


போது 983 


தர இலக்யெக்கனி கம்பன்‌ கவிதையென நவில்‌ஒருர்‌ நாமக்கல்‌ 
கவிஞர்‌(101). 

இந்நூலின்‌ பிற கட்டுரைகள்‌ ஆங்காங்கே காட்டப்பட்‌ 
டுள்ளன. 
740. கவியரங்கில்‌ கம்பன்‌ (கவிதை) 

அரு. நாகப்பன்‌ 

கண்ணா பதிப்பகம்‌, 82 ஹபிபுல்லா சாலை, சென்னை-17, மூ, ப. 

மே. 1975, 86 ந 

கம்பன்‌ என்‌ தம்பி 1-14, மென்மையின (கம்பன்‌ படைத்த 
பாத்திரங்களுள்‌) 17-29, அரசியல்‌ மாண்பு 33-45, இராமன்‌ 
பார்வையில்‌ கைகேயி 49-62, கம்பன்‌ கண்ட வண்ணம்‌ கருணை 
65-74, கம்பன்‌ ஒருதெய்வம்‌ 77-86 முதலிய கவிதைகள்‌ உள. 
சா. கணேசன்‌ ஆசியுரையும்‌, ௧, கு. கோதண்டராமன்‌ வாழ்த்தும்‌ 
கண்ண தாசன்‌ அணிந்துரையும்‌ வழங்கியுள்ளனர்‌, 

இராவணன்‌ சீதையைத்‌ தூக்கச்‌ சென்ற சிலையை 
வான்மீடியினின்றும்‌ மாற்றியும்‌ வேண்டுவனவற்றைக்‌ கொண்‌ 
டும்‌ வேண்டாதவற்றைத்‌ தள்ளியும்‌ வான்மீடுக்குத்‌ தம்பி 
யானான்‌(7). விருத்தத்தில்‌ இருத்தத்தைச்‌ செய்து இருததக்க 
தேவருக்கும்‌, பொருத்தமுடன்‌ இளங்கோவையும்‌, ஆழ்வார்‌ 
களையும்‌ தம்‌ காப்பியத்தில்‌ காட்டி அவர்களுக்குத்‌ தம்பி 
யானான்‌(9). பாரதிக்கும்‌, பாரதிதாசனுக்கும்‌ கருத்துகள்‌ சந்த்‌ 
வன்‌(11). களை பறிப்போரின்‌ மென்மை, கைகேயியின்‌ மென்மை 
(இது.கூனீயால்‌ திரிந்தது)(21). கம்பனின்‌ மென்மை (கைகேயி 
யின்‌ மாற்றம்‌ அரக்கர்‌ அழிவிற்காக) தஇரிசடையின்‌ மென்மை 
(சதையிடம்‌ அன்பு) சதையின்‌ மென்மை (அனுமன்‌ அரக்யெரை 
அழிக்க வேண்டும்‌ பொழுது அவர்களைக்‌ காத்தல்‌) சூர்ப்பணகை 
யின்‌ மென்மை (காமத்‌, தி சொண்டு கரந்துவரல்‌) பரதனின்‌ 
மென்மை (குகனைக்‌ கண்டவுடன்‌ அணைத்துத்‌ தடுமாறல்‌) இராம 
னின்‌ மென்மை (குகன்‌ கையுரையேற்றல்‌, இராவணனை இன்று 
போய்‌ நாளைவா எனல்‌) முதலியவற்றைச்‌ சுட்டி, வன்மையிலும்‌ 
திமையிலும்‌, ஈன்மையிலும்‌, இழேமையிலும்‌, மென்மையீனைக்‌ 
'கொண்டு வந்தான்‌ கம்பன்‌. அந்த மேன்மை காவியத்தில்‌ செம்‌ 
பொன்‌ (29) என்று கூறுகறோர்‌. இன்றைய அரசியலுடன்‌ கம்பன்‌ 
அரசியலை ஒப்பிட்டுக்‌ காட்டியள்ளார்‌. தத்தி வரும்‌ பிள்ளையிடம்‌ 
அன்பு காட்டிடும்‌ தாய்க்குலத்தார்‌ அனைவருமே அன்னையென்ற 
தத்துவத்தை வீளக்குவதற்கே கைகேயிக்குத்‌ தனிப்பார்வை 
வீசுகிறான்‌ இராமசாமி(56). தந்தை தந்த அரச பாரத்தை இறக்கி 
மூகம்மலர வைத்தவள்‌ கைகேயி. தேரை தாலாட்டும்‌ பாடவில்‌ 
கம்பனின்‌ கருணையைக்‌ காண்கிறார்‌. தசரதன்‌ கருணை - இராமன்‌ 
செய்யும்‌ செயல்கள்‌. இராமன்‌ கருணை - வாலியை மோட்சமடைய 


584 கம்பன்‌ ஆய்வடங்கல 


செய்தது... குகன்‌ கருணை - இராம இலக்குவரைக்‌ கரை சேர்த்‌ 
தது, சடாயுவின்‌ கருணை - சதைக்காக உயிர்‌ நீத்தது என்று 
கூறுறோர்‌. சடாயுவைத்‌ தெய்வமாக்கியவன்‌ கம்பன்‌.அ வையடக்‌ 
கம்‌ என்னும்‌ கதவினைத்‌ இறந்‌ து கொண்டு அவனிருக்கும்‌ ஆலய த்‌ 
துள்‌ நுழைந்து விட்டால்‌ சுவை மிகுந்து வைத்துள்ள பீரசாதங்‌ 
கள்‌ சுடச்சுடத்தான்‌ தருன்றான்‌. தெவிட்டவில்லை (84) என்று 
பாடுகிறார்‌. 
741. கம்பனும்‌ சேதுவும்‌ (245-248) 
அருள்மிகு இராமநாதசுவாமி இருக்கோயில்‌. இராமேச்சுரம்‌ 

மகாகும்பாபிஷேகச்‌ சிறப்பு மலர்‌. முதல்‌ பகுதி: இரா. சேது, 

சூலை 1975; ரூ. 20. (பதிப்பாசிரியர்‌) சோமலே. 

வானரங்கள்‌ கடலில்‌ அணை கட்டியது, அதனைக்‌ கண்டு 
மகிழ்ந்தது, அச்சேதுவின்‌ சிறப்பு முதலியவற்றைக்‌ கம்பன்‌ 
காட்டிய வழியில்‌ கூஅுறொர்‌. மரக்கலங்கள்‌ கடலில்‌ தங்கு தடை 
யின்‌ றிச்‌ செல்ல இராகவன்‌ தன்‌ வில்‌ நுனியால்‌ சறித்‌ தள்ளிய 
அவ்வீடவே தனுக்கோடியாகும்‌. அத்தனுக்கோடியில்‌ பஞ்ச 
பாதகர்கள்‌ வந்து மூழ்கினாலும்‌ அவர்கள்‌ இருபத்தொரு பிறவி 
யிலும்‌ நோய்‌ நீங்கப்‌ பெற்றுப்‌ பெருஞ்‌ செல்வம்‌ எய்தி நெடிது 
வாழ்வர்‌.என்று கூறுகிறார்‌. 
743. கம்பன்‌ கண்ட இராமன்‌ 

எம்‌, எம்‌, இஸ்மாயில்‌ 

வானதி பதிப்பகம்‌, இ. ஈகர்‌; சென்னை-17 மூ. ப. 1976. ரூ.1; 

114-299. 

தோரணவாயில்‌ (கம்பன்‌ அடிப்பொடி) 1--5, முத்தாரம்‌ 
(ஏ. இருகாவுக்கரச) 6-8, முகவுரை 9-11. கம்பன்‌ கண்ட 
இராமன்‌ 1-50, அடிமைக்கு உடைமையான ஆண்டான்‌ 51-72, 
ஒரு பேச்சுடையான்‌ 73-94, வாலி வதையும்‌ தீக்குளிப்பும்‌ 
95-138, இளவலின்‌ இங்கெம்‌ 139-148, கம்பன்‌ கவிகயம்‌ 
149-179, கம்பனின்‌ காப்பியத்‌ தலைவி 180-239. 

வால்மீ முனிவர்‌ தம்முடைய கேள்வியிலும்‌ நாரத முனிவர்‌ 
தம்முடைய பதிலீலும்‌ எடுத்துக்காட்டிய குணங்களுக்கும்‌ பண்பு 
களுக்கும்‌ மேலான ஒரு மனிதனாகப்‌ பேசியும்‌ ஈடர்தும்‌ வாழ்ந்து 
காட்டிய முழுமுதற்‌ பொருளே கம்பன்கண்ட இராமன்‌(5). இராம 
னுடைய ஒப்புயர்வற்ற வீரமே அந்த வீரத்தை நிகர்த்த கருணை 
யையும்‌, பெருந்தன்மையையும்‌ அவனுக்குக்‌ கொடுத்தது.(45). 
அன்புக்கும்‌ அருளுக்கும்‌ ஆதாரமாக இருப்பது விருப்பும்‌ வெறுப்‌ 
'பும்சலனமும்‌ அற்றமனகிலையே. இராமனுடைய "இந்‌ தமனகிலையை 
இரு இடங்களில்‌ (கர்‌ நீங்கு: 441, திருவடி தொழுத: 115) 
காட்டுகிறார்‌. ஈளிர்‌ இரும்பனிக்குத்‌ தேம்பாக்கஞ்சம்‌ ஓத்து 
அலர்ந்த செய்ய கண்களாக இராமனின்‌ கண்கள்‌ இருந்த 


பெர்தி 35 


போதிலும்‌, அவை மகளிர்‌ மனத்திலே கர்மஉணர்ச்ச எழாவண்‌ 
ணம்‌ கஞ்சு போன்ற தன்மையுடையனவாக இருந்தன என்றே 
பொருள்‌ கொள்ளவேண்டும்‌ (57). ள்‌ 

இராமன்‌ அனுமனைப்‌ பாராட்டும்‌ இடங்களைச்‌ சுட்டி 
இராமன்‌ அனுமனைத்‌ தழுவும்‌ இடங்களையும்‌ சுட்டி, அவற்றின்‌ 
வேறுபாடுகளையும்‌ உயர்வினையும்‌ சுட்டி, இதனால்‌ தன்னை இறை 
வனுக்குத்‌ தொண்டனாக அர்ப்பணித்துக்‌ கொள்கிற பக்தனிடத்‌ 
இல்‌ இறைவனும்‌ தன்னை அந்த பக்தனின்‌ தொண்டனாக அர்ப்‌ 
பணித்து விடுகிறான்‌ என்னும்‌ இறைப்‌ பண்புதான்‌ வெளிப்‌ 
படுகிறது என்கிறார்‌. 

ஈகர்‌ நீக்கு படலம்‌ 146ஆம்‌ பாடலில்‌ இராமன்‌ ஈம்‌ மன்னவன்‌ 
என்னாது இராமன்‌ அம்மன்னவன்‌ என்று கூறுவதே இலக்குவ 
னுக்கும்‌ சுமித்திரைக்கும்‌ ஒருங்கே பெருமையளிப்பதாகும்‌. அதே 
பாடலில்‌ சீதையைத்‌ தாயார்‌ என நினைப்பாயாக என்று கூறு 
வதன்‌ மூலம்‌ கையேயியையும்‌ தாயாக எண்ண வேண்டும்‌. 
என்ற பெருந்தன்மை வெளிப்படுகிறது. 

வாலி சுக்கிரீவன்‌ வரலாற்றைக்‌ கேட்ட இராமன்‌, வாலியைக்‌ 
கொல்ல செய்த முடிவு, சந்தர்ப்பங்கள்‌ உருவாக்கிய முடிவே 
யாகும்‌ (111). அடைக்கலமான அங்கதனிடம்‌ தன்‌ வாளைக்‌ 
கொடுக்கும்‌ இராமன்‌, “நீ இது பொறுத்தி என்பதற்கு 
வாலியைக்‌ கொன்ற இச்செயலை மன்னிப்பாயாக என்பதே 
பொருளாகும்‌ (114), அரசியற்‌ படலம்‌ 23, 24 முதலியவற்றால்‌, 
வாலியை முழை தவறிக்‌ கொன்ற போதிலும்‌ இராமன்‌ தன்‌ 
தவற்றை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தவும்‌ செய்றோன்‌ 
என்றோர்‌. சதையை, இராவணனைக்‌ கொன்று மீட்ட ஞான்று 
அவளை இராமன்‌ தூற்றியதெல்லாம்‌ அவன்‌ வேண்டுமென்றே 
சொன்ன பொய்யென்ப து தெளிவாகும்‌ (129). அக்கனியினுடைய 
சாட்சியினால்‌ மாத்திரமே இராமன்‌ சதையைப்‌ பழியற்றவன்‌ 
என்று ஏற்றுக்‌ கொள்கிறோன்‌ (133). சதையைச்‌ சமாதானப்‌ 
படுத்தும்‌ தசரதனின்‌ கூற்றும்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கதன்று. 
இராமனின்‌ புகழுக்கு மாசு ஊட்டுவதில்‌ பெரிதும்‌ இடம்‌ 
பெறுவது வாலிவதை, தீக்குளிப்பு என்ற இரண்டில்‌ “இக்‌ 
குளிப்பே “என்று முடிவு செய்ஒருர்‌ (138), தாடகையைக்‌ 
கொன்ற இராமனிடம்‌, பெண்‌ என்பதால்‌ அயோமுகியைக்‌ 
கொல்லவில்லை என்று இலக்குவன்‌ கூறாது அவளை அங்கபங்கம்‌ 
படுத்தியதாகக்‌ கூறுவது அவன்‌ இங்கிதமாகும்‌. 

ஈயம்‌ என்னும்‌ சொல்‌ “கம்பன்‌ கவிஈயம்‌' என்ற தொடரில்‌ 
ஆளப்படும்பொழுது இனிமை, நன்மை, நுண்மை, நூற்பயன்‌; 
மேம்பாடு என்ற பொருள்களில்‌ பொருத்தமுடையதாறெ அ (149). 
ககர: 1, மிதிலைக்‌ காட்சி; 23, பஞ்சவடி! .1, .பாயரம்‌ கூ ட 

ட 


486 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இரணியன்‌ வதை: 77. 124, முதற்‌ போர்‌ புரி: 249, கோலம்‌ 
காண்‌: 12, திருவடி தொழுத: 30, தாடகை வதை: 6 முதலிய 
பாடல்களில்‌ கம்ப்னின்‌ கவிநயத்தினைக்‌ காட்டுறோர்‌. சீதையின்‌ 
கற்புக்கே சோதனை விளைத்தது அவளுடைய அழகுதான்‌. 
எனவே சதையின்‌ கற்போடு அவளுடைய அழகையும்‌ சேர்த்துத்‌ 
தான்‌ பார்க்கவேண்டும்‌ (182), எதையும்‌ இராமனும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ உரையாடுவதில்லை. அப்படி உரையாடும்‌ கட்டங்கள்‌ 
மூழ்ச்சி நிறைந்தனவாக இல்லாத வெகு சில கட்டங்களே 
ஆகும்‌ (198). காட்சிப்படலம்‌ 112-ம்‌ பாடலில்‌ இராவணனுக்குச்‌ 
சதை கூறும்‌ அறிவுரையில்‌ அறிவின்‌ வளர்ச்சி, மனோதத்துவம்‌ 
அறிந்திருந்தமை காணலாம்‌ (211). 
744. கம்பன்‌ கண்ட சமுதாயம்‌ (54-66) 
. இலக்கிய நெஞ்சம்‌: மு. பி. பாலசுப்பிரமணியன்‌, முத்து நிலையம்‌; 
ரூ. 4; மு. ப. செப்‌, 1976. 
கம்பன்‌ கண்ட கற்பனைச்‌ சமுதாயத்தனை அயோத்தி, 
இலங்கை நகர கருணனைகளில்‌ காட்டுகிறார்‌. குகன்‌ படைப்பில்‌ 
தீண்டாமை மடிந்து சகோதரத்துவம்‌ பிறப்பதைக்‌ காட்டுகிறார்‌. 


745. வாலிவதைப்‌ படலம்‌, பாடல்கள்‌ ஒப்பாய்வு (15-25, 6-10) 
செந்தமிழ்‌. தொகுதி 71. வை. தங்கமணி 1976. 
வாலியை வீழ்த்த இராமன்‌ எய்தகணை படலத்தின்‌ இறுதியில்‌ 
தான்‌ இராமனிடம்‌ வருவதாக உள்ளது. அதுவரை வாலியின்‌ 
மார்பில்‌ தான்‌ குத்தி நின்றது, அதனைக்‌ கை தடுத்து நிறுத்தியது 
என்றால்‌, 1. ஊழிக்கால நீர்ப்‌ பெருக்குப்போல்‌ சென்னீர்‌ பெருக்‌ 
கெடுத்தோடியிருக்க முடியுமா? 2. இரு கரத்தாலும்‌ பகழியைப்‌ 
பற்றி முறிக்க முற்பட்டிருக்க முடியுமா? 3. சுக்ரீவனை இருகரம்‌ 
நீட்டி ஆரத்தழுவியிருக்க முடியுமா? 4. அங்கதனை ஆரப்புல்லி 
யிருக்க முடியுமா? 5. இருகரம்‌ தூக்கித்‌ தலைமேல்‌ வைத்து 
இராகவனை வணங்கி இருக்க இயலுமா முதலிய வினாக்களை இக்‌ 
கட்டுரையில்‌ எழுப்பியுள்ளார்‌. 
746. கம்பனில்‌ குழந்தை (280-285) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற கருத்தரங்கு 
ஆய்வுக்‌ கோவை-தொகுதி-1, தாயம்மாள்‌ அறவாணன்‌, 1976. 
குழந்தை என்ற சொல்லை முதன்‌ முதல்‌ கையாண்ட 
பெருமை கம்பனுக்கே உரித்து (230). ஈட்சத்திரம்‌ கணித்தல்‌ 
ராசி கணித்தல்‌ குழந்தை பிறந்தவுடன்‌ உண்டு. இரட்டைக்‌ 
குழந்தைகள்‌ பிறக்கும்‌ செய்தியை முதலில்‌ . கூறுவது கம்ப 
ராமாயணம்‌ (282). பெண்‌ குழந்தை பிறந்தால்‌ பெரும்‌ துயரக்‌ 
தான்‌ என்‌.று எண்ணி இருக்கிறார்கள்‌ (285). (மாயாசனகப்‌ ப்டல 


பெர்த்‌ 387 


சதை கூற்று). இராமன்‌ முதலானோர்‌ பிறந்து வளர்ந்ததைக்‌ 
கூறுகிறார்‌. 
747. கம்பராமாயணத்தில்‌ படலப்பிரிவு (231-241) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற எட்டாவது கருத்‌ 
தரங்கு ஆய்வுக்‌ கோவை. தொகுதி 1: மைசூர்‌ இந்திய 
மொழிகள்‌ மைய நிறுவனச்‌ சார்பு வெளியீடு: 1976; கா. 
செயராமன்‌. 
இராமாயணத்தில்‌ உள்ள படலங்களை 1, இராமன்‌ செய 
லாக அமைபவை, 2. அனுமன்‌ செயலாக அமைபவை. 3. இராவ 
ணன்‌ செயலாக அமைபவை, 4, பிற கதை மாந்தர்‌ பெயரால்‌ 
அமைபவவ, 5. காப்பிய வருணனையாக அமைபவை, 6, கதைப்‌ 
போக்கைக்‌ கூறுபவை. 7. பிற பொருள்கள்‌ பெயரால்‌ அமை 
பவை என வசைப்படுத்‌துறொர்‌. இவைகளை மேலும்‌ வகைப்‌ 
படுத்துகிறார்‌. சுந்தர காண்டத்தில்‌ காப்பியத்‌ தலைவன்‌ வருகை 
இல்லாத குறையைப்‌ போக்க அவனது அரும்‌ பண்புகளைச்‌ தை 
யின்‌ நினைவோட்டத்திலும்‌ அவனது வடிவழகை அனுமன்‌ கூற்றி 
திலும்‌ வைத்துப்‌ பேசுகிறார்‌ கம்பர்‌(235). 
இராவணன்‌ செயல்களுள்‌, அவன்‌ சதையைத்‌ தூக்கச்‌ 
சென்ற செயலைக்‌ தனியே படலமாக அமைக்காது மாரீசன்‌ 
வதைப்‌ படலத்துள்ளேயே கூறியிருப்பது கம்பர்‌ அதனைத்‌ 
தனிய விதந்தோத விரும்பவில்லை என்பதனையே காட்டு 
கிறது(235). சங்க அக இலக்யெ மரபுக்கேற்‌.. கார்காலத்தின்‌ 
பின்னணியில்‌ பிரிவுத்‌ தயரைச்‌ காட்டுரறொர்‌ கம்பர்‌(238). துந்து 
பீப்‌ படலமும்‌ அயோமுகிப்‌ படலமும்‌ இலக்குவன்‌ பெருமையைக்‌ 
கூறுவதற்காகக்‌ கம்பரால்‌ தனிப்படலங்களரக விவரித்துக்‌ கூறப்‌ 
பட்டனவாகும்‌. இராஜம்‌ பதிப்பில்‌ 127 படலங்களும்‌, வை. மு. 
கோடி ௨. வே. சா, பதிப்புகளில்‌ 116 படலங்களும்‌ உள்ளன. 
748. இராமாயணத்‌ தும்பைப்போர்‌ (252-256) ர 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற எட்டாவது கருத்‌ 
தரங்கு ஆய்வுக்‌ கோவை. தொகுதி - 1; தே, சொக்கலிங்கம்‌. 
கம்பர்‌ இராம இராவணப்‌ போரைத்தான்‌ தமிழ்ப்‌ புறப்‌ 
பொருள்‌ நெறியில்‌ பாடினார்‌(253); இராவணனை அழிப்பதே 
குறிக்கோளாகையால்‌ இராமன்‌ அடையாளப்பூ, போர்ப்பூ, 
சமயப்பூ என மூவகைப்‌ பூக்களும்‌ சூடி வருகிறார்‌. இறுதிப்‌ 
போரில்‌ இராவணன்‌ மட்டுமே தும்பை அணிய இராமன்‌ அணிந்த 
தாகக்‌ குறிப்பில்லை. இப்போர்‌ நும்பைப்போராதலின்‌ அத்‌ 
இணைக்குரிய பல துறைகள்‌ யுத்த காண்டத்தில்‌ வருதலைக்‌ காண 
லாம்‌. வெருவருகிலை (8532), தூரஎகிலை (8537), படையறுத்துப்‌ 
பாழி கொள்ளும்‌ ஏமம்‌ (8704, 8705) எருமை மரம்‌ (9185), சாளை 


398 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


நிலை, யானை நிலை, குதிரை நிலை, தேர்‌ கிலை (1613-7616, 7719-- 
77122) முதலிய தும்பைச்‌ துறைகள்‌ உள தாகக்‌ காட்டுகிறார்‌. 
749. கம்பராமாயணத்‌ தொடக்கம்‌ பற்றிய ஓர்‌ ஆராய்ச்சி (80-82) 
செந்தமிழ்ச்‌ செல்வி: தொகுதிஃ51 (1976-1977); கு. திருமேனி. 

வான்மீகி இராமாயண த்தோடு கம்ப ராமாயணத்தை ஒத தம்‌ 
உறற்ந்தும்‌ கண்டபோது அவை இரண்டிற்கும்‌ உள்ள ஒற்றுமை 
கனைக்‌ காட்டிலும்‌ வேற்றுமைகளே மிகுதியாக உள்ளன (80), 
இராமன்‌ சோழ மரபில்‌ வந்துள்ள திருமால்‌ வடிவீலுள்ள பரம்‌ 
பொருள்‌ என்பதைத்‌ தெளிவாகத்‌ தெரிந்துள்ளார்‌ கம்பர்‌. 
இராமனைப்‌ பற்றியும்‌ அவனது மரபு வழி, வாழக்கை நெறிமுறை 
களைப்‌ பற்றியும்‌ கூறும்‌ வைணவப்‌ புராணங்களிலுள்ள 
நிகழ்ச்சிகளை அப்படியே ஒத்துள்ளனவாகக கம்ப ராமாயண 
கிசழ்ச்சகள்‌ அமைந்‌ தள்‌ ளனவேயன்‌ றி வான்மீகி இராமாயணத்‌ 
தில்‌ குறிப்பிடப்பட்டூள்‌ ளன போன்றவல்ல. இவையும்‌ திவ்வியப்‌ 
பிரபந்தமும்‌, வான்மீடுக்கு முன்பிருந்த தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
எழுதிய இராமாயணக்‌ கதைகளுமே கம்பருக்கு உதவியிருக்‌ 
இன்றன என்பது வெளிப்படை. அத்தியாத்ம இராமாயணம்‌, 
ஆனந்த ராமாயணம்‌, வாசிஷ்ட ராமாயணம்‌, அற்புத ராமாயணம்‌ 
போன்றவை வான்மீகருக்கு முந்தியவை. அவற்றின்‌ அணை 
கொண்டே கம்பர்‌ தம்‌ காவியத்தை இயற்றியுள்ளார்‌. 

சங்கப்‌ புலவர்கள்‌, இளங்கோ அடிகள்‌, திருத்தக்கதேவர்‌, 
வைணவ அழ்வார்கள்‌ போன்ற ஆய்ந்தவிந்து அடங்கிய சான்‌ 
"ோர்கள்‌ போற்றிப்‌ பரவிய இராமனின்‌ தெய்வீகத்‌ தன்மையை 
வான்மீகி அலட்சியப்படுத்திவிட்ட தால்‌ அவர்களின்‌ கருத்துகளை 
அடியொற்றிப்‌ பாடி இராமனைத்‌ தெய்வமாக்கியுள்ளார்‌ தம்‌ 
இராமகாதையில்‌ கம்பர்‌(81), ஆரியர்‌ என்ற ஒரு சொல்லைக்‌ 
கம்பர்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. எனினும்‌ அது குறிப்பிட்ட எந்த 
ஓர்‌ இனத்தையும்‌ குறிப்பிடுவதாகாது. ஏனெனில்‌ அக்காலத்தில்‌ 
அப்படியொரு சாதிப்‌ பாகுபாடு இல்லை. சான்றோன்‌ அல்லது 
பேரறிவாளன்‌ என்ற பொருளிலேயே அச்சொல்லைக்‌ கையாண்‌ 
.டள்ளமை இராமன்‌, இராவணன்‌ ஆயெ இருவருக்குமே அவர்‌ 
களின்‌ உயர்தனிச்‌ செம்மையைக்‌ காட்டுவதற்காக அச்சொல்லை 
அடைமொழியாக வைத்துப்‌ பாடியுள்ளமையால்‌ அறியக்‌ இடக்‌ 
கின்றது(8]), 

நீதி நெறிகளுக்குத்‌ திருக்குறளையும்‌, நாட்டு டப்பு, காதல்‌. 
வீரம்‌, வாழ்க்கைமுறை, இன்பதுன்ப நிகழ்ச்சிகள்‌ ஆகியவற்றிற்‌ 
"குச்‌ சங்க இலக்கியங்களையும்‌, பாத்திரப்‌ படைப்புகள்‌, தத்துவக்‌ 
கருத்துகள்‌, கற்பனை, உவமை, கடவுள்‌ பரம்பொருள்‌ தன்மை 
'ஆூியவற்றை | விளக்கச்‌ சலப்பதிகாரம்‌, சீவக சிந்தாமணியையும்‌ 


பொது 389 


தேவாரம்‌, திவ்வியப்‌ பிரபந்தம்‌ ,ஆயெ தெய்வீக நூல்களையும்‌ 
அணேயாகக்‌ கொண்டே தம்‌ காவியத்‌ தலைவனாய இராமனை 
உலகன்‌ எல்லா மதத்தினரும்‌ போற்றி வணங்கத்தக்க ஒரே பரம்‌ 
பொருளாக அமைத்துச்‌ காட்டுகின்றார்‌ கம்பர்‌. 
750. கம்பரின்‌ புறத்துறை - மகளிர்‌ (298 ௨ 302) 
இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற ஒன்பதாவது 

கருத்தரங்கு ஆய்வுக்கோவை; தொகுதி-1; தே. சொக்க 

லிங்கம்‌; 1977. ்‌ 

கம்பர்‌ தன்‌ காப்பியத்தில்‌ வரும்‌ அம்பைப்‌ போர்‌ நிகழ்ச்சி 
களில்‌ பெண்கள்‌ தோன்‌ றுவதைப்‌ பாடினார்‌(298). போர்க்களத்‌ 
இற்கு வரும்‌ அரக்கியர்‌ எல்லாம்‌ கணவனைத்‌ தேடும்‌ காரிகையரே 
அன்றி மக்களைத்‌ தேடும்‌ தாயர்‌ எவருமிலர்‌, மண்டோதரியும்‌, 
தானிய மாலியுமே விதிவிலக்கு, இத்தகு காட்சிகளைக்‌ கம்பர்‌ 
எல்லாப்‌.படலங்களி லும்‌ அமைக்கவில்லை. தன்னுயிர்‌ வேட்டல்‌, 
(அனந்தம்‌ நூறாயிரம்‌, தரங்கநீர்‌ வேலையில்‌, தாவில்‌ வெஞ்செரு, 
ஓடினார்‌ உயிர்கள்‌ காடு), தலையொடு முடிதல்‌ (கண்‌ திறந்தன). 
சிருங்கார நிலை (வெங்கணை இறந்த) முதலிய துறைகளைக்‌ 
காட்டுகிறார்‌. இராமன்‌ பக்கத்தில்‌ சதையின்‌ கையறுநிலை மட்டுமே 
(சீதை களங்காண்‌ படலம்‌) காட்டுவதால்‌ சிறப்பு பெறுகிறது. 
கம்பர்‌, போர்க்‌ களங்களில்‌ காப்பிய அமைப்புக்‌ கருதிப்‌ பெண்கள்‌ 
வருவதாக அமைத்தள்ளார்‌(302). 
751. கம்பன்‌ கவிதை தொகுதி-2 
நவயுகப்‌ பிரசுராலயம்‌: ஜி. டி, மதராஸ்‌, 151-280 ரூ. 1-59 

பாட்டு சி. தேசிக விகாயகம்‌ பிள்ளை 151), மிதிலைக்‌ காட்டு 
(ரா. பி. சே சப்பிள்ளை 153-161) கோசலையின்‌ உள்ளம்‌ (மூ: அரு 
சைலம்‌ 162-168) கம்பராமாயணத்துள்‌ ஒரு செய்யுட்குக்‌ கூறப்‌ 
படும்‌ சிறப்புப்‌ பொருள்‌ (வை. மு. கோ. 169-172), பரதனும்‌ 
குகனும்‌ (ஊ. சா. வேங்கட ராமையா 173-182) "இலக்குவன்‌ 
சிற்றம்‌ (ரா. ஸ்ரீ. தேசிகர்‌ 183-192) கம்பனின்‌ சாடகத்‌ தன்மை 
(ஏ. வி, சுப்பிரமணிய ஐயர்‌ 142-207) இராம பீரானது மறக்‌ 
கருணை (மு. இராகவையங்கார்‌ 208-216) கவிகளும்‌ கும்பகருண 
னும்‌ (பெ. நா. அப்புஸ்வாமி ஐயர்‌ 217-258) மாயாசனகன்‌ (அ.கா. 
மகாபூஷணம்‌ 259-278) அனுபந்தம்‌ 279-280 (சிறையின்‌ எய்திய 
செல்வி) 

இராமனும்‌ சீதையும்‌ மிதிலையில்‌ பார்த்துக்‌ காதல்‌ கொண்டு 
மணம்புரிந்த நிகழ்ச்சியினைக்‌ காட்டுகிறார்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை. 
கைகேயியின்‌ கைம்மைக்‌ கோலத்தைக்‌ கண்ட கோசலைக்கு அவள்‌ 
கொண்டிருந்த துயரமும்‌ மறைந்து இரக்கம்‌ உண்டாகிறது. 


390 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


(வடித்தாய்‌ கூந்தல்‌ கேகயன்‌ மாதே!) “*அருப்பேந்திய கலசத்‌ 
துணை யமுதேக்தய: என்னும்‌ பாடலில்‌ கருப்பேந்திரம்‌ என்பதற்‌ 
குச்‌ சிங்கத்தை உண்ண வல்லதொரு விலங்கு எனக்கொண்டு, 
இவற்றைப்‌ பார்த்தவிடத்‌. தம்‌ தை அஞ்சாது இராமன்‌ உடன்‌ 
இருப்பதால்‌ விளையாடிக்‌ கொண்டு சென்றாள்‌ என்று கூறுஒருர்‌ 
வை. மு. கோ. அடுத்த கட்டுரையில்‌ பரதனும்‌ குகனும்‌ சந்திக்கும்‌ 
நிகழ்ச்சியை முதநூலாரிரியரும்‌ வழி நூலாசிரியரும்‌ அமைத்‌ 
அள்ள விதத்தினைச்‌ சட்டி, வேறுபாட்டைக்‌ காட்டி, கம்பரின்‌ 
இறப்பினை ஈவில்கறோர்‌ ரா. ஸ்ரீ. தேசிகர்‌. கிட்டுந்தைப்‌ படல நிகழ்ச்‌ 
ஓகளைக்‌ குறிப்பிட்டு வால்மீகியுடன்‌ வேறு படுவதைக்காட்டுறோர்‌. 
நிந்தனை. உருக்காட்டுப்‌ படலங்கள்‌ நாடகத்‌ தன்மையில்‌ அமைந்‌ 
துள்ளமாற்றை எடுத்தியம்பி வான்மீகியடன்‌ வேறுபடுவதை 
நவில்கிறார்‌ எ. வி. சுப்பிரமணிய ஐயர்‌, இராமன்‌ “இன்று போய்‌ 
நாளை வாவென இராவணனைக்‌ கூறுவதை அவனின்‌ மறக்கருணை 
யாகக்‌ காட்டுகிறார்‌ ஆசிரியர்‌. பாட்டிகதை, இராமோதந்தம்‌ (வட 
மொழி) சம்பூரணராமாயணம்‌, ரகுவம்சம்‌, மகாபாரதம்‌, வான்‌ 
மீச இராமாயணம்‌ ஆகியவற்றில்‌ கூறப்படும்‌ கும்பகருணன்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ ஆசிரியர்‌ தமிழில்‌ உத்தரகாண்டத்தில்‌ கூறப்படும்‌ 
கும்பகருணன்‌ பிறப்பையும்‌ கூறி கம்பராமாயணத்தில்‌ அவன்‌ 
ஏற்றுள்ள பங்கை விவரிக்கிறார்‌. திமை செய்த இராவணனிடத்‌ 
தம்‌, சுற்றத்தை நாடும்‌ விபீடணனிடத்தும்‌ ஒரே மாதிரியான 
அன்பு கொண்டிருந்தது அவனது சிறந்த தெய்வீகத்‌ தன்மை 
யென்று குறிப்பிடுகிருர்‌. கம்பனின்‌ அற்புத சிருஷ்டியான மாயா 
சனகனை அடுத்த கட்டுரை ஈயம்பட ஈவில்கிறது. அனுபந்தத்‌ 
தில்‌ மிதிலைச்‌ செல்விக்கும்‌, சிறையிரும்த செல்விக்கும்‌ இடையே 
உள்ள உடல்‌ வேறுபாட்டைக்‌ காட்டுகரூர்‌. 


752. பின்னூல்களில்‌ இல்வாழ்க்கை கம்பராமாயணம்‌ (90-97) 


இல்வாழ்க்கை மா. இராசமாணிக்கனார்‌ 

நன்மக்கட்‌ பேறு அவசியம்‌. கணவனும்‌ மனைவியும்‌ சிறந்த 
குணங்கள்‌ செயல்கள்‌ கொண்டவர்கள்‌. (பட்டம்கட்ட நினைக்கும்‌ 
போது இராமன்‌ சீதையைப்‌ புகழ்தல்‌) பிரிவு: பொறாதவர்‌ 
(இராமன்‌, தை அயர்‌) பிறர்‌ பாராட்டும்படி மனை வியின்‌ மாண்பு 
வேண்டும்‌ (அனுமன்‌ சீதையைப்‌ புகழ்தல்‌) தாரை இல்வாழ்க்‌ 
கையை அவளது புலம்பல்‌ மூலம்‌ காட்டுகிறார்‌. இராவணனை 
எச்சரித்து அவன்‌ உயிர்‌ விட்ட போது தானும்‌ விட்டது மண்டோ 
தரியின்‌ மாண்பு. பிறன்‌ மனைவியை விரும்பக்கூடாது என்பதற்கு 
“இராவணனும்‌, தவறான ஒழுக்கத்தைக்‌ கற்புடை மனைவி கண்டிப்‌ 
பாள்‌ என்பதற்கு மண்டோதரியும்‌ சான்று. 


பொது 391 


753. கம்பனைத்‌ துய்க்கும்‌ முறை (82-94) 
பாஞ்சாலி சபதம்‌ முதலிய கட்டுரைகள்‌: பொ. திரிகடசுந்தரம்‌ 
எம்‌.ஏ., பி.எல்‌. காந்திரிலையம்‌, தியாகராய ஈகர்‌, சென்னை. 
கல்வியிற்‌ பெரியவன்‌ கம்பன்‌ என்று கூ றி மகிழ்வகை வீட 
கல்வியிற்‌ பெரியவன்‌ கம்பன்‌ என்று உணர்ந்து மகிழ்வது 
அவசியம்‌(87). கம்பனை காமாகத்‌ ஐய்கீக ஆரம்பிக்கு மூன்‌ 
ஆராய்ச்சிகளைக்‌ கையில்‌ எடுத்தல்‌ கூடவே கூடா.த(89). ஆரம்‌ 
பத்தில்‌ எந்த இடத்தில்‌ வீருப்பமோ அந்த இடத்தைப்‌ படிக்க 
லாம்‌. கம்பனைத்‌ துய்க்க வீரும்புவோர்‌ காட்சிகளைப்‌ படித்தலே 
அவசியம்‌, அவன்‌ உணர்த்த விரும்பும்‌ உணர்வோடு கவியின்பத்‌ 
தையும்‌ அதனால்‌ அடையலாம்‌(92), பின்‌ பல படலங்களையும்‌ 
காண்டங்களையும்‌ இன்று சேர்த்‌அப்‌ படித்து ராமாயணத்தின்‌ 
கட்டுக்‌ கோப்பு முழு பயையும்‌ கண்டு ஆனந்திக்கலாம்‌. 
754. கம்ப சித்திரம்‌ - சுந்தர காண்டம்‌ 
பி. ஸ்ரீ. 
கவபாரதி பீரசுராலயம்‌ லிமிடெட்‌. இருநெல்வேலீ, சென்னை 
81440 
கடல்தாவும்‌ ஹனுமானில்‌ ஆரம்பித்து செளக்தரிய சிகரம்‌ 
முடிய 29 தலைப்புகளில்‌ நூலை அமைத்துள்ளார்‌. இறுதியில்‌ 
செய்யுளகராதியுமுண்டு. சீதையின்‌ குண செளக்திரியத்தை 
லட்சியமாக வெளியிடுகிறது கம்பனது சுந்தர காண்டம்‌. கந்தர 
காண்டத்தின்‌ கதையை இடையிடையே கம்பரின்‌ பாடல்களைக்‌ 
கொடுத்து அவற்றைச்‌ சிறப்புற விளக்கிச்‌ செல்கிறார்‌. கம்பரின்‌ 
கவியத்தையும்‌ ஆசிரியரின்‌ சொல்‌ வன்மையையும்‌ புலப்படுத்து 
வதாக அவை அமைூன்றன. ஆங்காங்கே தன்‌ கருத்துகளையும்‌ 
இணைத்துச்‌ சொல்வி வருவது மேலும்‌ சிறப்பாயமைந்துள்ள அ. 
சான்று: கடல்‌ தாண்ட மகேந்திர மலைமீது கின்ற அனுமன்‌ 
- பேருருவில்‌ தனது லட்யேத்தைக்‌ கண்ட துபோல நாமும்‌ மனக்‌ 
கண்ணிலாவது நமது லட்சியத்தைப்‌ பார்த்து உத்ஸாகத்தோடு 
முயற்சி செய்ய வேண்டுமென்பது படிப்பினை, அபாரமான தன்‌ 
னம்பீக்கை சூட்சும உலூல்‌ நமக்கும்‌ விசுவரூபத்தை அளித்து 
விடுகிறத(6). சில இடங்களில்‌ பாடல்களுக்குப்‌ பதவுரை 
மட்டுமே கூறியுள்ளார்‌. மொத்தம்‌ 266 பாடல்கள்‌ இந்நூலுள்‌ 
எடுத்தாளப்‌ பட்டுள்ளன. 
755. கம்பனும்‌ டி. கே. சியும்‌ 
தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
கம்பன்‌ கழகம்‌, காரைக்குடி. 
கம்பன்‌ கலத்தை டி. கே. ௪ பிறரறிய உணர்த்தியமை, 
செருகு கவிகளைக்‌ கண்ட விதம்‌, பாடல்களைத்‌ திருத்தியமை 


392 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


ஆூயென பற்றிக்‌ கூறுகிறார்‌. தனிப்பாடல்களில்‌ உள்ள *காரென்று 
பேர்‌- படைத்தாய்‌” எனும்‌, காளமேகப்‌ புலவர்‌ பாடியதாக உள்ள 
பாடலை அதன்‌ எளிமை நோக்கிக்‌ கம்பர்‌ பாடியதாகக்‌ கூறுவர்‌ 
டூ. கே. 8.(15) என்று ஈவில்கிறார்‌. 
756. சொல்லினால்‌ சொலக்‌ கற்றிலம்‌ யாம்‌ (35-38) 
காம்‌ஆர்க்கும்‌ குடியல்லோம்‌: ராய. சொ. பாரதி பிக்ஸர்‌ பேலஸ்‌, 
காரைக்குடி ; ரூ.1 
போர்க்களத்தில்‌ கும்பகர்ணனுக்கும்‌, இலக்குவனுக்கும்‌ 
நடந்த உரையாடலைக்‌ கூறுறோர்‌. 
757. கம்பநாடகம்‌ (58-73) 
நீங்களும்‌ சுவையுங்கள்‌ : தெ. பொ. மீனாட்9 சுந்தரனார்‌ 
சிலம்பின்‌ எ.திரொலிகளைக்‌ கம்பராமாயணத்தில்‌ முழுதும்‌ 
கேட்கலாம்‌(6), பாவைக்‌ கூத்திற்கு இராமாயணம்‌ உயிர்கிலை 
யாக இருந்து வந்தத(63), சென்னைகாட்டினைச்‌ சேர்க்த மலையாள 
மாவட்டத்தில்‌ உள்ள மக்கள்‌ பத்திரசாளியோடு கம்பராமா 
யணம்‌ நெருங்க தொடர்பு கொண்டது எனந௩ம்பி வருகின்‌ றனர்‌. 
மலையாள நாட்டில்‌ வழங்கும்‌ கதையின்‌ மூலமாகக்‌ கம்பனைச்‌ வெ 
பெருமானாக அவர்கள்‌ போற்றிய பெருமையைக்‌ காண்‌ 
கிறோம்‌(65). அங்குக்‌ கம்பராமாயணம்‌ மூன்‌ றுவகையாக வழங்கி 
வருகிறது. பாவைக்‌ கூத்து பற்றி, கம்பனைத்‌ தொடர்புபடுத்திச்‌ 
சிறிது விளக்குகிறார்‌. 
758. கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ (447462) 
கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ ௮. மூ. ப. 
தமிழ்க்கலைப்‌ பதிப்பகம்‌; சென்னை-30; விற்பனை உரிமை-பாரி 
நிலையம்‌; ரூ. 7 
குரங்கை, வேடனைச்‌ சகோதரனாசவும்‌, பறவையைத்‌ தந்தை 
யாகவும்‌ ராமன்‌ கொள்வதாகக்‌ கம்பன்‌ காட்டுவ அ உயிர்த்‌ தத்து 
வத்தின்‌ அடிப்படைக்‌ காட்‌ஏ(452). அனுமனைச்‌ சொல்லின்‌ 
செல்வனாக்கிக்‌ காட்டுவது குரங்குகளின்‌ உயீர்த்தோற்‌ ம வளர்ச்சி 
யின்‌ எல்லையே மனிதவாழ்வு என்பதைக்‌ குறிக்கிற த(453). 
கெஞ்சினால்‌ பிழைப்பில்லானை அழைத்திடுக என்று கெளதம 
அக்கு இராமன்‌ ஆணையிடுவது வழுக்கி விழுந்காரை வாழ 
வைக்கக்‌ கம்பன்‌ கடைப்பிடித்த கெறியென இவற்றை நாம்‌ 
கம்பனில்‌ காணும்‌ வாழ்வியலாகக்‌ காட்டுகிருர்‌. பிற்பகுதியில்‌ 
சேக்கிழார்‌ பற்றிக்‌ கூறுகிறோர்‌. 
759. Kaban and his epic (77-78) 


Tamil litrature: A. S. R.: Published by Tamil Writers 
Association, Calcutta 


பொது 393 


The study of his epic is, The last reward of consummated 
scholarship, with a remarkable knowledge of human nature, an 
unfailing sense of the dramatic, a keen mind reaching out towa- 
rds profound truths with casé and precision, and adiction rich 
and multitoned, Kamban has created a spacious poem and while 
expressing through it the highest achievements of the ‘Tamil 
people has at the same time tried to probe and present the 
mystery of humanlife(77). Valmiki raised a man to the skies; 
Kamban captured with his matchless Poetry ineffable that 
came down to the earth, 


760. Social Philosophy of Kampan.* 
N. Gopal; Ph. 0, Thesis; Madras University 


761. கம்பன்‌ பிள்ளைத்தமிழ்‌ (கவிதை) 
கா. கனகராஜய்யர்‌ 
கம்பன்‌ கழகம்‌; காரைக்குடி; 72 
பதிப்புரை : சா. கணேசன்‌; கம்பன்‌ சொற்களைக்‌ கொண்டும்‌ 
கம்பன்‌ காட்டும்‌ காவிய நிகழ்ச்சிகளைக்‌ கொண்டும்‌ எளியநடை . 
யில்‌ அவன்‌ கருத்துகளை இப்பிள்களாைத்‌ தமிழில்‌ வைத்துப்பாடு 
கிறார்‌. இனிய ஈடையிலமைந்‌ தள்ள து. 


762. A note on R. K. Narayan’s translations of Kamba 
Ramayanam (330—333) ்‌ 


ஏழாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை--(தொகுஇ) : N. Radha 

ரநநத, சாகர்கோவில்‌ தென்‌ திருவிதாங்கூர்‌ இந்துக்கல்‌ லூ 

மித்‌ தமிழ்த்துறை சார்பு வெளியீடு 1975 விலை ரூ. 18. 

Narayan has not much deviation from his ‘original, 
Narayan’s Ramayana has 14 sections. Like Kamban Narayan 
also begins his narrative with a description of the land in 
which the story is set. But the essential difference that 
comes to the mind of a reader is that even a successful novelist 
like Narayan fails to recaptures the melody and richness of the 
poetry of Kamban. It is not encoveraging at all for a novelist 
who enjoys international reputation and certainly Narayan has 
not succeeded in his attempt to recreate one of the most 
popular epics of his country. He quotes 4verses from 
Kamban and Narayan’s translations. 


12 


பிற்சேர்க்கை 
அவளா இவள்‌ (94-110) 
தமிழ்ச்‌ சுவை; வலம்புரி அண்ணாமலை; இன்பகிலையம்‌; 
மயிலாப்பூர்‌; சென்னை - 4; மு. ப. அக்‌ 1961; ரூ. 2. 
இயற்கைப்‌ புலவர்‌ கம்பர்‌ (309-310; 346-350) 
தமிழ்ப்‌ பொழில்‌; கே. சோமசுந்தரம்‌, 1973-1974 
இராமாயணத்தில்‌ ஊழிச்‌ சந்திப்பு (112-116) 
இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, செ. வைத்தியலிங்கம்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு, மு. ப. நவ 1973 
இளைய செம்மல்‌ (113-115) 
வாழ்வும்‌ இலக்கியமும்‌, ௧. த. திருமாவுக்கரசு, மணியகம்‌, 
கோட்டூர்த்‌ தோட்டம்‌. சென்னை - 18, மு.ப. டி௪ 1977 
ரூ. 4-75 
கம்பர்‌ (45-48) 
கட்டுரைத்‌ தொகுதி, சருக்கை, இராமசாமி ஐயங்கார்‌. 
சென்னை சென்ட்ரல்‌ புக்‌ டிபோ. 1901 
கம்பர்‌ உவமக்‌ கவின்‌ (387-397, 539-547) 
தமிழ்ப்பொழில்‌ தொகுதி 7, ஆர்‌. பி. அமிர்தலிங்கம்‌ பிள்ளை 
1931 - 32, (முற்றுப்பெறவில்லை) ச 
கழ்பர்‌ கவிநயம்‌ (1-9) - 
தமிழ்ப்‌ பொழில்‌-தொகுதி 15, 
வே. வேங்கடராசலு ரெட்டியார்‌ 1939-40 
கம்பர்‌ வளர்ந்த வரலாறு (52-59) 
சான்றோரின்‌ சாதனைகள்‌, ம. பொ. சிவஞானம்‌. 
கம்பராமாயணக்‌ கெளஸ்துப மணிமாலை (59.62) 
செந்தமிழ்‌-தொகுதி 30, கே. என்‌. சிவராஜபிள்ளை, 1932 
கம்பராமாயணப்‌ பதிப்பும்‌ நிலைமையும்‌ (124-, 137.) 
தமிழ்ப்பொழில்‌-தொகுதி 30, நி. கந்தசாமி, 1950 
கம்பராமாயணம்‌ (223-260) 
தமிழ்‌ இலக்யெச்‌ கொள்கை-], த. வே. வீரசாமி, உலகத்‌ 


. தமிழராய்ச்சி நிறுவனம்‌, அடையாறு, சென்னை, 1975, 
ரூ. 30 


கம்பராமாயணம்‌ (186-245) 
இலக்கியங்களில்‌ இனவுணர்ச்சி, ம. பொ. சிவஞானம்‌, 
இன்ப நிலையம்‌, மயிலாப்பூர்‌, மு. ப. அக்‌. 1976, ரூ. 15 


பிற்சேர்க்கை 395 


13 


14 


21 


23 


25 


கம்பரின்‌ இனப்பற்று (21-30) 

சான்றோரின்‌ சாதனைகள்‌, ம. பொ. சிவஞானம்‌, கெய்‌ 
பதிப்பகம்‌, 34. வி. எஸ்‌. வி. கோயில்‌ தெரு, மயிலை. 

மு. ப. செப்‌, 1970, இ. ப. ஆக, 1973. 

கம்பரின்‌ வீரச்‌ சுவை (11-18) 

தமிழ்ப்‌ பொழில்‌, கே. சோமசர்தரம்‌, 1973-1974 

கம்பரும்‌ உடல்‌ வனப்பும்‌ (196-199) 

தமிழ்ப்‌ பொழில்‌-தொகுதி 16; இ. கு. சுதம்பரகாத முதலி 
யார்‌ 1940.41 

கம்பரும்‌ சபிப்பார்‌ (38.41) 

சான்றோரின்‌ சாதனைகள்‌; ம. பொ. சிவஞானம்‌ 

கம்பரும்‌ மக்கள்‌ இயல்பும்‌. (385-389) 
தமிழ்ப்பொழில்‌-தொகுதி 15, டி. கே, 8; 1939-40 

கம்பரும்‌ மக்களுள்ளமும்‌ (161-164) 

தமிழ்ப்பொழில்‌ - தொகுதி 2, நீக; 1926-27 (முற்றுப்‌ 
பெறவில்லை) 

கம்பரும்‌ வான்மீகியும்‌ (117-120) 

இலக்கியச்‌ - சிந்தனைகள்‌, 

ப, ௪. இராமானுசாச்சாரி, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
கம்பன்‌ கற்பனை 

டாக்டர்‌. ௪. வே. சுப்‌ ரமணியன்‌, தமிழ்ப்பதிப்பகம்‌, 

மே. 1978 

கம்பன்‌ கற்பனைத்‌ இறன்‌ (121-122) 

இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, ௧. இராமச்சந்திரன்‌, அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ - 

கம்பன்‌ காவியம்‌ உதயம்‌ (56) (கவிதை) 

லண்டன்‌ தமிழச்சங்க ஆண்டுமலர்‌, சங்கர்‌, 1975-1976 
கம்பன்‌ நூலில்‌ சல ஐயங்கள்‌ (255-258) 

தமிழ்ப்‌ பொழில்‌, பி. மா. சோமசுந்தர முதலியார்‌, 
1974-1975 

காகுத்தன்‌ கணை (16-19) 

இலக்கிய இன்பம்‌, ஞான வைத்தியநாதன்‌, வைரம்‌ பதிப்‌ 
பகம்‌, 5, பெல்சுரோடு, திருவல்லிக்கேணி, சென்னை, 
LH அக்‌. 1977, ரூ.3 

காரைக்குடி கம்பர்‌ விழாவில்‌ நிகழ்த்திய தலைமையுரை 
(353-380) 

செந்தமிழ்‌, மூ. இராகவையங்கார்‌, அக்‌ - நவ 1955, 
கிட்கிந்தா காண்டக்கதைப்‌ போக்கு (77-79) 

பங்களூர்த்‌ தமிழ்ச்‌ சங்க வெள்ளிவிழா மலர்‌, இ. க. இராம 


27 


28 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சாமி; 29/1, அண்ணாசாமி முதலியார்‌ சாலை, பெங்களூர்‌; 
1974. 

கொடுமனக்கூனி (121-134) 

நாலும்‌ இரண்டும்‌; பூ. சொல்‌ விளங்கும்‌ பெருமாள்‌ சக்திப்‌ 
பெருமாள்‌; வஞ்சிக்கோ பஇப்பகம்‌, மதுரை-18; மு, ப. மே. 
ரூ, 5-50 

கோசிகரின்‌ கோபம்‌ (57-67) 

தமிழ்ச்‌ சுவை; வலம்புரி அண்ணாமலை. 

சுமைதாங்கிக்‌ கல்‌ (75-86) 

தமிழ்ச்‌ சுவை. வலம்புரி அண்ணாமலை. 

திருவள்ளுவரும்‌ கம்பரும்‌ (481-493) 

தமிழ்‌ பொழில்‌-தொகுதி 7; அர்‌. பி. அமிர்தலிங்கம்‌ பிள்ளை 
(முற்றுப்‌ பெறவில்லை) 

பழமொழியும்‌ கம்பராமாயணமும்‌ (1-9) 

தமிழ்ப்பொழில்‌; வ. பெருமாள்‌, 1974-75 

வள்ளுவரும்‌ கம்பரும்‌ (22-25) 

Alagappa College Magazine ( இருவள்ளுவர்‌ மலர்‌) 

வெ. ரெங்கராசன்‌ 1969 

An expleration of the orgin of Kambaramayanam 


- இ, Thirumeni Ph.D. Thesis Kerala University, 1975, 94-431 


80 


41 


Kamban (81—-86) 

Tamil literature vol IV, M. Ramaswamy 1962-1963 
Kamban and Jayankondan (183-143) 

Christian College Magazine; S$. Krishnaswamy Ajyangar 
Sep. 1902 

Kamban's Views on Mental Distress (537-540) 

நான்காவது கருத்தரங்கு மலர்‌; 07806 Alexander. 
Kambaramayanam Proposed authorised edition 
தமிழ்ப்பொழில்‌-தொகுதி 30; N. Kandasami, 1954-55 
Kamban’s treatment of Tirukkural 

1. S. Kamala, M. Litt. Thesis; Madras University 
224229 

Metre of Kambaramayanam 

K. V. Dakshayani, Ph.D, Thesis; Annamalai University 
1975 

Scenes from the Kambaramaynam (622-629) 

Chiristian College Megazine; A. Madhavah; May 1900 
Translations from the Sundarakandam of Kamban’s Tamil 
Ramayana (525) 

Christian College Magazine, Madras; 1869 


பொருளடக்க அகர வரிசை 


(எண்கள்‌--கட்டுரை வரிசை எண்கள்‌) 


(நா, 8--நால்‌ பொ. க, 1--பொருட்கட்டுரை, ஈர நாடகம்‌; 


க-கவிதை) 


அகலிகை 187 

அகலிகை கற்பிழந்தவளர? 184 

அகலிகை சாபவிமோசனம்‌. 182 

அங்கதன்‌ அருந்திறல்‌ 188 

அசோக வனம்‌ 287 

அடிமனம்‌ 329 

அண்ணல்‌ தன்‌ வண்ணம்‌ 206 

அயோத்தியரசு 438 

அயோச்‌ தியா காண்டத்தில்‌ 
அவலம்‌ 4:7 பொ. க 

அரக்கர்‌ தமிழரா? 630 

அரக்கனும்‌ அனுமனும்‌ 190 

அரச மாதவன்‌ 344 

அருந்தவத்தரசி 281 

அவல வீரர்கள்‌ 240 

அவன்‌ அமரன்‌ 169 நா 

அவன்‌ தம்பி 189 

அழகுத்‌ தெய்வம்‌ 210 

அழகு ராமன்‌ 227 

அழியா அழகு 373 நூ 

அழியா அழகுடையான்‌ 234 

அறந்தரு சந்தையோன்‌ 223 

அறம்‌ வளர்த்த சண்ணாளன்‌ 
236 

அறம்‌ வளர்த்த ஈம்பி 102 நா 

அனுமன்‌ - ஆய்வும்‌ வழிபாடும்‌ 
200 நா 

அனுமன்‌ தூதும்‌ ஆழியோன்‌ 
தூதும்‌ 565 

அனுமனது வீரப்‌ போர்‌ 194. 

அனுமனின்‌ கர்வ பங்கம்‌ 195 


அனுமனை அனுபவித்த ஆம்‌ 
வார்களும்‌ ஈம்‌ ப நாட்டாழ்‌ 
வாரும்‌ 199 நா 

ஆடவர்‌ 645௧ 

ஆண்மையும்‌ அருளும்‌ 405 

ஆரணிய காண்டம்‌ 8 நா 

ஆராய்ச்சியின்‌ ஆராய்ச்சி 479 

ஆலமர்‌ வித்தின்‌ அருங்குறள்‌ : 
688 

இந்திர சத்தும்‌ இலக்குவனும்‌: 


இந்திரஜித்தின்‌ வெந்திறல்‌ 202 

இக்திரஜித்து 203 

இயற்கை அரங்கு 430 

இரண்டு அமுத சுரபிகள்‌ 568 

இரண்டு காட்சிகள்‌ 490 

இரணியன்‌ 691 கா 

இரணியன்‌ காலப்‌ போக்கில்‌ 
588 

இரணியன்‌ வதைப்படலம்‌ 
450 

இராம காதை 121 நூ. 

இராம காதை - அயோத்தியா. 
83 நூ ்‌ 

இராம காதை - பால, 81 நூ. 

இராமகாை தயின்‌ திருப்பு 
முனைக்கு உதவும்‌ கொடிய 
பாத்திரங்களில்‌ தலையான 
வர்‌ யார்‌? 358 

இராம சேவையில்‌ ,தலைஙின்ற 
வர்‌ யார்‌? 339 i 


398 

இராமபீரான்‌ பெற்ற இரு 
பெரு வரங்கள்‌ 208 

இராமபிரானின்‌ கன்னிப்‌ போர்‌ 
22 

இராமன்‌ 209, 237 

இராமன்‌ திருமாலா? 233 

இராமன்‌ விடுத்த தூதன்‌ 197 

இராமனும்‌ சீதையும்‌ 599 

இராமனைக்‌ கண்டார்‌ யார்‌? 
235 

இராமாயணக்‌ கதைகள்‌ 1-4: 
107 - 110 நா 

இராமாயணத்தில்‌ ட தாண்டு 
350 : 

இராமாயணத்‌ தும்பைப்‌ போர்‌ 
748 

இராமாயண நுண்பொருள்‌ 
449 

இராமாயணப்‌ போர்க்களங்‌ 
கள்‌ 670 

இராமாயணம்‌ - பால 33 நூ 

இராமாயணமும்‌ கந்தபுராண 
மும்‌ 580 

இராமாயணமும்‌ தமிழ்‌ வழக்கு 
களும்‌ 569 

இராமாயண ரத்னாகரம்‌603 நர 

இராமாயண வசனச்‌ சுருக்கம்‌ 
123, நூ 

இராமாயண ஸாரம்‌ 100 நா 

இராமாவதார செய்யுட்‌ 
பாடாந்தரம்‌ 65 

இராமாவதார செய்யுட்‌ பாடாந்‌ 
தரமும்‌ அரும்பத விளக்க 
மும்‌ 71 

இராமவதாரத்தில்‌ பாவிகப்‌ 
பண்பு 411 

இராமாவதாரம்‌ 622 

இராமாவதாரவுரை 28 


இரர்வணன்‌ 238, 243 பொஃத, 


245, 249, 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


இராவணன்‌ மாட்சிபும்‌ வீழ்ச 
யும்‌ 242 தூ, 

இராவணனின்‌ தன்மானம்‌ 244 

இராவணேசுவரன்‌ 246 நா 

இரு பெருங்‌ கவிஞர்கள்‌ 575 

இருவரங்கள்‌ 685. 

இருளில்‌ ஓளி 386 

இலக்கிய இன்பம்‌ 502 நூ 

இலக்கியச்‌ சுவை-கம்‌. ரர்‌ 645 நர 

இலக்கியச்‌ சோலையில்‌ கம்பன்‌ 
கவிதையின்‌ மாண்பு 475 

இலக்கிய நாயகன்‌ இராமன்‌ 
212 

இலக்குமணன்‌ 251 

இலக்குவன்‌ சிரித்தான்‌ 653 

இலக்குவன்‌ சீற்றம்‌ 250 

இலங்கை நாட்டு இரு சகோ 
தீரர்கள்‌ 355 

இலங்கை மாதேவி 253 

இளங்கோ இராமன்‌ 220 

இளங்கோவடிகளும்‌ கம்பரும்‌ 
511 

இளைஞர்க்சான  கம்பராமா 
யணக்‌ கதை 120 நர, 

இன்‌ கவித்திரட்டு 471 

இன்ப உதை 512, 

உங்கள்‌ கம்பன்‌ 646 நூ 

உடன்‌ பிறவாத்‌ தம்பியறில்‌ 
உயர்ந்த தம்பி யார்‌? 360 

உண்மையிற்‌ பரதனே உத்தம 
சகோதரன்‌ 318 

உத்தம சகோதரன்‌ 211 

உயிர்நிலைப்‌ பாட்டு 523 

உயுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌ 
படலம்‌ 50 நூ, 

உருவெளிம்‌ தோற்றம்‌ 510 

உவமையின்‌ சிகரம்‌ 553 

ப்பது கோடிய கொடியன்‌ 
326“ 

எண்சுவைக்‌ கம்பன்‌ 419 ஐ: 


பெரருளடக்க அகர்‌ வரிசை 


ஒரு கம்ப சூத்திரம்‌ 462 

ஒரு குறளுக்குக்‌ கம்பர்‌ கண்ட 
உரை 559 

ஒரு சடையும்‌ இரிசடையம்‌ 316 

ஒரு பாட்டுடையான்‌ 280 

ஓட்டைச்‌ செவியர்‌ 556 

கடமை தவருச்‌ செம்மல்‌ 792௩ 

கண்ணாம்பூச்சி 513, 

கதிரவனும்‌ கம்பனும்‌ 493 

கதையுள்ச்‌ சிலகவிகள்‌ 501 

கம்பராமாயணத்தில்‌ தாயர்‌ 
மூவர்‌ 364 பொக 

கம்பச்சுவை 547 நூ 

கம்ப சத்திரம்‌ 472, 545 

கம்ப சித்திரம்‌-சும்தர. 754 

கம்ப நாடகக்‌ காட்சிகள்‌ 704 

கழ்பநாடகம்‌ 116 நர, 662 

கம்பநாடர்‌ 705 நூ 

கம்பநாடர்‌ காலம்‌ 176, 

கம்பகாடரும்‌ உடன்‌ பிறப்பு 
கோக்கத்துன்‌ லத்‌ 
388 

கம்பர்‌ 138, 140, 145, 149, 
151, 153, 154, 156, 166 நூ, 
167, 168, 427, 497, 622, 
633, 665 நூ 

கம்பர்‌ இயற்கைப்புனைவு 432 
பொ. ௧. 

கம்பர்‌ இராமாயணம்‌ பாடி 
அரங்கேற்றியது 144 

கம்பர்‌ உவமை நயம்‌ 550 

கம்பர்‌ என்ன சொன்னார்‌ 654 

கம்பர்‌ ஓர்‌. ஏழை 150 

கம்பர்‌ கண்ட அயோத்தி 426 

கம்பர்‌ கண்ட உலாவியல்‌ 469, 

கம்பர்‌ கண்ட கடவுள்நிலை 454 

கம்பர்‌ கண்ட கலையும்‌ பண்பும்‌ 
683 

கம்பர்‌ கண்ட கற்பரசியர்‌' மூவர்‌ 
365-பொ; ௧,” 


கம்பர்‌ கண்ட கனவு 669 

கம்பர்‌ கண்ட கோசலம்‌ 425 

கம்பர்‌ கண்ட தம்பியர்‌ 389 

கம்பர்‌ கண்ட வாலி 333 

கம்பர்‌ கண்ட வீரம்‌ 403 

கம்பர்‌ கதை 161 நா. 

கம்பர்‌ கவிக்கு வந்தவினை, 524 

கம்பர்‌ கவித்திறன்‌ 509 

கம்பர்‌ கவிதை 486 

கம்பர்‌ கவிதைக்‌ கோவை, 3 
78, 79 நா 

கம்பர்‌ சவிஈலம்‌ 541 

கம்பர்‌ கவியின்‌ செந்தமிழ்‌ 
இன்பம்‌ 625 

கம்பர்‌ கவியின்பம்‌ 566, 682 நா 

கம்பர்‌ கவியும்‌ கருத்தும்‌ 85 நா 

கம்பர்‌ கவியுள்ளம்‌ 530 

கம்பர்‌ கற்பும்‌ அகலிகை பொற்‌ 
பும்‌ 183 

கம்பர்‌ காட்டும்‌ 
கணவன்‌ 231 

கம்பர்‌ காட்டும்‌ இராமன்‌சகோ 
தரன்‌ 232 

கம்பர்‌ காட்டும்‌ உவமை நயம்‌ 
552 

கம்பர்‌ காட்டும்‌ சினம்‌ 377 பொ, 
ட 

கம்பர்‌ காட்டும்‌ பெண்கள்‌ 369 

கம்பர்‌ காட்டும்‌ பெண்ணோ 
வியம்‌ 293 நர 

கம்பர்‌ காட்டும்‌ மகளிர்‌ 371 

கம்பர்‌ காட்டும்‌ மதம்‌ 456 

சம்பர்‌ காலம்‌ 171, 172, 174, 
175, 177, 178, 179 போ. ௧., 
181 

கம்பர்‌ காவிய சாரம்‌ 92 நூ 

கம்பர்‌ காவியத்‌ தில்‌ ஓர்‌ ஓவியம்‌ 
320 

கம்பர்‌ காவியத்தில்‌ மந்‌ திரை 
பொ, ௧, 328 


இராமன்‌- 


480: 


கம்பர்‌ காவியம்‌ 636நா 
கட்டர்‌ குறித்த தமிழ்ப்பெருமை 


கம்பர்‌ சரித்திரத்தின்‌ ஒரு 
பகுதி, 179 நர, (43 

கம்பர்‌ சரித்திரம்‌ 137, 142நூ 

கம்பர்‌ தரும்‌ இராமன்‌ அருட்‌ 
செல்வம்‌ 226 நூ 

கம்பர்‌ தரும்‌ ராமாயணம்‌ 47 நூ 

கம்பர்‌ திரு௩ாள்‌ 147 

கம்பர்‌ நீதியம்‌ தலைவர்‌ 216 

கம்பர்‌ படைப்பில்‌ மாரீசன்‌ 330 

கம்பர்‌ மதம்‌ 452, 453, 455 

கம்பர்‌ முகந்த து 574 

கம்பர்‌ யார்‌? 628 நர, 641 நூ 

கம்பர்‌ வாக்கும்‌ நோக்கும்‌ 686 

கம்பர்‌ விருந்து 660 நூ 

கம்பர்‌-1000 91 நா 

கம்ப்ரச ஆராய்ச்சி 632 நூ 

கம்பரசம்‌ 655 நூ 

கம்பரது கருத்தமைதி 464 

கம்பராமாயண ஆராய்ச்சி 66 

கம்பராமாயண ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரை 695 

கம்பராமாயண இன்கவித்‌ 
திரட்டு-பால. 89 நூ, 

கம்பராமாயணக்‌ கதைகள்‌ 118 
மா. 

கம்பராமாயணக்‌ கருத்தோவி 
யம்‌ 396 நர 

கம்பராமாயண கருப்‌ பொருள்‌ 
42) 

கம்பராமாயணச்‌ சை தவின்‌ 
கண்டனத்‌ தொகுதி 481 நா 

கம்பராமாயணச்‌ சுருக்கம்‌. 
அயோத்தியா, 73நூ, 

கம்பராமாயணச்‌ சுருக்கம்‌-- 
ஆரணிய 74 நூ 

கம்பராமாயண சாரம்‌. 1-3, 76, 
7. 80 யா 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


கம்பராமாயண சாரம்‌-அயோத்‌ 


தியா. 86 நூ, 
கம்பராமாயண 


ஆரணிய. 87 நூ, 
கம்பராமாயண சாரம்‌ - சுந்‌.தர- 
88 நர, 
கம்பராமாயணத்தில்‌ 
வகைகள்‌ 689 பொ. க 
கம்பராமாயணத்தில்‌ இயற்கை 
428 பொ. ௧. 
கம்பராமாயணத்தில்‌ கும்பகரு 
ணன்‌ 264பொ.க 
கம்பராமாயணத்தில்‌ இருப்பு 
முனைகள்‌ 694 பொ.க 
கம்பராமாயணத்தில்‌ ஈகைச்‌ 
சுவை 414 
கம்பராமாயணத்தில்‌ படலப்‌ 
பிரிவு 747 
கம்பராமாயணத்தில்‌ பரதன்‌ 
323 பொக. 
கம்பராமாயணத்தில்‌ மகளிர்‌ 
378 பொ.ச 
கம்பராமாயணத்தில்‌ வள்ளு 
வர்‌ 561 
கம்பராமாயண த்தில்‌ வாலி 340 
பொ.க 3 
கம்பராமாயணத்தின்‌ பெருமை 
652 
கம்பராமாயணத்தின்‌ விகற்பம்‌ 
68 
கம்பராமாயணத்தைக்‌ கற்க 
முடியுமா? கற்க வேண்டுமா? 
667 
கம்பராமாயணத்‌ தொடக்கம்‌ 
பற்றிய ஓர்‌ ஆராய்ச்சி 749 
கம்பராமாயண நீதிச்‌ செய்யுட்‌ 
கள்‌ 624 
கம்பராமாயணம்‌ 31 நூ: 41 நர 
48 நூ; 52 நூ; 56 நா; 67, 69, 
75, 84 நூ; 97, 522, 690 - 


சாரம்‌ 


ஆடை 


பொருள்டக்க அகர வரின்ச்‌ 


கம்பராமாயணம்‌ “ அயோத்‌ 
தியா, 17, நூ; 19 நூ, 37நூ, 
59நா 713-717 பொ. க 
கம்பராமாயணம்‌ அருஞ்‌ சொல்‌ 
லகராத 619 நூ 
கம்பராமாயணம்‌ - ஆரணிய 13 
நா;18 நூ: 39 நூ: 7118 
722பொ.க 
கம்பராமாயணம்‌ (இராமவதா 
ரம்‌) 52 நூ, 56 நா, 
கம்பராமாயணம்‌ - கட்ெதா. 


20நூ. 84 நூ, 61நூ, 722 
7௦ பொ.க 

கம்பராமாயணம்‌ கிஷ்கிந்தா 34 
மா: 40 


கம்பராமாயண ம்சுந்தர, 
27 நா, கதா, 5 தூ 727 
11 பொ.க 
கம்பராமாயணம்‌ தனி வைண 
வக்‌ காப்பியமா? 459 பொ.க. 
கம்பராமாயணம்‌ (பால, 
அயோத்தியா) 53நர 
கம்பராமாயணம்‌ - பாலகாண்‌ 
டத்திற்கு உரைபாடம்‌ 6 நூ 
கம்பராமாயணம்‌-பால 16 நா 
23நா, 44, 58 நூ, 72 நூ; 
95 நா; 707-72 பொக 
கம்பராமாயணம்‌ - யுத்த. 64 
732-7358 பொ.க 
கம்பராமாயண முதற்‌ செய்‌ 
யுட்‌ சங்கோத்தர விருத்தி 
318நா 
கம்பராமாயண வசனம்‌ 104 
கா 105தா; 113 - 115தர, 
கா, 117 நூ, 1225, 
கம்பராமாயண விரிவரை 1, 2; 
111 தர, 112 நூ. 
கம்பராமாயண வினா விடை 
465 
கம்பரில்‌ பாலர்‌ கல்வி 221 
௧-26 


401 


கம்பரில்‌ வள்ளுவர்‌ 563 நா 

கம்பரின்‌ ஆசை 392 

கம்பரின்‌ உரையாடல்‌ 638 

கம்பரின்‌ ஒரு இவலை 483 

கம்பரின்‌ கடவுட்‌ கொள்கை 
460பொ.க . 

கம்பரின்‌ கலைவளம்‌ 494 

கம்பரின்‌ கவித்‌ திறமை 207 

கம்பரின்‌ சொல்லாட்டு 501 

கம்பரின்‌ நினைவாற்றல்‌ 500 

கம்பரின்‌ புறத்துறை மகளீர்‌ 
750 

கம்பருக்குக்‌ கதை கொடுத்தவர்‌ 
வான்மீகரா? 600 நா 

கம்பரும்‌ இளங்கோவும்‌ 572 

கம்பரும்‌ கச்சியப்பரும்‌ 581 

கம்பரும்‌ காந்தியமும்‌; ஆத்தா 
னக்‌ கவிஞர்‌ ஆராய்ச்சி 
சரியா? 634 

கம்பரும்‌ காப்பியச்‌ சுவையும்‌ 
415 

கம்பரும்‌ சங்க நூல்களும்‌ 557 

கம்பரும்‌ சகோதர வாஞ்சையும்‌ 
387 

கம்பரும்‌ சமய வளர்ச்சியும்‌ 
446 

கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 758 

கம்பரும்‌ தளசியும்‌ 607 

கம்பரும்‌ மெய்ப்பாட்டியலும்‌ 
420 நா 

கம்பரும்‌ வால்மீயெம்‌ 597நூ; 601 

கம்பவானில்‌ ஒரு தாரகை 313 

கம்பன்‌ 141, 152, 482௧, 492, 
050௧ 

கம்பன்‌ அரசியலறிஞர்‌ 440௧ 

கம்பன்‌ இயற்கை வருணனை 
கள்‌ 424 தூ 

கம்பன்‌ உவமைகள்‌ 355பொ.க, 

கம்பன்‌ உவமைச்‌ சிறப்பு 854 
பொ. 


கம்பன்‌ எழுத்தாணி தீட்டிய 
இடம்‌ 165 

கம்பன்‌ என்‌ பகைவன்‌ 65௧ 

கம்பன்‌ கட்டிய கலைக்கோவில்‌ 
521 

கம்பன்‌ கண்ட அமைச்சர்கள்‌ 
372 

கம்பன்‌ கண்ட அயோத்தி 376 
பொ.க. 

கம்பன்‌ கண்ட அரசியல்‌ 442 நூ 

கம்பன்‌ கண்ட அறநெறி 408 

கம்பன்‌ கண்ட அறம்‌ 407 

கம்பன்‌ கண்ட இராமன்‌ 743 நா 

கம்பன்‌ கண்ட இராமனில்‌ 
சிறப்பாயிருப்பது அவனது 
அழகா? அறிவாரி ஆற்றலா? 
225 

கம்பன்‌ கண்ட உயீரினங்கள்‌ 
435 பொ. ௧. 

சும்பன்‌ கண்ட கருணன்‌ 263 

கம்பன்‌ கண்ட கருந்தகைய 
குருகு 436 

கம்பன்‌ சண்ட கவி 473 

கம்பன்‌ கண்ட கவிக்குலம்‌ 383 
பொ... 

கம்பன்‌ கண்ட கவிதை 537 

கம்பன்‌ கண்ட கீனவு 443, 648, 
677௧ 

கம்பன்‌ கண்ட சமயக்‌ சருத்து 
4555 

கம்பன்‌ கண்ட சமூதாயம்‌ 744 

கம்பன்‌ சண்ட சீதை 294 பொ, 
க. 


கம்பன்‌ சண்ட செங்கனி வாய்ச்‌: 


சியர்‌ 534 
கம்பன்‌' கண்ட தமிழகம்‌ 432 
642 நூ 
கம்பன்‌ சண்டதோர்‌ காட்ட 468 
கம்பன்‌ சண்ட புலனடக்கம்‌ 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ ' 


கம்பன்‌ கண்ட மகளிர்‌ 380 

கம்பன்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ 
461 

கம்பன்‌ கதாபாத்திரங்கள்‌ 374 
தூ 

கம்பன்‌ கருத்தாழம்‌ 657 

கம்டன்‌ கலை அரசியர்‌ மூவர்‌ 
357நா 

கம்பன்‌ கலைக்கோயில்‌ 291 

கம்பன்‌ கலை தம்பியர்‌ இருவர்‌ 
356 நூ 

கம்பன்‌ கலைநாடும்‌ மன்னனும்‌ 
308 நூ 

கம்பன்‌ கலைஙிலை 368 நூ 

கம்பன்‌ கவிகளின்‌ தனிப்‌ 
பெருமை 507 

கம்பன்‌ கவிச்சுவையமைப்பு 
467 

கம்பன்‌ கவித்திறன்‌ 538 

கம்டன்‌ கவிதை 487 நர, 751 நா 

கம்பன்‌ கவிதை மலா 7065 

கம்பன்‌ கவிநயம்‌ 491, 496, 702 

கம்பன்‌ கவி௩லம்‌ 434 

கம்பன்‌ கவியமுகம்‌ 664 நூ 

கம்பன்‌ கவியரஙகில்‌ மலரமு 
தன்‌ .659 

கம்பன்‌ கவியும்‌ -காகுத்தன்‌ . 
கணையும்‌ 214 

கம்பன்‌ காட்டிய இராமன்‌: 218 

கம்பன்‌ காட்டும்‌ அவலம்‌ 416 

கம்பன்‌ காட்டும்‌ கண்கள்‌ 520 

கம்பன்காட்டும்‌ முகம்‌ 684 பொ.க. 

கம்பன்‌ காட்டும்‌ வாலி 338 

கம்பன்‌. காதல்‌ வர்ணனைகள்‌ 
393 நூ 

கம்பன்‌ காவிய அனுபவம்‌ 328 

கம்பன்‌ காவியசாரம்‌ - பால, 
90 தா 

கம்பன்‌ காவியத்தில்‌ உயிரினங்‌ 
கள்‌ 437நூ 


பொருள்டக்க அகர்‌ வரிசை 


கம்பன்‌ காவியத்தில்‌ காணும்‌ 
கருத்து 516 

கம்பன்‌ காவியநடை 498 

கம்பன்‌ காவிய ஈடையமைப்பு 
55 

கம்பன்‌ காவிய நயம்‌ 474 

கம்பன்‌ காவியம்‌ 639 நூ 

கம்பன்‌ காவிய மாண்பு 696 

கம்பன்‌ காவிய மாளிகை 519 

கம்பன்‌ குரல்‌ 155௪. 

கம்பன்‌ கெடுத்த காவியம்‌? 
63. நா 

கம்பன்‌ செய்த வம்பு 598 

கம்பன்‌ சொல்‌ ஈயம்‌ 517 

கம்பன்‌ நகைச்சுவை 413 

கம்பன்‌ நீதியம்‌ தலைவர்‌ 544 

கம்பன்‌ படைத்த பரதன்‌ 322 
பொ. க. 

கம்பன்‌ படைப்பில்‌ சைகேயி 
270 பொ, ௧. 

கம்பன்‌ பாத்திரப்‌ படைப்பில்‌ 
குகன்‌ 255 பொ. ௪, 

கம்பன்‌ புகழ்‌ 676 

கம்பன்‌ புளு கும்‌ வால்மீகி வாய்‌ 
மையும்‌ 595 

கம்பன்‌ பெற்ற தாரை 313 

கம்பன்‌ மணிமலர்‌ 739 நூ 

கம்பன்‌ மலர்‌ 663 நூ 

கம்பன்‌ மேடு 146 

கம்பன்‌ யாப்பு 698 

கம்பன்‌ வடித்த பண்புகள்‌ 410 

கம்பன்‌ வழஈ்கறிஞன்‌ 678 

கம்பன்‌ வேண்டாமா? 668 

கம்பன்‌ காப்பியத்தில்‌ மூன்று 
முடிச்சுகள்‌ 700 

கம்பனில்‌ குழந்தை 746 

கம்பனை த்‌ துய்க்கும்‌ மூறை 753 

கம்பனைப்போல்‌...? 508 

கர்ணனும்‌ "கும்பகர்ணனும்‌ 
383, 584, 586, 


405 


கல்வியிற்‌ பெரியவர்‌ கம்பர்‌ 
493நா 

கவி இன்பம்‌ 499 நர 

கவி உலூல்‌ கம்பன்‌ இடம்‌ 618 

கவிகளும்‌ இராமாவதாரமும்‌ 
609 

கவிச்‌ சக்கரவர்த்து 158 நா, 

கவிச்‌ சக்கரவர்த்திக்‌ கம்பன்‌ 
637 

கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பர்‌ 160 
நா. 

கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பர்‌ வர 
லாறு 157நா 

கவிதா தீபம்‌ 477 

கவிதைத்திறன்‌ 588 

கவிதைப்பட்டறை 542 

கவியரங்கில்‌ கம்பன்‌ 740௧ 

கவியாராய்ச்சு 485 

சவியினைத்‌ திருத்தினான்‌ 
கம்பன்‌, கம்பன்‌ புகழினைத்‌ 
திருத்தினான்‌ அனுமன்‌ 192 

கற்பில்‌ சிறந்தவள்‌ கண்ண 
கியா? சதையா? 569 

கற்பின்‌ கனலி 290 நர 

கற்பின்‌ கொழுத்து 259 

கற்புத்‌ தெய்வம்‌ 286 

கன்னனும்‌ கும்‌ கர்ணனும்‌ 582 

கன்னிப்போர்‌ 205 ர்‌ 

காதலும்‌ கடமையும்‌ 299 

காந்தியடிகளும்‌ கம்ப நாட்‌ 
டாழ்வாரும்‌ 660 நா 

காப்பிய உலகில்‌ கம்பன்‌ 671 

காப்பியக்‌ கவிஞன்‌ கம்பன்‌ 503 

காப்பியத்தில்‌ தத்துவ தெறல்‌ 
451 

காப்பியப்‌ படைப்பில்‌ கம்பரும்‌ 
தேவரும்‌ 577 பொ.க 

காப்பியமும்‌ செக்கெறியும்‌ 412 

காலமும்‌ கோலமும்‌ .217 

காவிய அரங்லெ 370 நூ 


40+ 


காவிய சுவையும்‌ கவீயரளம்‌ 
418 
காவீயநாயகன்‌ 229 
காளத்திவேடனும்‌ கங்கை 
வேடனும்‌ 578 
குகன்‌ 256 பொ. ௧.257 பொ. 
க, 
கும்பகர்ணன்‌ 258 
கும்பகர்ணன்‌ வதைப்படலம்‌ 
49, 51, நூ, 
கும்பகர்ணன து வீரப்போர்‌ 259 
கும்பகன்னன்‌ 260 
கூனியின்‌ பாத்திரப்படைப்பு 
327 
கேகயர்‌ கோமகள்‌ இழைத்த 
கைதவம்‌ 266 
கேள்விச்‌ செல்வன்‌ 331 
* கைகேயி 267, 272 பொ, ௧. 
கைகேயி உள்ளம்‌ 268 
கோச்லதேசம்‌ 429 
கோசலை உள்ளம்‌ 274 
கோசலை நாட்டு வள்ளல்‌ 124 
ணா. 
- சடாயுவின்‌ வீரட்போர்‌ 277 
சடையப்பவள்ள லும்‌ கம்பரும்‌ 
148 நூ 
சடையன்‌ புகழ்‌ மாலை 279 
சானகி 285 
சித்திர இராமாயணம்‌ 82 
சிந்தை தூயாள்‌ 300 
சிந்தையாலும்‌ தொடேன்‌ 394 
சிறியன சந்தியாதான்‌ 332 நா 
சிஷ்றக்கிளியும்‌ மடமானும்‌ 470 
சதா கல்யாணம்‌ 94 நூ 
சிதை 288, 292 நா, 
சீதை கணவனுடன்‌ கான்புக 
வேண்டுதல்‌ 284 
தை கற்பு 602 
சுந்தர காண்டம்‌*சடல்‌ தாவுப்‌ 
படலம்‌.70 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


சுந்தர காண்டம்‌ 444 

சுற்றுலாவில்‌ சுழன்றவை 163 

சூர்ப்பணகையின்‌ சூழ்ச்சி 301 

சூர்ப்பணகையின்‌ சூழ்ச்சித்‌ 
இறன்‌ 302 

சூர்ப்பணகையின்‌ மகன்‌ 629 

செய்க்ன்.றியறிசலும்‌ கம்ப 
ரும்‌ 398 

செய்யுள்‌ இன்பம்‌ 476 

செவிச்‌ சுவையும்‌ கவிச்‌ சுவை 
யும்‌ 543 

சேக்கிழாரும்‌ கம்பரும்‌ 579 

சொல்‌ மாண்புடைய அன்னை 
297 

சொல்லின்‌ செல்வன்‌ 352 கா 

சொல்லினால்‌ சொல்‌ கற்றிலம்‌ 
யாம்‌ 756 

சோகத்தின்‌ விளிம்பில்‌ கம்பன்‌ 
164 

தசரத இராச்யெமும்‌ இராம 
இராச்சியமும்‌ 441 

தசரதர்‌ மரணம்‌ 304 

தசரதன்‌ குறையும்‌ கைகேயி 
நிறையும்‌ 348 நூ 

தசரதன்‌ மந்திராலோசனை 306 

தம்பீயரிற்‌ சிறந்தவன்‌ யார்‌? 
361 


தமிழில்வழங்கும்‌ இராமர்‌ 
யணக்‌ கதைகள்‌ 703 
லு வளர்ந்த இராமகாதை 
28 
தர்மம்‌ காத்த தாரை 311 
தருமத்‌ தாய்‌ 273 
தவம்‌ செய்த தவமாம்‌ தையல்‌ 
296 
தவமும்‌ புகழ்‌ 201 
தது தலை பின்‌ றவர்‌ யார்‌? 
62. 
தாயினு மினியள்‌ 315 
தாரை 309, 310 


பொருளடக்க அகர வரிசை 


திரிசடை அரக்கர்‌ குல மங்‌ 
சையா? 314 

திருத்தக்க தேவரும்‌ கம்ப காட 
ரும்‌ 576 


திருத்தக்க தேவரும்‌ கம்பரும்‌ 
573 

திருவள்ளூவர்‌ வழியில்‌ கம்பர்‌ 
565 


இருவள்ளுவரும்‌ கம்பரும்‌ 558 
திருவள்ளுவரும்‌ கம்பரும்‌ 
கருதும்‌ ஈன்‌ மக்களின்‌ 
வாழ்க்கை வழித்‌ துறை 564 
இருவள்ளுவரும்‌ கம்பனும்‌ 562 
திறங்கொள்‌ கோசலை 275 
பொ. ௧. 
தெய்வக்‌ கற்பினள்‌ கைகேயி 
271 நூ 
தெய்வமாக்‌ கவி 532 
தென்னை எழுப்பிய நினைவு 514 
தேரையின்‌ தாலாட்டு 431 
கஞ்சினும்‌ கொடிய நாட்டம்‌ 
315 
காடன்ப நாடா வளத்தன 
421 ்‌ 
நாரணன்‌ விளையாட்டு 640 நா 
நிகும்பலை 675 நா 
நிதி வழியும்‌ விது வழியும்‌ 505 
நிமிர்ந்து நின்றான்‌ 198 
நீல மாலை 317 
நுணங்கிய கேள்வியும்‌ வணங்‌ 
கிய வாயும்‌ 159 
நெஞ்சில்‌ நெருஞ்சி 265 நூ 
படையெழுச்சிப்‌ பத்து 658௧ 
பண்புயர்‌ தம்பி பரதனா? 
இலக்குவனா? 353 
பரதன்‌ 319, 320 கா 
பர.தனா? குகனா? 339 
பழியின்‌ பரிசு 230 
பறித்த மலர்கள்‌ 526 
பாசத்‌ திரை 447 


லி 


பாசனும்‌ கம்பனும்‌ 611 

பாரதியைக்‌ கவர்ந்த கம்பன்‌ 
697 

பால காண்டம்‌ 35நர, 57நூ 

பால காண்டம்‌ மூலம்‌ 2 நர 

பாளையங்கோட்டை ஸ்ரீமத்‌ 
கம்ப ராமாயண ஆராய்ச்சித்‌ 
கூட்டம்‌ நினைவுமலர்‌ 627 நூ 

பிரகலாதன்‌ சரித்திரம்‌ என்றெ 
நரசிங்க விஜையம்‌ 1 நூ 

பிராட்டியார்‌ 283 

பிரிவாற்றாமை 305 

பிள்ளைப்பாசம்‌ 307 

பின்னூல்களில்‌ இல்வாழ்க்கை 
752 

புகழுக்கு உயிர்‌ கொடுத்தோன்‌ 
278 

புகழுடம்பு பெற்ற புனிதன்‌ 
276 


புதிய இலங்கையில்‌ பழைய 
வீரர்கள்‌ 404 . 

புறங்கொடாப்‌ போர்வீரன்‌ 247 

புனல்நாடு ஈன்ற பாவலன்‌ 162 

பெண்மை நலமும்‌ புலமை யற 
மும்‌ 186 

மகுடாபிஷேகம்‌ 666 

மண்டோதரி 324 

மந்தரை சூழ்ச்சி 328 நூ 

மந்தரையும்‌ அந்தோனியும்‌ 612 

மருதக்தின்‌ மாண்பு 506 

மலரும்‌ மணமும்‌ 489 

மன்னர்‌ மன்னன்‌ 239 நா. 

மன்னவன்‌ கட்டளை 269 

மனமாற்றம்‌ 354 

மாபெருந்‌ தியாகம்‌ 261 

மாயமான்‌ 594 

மாருதி யிலங்கையை எரித்த 
பின்னர்‌ வருக்துதல்‌ 191 


"மாலை வருணனை 570 பொ. ௧. 


மா(ன) வீரன்‌ 262 


406 


மானிடம்‌ வென்றதம்மா 458 

மானுடம்‌ வென்றது 661 

முதற்போர்‌ 647 

மூறுவலித்தது ஏன்‌ 224 

மூரியதேர்‌ வலான்‌ 298 

மெய்கொள்‌ கம்பரும்‌ பொய்‌ 
தீர்‌ புலவரும்‌ 590 

வஞ்சமகள்‌ 303 நா 

வம்‌ கெதிரே தொழுதானை 
என்ற பாட்டின்‌ பழைய 
உரையும்‌ புதியஉரையும்‌ 478 

வந்தெதிரே வணங்கினான்‌ என்‌ 
னும்‌ கம்பராமாயணப்பாட்‌ 
டின்‌ உரை 480 

வள்ளுவரும்‌ கம்பரும்‌ 566 நூ 

வள்ளுவனும்‌ கம்பனும்‌ 567 

வால்மீகரும்‌ கம்பரும்‌ 593 

வாலி 342 நூ 

வாலி ஒறுக்கப்பட்ட முறை 
சரியா? 335, 336 

வாலி மோஷம்‌ 445 

வாலிவதம்‌ சரியா? 343 நூ 

வாலிவதை 334, 339 நூ. 341 

வாலிவதைப்படலம்‌ பாடல்கள்‌ 
ஒப்பாய்வு 745 

வாசுவாதம்‌ 337 

வான்மீகரும்‌ கம்பரும்‌ 592 

விட்டிலன்‌ உலகையஞ்சி 679 

விதியா? அறமா? 215 

விதியின்‌ பிழை 213 

விபீஷண சரணாகதி விசேஷங்‌ 
கள்‌ 345 

விபீஷணன்‌ 347 நூ 

வில்லி 222 

வில்லின்‌ செல்வன்‌ 204 

வில்லும்‌ விதியும்‌ 252 

வீடணன்‌ 346-நா 

வீணைக்‌ கொடியேன்‌ 248 

வீணைக்‌ கொடியோன்‌ வீரத்‌ 
தம்பியர்‌ 349 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


வீரமாககர்‌ 367 நா 

ஜீவகவி இயற்றிய கவியரசர்‌ 
390 

ஸ்ரீ ஆஞ்சநேயர்‌ 196 

ஸ்ரீ கம்பர்‌ 527 - 

ஹீ கம்பராமாயணம்‌ (32) நா, 
(38) நா 

ஸ்ரீ கம்ப ராமாயணம்‌ வசனம்‌ 
106 நர 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயண அகராதி 
620 நூ 

ஸ்ரீமத்‌ கம்பரரமாயண அருங்‌ 
கவி வீளக்கம்‌ 96 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயண கருப்‌ 
பொருள்‌ 93 நா 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ (45) 


ஷா 

ஸ்ரீமத்‌ கம்ப ராமாயணம்‌ - 
அயோத்தியா. 2! நூ; 25நர; 
29 தா; 46 தூ; 60நா 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - ஆர 
ணிய. 3 நூ; 14 நூ: 22 தர 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ 
உயுத்த,30 நூ 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - இட்‌ 
இத்தா. 7 நூ; 62 நர 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌ - ஷ்‌ 
இந்தா 11 நூ; 26 நூ 

ஹீமத்‌ கம்பராமாயணம்‌ - சத்‌ 
தீர. 3 நா; 12 தூ; 15 நர; 
36 நா 

ஸ்ரீமத்‌ சம்பராமாயணம்‌-பரல. 
4 தா; 10 நா; 43 தா 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயணம்‌-யு த்த. 
9 தூ; 64 

ஸ்ரீமத்‌ கம்பராமாயண வசனம்‌ 
98 நா; 99 நா; 101 தூர; 103 
தா; 106 நூ 

ஸ்ரீ ராம கதா சாகரம்‌ 119 நூ 

ஸ்ரீராம தூதன்‌ 193 நா 


பொருளடக்க அகர வரிசை 


ஸ்ரீ ராமர்‌ தியாகம்‌ 631 கா 

ஸ்ரீ ராமாயண பாலகாண்டம்‌ 
24 நூ 

A comparative study of Kam- 
baramayanam and Tulasi- 
ramayanam 606B 

A critical study of woman 
characters in Kambarama- 
yanam 382T 

A grammatical study of Kam 
baramayanam 699T 

A note on R. K. Narayan’s 
translation of Kambarama- 
yanam 742 

A plea for fixing the age of 
Kamban 173 

A study of minor characters 
in Kambaramayanam 375T 

Bharathan in Kambaramaya.- 
nam 321T 

Date of Kambar 170 

Essays on Kamban 701B 

Female characters in Kamba- 
ramayanam 385T 

Kamban 134B, 511, 533 

Kamban and his art 463B 

Kamban and his epic 759 

Kamban and Milton 615T 

Kamban and the great para- 
dox 656 

Kamban's command of langu- 
age 536 

Kamban’s Modernism 644 

Kamban’s Philosophy 448 

Kamban’s Ramavaiaram 673 

Kambaramayana a literary 
appreciation, 531 

Kambaramayana a study 6818 


407 


Kambaramayana m 132B, 
134 

Kambaramayanam — Bala. 
(Malayalam) 125B 

Kambaramayanam (Hiranya 
Vadai Padalam or the slay- 
ing of Hiranya) 131B 

Kambaramayanam in Sanskrit 
126B 

Kambaramayanam (potrayals 
and Hiranya Vadai Pada= 
lam) 363B 

Kambaramayanam.Seeta kal- 
yanam 133B 

Kambaramayanam (Transla- 
tion in Malayalam) 136 

Kambaramayanam (Vol, T, II, 
11) 127B, 12%, 130B 

Kambar and Tulasi or Pre. 
matrimonial love of Rama 


and Sita in Ramayana 
604 
Kampanology 621 


‘Modesty in Kambar 401 


Mothers treated by Kambar 
379 


Political ideas in Kambara. 
mayanam 439T 


Social Philosophy of Kamban 
760 

Some characteristics of Kam. 
ban’s genius and art 548 . 


Some Similes from Kambar 
551 


The emperor of Poesy 349 


The Exordiums of Kambara. 
mayanam and Milton's Pa- 


radise Lost a study 616 


408 கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


The first tragedy in Kamban The Ramayana as Told by 
596 Kamban 129B 1 


The problem of the life and The Ramayana in Telugu and 


their of b Tamil 608B 
Be of aman 180 The tragedy of Akalya 185 
The Ramayana 135B Unique contribution of Kam- 


The Ramayana and its Influ- bar and Tulasidas 605B 
ence in the literature, Dra- V. V. S. Aiyar’s approach to 


ma and Art sof south and கோற்கற 643 
south east Asia 674 Wives treated by Kambar 381 


ஆசிரியர்‌ அகர வரிசை 


(எண்கள்‌--கட்டுரை வரிசை எண்கள்‌) 


அசலாம்பிகை அம்மையார்‌ 283, 
483 
அண்ணங்கார சார்யர்‌ 345 
அண்ணாதுரை சி. என்‌ 655 
அப்துல்‌ காதர்‌ கே, 146 
அப்துல்‌ ரகுமான்‌ 706 
அப்புஸ்வாமி ஐயர்‌ பெ. ௩ர, 
609, 610, 629, 664, 701, 
751 
அமிர்தலிங்கம்‌ எஸ்‌. 733 
அமிர்தலிங்கன்‌ பூ. 659 
அர்சுனன்‌. ஏ. 738 
அரங்கசீனிவாசன்‌ 706 
அரசுமணி 162, 163, 164, 526 
அருணன்‌. ௪. 714 
அருணாசலம்‌. ப. 346 
அருணாசலம்‌, மு. 306, 663, 
751 
அருள்சாமி, ஏ. 715 
அழகப்பன்‌, பொன்‌ 730 
அழகிரிசாமி, கு. 156, 158, 303 
அறிவொளி, ௮. 265 
அன்னசெல்வம்‌, ௮, 684 
அன்னிதாமக 698 
அனந்தராமையங்கார்‌, கே. 325 
அனந்தராமையங்கார்‌ 528 
ஆச்சார்யார்‌, பி. ஸ்ரீ. 82, 562, 
663, 701, 754 
ஆத்மானந்தம்‌, ஓ. கே. 460 
ஆதித்தர்‌, ௮. கு. 91, 646, 702 
அலாலசுந்தரன்‌, பூ. 250, 289, 
320 
ஆறுமுகம்‌, நா. 341 


ஆறுமுக முதலியார்‌, ௪. 388, 
389 
இந்திரா, ஏ. ஆர்‌. 375, 701 


்‌ இரத்தின தேடிகர்‌, மூ. 154: 


இரத்தினம்‌, கா. பொ. 369 

இரத்தினம்‌ செட்டியார்‌, முரு. 
பழ. 343 

இரத்தினா ஈவரத்‌ இனம்‌ 564, 


இராகவையங்கார்‌, மு. 208, 
487, 589, 663, 751 
இராகவையங்கார்‌, ரா. 138, 


174, 573, 622, 623 
இராசகோபாலாச்சாரியர்‌, ௪. 
129, 701 
இராசகோபாலபிள்ளை, 98 
இராசகோபாலன்‌, இரா. 451 
இராசமாணிக்கம்‌, வி. 218 
இராசமாணிக்கனார்‌, மா. 152, 
177, 579. 582, 641, 664, 752 
இராசவேனு, கு. 540 
இராசாமணி அம்மையார்‌, ஆர்‌. 
292 
இராசேந்திரன்‌, சே. 724 
இராசேந்திரன்‌, 215, 506 
இராதாகிருஷ்ணபிள்ளை, எம்‌. 
371, 403, 664 
இராதாகிருஷ்ணன்‌, இரா. 473 
இராதாகிருஷ்ணன்‌. என்‌. 742 
இராமகிருஷ்ணன்‌, ஆர்‌. 728 
இராமகிருஷ்ணன்‌, எஸ்‌. 290, 
332, 442, 613, 615 
இராமூருஷ்ணையங்கார்‌, இரு 
மலை நல்லான்‌ 290, 685, 


410 


இராமசந்திர ஐயர்‌, டி. எஸ்‌. 
182, 191, 284, 304, 594 
இராமசாமி, நா. இ. 124 
இராமசாமி, கா. 335 
இராமசாமி, எம்‌. 511, 701 
இராமசாமி ஜயர்‌, 9. பி. 701 
இராமசாமிப்பிள்ளை, ஆ. 697 
இராமசாமிப்‌ புலவர்‌, ௪. ௮. 
104, 105 
இராமசப்பிரமணிய 
425° 
இராமசுப்பு 366 
இராமகாதபிள்னை, த. 220, 334 
336 ்‌ 
இராமநாதன்‌ 223 
இராமகாதன்‌ செட்டியார்‌ 
லெப. கத. 509, 664 
இராமலிங்கம்‌, பி. 720 
இராமலிங்கம்‌ பிள்ளை, வெ. 
, 902, 567, 597, 660, 663, 739 
இராமன்‌, ம, 541 
இராமாநஜன்‌, இருமலை. 454, 
550 


நாவலர்‌ 


இராமா நுஜாச்சாரியார்‌.412 

இராமானுசன்‌, தி. 494 

இராஜ அரிய ரத்தினம்‌ 646 

இராஜரத்தினம்‌ 646 

இராஜ வன்னியன்‌, இ. 728 

இராஜ செட்டி யார்‌, ௪. 647 

இராஜேசுவரி, ஈ. த. 185, 596, 
663 

இளங்கோவன்‌, பி. ௭. 719 

இளவரசி, வி. 718 

இன்னாசி, சூ. 612 

இஸ்மாயில்‌, மு.ழூ. 704, 739, 
743 

உஷாராணி 243 

ஊரப்பன்‌ பெ, கு. 496 

ஏதிராஜாலு நாயுடு, ஜி. 446 

ஐசக்‌, .ஆ. 353. 


கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 


ஜயர்‌, பி. எஸ்‌. வி. 701 

கண்ணப்ப முதலியார்‌, பாலூர்‌ 
214, 512-215, 579 

கண்ணபீிரானார்‌, எம்‌. ௪, 217, 
516 

கணபதி பிள்ளை, மூ, 524 

கணபதி பிள்ளை ௪. 221, 598 

கணபதி முதலியார்‌, ௪. 498 

கணபதி ராமன்‌, ௪. 686 

சணேசன்‌, சா, 664, 739 

கணேசையர்‌. 9. 65, 71, 558 

கதிரேசச்‌ செட்டியார்‌ மு. 484, 
611, 663 

கந்தசாமி சோ. ந, 450, 696 

கந்தசாமி, நீ, 495 

கந்தசாமிக்‌ கவிராயர்‌. மு. றா, 
121 

கந்தசரமிபிள்ளை, நீ 646 

கந்தசாமிப்‌ புலவர்‌ மீ. 260, 

கந்தையா. ஆ. 488-491 

கபிலன்‌, வே. 508 

கம்பராமன்‌ 706 

கமலையா. க. இ. 234, 235, 
296 

கருத்திருமன்‌ பி. ஜி. 85 

கருப்பசரமி கவிராஜ கே. 465 

கலைமணி எம்‌. 264 

கனகசவுந்தரி இளந்திரையன்‌ 
261 


கனகராஜய்யா நா. 761 
கனி. ரா. பா. மு. 663 
காமாட்சி குமாரசுவாமி 247 
கிருட்டிணவேணி ௧. 249 
கிருஷ்ணசாமி நாயுடு ௮. (34 
கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ க, 
வெ. ரா. 706 
கிருஷ்ணமாசாரியர்‌ பி. ஆர்‌. 64 
கிருஷ்ணசுவாமி முதலியார்‌ 
487, 739 . 
கிருஷ்ணவேணி, எஸ்‌. 184, 314. 


ஆசிரியர்‌ அகர வரிசை 


இருஷ்ணவேணி, கே. 295 
இரேசு அலெக்சாந்தர்‌, 
700 
குமாரசாமி 216 
குமாரசாமிப்‌ புலவர்‌ 149 
குமாரவேலு ஆர்‌. 321 
குருசாமி ம. ரா. போ. £91 
குன்றக்குடி அடிகளார்‌ 599, 
668 
கேசவன்‌ மு, ௪, 312 
கோதண்டபாணி. கு. 420 
கோபால்‌. என்‌. 760 
கோபாலகிருஷ்ண நாயுடு, 199 
கோபாலூருஷ்ணமாச்சாரியர்‌ 
751 
கோபால சுந்தரம்‌. என்‌. 701 
கோவிந்தசாமி. மு. 171 
கோவிந்தசாமி. மு. 178 
கோவிந்தராஜையங்கார்‌ மோ. 
_வே 601 
கோவிந்தன்‌ குட்டி, கே. 699 
கோவைக்கிழார்‌ 150, 663 
சங்கர்‌ 646 
சங்கர்‌ ராஜு நாயுடு 604, 605, 
606, 701 
சங்கரபாண்டியன்பிள்ளை எஸ்‌ 
377 
சண்முகசுந்தரம்‌ என்‌. 288 
சண்முக சுந்தரம்‌ ல. 203, 238, 
317, 404, 501 
சண்முகம்‌, ஏ, 428 
சண்முகம்‌ பிள்ளை, மு, 664 
சண்முக முதலியார்‌, வி. 131, 
132, 363 
சண்முகவேல்‌, இரா. 569 
சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌, தி. 
வை. 172 
சதாசிவம்‌ மு. 226, 293 
சதாசிவம்‌ பிள்ளை 137 
சந்திரசேகரன்‌, இ. 646 


382, 


411 


சந்திரசேகரன்‌, ௩. 69 

சர்மா சி. ஆர்‌. 608 

சரவணப்‌ பிள்ளை, சாமி 592 

சரோஜினிதேவி, 236 

சாந்த மூர்த்தி 396 : 

சாந்தா ஆப்தே, ௩. 330 

சாம்பசிவன்‌, மு. 504 

சாமி, பி. எல்‌. 436, 437 

சாரங்கபாணி, இரா. 427 

சாலை இளந்திரையன்‌ 261 

சங்கார வடிவேலன்‌, அர 706 

சிங்காரவேலு, எஸ்‌. 674 

சித்தலிங்கப்பா, டி. வி. 687 

சித்பவானந்தர்‌ 102 

சிதம்பர முதலியார்‌, டி. கே. 
268, 274, 475, 487, 628, 662, 
683, 739 

சிதம்பரனார்‌, சாமி, 84, 390, 
642 

சிவகாம சுந்தரி ௬. 409, 690 

சிவகாமி, ௪. 200 

சிவகுமாரன்‌, ௪. 646 க 

சிவசுப்பிரமணியன்‌. நா. 347, 
588 

சிவஞானம்‌ ம. பொ. 422, 572, 
652 

சிவபாத சுந்தரம்‌, நா. 387 

சிவலிங்கனார்‌, ௮. 213 

சிவானந்த வல்லியம்மையார்‌, 
ஆர்‌ 240 

சின்னசாமி, தே. ப, 510 

சின்னதம்பி, இரா. 392 

சின்னதம்பியா பிள்ளை, வி. 627 

சின்னராசு, நா. 378 

சிரிவாசராகவன்‌, அ. 169, 329, 
370, 386, 542, 656, 675, 701 

சீனிவாசன்‌, எம்‌, 701 

சீனிவாசன்‌, ரா. 352 

சீனிவாசன்‌, ஆர்‌. 153 

சீனிவாசன்‌, வி. 418 


412 


சினிவாசன்‌, வி. ஆர்‌. 710 
சுசீலா மாரியப்பன்‌ 187 
சுடலைக்‌ கண்ணு, ௮. 383 
சுத்தானந்த பாரதியார்‌ 133, 
193, 474, 482, 547, 631, 646, 
663 
சுந்தரகுமரன்‌ 544 
சுந்தரம்‌, மா. 664 
சுந்தரம்‌ சொ. சொ. மீ 706 
சுந்தரமூர்த்இ, ஏ. 709 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌, பொ. 
252, 273, 447 
சுந்தரனார்‌, சா. 563 
சுந்தராஜன்‌, ௮. சே. 78, 79, 
619, 620 
சுந்தரேசவாண்டையார்‌, வை. 
507. 
சுப்பிரமணிய அய்யர்‌, ஏ. வி. 
493, 533, 701, 739, 751 
சுப்பிரமணிய ஐயர்‌ வ. வெ. 
487, 643, 631, 695, 701, 739 
சப்பிரமணியசர்மா கெரா. 142 
சுப்பிரமணிய பிள்ளை, ஜி. 237, 
249, 646, 652, 680 
சுப்பிரமணிய பிள்ளை, கோ. 
349, 499, 517 
சுப்பிரமணிய பிள்ளை, கே. 
எஸ்‌. 538 ட்‌ 
சுப்பிரமணியம்‌ ஜி. 331 
சுப்பிரமணியம்‌, ௨. 577 
சும்பிரமணியம்‌, மா. ச. 269 
சுப்பிரமணியம்‌, ரா. 664 
சுப்பிரமணிய முதலியார்‌. வெ. 


ப. 76, 77, 50, 86. 89, 471, 


478, 664, 739 
சுப்பிரமணியன்‌, ௪. வே. 159, 
222, 278, 337, 351, 520, 537, 
552 க்‌ 
சுப்புரெட்டியார்‌ நா. 430, 431, 
461, 536 


கம்பன்‌ அய்வடங்கல்‌ 


செட்டியார்‌ வி. ஆர்‌. எம்‌. 477 
486, 617 

செந்துறை முத்து 219, 241, 
393, 424 

செபரத்‌ இனம்‌ ஆ. 350 

செயராமன்‌ ரா. 747 

செல்லம்‌ மோ. ஸ்ரீ 663 

செல்வக்‌ கேசவராய முதலி 
யார்‌ இ. 462, 705 

செல்வ கணபட, எஸ்‌, 708 

சேது இரா. 741 

சே.துபிள்ளை, ரா. பி. 189, 190, 
204, 279, 309, 367, 487, 561, 
575, 578, 581, 583, 630, 633° 
656, 663, 751 

சேஷாசலம்‌, தி. என்‌. 75 

சேஷையங்கார்‌ 444 

சொக்கலிங்கம்‌ தே. 748, 750 

சொக்கலிங்கம்‌ ராய. 282, 414, 
756 

சோமசுந்தர தேசிகர்‌ 170 

சோமசுந்தர பாரதியார்‌ 186, 
348, 479 

சோமசுந்தரம்‌ பிள்ளை 480 

சோம சுந்தர மணியகாரர்‌ 481 

சோம சுந்தர வல்லி ஆர்‌. எம்‌. 
555 

சோம சுந்தரன்‌ அரு. 408 

சோமையாஜுலு 664 

செளந்திரா கைலாசம்‌ 646 

ஞானசம்பந்தன்‌ ௮. ௪. 224, 
242, 2:0, 298, 299, 308, 356, 
357, 406, 407, 664, 678, 679, 
739 - 

ஞானமூர்த்தி தா. ஏ. 244, 245 

ஞானாம்பாள்‌, கே. 66% 

தங்கம்மா அப்பாக்குட்டி 693 

தங்கமணி, என்‌. 736 

தங்கமணி, வை. 745 

தண்டபாணி தேசிகர்‌, ௪. 566 


ஆசிரியர்‌ அகர்‌ வரிசை 


தண்டாயுதம்‌ இரா. 607 

தமிழ்முடி 262 

தமிழ்விரகன்‌ 429 

தமிழண்ணல்‌ 706 

தனக்கோடி கா. ஓ, 411 

தனுக்கோடி 539 

தாட்சியாயினி கே. வி. 439, 536 

தாமரைக்கண்ணி அம்மையார்‌ 
559 

தாமோதரன்‌, கு. 565 

தாயம்மாள்‌ அறவாணன்‌ 746 

இம்மப்ப ஐயர்‌, ரா. 590 

தியாகராஜன்‌, ப. நா. 229 

தியாகராஜன்‌ வி. 1(9 

இருகூட சுந்தரம்‌ 568, 646, 7:3 

இருச்‌சிற்றம்பல தேசிகர்‌ 101, 
103 

திருஞானசம்பந்தன்‌ 737 

இருகாவுக்கரசு, ௧. த. 648 

இருகாவு?கரசு முதலியார்‌, 
மணி 145, 472, 545 

இநுமால்‌ இக்இரசிங்‌ ௮, 570 

திருமாலன்பன்‌ (கோவிந்த 
ரெட்டி) 677 
ருமுருக கிருபானந்த வாரி 
யார்‌ 111, 112 

திருமேனி கு. 233, 342, 571, 
600, 7-9 

தில்லைநாதன்‌ ரி, 338 

துரைசாமி தெ, 116 

துரைசாமி மூப்பனார்‌ 97 

தேசிக விகாயகம்‌ பிள்ளை ௪. 
637, 646, 663, 739, 751 

கேசிகன்‌. சித்தன்‌ ௧. 706 

தேசிகன்‌. ரா. ஸ்ரீ 335, 487, 
646, 664, 669, 701, 751 

தேவநாயகம்‌ ஜி. 713 

ஈச்சுமுறி 635 

நம்மாழ்வார்‌ 716 . 

ஈயினார்‌ முகம்மது கே, 664 


413 


நரஸிம்மய்யா வெ. 465 

நல்லதம்பி 340 

கல்‌லபெருமாள்‌, எஸ்‌. 90, 92, 
531 ப ்‌ 

நலங்கிள்ளி ஏ. 725 

நவநீத கிருட்டிணன்‌ ௮, க. 197, 
372 

நாகசண்முகம்‌ 161 

நாக முத்தையா 6:0, 651 

நாகராஜன்‌ என்‌. 707 

நாகராஜன்‌ 323 

நாச்யெபன்‌ சி, என்‌. 195, 
301, 307, 311, 505, 653 

நாயர்‌, எஸ்‌. கே. 125, 127, 128, 
1:0 

நாயூடு ௮. இ. 157 

நாராயணசாமி முதலியார்‌ இ. 
[GL 

நாராயண சுந்தர மையங்கார்‌ 
398 

நாராயண வேலு எம்‌. 584 

காராயணன்‌ 136 

காராயணன்‌ ஆர்‌. கே, 135 

நாராயணன்‌ எஸ்‌. 694 

நாராயணஸ்வாமி இ. எஸ்‌. 183 

காராயணையங்கார்‌ 464 

நீலகுமாரி கே. 384 

நீலாவதி ராமசுப்பிரமணியம்‌ 
399 

நூருல்‌ ஹபீபா 254 

பக்தவத்சலன்‌ க, மா. 107-110 

பகவ தியம்மாள்‌ கு, 434 

பசுபதி ம, வே, 706 

பட்டாபிராமன்‌ 731 

பதுமகாப பிள்ளை 305, 466 

பரசுராம்‌ எ. என்‌. 646 

பரமசிவானந்தம்‌ ௮, முட 654, 

. 661, 758 

பழனி கே, 732 

பழனிச்சாமி இரா, 166 


414. 


பழனியப்ப பிள்ளை தி. பொ. 
176 

பாண்டுரங்கன்‌ ௮. 327, 438, 
703 7 

பால்காடார்‌ ஏ. ௭. 180, 626, 
644, 646, 664 

பாலசுந்தரம்‌ 734 

பாலசுந்தரம்‌ செட்டியார்‌ பூ. 
500 

பாலசுந்தர முதலியார்‌ கு. 148 
209, 267, 285, 310. 319, 485, 
527 

பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 
கு, 632 

பாலசுப்பிரமணியன்‌ எஸ்‌. எம்‌. 
712 

பாலசுப்பிரமணியன்‌ ௪, 231, 
232, 521, 522 670, 671, 

பாலசுப்பிரமணியன்‌ மு. பி. 744 

பாலசுப்பிரமணியன்‌ தி. எஸ்‌. 
448 . 

பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
தொ. மு. 94, 188, 202, 206, 
225, 266, 276, 294, 349, 
358-62, 391, 413, 429, 469, 
570, 519, 618, 625, 663, 755 

பிச்சைராஜு வி. 727 

பிரான்சிஸ்‌ முராயிஸ்‌ 503 

பிரிட்டோ 9. எஸ்‌. 621 

பிலோ இருதயகாத்‌ 165 

பிளாரன்சு தாசு மே. 435 

பூவராகவன்‌ கோ. 662 

பொன்னுசாமி செ, 333 

மகரம்‌ 666 

மகா பூஷணம்‌ ௮. கா. 263, 751 

மகாராஜன்‌ ஆர்‌, 729 

மகாராஜன்‌ எஸ்‌. 134, 592, 
549, 701 

மகாலிங்கம்‌ ஏ. 560 

முகாலிங்கம்‌ நா. 676 


கம்பன்‌ ஆய்வடங்க்ல்‌ 


மங்கையர்க்கரசி 416 


்‌ மஞ்சகாதன்‌ போத்தி வி. 325 


மணவாளன்‌ ௮. ௮. 616 

மணியம்‌ ஓ. எஸ்‌. வி. 701 

மதுரை முதலியார்‌ கு. 194, 
205, 228, 259, 277, 425, 426, 
647, 688 

மயிலேறு சி. ஆர்‌. 551, 701 

மரிய அந்தோணி வி. 602 

மன்னாரு முதலியார்‌ 98 

மஹாதேவன்‌ 141 

மாணிக்க நாயகர்‌ பா. வே. 595 

மாணிக்கம்‌ ம. ரா. 645 

மாணிக்கம்‌ வ. சுப. 665 

மாணிக்கவாசகம்‌ இ. (மாக) 
239, 246, 271, 320, 640 

மாதவ சிவஞான யோகிகள்‌ 
518 

மாரிமுத்து 166 

மீரா முகைஇன்‌ 689 

மீனாட்சிசுந்‌ தரம்‌ பிள்ளை தி.டி. 
646 

மீனாட்சி சந்தரம்‌ தெ. பொ. 
173, 198, 313, 441, 443, 525, 
646, 657, 663, 667, 672, 673, 
701, 757 

முடியரசன்‌ 155, 649 

முதது கணேசன்‌ ரெ. 706 . - 

மூத்துவென்‌ ஆ. 287, 456, 664 

முத்தையா முதலியார்‌ 100 
முருகப்பன்‌ சொ. 81, 835, 636 

முருகவேள்‌ ந. ரர, 196, 449, 
530 

முருகேச முதலியார்‌ ன 120 
முருகேசன்‌ -என்‌. 723 

முனிசாமி கே. 318. 

முனிசாமி 9. 722 

மோகன குமாரி 433 

ரகுநாதன்‌ 410, 419, 440, 457; 
658 


ஆசிரியர்‌ அகர வரிசை 


சம்போலா மாஸ்கரேனஸ்‌ 212 

ராதா இருஷ்ணபிள்ளா 371, 
664, 403 

ராமசந்திர ஜயர்‌, டி. எஸ்‌. 
182, 191, 594 

ராமலிங்கம்‌ இ. எஸ்‌. 553 

ராஜம்‌ எம்‌. 735 

சாஜரத்தினம்‌ பிள்ளை 139 

ரூத்ஜா ய்‌ லீ 253, 281, 297, 300, 
315, 326, 379, 381, 385, 
400-402, 534, 535 

எ எஸ்‌ ஆர்‌. 759 

ரா. ல, 646 

லலிதாம்பாள்‌ ௪. 118 

லஷ்மணன்‌ ௫. 374, 394 

லோகாம்பாள்‌ 272 

வசுமதி 227 

வரதநஞ்சைய பிள்ளை ஆ. 467, 
576 

- வரதராசன்‌ வெ, 302 

வரதசாசன்‌ மு. 664 

வரதராஜ ஐயங்கார்‌ 415 

வாலம்‌ ஹாக 603 

விசுவராதன்‌ ௮. 397 

விசுவநாதைய்யர்‌ ரா 646 

விஜயபாரதி 529 

விஜயலட்சுமி வி. 717 

வீரபத்திரன்‌ ஆர்‌. 638 

வீரபாகுப்பிள்ளை ௪, 627 

வீரராகவ அய்யங்கார்‌ 455 

வீராசாமி செட்டியார்‌ 143, 144 

வீராசாமி முதலியார்‌ 98 

வெங்கட்ப்ா£ம ஐயர்‌ சி. பி. 463 

வெங்கட்ராமச்‌ செட்டியார்‌. 
557, 663 

வெங்கட்ராமன்‌ ஆர்‌. 721 

வெள்ளிமலை க. 691, 692 

வெள்ளையன்‌ என்‌. 711 


415 


வேங்கடசாமி காட்டார்‌ மு. 
452 

வேங்கடராமையர்‌, ஊசா. 751 

வேங்கடாசலம்‌ பிள்ளை 476 

வேணுகோபல பிள்ளை, மே. 
வீ. 104, 113-115, 117, 646 

வேதநாயகம்‌ ஜி. 

வேலுவந்தாள்‌ 257 

வைத்தியலிங்க உபாத்தியார்‌ 
௮.௮. 67 

வையாபுரி பிள்ளை எஸ்‌. 147, 
175, 210, 211, 251, 258, 
286, 492, 546, 639 663, 739, 


ஐகந்காதன்‌ இ. வா. 354, 373, 


574, 663 

ஜமதக்னி. 207 

ஜஐநார்த்தனன்‌ 705 

ஜயராம நாயுடு. ம. ௧. 344 

ஜான 554 ' 

ஜாஸ்மின்‌ ஆசிர்‌ 395 

ஜீவானந்தம்‌. ப. 458, 587, 
614 

ஜுலியன்‌ வின்சும்‌ 68 

ஜெகவீரபாண்‌ டியனார்‌ 
368, 497 

ஜேசுதாசன்‌ 643 

ஸ்ரீகிவாசன்‌ ப, 445 

ஸ்ரீரிவாசன்‌ பூ 580, 624 

ஸ்ரீ வொசன்‌ ஆர்‌. 151 

ஸ்ரீ ராம தேசிகர்‌ எஸ்‌. என்‌ 126 

ஆசிரியர்‌ பெயரறியப்படாதன 
70, 72, 73, 74, 93, 95, 9799, 
122, 123, 140, 167, 168, 179, 
181, 201, 248, 255, 256, 264, 
270, 275, 316, 322, 328, 364, 
365, 376, 405, 417, 432, 453, 
459, 543, 548, 585, 586, 593, 
601 


192, 


